பாய்ம எந்திரவியல் 


( FLUID MECHANICS ) 


எஸ் , நாகரத்தினம் 


பாடநாள் 


3 


பாரிடும் 


Parents 


கை 


கசடற 


| 
தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


First Edition - March , 1974 


T.N.T.B.S. (C.P.) No. 569 


© Tamil Nadu Text Book Society 


FLUID MECHANICS 


S. NAGARATNAM 


Price Rs . 16-25 


Published by the Tamil Nadu 
Text Book Society under the 
Centrally Sponsored Scheme of 
Production of books and lite 
rature in regional languages at 
the University level , of the 
Government of India in the 
Ministry of Education and Social 
Welfare ( Department of Culture ) , 
New Delhi. 


: 


Printed by 
Super Power Press, 
11 , Francis Joseph Street , 
Madras - 1 . 


அணிந்துரை 
திரு . இரா . நெடுஞ்செழியன் 
( தமிழகக் கல்வி அமைச்சர் ) 


தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பதின்மூன் 
றாண்டுகள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் பி.ஏ. 
வகுப்பு மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தையும் தமிழிலேயே 
கற்றுவந்தனர் . 

1968 ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் புகுமுக 
வகுப்பிலும் ( P.U.C. ) , 1969 ஆம் ஆண்டிலிருந்து பட்டப் படிப்பு 
வகுப்புகளிலும் அறிவியல் பாடங்களையும் தமிழிலேயே கற்பிக்க 
ஏற்பாடு செய்துள்ளோம் . தமிழிலேயே கற்பிப்போம் என முன் 
வந்துள்ள கல்லூரி ஆசிரியர்களின் ஊக்கம் , பிற பல துறைகளிலும் 
தொண்டு செய்வோர் இதற்கெனத் தந்த உழைப்பு , தங்கள் 
சிறப்புத் துறைகளில் நூல்கள் எழுதித் தர முன்வந்த நூலாசிரியர் 
கள் தொண்டுணர்ச்சி இவற்றின் காரணமாக இத் திட்டம் நம் 
மிடையே மகிழ்ச்சியும் மன நிறைவும் தரத்தக்க வகையில் நடை . 
பெற்றுவருகிறது . இவ்வகையில் , கல்லூரிப் பேராசிரியர்கள் கலை , 
அறிவியல் பாடங்களை மாணவர்க்குத் தமிழிலேயே பயிற்றுவிப் 
பதற்குத் தேவையான பயிற்சியைப் பெறுவதற்கு மதுரைப் 
பல்கலைக்கழகம் ஆண்டுதோறும் எடுத்துவரும் பெருமுயற்சியைக் 
குறிப்பிட்டுச் சொல்லவேண்டும் . 

பல துறைகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் எத்தனையோ 
நெருக்கடிகளுக்கிடையே குறுகிய காலத்தில் அரிய முறையில் 
நூல்கள் எழுதித் தந்துள்ளனர் . 

வரலாறு , அரசியல் , உளவியல் , பொருளாதாரம் , தத்துவம் , 
புவியியல் , புவியமைப்பியல் , மனையியல் , கணிதம் , இயற்பியல் , 
- வேதியியல் , உயிரியல் , வானியல் , 

வானியல் , புள்ளியியல் , விலங்கியல் , 
தாவரவியல் , பொறியியல் ஆகிய எல்லாத் துறைகளிலும் தனி 
நூல்கள் , மொழிபெயர்ப்பு நூல்கள் என்ற இரு வகையிலும் தமிழ் 
நாட்டுப் பாடநூல் நிறுவனம் வெளியிட்டுவருகிறது . 

இவற்றுள் ஒன்றான பாய்ம எந்திரவியல் என்ற இந் நூல் தமிழ் 
நாட்டுப் பாடநூல் நிறுவனத்தின் 569 ஆவது வெளியீடாகும் . 
கல்லூரித் தமிழ்க் குழுவின் சார்பில் வெளியான 35 நூல்களையும் 
சேர்த்து இதுவரை 604 நூல்கள் வெளிவந்துள்ளன. இந் நூல் 
மைய அரசு கல்வி , சமூக நல அமைச்சகத்தின் மாநில மொழியில் 
பல்கலைக்கழக நூல்கள் வெளியிடும் திட்டத்தின்கீழ் வெளியிடப் 
படுகிறது . 

உழைப்பின் வாரா உறுதிகள் இல்லை ; ஆதலின் , உழைத்து 
வெற்றி காண்போம் . தமிழைப் பயிலும் மாணவர்கள் உலக 
மாணவர்களிடையே சிறந்த இடம் பெறவேண்டும் . அதுவே 
தமிழன்னையின் குறிக்கோளுமாகும் . தமிழ்நாட்டுப் பல்கலைக் 
கழகங்களின் பல்வகை உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் 
மனம்கலந்த நன்றி உரியதாகுக. 

இரா . நெடுஞ்செழியன் 


முன்னுரை 


பொறியியற் பாடத்திட்டத்தில் நீரியல் ஒரு முக்கியப் பிரி 
வாகும் . பொது , மின்சார , எந்திர , சுரங்கப் பொறியியல் பிரிவு 
களில் பயிலும் எல்லா மாணவர்களுக்கும் நீரியல் பொதுப் பாட 
மாகும் . இந் நூலின்கண் பாய்மத்தின் சிறப்பியல்புகள் பலவும் , 
பாய்ச்சலின் நெறிகள் பலவும் , அவற்றைப் பொறியியல் துறையில் 
பயன்படுத்தும் முறைகளும் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன . மத்திய 
காலத்தில் சோதனை முறையின் அடிப்படையில் வளர்ந்த நீரிய 
லானது இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஏற்பட்ட 
முன்னேற்றங்களால் எந்திரவியலின் பல கொள்கைகளைத் தன்னுள் 
ஏற்றுக்கொண்டது . இந் நூலில் நீரியலின் இன்றைய வளர்ச்சிகள் 
பலவும் விளக்கப்பட்டுள்ளன. 


SI முறை 


என்று 


நம் நாட்டிலும் மெட்ரிக் முறை பழக்கத்திற்கு வந்துள்ளமை 
யால் , இந் நூலில் மெட்ரிக் அளவு முறையே முழுவதும் கையாளப் 
பட்டுள்ளது . அனைத்துலக எடை அளவு மாநாடு 1960 ஆம் ஆண் 
டில் 

அழைக்கப்படும் அனைத்துலக அளவு 
முறையைப் ( Systeme Internationale d Unites ) பரிந்துரைக்க 
அதைப் பல நாடுகள் ஏற்றுக்கொண்டு பழக்கத்திற் கொண்டு 
வந்துள்ளன . நம் நாடும் இம் முறையை மிக விரைவில் கையாளு 
மாதலால் இந் நூலில் அம் முறையும் மெட்ரிக் முறையோடு பயன் 
படுத்தப்பட்டுள்ளது . இந் நூலில் கிலோகிராம் என்பது நிறையைக் 
குறிக்கும் . 


சில 


இந் நூல் பொறியியற் கல்லூரிகளில் பட்டப்படிப்பு மாணவர் 
களின் தேவைக்கேற்ப எழுதப்பட்டுள்ளது . ஏறத்தாழ இன்னும் 
5 முதல் 10 ஆண்டுகளுக்குள் ஏற்படக்கூடிய பாடத்திட்ட மாறுதல் 
களைக் கருத்திற்கொண்டு இப்போதைய பாடத்திட்டத்திற்குத் 
தேவைப்படாத 

பகுதிகளும் இந் நூலில் சேர்க்கப் 
பட்டுள்ளன . பொறியியற் கல்லூரிகளில் தமிழ் பாடமொழியாகப் 
பயன்படுத்தப்படும் காலத்தில் இப்பகுதிகள் திட்டமாகப் பாடத் 
திட்டத்தில் இடம் பெறும் . முன்னேறிய நாடுகளில் பட்டப்படிப் 
பிற்குக் கற்றுக் கொடுக்கப்படும் பாடங்களின் தரத்தை மனத்திற் 
கொண்டு இந் நூல் எழுதப்பட்டுள்ளதால் சில பகுதிகள் இன்றைய 
தேவைக்கு அதிகமாகத் தோன்றலாம் . ஆனால் , நம்முடைய பாடத் 
திட்டத்தின் தரத்தை உயர்த்துவதற்கு இந் நூலில் விளக்கப் 
பட்டுள்ள பகுதிகள் அவசியமாகும் . 


vi 


இது தமிழில் எழுதப்படும் முதலாவது நீரியல் பாடநூலாகும் . 
ஆகையால் , சில புதிய சொற்களும் விளக்க முறைகளும் முதன் 
முறையாகக் கையாளப்பட்டுள்ளன . அவை பற்றிய கருத்து 
களையும் , தேவையெனில் திருத்தங்களையும் எப்போதும் மனம் 
உவந்து வரவேற்கிறேன் . 


கொள்கைகளை எளிதில் புரிய 
புரிய வைப்பதற்கும் , 

அவை 
பொறியியல் துறையில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன 
என்பதை விளக்கவும் , ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஆங்காங்கே 
பல மாதிரிக் கணக்குகள் உள்ளன . மாணவர்களின் பயிற்சிக்காக 
அத்தியாயத்தின் முடிவில் கணக்குகளும் கொடுக்கப்பட்டுள்ளன . 


இந் நூலின் சில பகுதிகளைப் படித்து சில மாறுதல்களையும் , 
முன்னேற்றங்களையும் தெரிவித்த திரு . சம்பத்து அவர்களுக்கு 
( பௌதிக விரிவுரையாளர் , மண்டலப் பொறியியற் கல்லூரி , 
திருச்சி ) என் மனமார்ந்த நன்றியைத் தெரிவித்துக்கொள்கிறேன் . 


பிப்ரவரி , 1973 ) 


திருச்சி 


} 


எஸ் . நாகரத்தினம் 


பொருளடக்கம் 


பக்கம் 


1-39 


... 


1. பாய்மத்தின் குணங்கள் 

1.1 . முன்னுரை -1.2 . பாய்மம் ( Fluid ) 
13. திரவங்களும் , வாயுக்களும் ( Liquids 
and Gases ) -1-4. தொடர்மம் ( Continuum ) 
1.5 . பௌதிகப் பண்புகள் ( Physical 
Properties ) -1.6 . அடர்த்தி ( Density ) , ஒப்பு 
அடர்த்தி ( Relative Density ) , நிறையலகு 
பருமன் ( Specific Volume ) , அலகு பரும் 
னெடை (Specific Weight ) -17 . பாகுநிலை 
அல்லது பாகுத்தன்மை ( Viscosity ) -- 
18. இயக்கவிசைப் பாகுநிலை ( Dynamic 
Viscosity ) -1.9 . இயக்கப் பாகுநிலை 
( Kinematic Viscosity ) -1-10 . இயக்கவிசைப் 
பாகுநிலையை அளத்தல் - 1-11 . வெப்ப 
இயக்கவியலின் பண்புகள் ( Thermodynamic 
Properties ) -112 . நிறைவுடை வாயு ( Perfect 
Gas ) -1-13 . பொது வாயு மாறிலி ( Universal 
Gas Constant ) -1.14 . அழுந்துந்தன்மை 
( Compressibility ) -115 . ஒலியின் திசைவேகம் 
( Velocity of Sound ) -1-16 . ஆவியழுத்தம் 
( Vapour Pressure ) -1.17 . புறப்பரப்பு இழு 
விசை ( Surface Tension ) -1-18 . திரவ வாயு - 
திடத் தொடுகை ( Liquid - gas - solid Contact ) 
1:19 . குழாய்களில் நுண்புழை 

( Capillary 
in Tubes ) -1-20 . இலட்சியப் பாய்மம் 
( Ideal Fluid ) . 


40-113 


.. 


2. நீர்நிலையியல் ( Hydrostatics ) 

2 • 1 . முன்னுரை - 2-2. ஒரு புள்ளியில் அழுத் 
தம் -23. பாய்மத்தில் அழுத்த வேறுபாடு 
அமுக்கப் பாய்மத்தில் அழுத்த வேறுபாடு 
2.4 . அழுத்தத்தை அளத்தல் - 2.5 . பாரமானி -- 
2.6 . குழாய்மானி ( Piezometer ) -2-7. எந்திர 
அழுத்தமானிகள் ( Mechanical Pressure Gauges ) 


viii 


பக்கம் 


-2-8 . அழுத்தமானி ( Manometer ) -2-9. சாய்வு 
அழுத்தமானி ( Inclined Manometer ) - 2:10 . 
நுண் அழுத்தமானிகள் ( Micromanometers ) -- 
2-11 . நீர் நிலையியல் விசைகள் ( Hydrostatic 
Forces ) -2-12 . ஒரு தளப்பரப்பில் தொழிற்படும் 
விசை ( Force on a Plane Surface ) -2-13 . ஒரு 
வளைந்த பரப்பில் விசைகள் ( Forces on Curved 
Surface ) - 2 • 14 . இயக்கப் பாய்மங்களின் 
சமநிலை ( Equilibrium of Fluids in Motion ) 
2:15 . சீரான நேர்கோட்டு முடுக்கம் ( Uniform 
Linear Acceleration ) -2-17 . நீர்நிலையியல் முரண் 
( Hydrostatic Paradox ) -2-18 . மிதவை ( Floa 
tation ) -2-19 . மூழ்கு மிதவை அல்லது மிதக்கும் 
பொருள்களின் நிலைப்பாடு ( Stability of Submer 
ged or Surface Floating Bodies ) -2-20 . மிதவைக் 
காப்புயரத்தைத் தீர்மானித்தல் - 2-21 . மிதவைக் 
காப்புயரத்தைச் சோதனை மூலம் தீர் 
மானித்தல் , 


3. பாய்ம இயக்கவியல் ( Fluid Kinematics ) 114-160 

3.1 . முன்னுரை - 3-2 . திசைவேகப் புலம் (Velo 
city Field ) -3• 3 . ஒப்புத் திசைவேகம் ( Relative 
Velocity ) -3-4. இழைக் கோடு , பாதைக் கோடு , 
கீற்றுக் கோடு , ( Stream line , Path Line , 
Streak Line ) -3-5 . பாய்ம ஓட்டத்தின் பாகு 
பாடுகள் -36. ஒரு- , இரு- , முப்பரிமாண ஓட் 
டங்கள் ( One- , Two- , Three- Dimensional 
Flows ) -3-7 . தொடர்ச் சமன்பாடு ( Continuity 
Equation ) -3 8 . இயக்க வகைகள் ( Types of 
Motion ) -3-9. சுழற்சியற்ற , சுழற்சியுள்ள ஓட் 
டங்கள் (Irrotational and Rotational Flows ) -- 
3-10 . சர்க்குலேஷன் ( Circulation ) -3-11. இழைச் 
சார்பு ( Stream Function ) -3-12 . திசைவேக 
அழுத்தம் ( Velocity Potential ) -3-13 . பாய்மப் 
பாய்ச்சல் வலை ( Flow - Net ) -3-14 . 

பிரிதல் 
( Separation ) -3-15 . பாய்ச்சல் வலையின் பயன் 
கள் ( Uses of Flow - Net ) -3-16 . பாய்மப் பாய்ச் 
சலில் முடுக்கம் ( Acceleration in Fluid Flow ) -- 
3-17 . சலன முடுக்கம் - 3-18. இடஞ்சார்ந்த ,, 


ix 

பக்கம் 
மொத்த முடுக்கங்கள் - 3-19 . நிலையற்ற இயக் 

கம் ( Unsteady Motion ) . 
4. பாய்ம இயக்கவிசையியல் ( Fluid Dynamics ) 161-267 

4-1 . முன்னுரை - 4-2 . இயக்கச் சமன்பாடுகள் 
( Equations of Motion ) -4-3 . ஒரு இழைக் 
கோட்டில் இயக்கச் சமன்பாடு ( Equation of 
Motion Along a Stream line ) -4-4 , பெர்னாலிச் 
( Bernouilli s ) சமன்பாடு - 4-5 . பெர்னாலிச் சமன் 
பாட்டின் முக்கியத்துவம் - 4-6 . ஆற்றலின் அழி 
வின்மைக் கொள்கையிலிருந்து பெர்னாலிச் சமன் 
பாட்டை வருவித்தல் - 4-7. பெர்னாலிச் சமன் 
பாட்டின் நடைமுறை 

உபயோகங்கள் --- 
4 • 8 . அழுத்தத்திற்கும் திசைவேகத்திற்குமுள்ள 
தொடர்பு -49. பெர்னாலிச் சமன்பாட்டின் சில 
செயற்பாடுகள் ( Applications of Bernouilli s 
Equations ) -4-10 . பிட்டாட் குழாய் ( Pitot 
Tube ) -4-11 . துளையிலிருந்து வெளிவரும் தாரை 
( Elux from an Orifice ) -412 . மூழ்கிய துளை 
( Submerged Orifice ) -4-13 பெரிய துளை ( Large 
Orifice ) -4-14. சிறிய துளையின் வழியாக நிலை 
யற்ற பாய்ச்சல் ( Unsteady Flow through a 
Small Orifice ) -4-15 . ஒரு பாத்திரத்திலிருந்து 
மற்றொரு பாத்திரத்திற்குத் திரவம் துளை வழி 
செல்லுதல் - 4-16 . திரவத் தாரை ( Liquid Jet ) 
4-17 . உந்தச் சமன்பாடு ( The Momentum 
Equation ) -4-18 . உந்தத் திருத்தக் 

திருத்தக் கெழு 
( Momentum Correction Factor ) -4-19 . உந்தச் 
சமன்பாட்டின் 

சில செயற்பாடுகள் - 
4-20 . தட்டை , வளைந்த தளங்களில் தாரையால் 
ஏற்படும் விசை ( Force Due to Jet on Flat 
and Curved Plates ) - 421. வளைந்த குவியும் 
பாய்மக் கடத்தி ( Curved Tapering Conduit ) 
4-22 . உந்தத் திருப்புதிறன் சமன்பாடு ( Moment 
of Momentum Equation ) -4-23 . தாரையின் 
கணத்தாக்கு ( Impulse of a Jet ) -- 4-24. தள்ளு 
சுழலியின் தள்ளு விசை ( Thrust Due to Pro 
peller ) -4-25 . திடீர் விரிசலில் ஏற்படும் இழப்பு 
( Loss Due to Sudden Enlargement ) -- 
4-26 . வாயருகு கருவி (Mouthpiece ) 


X 


பக்கம் 
4-27. வெளிப்புற வாயருகு கருவி - 4-28 . உட்புற 
வாயருகு கருவி - 4-29 . கூம்பு வாயருகு கருவி 
4-30 . குவிந்து விரியும் வாயருகு 

கருவி 
4-31 . வளைந்த பாதைகளில் பாய்ச்சல் ( Flow 
in Curved Paths ) -4.32 . திணிச் சுழலியக்கம் 
4:33 . கட்டற்ற சுழலியக்கம் ( Free Vortex 
Motion ) . 

) . 
5. இலட்சிய பாய்ம ஓட்டம் 

268-280 
5-1 . முன்னுரை - 5-2 . சீரான ஓட்டம் ( Uniform 
Flow ) -5.3. ஊற்றுகளும் ஆழ்புழைகளும் 
( Sources and Sinks ) -5 4 . 2a தூரத்தில் 
ஊற்றும் ஆழ்புழையும் - 5-5 . இருமடி 
( Doublet ) -5 6 . சீரான ஓட்டத்தில் ஒரு ஊற்று 
( A Source in an Uniform Flow ) -5-7 , சீரான 
ஓட்டத்தில் ஒரு இருமடி ( A Doublet in an Uni 
form Flow ) - 5.8 . சுழல் ( Vortex ) - 59. சீரான 
ஓட்டத்தில் ஒரு இருமடியும் சுழலும் . 


களும் 


. 


6. பரிமாணப் பகுப்பாய்வும் மாதிரிச் சோதனை 

281-319 
61. அலகுகளும் பரிமாணங்களும் ( Units and 
Dimensions ) -62 . பரிமாணங்களின் ஒருபடித் 
தன்மை ( Dimensional Homogeneity ) -6 • 3 . பரி 
மாணப் பகுப்பாய்வு ( Dimensional Analysis) 
6-4 . T- தேற்றம் ( The T - Theorem ) -6 5 . 
தேற்றத்தைப் பயன்படுத்தும் முறை 
6 6 . T- தேற்றத்தில் திருத்தம் - 6-7 . T- தேற் 
றத்தை உபயோகிப்பதில் - 6.8 . மாதிரிச் 
சோதனை முறை - 6-9 ஒப்புமை ( Similitude ) -- 
6.10 . பரிமாணமற்ற எண்கள் ( Non - dimen 
sional Numbers ) - 6.11 . மாதிரிச் சோதனையின் 
கட்டுப்பாடுகள் ( Limitations of Model Study ) 

6.12 . மாதிரி அளவுகோலைத் தேர்ந்தெடுத்தல் . 
7. பாகுநிலை ஓட்டம் ( Viscous Flow ) 

320-370 
7 • 1 . முன்னுரை - 7-2 . படல ஓட்டத்தில் இயக் 
கச் சமன்பாடுகள் -7 • 3 . சறுக்குப் பெயர்ச்சித் 
தகைவிற்கும் , அழுத்தச் சரிவிற்குமுள்ள 
தொடர்பு -74. இரண்டு இணை தளங்களுக் 
கிடையே படல ஓட்டம் - 7.5 . கூவட் ஓட்டம் 


xi 


பக்க 


( Couette Flow ) -7-6 . ஹேகன் பாய்ஸேயீ சமன் 
பாடு ( Hagen - Poiseulle Equation ) -7 : 7 ஒரே 
அச்சுள்ள வட்டக் குழாய்களில் இடைவெளியில் 
ஓட்டம் ( Flow through a Circular Annulus ) -- 
7-8 நுண் துளையுடைய ஊடகத்தின் வழி 
ஓட்டம் ( Flow through Porous Media ) -- 
79. தாங்கிகளுக்கு உயவிடல் ( Lubrication of 
Bearings ) -7-10 . 

ஓட்டத்திலிருந்து 
கொந்தளிப்பு ஓட்டத்திற்கு மாறுபடும் நிலை 
( Transition from Laminar Turbulent to 
flow ) -7-11. ரெயினால்ஸ் சோதனை -7.12 . 
நிலைப்பாடற்ற தன்மையின் வளர்ச்சி ( Growth 
of Instability ) -7 • 13 . ரெயினால்ஸ் எண் 
7-14 . கொந்தளிப்பு ( Turbulence ) -7-15 . பகுதி 
அனுபவக் கொள்கைகள் ( Semi - empirical 
Theories ) -7-16 . பொசினஸ்க்குச் சுழற் பாகுநிலை 
( Boussinesq s Eddy Viscosity ) -7-17 . பிராண் 
டல் கலத்தல் நீளப் புனைவுகோள் ( Prandtl s 
mixing Length Hypothesis ) -7-18 . வான் 
கார்மன் ஒப்புமைப் புனைவுகோள் ( Von 
Karman s Similarity Hypothesis ) . 


8. எல்லைப் படலக் கொள்கையும் அதன் 

விளைவுகளும் ( Boundary Layer Theory 
and Its Effects ) 

371- 43 
81. முன்னுரை -- 8-2 . விளக்கங்களும் , வரை 
யறைகளும் ( Descriptions and Definitions ) 
8.3 . இடப்பெயர்ச்சி , உந்தம் , ஆற்றல் கனங்கள் 
( Displacement , Momentum and Energy Thick " 
nesses ) -8-4 . வட்டக் குழாய்களில் ஓட்டத்தின் 
வளர்ச்சி ( Development of Flow in Circular 
Pipes ) -8-5 . உந்தச் சமன்பாட்டை எல்லைப் 
படலத்திற்குப் பயன்படுத்தல் -86. தட்டைத் 
தகட்டில் படல நிலை எல்லைப் படலம் ( Laminar 
Boundary Layer in Flat Plate - 8-7 . தட்டைத் 
தகட்டில் கொந்தளிப்பு நிலை எல்லைப் படலம் 
( Turbulent Boundary Layer in a Flat Plate ) 
88. வழவழப்பான சொரசொரப்பான எல்லை 
கள் - 8-9 . அழுத்தச் சரிவுள்ள எல்லைப் படலம் 


xii 


பக்கம் 


( Boundary Layer with Pressure Gradient) 
8:10 . அமைப்பு இழுவிசை ( Form drag) 
8-11 . மூழ்கிய பொருள்களைச் சுற்றிப் பாய்ச்சல் 
8-12 . தட்டைத் தகடு -8-13 . உருளை ( Cylinder ) -- 
8:14 . கோளம் ( Sphere ) -8-15 . இறக்கை 
அமைப்பு ( Air Foil ) -8-16 . எல்லைப் படலக் 
கட்டுப்பாடு ( Boundary Layer Control ) -- 
8.17 . சந்திப்புத் தளத்தால் இழுவிசையிலேற் 
படும் விளைவுகள் ( Interfacial Effects on Drag ) 
8.18 . அமுக்கத்தால் இழுவிசையிலேற்படும் 
விளைவுகள் - 8-19. கொந்தளிப்பு ஓட்டத்தில் 
திசைவேகப் பகிர்வு - 8-20. வழவழப்பான எல்லை 
களில் திசைவேகப் பகிர்வு - 8-21 . சொரசொரப் 

எல்லைகளில் திசைவேகப் பகிர்வு 
8-22 . திசைவேகக் குறைபாடு விதி ( Velocity 
Defect Law ) . 


பான 


9. குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் (Turbu 
lent Flow in Pipes ) 

433-515 
9-1 . முன்னுரை - 9-2 . குழாய் ஓட்டங்களில் 
உராய்வு இழப்பு ( Frictional Loss in Pipe 
Flows ) -9-3 . குழாய் ஓட்டத்தில் திசைவேகப் 
பகிர்வை சராசரித் திசைவேகத்தால் விளக்கு 
தல் -9.4 . திசைவேகப் பகிர்வும் உராய்வுக் 
கெழுவும் -9.5 . குழாயில் ஏற்படும் கொந் 
தளிப்புப் பாய்ச்சல்களுக்குத் தடைச் சமன்பாடு 
கள் ( Resistance Equations for Turbulent Flow 
in Pipes ) -9.6 . உராய்வுக் கெழு - 9-7 . வாணிகக் 
குழாய்களில் உராய்வுக் கெழு ( Friction Factor 
in Commercial Pipes ) -9-8 . வட்டமற்ற குழாய் 
களில் கொந்தளிப்பு ஓட்டம்- 9.9 . குழாயில் 
இடஞ்சார்ந்த இழப்புகள் ( Local Losses in 
Pipes ) -9.10. திடீர் விரிவில் ஏற்படும் இழப்பு 
( Loss Due to Abrupt Expansion ) -9.11 . திடீர் , 
படிப்படியான குறுக்கங்களில் இழப்புகள் - 
9-12 . விரவிகளில் இழப்பு ( Loss in Diffusers ) -- 
9.13 . வளைவுகளில் இழப்புகள் ( Losses in 
Bends ) -9-14 . குழாய்ச் 

சாதனங்களில் 
இழப்புகள் ( Losses in Pipe Fittings ) 


xiii 


பக்கம் 


சம 


இணை 


9-15 . 

மதிப்பு நீளங்கள் ( Equivalent 
Lengths ) -9-16 . வடிகுழாய் ( Syphon ) 
9.17 . குழாய் அமைப்புகள் - 9-18 . தொடர் 
குழாய்கள் ( Pipes in Series ) -9.19 . 
குழாய்கள் ( Pipes in Parallel ) -9-20. கிளைக் 
குழாய்கள் ( Branch Pipes ) -9-21 . குழாய் வலை 
அமைப்புகள் ( Pipe Networks ) -9-22 . குழாய் 
களில் நிலையற்ற ஓட்டங்கள் - 9.23 . குழாயின் 
மூலம் தொட்டியைக் காலி செய்யத் தேவை 
யான நேரம் - 9-24 . இரண்டு தொட்டிகளுக் 
கிடையேயுள்ள குழாயில் ஓட்டம் -9-25 . ஓட்ட 
நிலைநாட்டம் ( Establishment of Flow ) -- 
9 • 26 . நீர்ச்சம்மட்டி அடி ( Water Hammer) 
9-27 . திடீர் திசைவேக மாற்றத்தால் ஏற்படும் 
அழுத்த அதிகரிப்பு -9.28 . குழாய் மீட்சித் 
தன்மையின் விளைவு - 9-29 . படிப்படியாக 
வால்வை மூடுதல் ( Gradual Closure of Valve ) -- 
9.30 . குழாய் வழி திறனைக் கடத்தல் 
9-31 . பெரும திறனுக்குக் குழாய் - முனை பரப்பு 
விகிதம் -9.32 . விகித ஆதாயமுள்ள விட்டம் 
( Economic Pipe Diameter ) -9 • 33 . குழாயில் 
பாயுவீதத்தை அளத்தல் -- 9-34 . எந்திர 
அமைப்புள்ள மானிகள் ( Mechanical Meters ) -- 
9.35 . இறுக்க மானிகள் - 93-6 . 

வளைவு 
மானிகள் - 9-37 . சுழல் மானிகள் . 


10. அமுக்கப் பாய்ம ஓட்டம் ( Compressible 
Fluid Flow ) 

516-570 
101. முன்னுரை - 10-2 . அடிப்படை வெப்ப 
இயக்கவிசையியற் தொடர்புகள் - 10-3. நிறை 
வுடை வாயுவின் நிலைச்சமன்பாடு ( Equation of 
State for a Perfect Gas ) -10-4 . வெப்ப எண் 
களும் அவற்றின் தொடர்புகளும் (Specific 
Heats and their Relationships ) -- 10 : 5, என்ட் 
ரபி ( Entropy ) -10-6 . பல்வகைத் தொடர் 
நிகழ்ச்சிகள் ( Various Processes ) -10-7 . வெப்ப 
நிலை மாறா முறை - 108. வெப்ப மாற்றீடற்ற 
முறை -109. அமுக்கப் பாய்ம ஓட்டங்களின் 
அடிப்படைச் சமன்பாடுகள் - 10-10. தொடர்ச் 


xiv 


பக்கம் 


சமன்பாடு ( Continuity Equation ) -10-11 . ஆற் 
றல் சமன்பாடு ( Encrgy Equation ) - 10-12 . உந்தச் 
சமன்பாடு (Momentum Equation ) -10-13 . மீட்சி 
அலைகள் ( Elastic Waves ) -10-14 . மாக் எண்ணும் 
மாக்கூம்பும் ( Mack Number and Mack Cone) 
10-15 . அதிர்ச்சி அலைகள் ( Shock Waves) 
10-16 . நேர்குத்து அதிர்ச்சியிலுள்ள தொடர்பு 
கள் -10-17 . சரிவான 

அதிர்ச்சி 

( Oblique 
Shock ) -10-18 . பரப்பிற்கும் திசைவேகத்திற்கு 
முள்ள தொடர்பு - 10-19 . முனைகள் வழியாகப் 
பாய்ச்சல் ( Flow through Nozzles and Orifices ) -- 
10 • 20 . குவிந்து விரியும் முனை ( Convergent 
Divergent Nozzle ) -10-21 . குழாய்களில் உராய் 
வோடு உள்ள ஓட்டங்கள் - 10-22 . வெப்பநிலை 
முறையில் குழாயில் 

பாய்ச்சல் - 
10-23 . குழாய்களில் வெப்ப மாற்றீடற்ற 
உராய்வற்ற , பாய்ச்சல் - 10-24 . அமுக்கப் பாய்ச் 
சலில் அளவை முறைகள் - 10:25 . குறுக்க மானி 
கள் ( Constriction meters ) -10-26 . 

தேக்க 
அழுத்தமும் வெப்பநிலையும் ( Stagnation Pressure 
and Temperature ) -10-27 . பிட்டாட் குழாய் 
( Pitot Tube) - 10:28 . சூடான கம்பி வேகமானி 
( Hot Wire Anemometer ) -10-29 . கால்வாய் 
ஓட்டத்திற்கும் அமுக்கப் பாய்ம ஓட்டத்திற்கு 
முள்ள ஒருமைப்பாடு . 


மாறா 


11. கால்வாய் ஓட்டம் 

571-666 
11-1 . முன்னுரை - 11-2 . ஓட்டத்தின் வகைகள்- 
11-3 . திசைவேகப் பகிர்வு ( Velocity Distri 
bution ) -11 : 4 . அனுபவ வாய்பாடுகள் ( Empirical 
Formulae) - 11.5 . செசி வாய்பாடு ( Chezy 
Formula ) -116 . காங்குலி - கட்டர் வாய்பாடு 
( Ganguillet -Kutter Formula ) -11-7 . பெஸான் 
வாய்பாடு ( Bazin Formula ) -11.8 . பவல் 
வாய்பாடு ( Powell Formula ) -119. மானிங் 
வாய்பாடு ( Manning Formula ) -11-10 . பாவ் 
லேஸ்கி வாய்பாடு ( Pavlousky Formula ) 
11:11 . பகுதி 

வாய்பாடு ( Semi 
empirical Formula ) -11-12 . கால்வாய்களின் 


அனுபவ 


V 


பக்கம் 


பககம 


சிறந்த நீரியற் குறுக்கு வெட்டமைப்புகள்- 
11.13 . நீண்ட சதுரக் கால்வாய்கள் ( Rect 
angular Canals ) -11 • 14 . சரிவகக் கால்வாய் 
( Trapezoidal Canal ) -11-15 . 

வட்டக் குறுக் 
கமைப்பு ( Circular Section ) - 11:16 . வட்டக் 
குழாயில் பகுதியளவு திரவம் ஓடும்போது 
11.17 . தன் ஆற்றல் (Specific Energy ) 
11-18 . பாயுவீத விளக்கப்படம் ( Discharge 
Diagram ) -11-19 . நீண்ட சதுரமற்ற கால் 
வாய்கள் ( Non - Rectangular Channels) 
11-20 . தன்விசை (Specific Force) - 1121. நீரியற் 
குதிப்பு ( Hydraulic Jump) - 11:22 . yy , y , - க்கு 
முள்ள தொடர்பு - 11-23. நீரியற் குதிப்பில் 
ஆற்றலிழப்பு - 11.24 . நீரியற் குதிப்பின் சிறப் 
பியல்புகள் ( Characteristics of the Hydraulic 
Jump ) - 11.25 . நீரியற் குதிப்பின் வகைகள்- 
11 26. படிப்படியாக மாறும் ஓட்டம் ( Gradually 
Varied Flow ) -11 27. மேற்பரப்பின் பக்கத் 
தோற்றங்கள் (Surface Profiles ) -11-28 . மேற் 
பரப்பு பக்கத் தோற்றங்களைக் கணித்தல் 
11 29. நேர்படிப்படி முறை - 11.30 . வட்டவில் 
முறை ( Circular Arc Method ) - 11.31 . கால் 
வாயில் பாயுவீதத்தை அளத்தல் - 11:32 . பெரிய 
நீர்வழிகளில் பாயுவீதத்தை அளத்தல் - 
11:33 . கால்வாய்களில் இறுக்கம் ( Constrictions 
in Canals ) -11 : 34 . வெஞ்சுரி கால்வாய் 
11 * 35 . மாறு நிலை ஆழமானி ( Critical Depth 
Meter ) -- 11:36 . ஆழத்தில் இறுக்கம் ( Cons 
triction Depth ) -11 : 37 . கலுங்குகளும் சிற்றணை 
களும் ( Notches and Weirs ) -11 • 38 . நீண்ட 
சதுர சிற்றணை ( Rectangular Weir ) -11-39 . வழி 

(Spillway ) -11 : 40. மூழ்கிய சிற்றணை 
( Submerged Weir ) -11.41 . 

அகல முகடு 
சிற்றணை ( Broad - crested Weir ) -11-42 . முக் 
கோணக் கலுங்கு ( Triangular Notch ) 
11:43 . வடிகாலில் நிலையற்ற ஓட்டம் ( Unsteady 
Flow over Weirs ) -11-44 . மதகுக் கதவு ( Sluice 
Gate) -11 : 45 . அலைகள் ( Waves ) - 11:46 . அலைத் 


கால் 


XV1 


பக்கம் 


திசைவேகம் ( Celerity ) -11 : 47 . ஆழமற்ற நீர் 
ஈர்ப்பு அலைகள் ( Shallow Water Gravity 
Waves ) -11-48 . ஆழநீர் ஈர்ப்பு அலை 
11:49 . எழுச்சி ( Surge ) -11 : 50 . நேர் எழுச்சி .. 


667-690 


691-710 


கலைச்சொற்கள் 
பின்னிணைப்பு 
மேற்கோள் நூற்பட்டியல் 
பொருட்குறிப்பு அகராதி 


711-712 


.. 


... 


... 


713- 728 


... 


1. பாய்மத்தின் குணங்கள் 


1.1 . முன்னுரை 

எந்திரவியலில் ஒரு பகுதியான பாய்ம எந்திரவியலானது 
பாய்மத்தின் நிலைம் ( static ) , இயக்க ( kinematic ) , இயக்கவிசைத் 
( dynamic ) தன்மைகள் பற்றி விளக்குகிறது . பாய்மத்தின்மேல் 
தாக்கும் எந்தவிதமான புறவிசையும் செயல்படாத நிலையைப் 
பற்றி விளக்கும் பிரிவுக்கு நிலைநீரியல் (hydrostatics ) எனப் 
பெயர் . இயக்கவியல் ( kinematics ) என்னும் பிரிவு பாய்மம் 
பாயும்போது அதன் தன்மைகளைப்பற்றி விவரிக்கிறது . ஆனால் , 
பாய்மத்தின் முடுக்கத்திற்குக் காரணமான புறவிசைகளைப்பற்றி 
இப் பிரிவில் பார்ப்பதில்லை. புறவிசைகளுக்கும் பாய்ச்சலுக்கு 
முள்ள தொடர்பை விளக்கும் பிரிவிற்கு இயக்கவிசையியல் 
( dynamics ) எனப் பெயர் . 


பொறியியற் கல்விக்கு அடிப்படையான பாடங்களுள் பாய்ம 
எந்திரவியல் ஒன்றாகும் . 

ஒன்றாகும் . இப் பிரிவின் தொடக்க காலத்தில் , 
அதாவது 

கி.பி. 1 , 2 ஆம் நூற்றாண்டுகளில் , பாய்மத்தின் 
பாய்ச்சல்பற்றிய பல கொள்கைகளும் பட்டறிவின் ( empirical ) 
அடிப்படையிலேயே இருந்தன . ரோமானியர்களின் குடிநீர் வழங்கு 
திட்டங்கள் , மொகஞ்சதாரோ , ஹரப்பா நாகரிக காலத்தில் 
அமைக்கப்பட்ட கழிவுநீர்க் கால்வாய்கள் முதலியன நீரியல் 
பற்றிய பட்டறிவு சிறிதளவேனும் இல்லாமல் கட்டப்பட்டிருக்க 
முடியாது . நம்முடைய பழம் பெரும் தமிழ் நூல்களிலிருந்தும் , 
வேதங்களிலிருந்தும் , கிரேக்க ரோமானியப் பொறியியற் வல்லுநர் 
களின் கட்டுரைகளிலிருந்தும் , அவர்கள் பல நீரியற் சாதனை 
களைச் செய்திருந்தபோதிலும் , நீரியற் பற்றிய கொள்கைகளைச் 
சரியாக அறிந்திருக்கவில்லை என்பதனை உணருகிறோம் . இருந்த 
போதிலும் , அவர்கள் இந்தத் துறையில் அறிவை வளர்க்க 
வேண்டிய தன் அவசியத்தை உணர்ந்திருந்தார்கள் 

என்பது 


2 


பாய்ம எந்திரவியல் 


மட்டும் நமக்குத் தெரிகிறது . மேலை நாடுகளில் தொழிற் 
புரட்சியால் ஏற்பட்ட தேவைகளும் , அறிவு மலர்ச்சியும் நீரியற் 
பற்றிய உண்மைகளை அறியப் பொறியியல் வல்லுநர்களையும் , விஞ் 
ஞானிகளையும் ஊக்குவித்தது . 18 ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம் வரை 
யில் நீரியலின் வளர்ச்சி பட்டறிவு அடிப்படையில் அமைந்திருந்தது . 
பின்னர் கணித வல்லுநர்களும் , பௌதிக அறிஞர்களும் , பாய் 
மத்தின் பாகுநிலையைப் ( viscosity ) புறக்கணித்து விட்டால் பல 
வற்றிற்கு எளிதான முறையில் கணிதம் மூலம் விடை காணலாம் 
என விளக்கினர் . ஆகவே , இலட்சிய பாய்மம் ( ideal fluid ) பற்றிய 
அறிவு நீர் இயக்கவிசையியல் ( hydrodynamics ) என்ற பிரிவில் 
வளரத் தொடங்கி , நீரியலுக்கு எவ்வகைத் தொடர்புமின்றி 
தனித்தே வளர்ந்தது . இந்த நூற்றாண்டின் தொடக்கம் வரை 
பாய்மம் பற்றி ஆராயும் இந்த இரண்டு பிரிவுகளான நீரியலும் , 
நீர் இயக்கவிசையியலும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இன்றி 
தனித் தனியே வளர்ந்து வந்தன . இதனால் இந்தத் துறையில் 
அறிவு வளர்ச்சி தடைப்பட்டது . இந்த நூற்றாண்டின் ஆரம்பத் 
தில் ஜெர்மானியரான பிராண்டல் ( Prandtl ) பாய்மத்தின் பாகு 
நிலையின் தன்மையானது பாய்மப் பாய்ச்சலின் எல்லைகளில் தான் 
செயல்படுகிறது ; எங்கு திசைவேகம் சீரான தாக ( uniform ) இருக் 
கிறதோ அங்கு பாகுநிலைத் தன்மையைப் புறக்கணித்து பாய்மத்தை 
இலட்சிய பாய்மமாகக் கருதி , கணிதக் கொள்கைகளை பயன் 
படுத்தலாம் எனக் கண்டார் . அதனால் மெய்ப் பாய்ம ஓட்டத்தில் 
(real fluid motion ) எல்லைப் பக்கத்திலுள்ள சிறிய படலத்தைத் 
தவிர மற்ற இடங்களில் கணித முறைகளைக் கையாண்டு பயனுற 
லாம் என்பதை விளக்கினார் . இவர் விளக்கிய எல்லைப் படலக் 
கொள்கையால் ( boundary layer theory ) இரண்டு பிரிவு களாக 
இயங்கி வந்த இந்தத் துறையானது ஒன்றுபட்டு பாய்ம எந்திர 
வியல் என்ற தலைப்பில் முன்னினும் வேகமாக வளரத் தொடங்கி 
யது . பாய்ம எந்திரவியல் பற்றிய தற்கால ஆராய்ச்சி பகுத்தாயும் 
தன்மை வாய்ந்த கணித முறைகளையும் செயல் வழிகளுக்கு வகை 
செய்யும் சோதனை முறைகளையும் ஒருங்கே கையாளுகிறது . இந்த 
இயலானது , விமானவியல் ( aeronautics ) , நீர்ச் சாதனவியல் 
( bydronautics ), வானிலையியல் ( meteorology ) , நீரியல் எந்திரங் 
கள் ( hydraulic machines ) , வாயு இயக்க விசையியல் (gas dyna 
mics) போன்ற பல துறைகளில் பயன்படுகிறது . இந் நூலின் கண் 
பொறியியலில் பயன்படும் பாய்ம எந்திரவியலின் அடிப்படைக் 
கொள்கைகள் விளக்கப்பட்டுள்ளன . 


. 


பாய்மத்தின் குணங்கள் 


3 


1.2 . பாய்மம் ( Fluid ) 

மூலக்கூறு கட்டமைப்பின் ( molecular structure ) அடிப்படை 
யில் எந்தப் பொருள் பாயும் தன்மையுடையதாக இருக்கிறதோ 
அதற்குப் பாய்மம் எனப் பெயர் . பாய்மம் திட , திரவ , வாயு 
நிலைகளில் இருக்கக்கூடும் . பெரும்பாலான திடப் பொருள்கள் 
பாயும் தன்மையுடைத்தாயில்லாமல் இருப்பதால் 

அவைகள் 
பாய்மம் ஆகா . படிக அமைப்பில்லா ( non - crystalline ) திடப் 
பொருள்களான பிளாஸ்டிக்குகள் , கண்ணாடி வகைகள் 

உயர் 
அழுத்தங்களில் பாயும் தன்மையை அடைகின்றன . 
அழுத்தங்களில் மூலக்கூறுகளிடையே ஒப்பியக்கம் ( relative 
motion ) நடைபெறுவதால் அத்தகைய திடப் பொருள்களையும் 
பாய்மம் எனக் கூறலாம் . இந்தப் பொருள்கள் வெப்பமூட்டப் 
பட்டால் படிப்படியாக இளகி , திரவ நிலையை அடைகின்றன. 


உயர் 


பாய்மமானது மேலே குறிப்பிட்ட மூன்று நிலைகளிலும் இயற் 
கையில் காணப்பட்டபோதிலும் , எந்தப் பொருளானது மிகச் 
சிறிய சறுக்குப் பெயர்ச்சி விசையாலும் ( shear force ) பாயும் தன் 
மையைத் தொடர்ச்சியாக அடைகிறதோ அதையே பாய்மம் என 
வரையறுக்கிறோம் . சாதாரணமாக , திடப் பொருளானது சறுக்குப் 
பெயர்ச்சி விசை செயல்படும்போது தொடர்ச்சியாக வடிவ மாற் 
றம் ( continuous deformation ) அடைவதில்லையாதலால் அவைகள் 
பாய்ம வகையில் சேர்த்துக் கொள்ளப்படுவதில்லை . திடப் பொருள் 
சறுக்குப் பெயர்ச்சியால் திரிபு ( strain ) அடைகிறது ; கோண வடிவ 
மாற்றம் ( angular deformation ) அடைகிறது . ஆனால் , அந்த வடிவ 
மாற்றமானது , மீட்சி எல்லைக்குள் ( elastic limit ) ஏற்பட்டிருந்தால் , 
அதற்குக் காரணமான விசை நீக்கப்பட்டவுடன் மறைந்துவிடும் . 
ஆனால் , பாய்மமானது சறுக்குப் பெயர்ச்சி விசையால் அடையும் 
வடிவ மாற்றத்தை அந்த விசை செயல்படுவது நிறுத்தப்பட்ட பின் 
னரும் இழப்பதில்லை ; அது தன் பழைய நிலையையும் இடத்தையும் 
திரும்ப அடைவதில்லை . திடப் பொருளானது சறுக்குப் பெயர்ச்சி 
விசையை ஓய்வு நிலையில் எதிர்க்கும் ; ஆனால் , பாய்மமானது ஓய்வு 
நிலையில் உள்ளபோது எந்தவிதமான சறுக்குப் பெயர்ச்சி 
விசைக்கும் உள்ளாவதில்லை . பாய்மமானது பாயும்போதே 
சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு ( shear stress ) ஏற்படுகிறது . 


சில பாய்மங்களில் கோணவடிவ மாற்ற வீதம் ( rate of 
angular deformation ) சறுக்குப் பெயர்ச்சித் தகைவிற்கு நேர் 
விகிதத்தில் உள்ளது . இதில் விகித சமன் மாறிலி ( constant of 
proportionality ) அந்தப் பாய்மத்தின் இயக்கவிசைப் பாகுநிலை 


4 


பாய்ம எந்திரவியல் 


( dynamic viscosity ) என அழைக்கப்படுகிறது . இப்படிப்பட்ட 
பாய்மமானது நியூட்டன் பாய்மம் ( Newtonian fluid ) என்றும் , 
எந்தப் பாய்மத்தில் இந்தத் தொடர்பு நேரற்ற தாக ( non - linear ) 
இருக்கிறதோ அதை நியூட்டன் பாய்மமல்லாதவை ( non - Newton 
ian fluid ) என்றும் வழங்குகிறோம் . பிளாஸ்டிக், தேன் போன்ற 
வைகள் நியூட்டன் பாய்மமல்லாத பிரிவைச் சேர்ந்தவை . வளர்ந்து 
வரும் பலவகைத் தொழிற் துறைகளில் பிளாஸ்டிக்குகள் அதிக 
மாகப் பயன்படுவ தால் இதன் தன்மைகளைப்பற்றி ஆராயும் 
துறை ரியாலஜி ( rheology ) என வழங்கப்படுகிறது . பல பொருள் 


பிளாஸ்டிக் 


இலட்சிய பிளாஸ்டிக் 


சறுக்குப்பெயர்ச்சிந்தகைவு, 


நீயூட்டன் 
பாய்மம் 


நீயூட்டன் பாயமம் 
அல்லாதவை 


sor.மைனா 

to 
Bug 


இலட்சிய பாய்மம 

( 30 ) 


வடிவ மாற்ற வீதம் 


dv 

dy 
படம் 1-1 . பொருள் களின் கோண வடிவ மாற்றம் , சறுக்குப் 

பெயர்ச்சித் தகைவு இவற்றிற்குள்ள தொடர்பு 
களின் கோணவடிவ மாற்றத்திற்கும் , சறுக்குப் பெயர்ச்சித் 
தகைவிற்குமுள்ள தொடர்பு படம் 11 - ல் விளக்கப்பட்டுள்ளது . 
இந்த நூலில் நியூட்டன் பாய்மங்களைப்பற்றி மட்டும் படிப்போம் 

எல்லாத் திரவங்களும் வாயுக்களும் மிகச் சிறிய சறுக்குப் 
பெயர்ச்சி விசையாலும் தொடர்ச்சியாக வடிவ மாற்றமடைவ 
தால் அவைகளைப் பாய்மம் எனலாம் . சில பொருள்கள் திட 
நிலையில் பாய்மத் தன்மையுடையனவாக இருந்தபோதிலும் , இந் 
நூலின்கண் இனி திரவங்களையும் வாயுக்களையும் மட்டுமே 
பாய்மம் எனக் கருதுவோம் . 


பாய்மத்தின் குணங்கள் 


5 


தான் 


1.3 . திரவங்களும் வாயுக்களும் ( Liquids and Gases ) 

ஒரு திரவமானது திட்டவட்டமான பருமனையும் , அது தான் 
இருக்கும் கலத்தின் அமைப்பையு முடையது . அது தன் அளவிற் 
கேற்ப கலம் 

முழுவதையுமோ பகுதியையோ நிரப்பும் . 
திரவத்திற்குக் கட்டற்ற புறப்பரப்பு ( free surface ) உண்டு . ஆனால் , 
வாயுவிற்கோ திட்டவட்டமான 

திட்டவட்டமான பருமன் கிடையாது ; 
இருக்கும் கலம் முழுவதும் பரவி இருக்கும் ; அதற்கெனக் கட்டற்ற 
புறப்பரப்பு ஒன்று கிடையாது . திரவத்தின் பருமன் வெப்ப , 
அழுத்த வேறுபாடுகளால் வெகு குறைந்த அளவிலேயே பாதிக்கப் 
படுகிறது ; நடைமுறையில் இந்த மாற்றம் புறக்கணிக்கத்தக்க 
அளவு குறைவாக இருப்பதால் திரவமானது அமுக்கமற்றதாகக் 
( incompressible ) கருதப்படுகிறது . ஆனால் வாயுவோ வெப்ப , 
அழுத்த வேறுபாடுகளால் பருமனில் பெருமளவு மாற்றத்திற்குட் 
படுகிறது . ஆகவே , அதை அமுக்கப் பாய்மம் ( compressible fluid ) 
என்கிறோம் . 


14. தொடர்மம் ( Continuum ) 

ஒரு பாய்மமானது எண்ணற்ற மூலக்கூறுகளால் ஆனது . 
அதில் எந்த இரண்டு மூலக்கூறுகளும் வெற்றிடத்தால் பிரிக்கப் 
பட்டுள்ளன . ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள திரவத்தில் அதே கன 
அளவுள்ள வாயுவைவிட மூலக்கூறுகளின் எண்ணிக்கை மிக மிக 
அதிகம் . வாயுக்களைவிட திரவங்களில் மூலக்கூறிடைத் தூரம் 
( inter - molecular distance ) மிகக் குறைவாதலால் , திரவத்தின் 
பருமனை மாற்ற உயர்ந்த அளவு விசை தேவைப்படுகிறது . ஆனால் , 
வாயுவின் பருமனைக் குறைந்த அளவு விசையாலேயே மாற்றி 
விடலாம் . மூலக்கூறுகள் எப்போதும் இயக்கம் உடையதால் 
அங்குமிங்கும் நகர்ந்துகொண்டே இருக்கின்றன . அவைகளுக் 
கிடையேயுள்ள ஈர்ப்பு விசையே ( attractive force ) ஒன்றை 
விட்டு ஒன்று பிரிந்துபோகாதிருக்கச் செய்கிறது . இந்த மூலக் 
கூறுகளின் இயக்கம் வெப்பநிலை உயர்வால் அல்லது அழுத்தக் 
குறைவால் அதிகப்படுகிறது . 


மூலக்கூறுகளிடையேயுள்ள விசையின் அளவு திடப் பொரு 
ளில் திரவப் பொருளைவிட வெகு அதிகமாக இருப்பதால் , வடிவ 
மாற்றம் செய்வதற்குத் திடப்பொருளில் திரவத்தைவிட அதிக 
சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு தேவைப்படுகிறது . வடிவ மாற்ற 
மானது விசை செயல்படும் காலம் வரை தொடர்ச்சியாக நடந்து 
கொண்டே இருக்கிறது . 


மலக்கூறின் இயக்கத்தை நம்மால் திட்டவட்டமாக நிர்ண 
யிக்க 

முடியாது . ஒரு தனி மூலக்கூறின் இயக்கத்தை ஆராய்தல் 


6 


பாய்ம எந்திரவியல் 


என 


கடினம் . பொறியியற் துறை நடைமுறைத் தேவைகளுக்கு இது 
பற்றிய திட்டவட்டமான அறிவு தேவையுமன்று . ஆகவே , நாம் 
இரண்டு மூலக்கூறுகளிடையே வெற்றிடம் இல்லை என்று கொள் 
வோம் . எல்லா இடமும் மூலக்கூறுகளால் நிரம்பியிருப்பதால் 
பாய்மமானது ஓர் இடத்திலிருந்து மற்றோர் இடத்திற்குப் பாயும் 
போது மூலக்கூறுகள் தொடர்ச்சியாக இருக்கின்றன 
எடுத்துக் கொள்ளப்படும் . ஆகவே , பாய்மத்தைத் தொடர்மம் என 
அழைக்கிறோம் . அடர் குறைவான ( rarefied ) பாய்ம ஓட்டத்தைத் 
தவிர மற்ற பொறியியற் சம்பந்தப்பட்ட நிலைகளுக்குப் பாய்மத் 
தைத் தொடர்மமாகக் கொள்ளலாம் . தொடர்மத்தில் பாய்மத்தின் 
குணங்களான திசைவேகம் , முடுக்கம் , அழுத்தம் ஆகியன 
தொடர்ச்சியாகக் காலத்தாலும் இடத்தாலும் மாறுபடுவதாக 
அல்லது மாறாத்தாகக் கொள்கிறோம் . 


1.5 . பௌதிகப் பண்புகள் ( Physical Properties ) 

ஒரு பொருளானது ஒரு நிலையில் ஒரு குறிப்பிட்ட சூழலில் 
( condition ) இருக்கும்போது காலத்தாலும் இடத்தாலும் மாறாம் 
லிருக்கும் சிறப்பியல்புகளை அப்பொருளின் பண்புகள் என்கிறோம் . 
இப் பகுதியின் கண் அழுத்தம் பற்றிய கோட்பாட்டின் விளக்கத் 
தினையும் அதனைத் தொடர்ந்து பாய்மங்களின் பல பண்புகளையும் 
பார்ப்போம் . 


பொறியியற் துறையில் அழுத்தம் என வழக்கமாகக் குறிப் 
பிடப்படுவது அழுத்தச் செறிவையே ( pressure intensity ) ஆகும் . 
அதாவது , ஓர் அலகு பரப்பளவில் செயல்படும் 

செயல்படும் விசையே 
அழுத்தம் எனப்படும் . அழுத்தம் - என்று குறிக்கப்படும் . அதன் 
பரிமாணம் ( dimension ) FL - 2 அல்லது ML - 1T - 2 ஆகும் . இதில் 
F விசையையும் , M நிறையையும் , L நீளத்தையும் , T காலத் 
தையும் குறிக்கும் . விசையைப் போலன்றி அழுத்தத்திற்குத் திசை 
கிடையாது . 

இதை மெட்ரிக் முறையில் கிலோகிராம் (விசை) 
சதுர மீட்டர் என்றும் SI முறையில் நியூட்டன் சதுர மீட்டர் 
( N / m ? ) என்றும் வழங்குகிறோம் . 


அழுத்தத்தை அளக்கும் எந்தக் கருவியும் இரண்டு இடங் 
களுக்கிடையேயுள்ள அழுத்த வேறுபாட்டைக் காட்டும் . நம்மைச் 
சுற்றியுள்ள வளிமண்டல அழுத்தத்தின் அடிப்படையில் அளக்கப் 
படும் அழுத்தத்தை மானி அழுத்தம் ( gauge pressure ) என்கி 
றோம் . அது வளிமண்டல அழுத்தத்தைவிட உயர்ந்திருந்தால் 
நேர்க்குறியுடையதாகவும் ( positive ), குறைவாயிருந்தால் எதிர்க் 
குறியுடையதாகவும் ( negative ) கொள்ளப்படும் . ஓர் இடத்தின் 


பாய்மத்தின் குணங்கள் 


7 


வளிமண்டல அழுத்தம் , அந்த இடத்திலுள்ள மானி அழுத்தம் 
இவற்றின் கூட்டுத்தொகை தனி அழுத்த ( absolute pressure ) 
மாகும் . முழுமையான வெற்றிடத்தின் அழுத்தம் சுழியாகும். வளி 
மண்டல அழுத்தம் இடத்திற்கிடம் சிறிது வேறுபடுகிறது . இயல் 
பான ( normal ) வெப்பநிலையில் 45 ° குறுக்குக் கோட்டில் ( latitude ) 
கடல் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தம் 1-033 AA / செமீ 2 
அல்லது 101-325 கிலோ நியூட்டன் சதுர மீட்டர் ஆகும் . 
10 * G / e2 அல்லது 100 AG / e2 என்பது ஒரு பார் ( bar ) என்றும் , 
அதில் ஆயிரத்தில் ஒரு பங்கு மில்லிபார் ( millibar ) என்றும் 
வானிலையியலில் வழக்கத்திலிருக்கிறது . 


வளிமண்டல அழுத்தத்திற்குக் குறைவான அழுத்தங்களை 
எதிர் மானி அழுத்தங்களாக அல்லது தனி அழுத்தங்களாக 
எழுதலாம் . 


அழுத்தமானது பாய்மத்தின் உயரத்தாலும் குறிக்கப்பட 
லாம் . நீரியலில் இவ்வாறு சாதாரணமாக வழங்கப்படுகிறது . 
படித்தர ( standard ) வளிமண்டல அழுத்தமானது 10 மீ . தூய 
நீரின் உயரத்திற்குச் சமமாகும் . 


1-6 . அடர்த்தி ( Density ) , ஒப்பு அடர்த்தி ( Relative Density ) , 

நிறையலகு பருமன் ( Specific Volume ) , அலகு பருமனெடை 
( Specific Weight ) 

நிறையானது சீராகப் பங்கிடப் பெற்றிருக்குமானால் ஒரு 
பொருளில் நிறைக்கும் அதன் பருமனுக்குமுள்ள விகிதம் அந்தப் 
பொருளின் சராசரி அடர்த்தி அல்லது அடர்த்தி ஆகும் . இதை 
P என்று குறியிடுகிறோம் . இது ஒரு பொருளின் ஒரு அலகு 
பருமனின் நிறையைக் குறிக்கும் . இதையே கணித முறைப்படி 


வரம்பு AM 


P 


A ++ 0 AM 


என்கிறோம் . இதில் AM என்பது + பருமனின் நிறையாகும் . 
இதன் பரிமாணம் M / L * ஆகும் . நிறையானது கிலோகிராமிலும் , 
பருமன் கன மீட்டரிலும் இருந்தால் , அடர்த்தி கிலோகிராம் 
கனமீட்டர் ( kg / m ) என்று குறிக்கப்படும் . தூய நீரானது 4 ° C 
வெப்பநிலையில் படித்தர வளிமண்டல 

அழுத்தத்தில் 1000 
AA / e8 அல்லது 1 டன் / மீ . இருக்கும் . 


ஒப்பு அடர்த்தியானது ஒரு பொருளின் நிறைக்கும் , அதே 
பருமனளவுள்ள 4 ° C வெப்பநிலையில் படித்தர வளிமண்டல 


பாய்ம எந்திரவியல் 


8 


Y = 


அழுத்தத்திலுள்ள தூய நீரின் நிறைக்குமுள்ள விகி தமாகும் , ஒரே 
அலகுள்ள இரண்டு எண்களின் விகி தமாதலால் இது ஒரு பரிமாண 
1000 GTGOOT SL (dimensionless number ). இதை S என்று 
குறிக்கிறோம் . 

y என்ற குறியீட்டால் குறிக்கப்படும் நிறையலகு பருமன் 
அடர்த்தியின் தலைகீழ் மதிப்பாகும். ஆகவே , அதன் பரிமாணம் 
L / M ஆகும் . 

1 

p 
W என்ற குறியீட்டால் குறிக்கப்படும் அலகு பருமனெடை ஒரு 
பொருளின் எடைக்கும் அதன் பருமனுக்குமுள்ள விகி தமாகும் . 
w என்பது ஒரு பொருளின் ஒரு அலகு பருமனின் எடையாகும் . 
பொருளின் எடையானது அந்தப் பொருளின் நிறைக்கும் புவி 
யீர்ப்பினால் ஏற்படும் முடுக்கத்திற்குமுள்ள பெருக்கல் தொகைக்குச் 
சமமாகும் . புவியீர்ப்பு முடுக்கமான g இடத்திற்கு இடம் சிறிது 
மாறுபடுமாதலால் , பொருளின் எடையும் இடத்திற்கு இடம் மாறு 
படும் . 

w = Pg 
இதன் பரிமாணம் F | L * அல்லது ML - 2 T - 2 எடையானது AA / e8 
லும் புவியீர்ப்பு முடுக்கமானது மீ / வி - யிலும் எழுதப்பட்டால் 
எடையின் அலகு SI முறையில் நி | மீ * ஆகும் . மெட்ரிக் முறையில் 
AA ( விசை ) | e8 ஆகும் . 4 ° C வெப்பநிலையில் தூய நீரின் 
எடை 9.81 AG | மீ அல்லது 1 டன் மீ ஆகும் . 

மாதிரிக் கணக்கு 11. ஒரு லிட்டர் பெட்ரோல் 7-02 நி 
எடையுள்ளது . அதன் அடர்த்தி , ஒப்பு அடர்த்தி , நிறையலகு 
பருமன் , அலகு பருமனெடை இவற்றைக் கணக்கிடுக . 
w = 7.02 X 1000 

7-02 AG | e 
7.02 x 1000 
P = 

716 AA / e 
9.81 
1 1 

1.395 x 10-5 மீ / AA . 
P 

716 


3 . 


-- 


* 


7.02 
S = = 0-716 . 

9.81 ) 


17. பாகு நிலை அல்லது பாகுத்தன்மை ( Viscosity ) 

ஒரு மெய்ப் பாய்மத்தின்மீது ஒரு சறுக்குப் பெயர்ச்சி விசை 
செயல்பட்டால் அது கோணவடிவ மாற்றமடையும் அல்லது அடைய 


பாய்மத்தின் குணங்கள் 


9 


முயலும் . அதாவது பாய்மத்தின் பல்வேறு படலங்களும் வெவ் 
வேறு அளவில் பெயர்ச்சியடைகின்றன . இக் கோணவடிவ மாற்ற 
மானது அவ்விசை தொழிற்படுகின்ற வரையிலும் தொடர்ந்து ஏற் 
படும் . சறுக்குப் பெயர்ச்சி விசை நீக்கப்பட்டால் பாய்மத்தின் 
துகள்கள் தம்முடைய புதிய இடங்களிலேயே இருக்குமேயன்றி 
தம்முடைய பழைய நிலைகளுக்குத் திரும்பா. கோணவடிவ மாற் 
றத்தை எதிர்க்கும் ஆற்றல் பாய்மத்திற்குப் பாய்மம் மாறுபடுகிறது . 
பாய்மத்தில் ஒரு 

படலம் அதனை அடுத்துள்ள படலத்தின் மீது 
நகர்வதனை எதிர்க்கும் இயல்புடைத்து என்பது தெளிவு . இவ்வாறு 
கோணவடிவ மாற்றத்தை எதிர்க்கும் இயல்பே பாய்மத்தின் 
பாகுநிலை எனப்படும் . இது மெய்ப் பாய்மங்களின் முக்கிய பண் 
புகளில் ஒன்றாகும் . 


V + v 


A 


B 


C 


D 


Y 


- 


படம் 1.2 . திசைவேகப் பகிர்வு 


ஒரு மெய்யான பாய்மம் இரண்டு இணைத் தளங்களுக்கிடையே 
ஓடுவதால் உண்டாகும் திசைவேகப் பகிர்வு ( velocity distribution ) 
படம் 1-2 - ல் காட்டப்பட்டுள்ளது . AB , CD என்பன அடுத்தடுத் 
துள்ள இரண்டு தளங்களைக் குறிப்பதாகக் கொள்வோம் . அந்த 
இரண்டு தளங்களுக்கிடையே உள்ள தூரம் Ay எனவும் , அவற்றின் 
திசை வேகங் கள் முறையே ( u + du ) , u எனவும் கொள்வோம் .. 
AB என்ற தளம் CD என்ற தளத்தைவிடச் சிறிது அதிக திசை 
வேகமுடையதாக இருப்பதால் , அது 

CD யுடன் உராய்ந்து 
கொண்டு வினாடிக்கு au தூரம் அதிகமாகப் போகிறது . இப்படி. 
இரண்டு தளங் களும் வெவ்வேறு வேகங் களில் 

செல்வதால் , 
அவற்றிற்கு இடையேயுள்ள உராய்வுப் பரப்பான -யில் F என்ற 
சறுக்குப் பெயர்ச்சி விசை உண்டாகிறது . இதனால் உண்டாகும் 
கோணவடிவ மாற்றம் D என்ற இடத்தில் திசைவேகச் சரிவுக்குச் 
சமமாகும் . அதாவது , 


வரம்பு Au 
Ay + o Ay 


au 

க்குச் சமம் . 
3y 


பாய்ம எந்திரவியல் 


10 


திசைவேகமானது y திசையைத் தவிர மற்ற திசைகளிலும் 
மாறுபடுவதால் , இங்கே பகுதி வகைக்கெழு ( partial derivative ) 
பயன்படுத்தப்பட்டுள்ளது . 


T 


4 


ay 


18. இயக்கவிசைப் பாகு நிலை ( Dynamic Viscosity ) 

நிலையான , சீரான பாய்ச்சலில் இரண்டு அண்டைத் தளங் 
களுக்கிடையில் ஏற்படும் சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு அந்தத் 
தளங் களுக்கு நேர் குத்துத் திசையிலுண்டாகும் திசைவேகச் 
சரிவிற்கு ( velocity gradient ) நேர் விகிதத்திலிருக்கும் என்ற 
ண்மையை நியூட்டன் கண்டறிந்தார் . 

F 

au 

ay 
ஆகவே , 

a 

(11) 
இதில் - ( மியூ ) என்ற கிரேக்க எழுத்து விகித மாறிலியாகும் . அது 
பாய்மத்தின் இயக்கப் பாகு நிலையைக் குறிக்கும் . இந்தச் சமன்பாடு 
நியூட்டன் இயக்கப் பாகுநிலை விதி ( Newton s law of viscosity ) என 
அழைக்கப்படுகிறது . இந்தச் சமன்பாட்டிற்கு உட்பட்ட எந்த 
பாய்மமும் நியூட்டன் பாய்மம் எனப்படும் . 

திசைவேகச் சரிவின் குறியைப் பொறுத்து சறுக்குப் பெயர்ச்சி 
விசை செயல்படுகின்ற திசை மாறுபடுகிறது . திசைவேகத்தின் 
திசையில் சறுக்குப் பெயர்ச்சி விசையிருந்தால் அதை நேர்க் 
குறியாலும் , எதிர்த் திசையிலிருந்தால் எதிர்க் குறியாலும் 
குறிக்கின்றோம் . சமன்பாடு 11 - ல் T என்ற தகைவு CD என்ற 
படலத்தில் செயல்படுகிறது . 


ди 
மேலேயுள்ள சமன்பாட்டிலிருந்து ன் மதிப்பு சுழியாகும் 

ay 
போது T- ன் மதிப்பும் சுழியாகும் . ஆகவே , எங்கு திசைவேகமானது 
சீராக இருக்கிறதோ அங்கு சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு 
சுழியாகும் . சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு வரம்பிலியாக (infinite ) 

au 
இருக்க முடியாததால் -ன் மதிப்பும் வரம்பிலியாக இருக்க முடி 

3y 
ஆகவே , திசைவேகச் சரிவானது படிப்படியாக 
வேண்டும் . பாய்மம் பாயும் அமைப்பின் எல்லைகள் ( boundaries ) 
நிலையான தாக இருக்குமானால் , அதை ஒட்டியுள்ள பாய்மமும் , 
நிலையான தாக , அதாவது , திசைவேக மற்றதாக இருக்கவேண்டும் . 
எல்லையின் திசைவேகம் U- ஆக இருக்குமானால் அதையொட்டிய 
பாய்மத்தின் திசைவேகமும் U- ஆக இருக்க வேண்டும் . இந்த 


யாது . 


மாற , 


பாய்மத்தின் குணங்கள் 

11 
நிலையானது எல்லா மெய்ப் பாய்ம பாய்ச்சல்களுக்கும் உண்மையாக 
இருக்கும் . இந்த நிபந்தனைக்கு வழுக்கலின்மை நிபந்தனை ( no 
slip condition ) எனப் பெயர் . 


அண்மையிலுள்ள இரண்டு படலங்களுக்கிடையே 

ஒரு 
ஒப்பு இயக்கம் இருக்கும்போது தான் ஒரு பாய்மத்தின் பாகுநிலை 
வெளிப்படுகிறது . நிலையான பாய்மத்திலும் , சுழலற்ற பாய்ச்ச 
லிலும் ( irrotational flow ) சறுக்குப் பெயர்ச்சி விசை உண்டாவ 
தில்லை . ஆகவே , நிலை நீரியல் , சுழலற்ற பாய்ச்சல் பற்றிய படிப்பு 
களில் நேர்க்குத்தான விசைகளை மட்டும் எடுத்துக் கொண்டால் 
போதும் , சறுக்குப் பெயர்ச்சி விசைகளைப்பற்றிக் கருதத் தேவை 
யில்லை . 


மெய்ப் பாய்மப் பாய்ச்சலில் ஏற்படும் ஆற்றலிழப்புக்குக் 
காரணம் பாகுநிலையே யாகும் . படலமானது ஒன்றுக்கொன்று 
நகர்வதால் ஏற்படும் எதிர்ப்பு விசைகளுக்கு எதிராக ஆற்றல் 
செயல்பட வேண்டியதிருப்பதால் இழப்பு ஏற்படுகிறது . இந்த 
ஆற்றலிழப்பு கடைசியில் வெப்பமாக மாறி வளிமண்டலத்தில் 
கலக்கிறது . 

பாய்மத்திற்கு திரும்பக் கிடைக்கக்கூடிய 
( non - recoverable) தன்று . இந்த இழப்பையே பொதுவாக உராய்வு 
இழப்பு ( frictional loss ) அல்லது புறப்பரப்பு உராய்வு இழப்பு 
( skin friction loss ) என அழைக்கிறோம் . பல்வேறு பொறியியல் 
அமைப்புபற்றிய கணக்கீடுகளில் எளிதாகவும் விரைவாகவும் 
விடையைக் காண இவ்வுராய்வு விசையினைப் புறக்கணித்துவிடுவது 
வழக்கம் . 


பல தரப்பட்ட வெப்பநிலைகளிலும் அழுத்தத்திலும் ஒரு 
பாய்மத்தின் பாகுநிலை மாறுபாட்டிற்கான காரணம் என்ன 
என்பது இன்னும் சரியாகக் கண்டுபிடிக்கப்படவில்லை. பாய்மத்தின் 
மூலக்கூறுகளின் உந்தப் பெயர்வும் ( momentum transfer ) , மூலக் 
கூறுகளுக்கிடையேயுள்ள தானிணையுந் தன்மையும் ( cohesion ) 
பாகுநிலைக்குக் காரணங்கள் என ஊகிக்கப்படுகின்றன. 

மிக 
உயர்ந்த அல்லது மிகத் தாழ்ந்த வெப்பநிலைகளைத் தவிர , மற்ற 
இடங்களில் வெப்பநிலை அதிகரித்தால் எல்லா வாயுக்களின் பாகு 
நிலையும் அதிகரிக்கின்றது . ஆனால் , திரவங்களின் வெப்பநிலை 
அதிகரிக்க , பாகு நிலை குறைகிறது . இதற்குக் காரணம் மூலக்கூறு 
களுக்கிடையேயுள்ள தானிணையுந்தன்மை வெப்பத்தால் குறை 
வதேயாகும் . வாயுக்களில் உந்தப் பெயர்வே முக்கிய பங்கு 
வகிப்பதால் , வெப்பத்தால் பாகுநிலை அதிகரிக்கிறது . பொதுவாக , 
பொறியியற் துறையில் நடைமுறைகளில் ஏற்படும் அழுத்த 
வேறுபாட்டால் இயக்கவிசைப் பாகுநிலை மாறுபடுவதில்லை . 


12 


பாய்ம எந்திரவியல் 


T 


* 


இயக்கவிசைப் பாகுநிலையின் பரிமாணமானது சமன்பாடு 
1-1.ன்படி , 

FL 
ப 

= FL - T 
au 

L / 
Oy 

T L 
இதையே M , I , T ஆகியவற்றால் எழுதினால் ,, 

11L - 1T - 1 


செமீ.கி.வி ( C.GS. ) மெட்ரிக் முறையில் விசை 
யானது 

டைன் ( dyne ) என்ற அளவால் வழங்கப்படுவதால் , 
இயக்கவிசைப் பாகுநிலையின் அகு டைன்.வினாடி / ச . செமீ . 
ஆகும் . இதை பிரான்சு நாட்டு விஞ்ஞானி பாய்ஸேயீ ( Poiseuille ) 
என்பவரின் நினைவாக பாய்ஸ் என்று வழங்குகிறோம் .. ஒரு 
பாய்ஸ் என்பது நடைமுறையில் உயர்ந்த அளவாக இருப்பதால் , 
இதில் நூறில் ஒரு பங்கான சென்டி பாய்ஸ் பழக்கத்தில் உள்ளது . 
SI முறையில் இயக்கவிசைப் பாகு நிலையின் அலகு நியூட்டன் 
வினாடி / சதுர மீட்டர் என்று வழங்கப்படவேண்டுமானாலும் , பாய்ஸ் 
பழக்கத்திலிருப்பதால் அதையே கையாளலாம் என தீர்மானிக்கப் 
பட்டிருக்கிறது . நி.வி t என்பது பாய்ஸை விடப் பத்து மடங்கு 
அதிகமாகும் . 

நி.வி = 10 பாய்ஸ் 


1.9 . இயக்கப் பாகு நிலை ( kinematic Viscosity ) 

இயக்கவிசைப் பாகுநிலைக்கும் அடர்த்திக்குமுள்ள விகிதம் 
இயக்கப் பாகுநிலை என அழைக்கப்படுகிறது . இதை 1 ( நூ ) 
என்ற கிரேக்க எழுத்தால் குறிப்பது வழக்கம் . 


-- 


இவ் விகிதமானது ( HP ) பொறியியற் துறையில் பாகுநிலை 
விளைவுகளுக்கும் சடத்துவ விளைவுகளுக்கும் (inertial effects ) 
இடையேயுள்ள தொடர்பினைக் குறிக்கும் ஒன்றாக அடிக்கடி பயன் 
படுவ தால் இதனையும் ஒரு தனி அளவாக , அதாவது , இயக்கப் 
பாகுநிலை என்ற ஒன்றாக 

வரையறுத்துள்ளார்கள் . இதன் 
பரிமாணம் LT - 1 என்பது தெளிவு . 


செமீ . A. வி முறையில் இயக்கப் பாகு நிலையானது செமீ / வி 
எனக் குறிக்கப்படுகிறது . இதையும் ஸ்டோக்ஸ் ( Stokes ) என்ற 
ஆங்கிலேய விஞ்ஞானியின் 

நினைவாக ‘ ஸ்டோக்ஸ் 


என் 


பாய்மத்தின் குணங்கள் 


13 


வழங்குகிறோம் . இதன் மதிப்பில் நூறில் ஒருபங்கு சென்டி 
ஸ்டோக்ஸ் ஆகும் . SI முறையிலும் ஸ்டோக்ஸ் என்ற அளவு 
பழக்கத்திலுள்ளது . மீ / வி என்ற அளவு 10 * ஸ்டோக்ஸ்களுக்குச் 
சமமாகும் . 


1000 


300 


500 


400 


200 


SAE30 


எரி என்னை r 0.948 ) 


100 


80 
E0 


- 


எரிஎல் பண s : 0.840 ) 


20 


-=சென்டிபாய்ஸ் 

88888நீயூட்டன-விடை 1000ச.செ. 


SAE.10 . 


10 


8 
6 


கச்சா 
எண்னை 


( s = 0-855 ) 


4 


மண்ணெண்ன 
( s = 0.813 ) 


2 


(S = 0.925 ) 


பாத்ரமை 


1.0 
0.81 


உப்பு நீர் ( 20 °ivaen 


0.6 


பெட்ரோல் 
( s = 0.716 ) 


இயக்ககிலசப 
பாந்திலை 


0.2 


பெட்ரோல் ( s = 0.680 ) 


ஈதல் சாராயம் 


QI 
0.08 
0.06 


0.04 


ஹீலியம் 


காற்று 


0.02 


00 


O 


20 


40 


80 


80 


100 


120 


40 


150 


180 , 200 


T( °C) வெப்பநிலை 
படம் 1.3 . இயக்க விசைப் பாகு நிலை 


14 


பாய்ம எந்திரவியல் 


ib 


கிளிசரீன் 


TO 


எரி எண்ணை 
( 8.0-970 ) 


2 


SAE.ION " 


எரி 
எண்ணை 
( s - 0-940 / 


FO 
B 


6 


SAE.30 


2 . 


காற்று 


கசசா 


எண்ணை 


. 


80930 


: 


இயக்கப் 
பாகுநிலை 
- 
சசெ.மீ 
விடிை 
= 
ஸ்டோக்ஸ் 


கசசா 
எண்ணை ( 8-0-866 ) 


2 


உப்புநீர் 

( 20 % Nach 


id 


மண்ணெண்ணை 


நீர் 


ஈதல் சாராயம் 
பெட்ரோல 
( 8-0-716 ) + 


4 


பெட்ரோல் (s- 0-680 ) 


கார்பன் டெட்ராக் குளோரைடு 


2 


பாதரசம் 


18 
-20 


160 


180 


200 


20 40 60 80 100 120 140 

T ( ° C) வெப்பநில் 
படம் 1-4 . இயக்கப் பாகு நிலை 


பாய்மத்தின் குணங்கள் 


15 


இயக்கவிசை, இயக்கப் பாகுநிலைகளின் மதிப்புகள் பல்வேறு 
வெப்பநிலைகளுக்கு படங்கள் 1-3 - லும் 14 - லும் காட்டப் 
பட்டுள்ளன . 


1.10 . இயக்கவிசைப் பாகு நிலையை அளத்தல் 

ஒரு பாய்மத்தின் இயக்கவிசைப் பாகுநிலையை நேரடியாகக் 
கண்டறிய வழிகள் இல்லை. நியூட்டன் பாகுவிதி , குழாய்களில் 
படலப் பாய்ச்சலுக்கான ( laminar flow ) பாய்ஸேயீன் சமன்பாடு , 
பாய்மத்தில் மிக மெதுவாகப் போகும் சிறிய கோளங்களில் 
( spheres ) ஏற்படும் இழுப்பு விசைக்கான ( drag force ) ஸ்டோக்ஸ் 
சமன்பாடு முதலியவற்றின் உதவியாலேயே நாம் இயக்கவிசைப் 
பாகுநிலையின் மதிப்பைக் கண்டறிய வேண்டி இருக்கிறது . 

சுழலும் பாகு நிலைமானி ( Rotary Viscometer ) : ஒரு சுழலும் பாகு 
நிலைமானியின் அமைப்பு படம் 

/// 
1.5 - ல் காட்டப்பட்டுள்ளது . இதில் 
இயக்கவிசைப் பாகு நிலையை 

திருக் கம்சி 
அளக்க நியூட்டன் பாகுநிலை விதி 
பயன்படுத்தப்படுகிறது . 

முள் 
ஓரச்சு 
உருளைகள் இரண்டிற்கும் இடையி 
லுள்ள பாகம் எந்தத் திரவத்தின் 
பாகுநிலையை அறிய வேண்டுமோ 
அதனால் நிரப்பப்பட வேண்டும் . 
வெளி உருளை ஒரு குறிப்பிட்ட 
கோணத்திசை வேகத்தில் 

* 
( angular velocity ) சுற்றப்படு 
கிறது . வெளி உருளைபை ஒட்டி 
யுள்ள திரவமும் அதே வேகத்தை 
உடைத்தாக இருக்கும் . உள் 
உருளையின் மீது ஒரு சறுக்குப் 
பெயர்ச்சி விசையானது திசை 
வேகச் சரிவால் ஏற்படுகிறது . 

ச 
அவ்விசையால் உண்டாகும் இரட் 
டைத் திருப்பு திறனை ( torque ) 
அந்த அமைப்பின் 

மேலுள்ள 
அளவுமானியால் 

அளக்கலாம் . 
h 

படம் 1.5 . 
இந்த அமைப்பில் 

சுழலும் பாகு நிலைமானி 
விகிதத்தின் மதிப்பு உயர்வாக இருந்தால் அடிப்பக்க விளைவுகளை 
நாம் புறக்கணிக்கலாம் . 


Ar 


-- 


1 


என்ற 


T 


பாய்ம எந்திரவியல் 


16 


உள் உருளையில் ஏற்படும் சறுக்குப் பெயர்ச்சித் தகைவானது , 


TT 


T = 


y 


இதில் T இரட்டைத் திருப்புதிறனையும் , A உள் உருளையின் 
வெளிப் பரப்பையும் குறிக்கும் . இரண்டு உருளை களுக்கு மிடையே 

dy 
யுள்ள ஒப்பு இயக்கம் ( relative movement ) 
இதில் y என்பது வெளி உருளையின் ஓரத் திசைவேகத்தைக் 
( peripheral velocity ) குறிக்கும் . ஆகவே , இயக்கவிசைப் பாகு 
நிலையை 


dr Ar 


Ar ஆகும் . 


T 


y 


என்ற சமன்பாட்டிலிருந்து கணிக்கலாம் . r என்ற இடைவெளி 
யானது ( gap ) அப்பகுதியில் சறுக்குப் பெயர்ச்சித் தகைவின் 
மாற்றம் புறக்கணிக்கத்தக்க அளவு சிறிய தாக இருக்க வேண்டும் . 
ஏனெனில் , மேலேயுள்ள சமன்பாடுகள் படலப் பாய்ச்சலுக்கு 
மட்டுமே பொருந்தும் . 


நுண்துளைக் குழாய் பாகு நிலைமானி ( Capillary Tube Visco 
meter ) : நுண் துளைக் குழாயின் வழி பாயும் படலப் பாய்ச்சல் 
அடிப்படையில் 

நிர்மாணிக்கப்பட்டுள்ள பாகு நிலை மானிகள் 
எண்ணெய்களின் இயக்கவிசைப் பாகு நிலையை சோதனை மூலம் 
கண்டறிய தொழிலகங்களில் பயன்படுத்தப்படுகின்றன . 
குறிப்பிட்ட பருமனளவு திரவமானது செங்குத்தான, குட்டையான 
நுண்துளைக் குழாய் ஒன்றின் வழியாக மேலேயுள்ள ஒரு பாத்திரத்தி 
லிருந்து கீழேயுள்ள மற்றொரு பாத்திரத்திற்குப் பாய விடப்படு 
கிறது . இதற்கான நேரம் அளக்கப்படுகிறது . பின்னர் பாய்ஸேயீ 
சமன்பாட்டைப் பயன்படுத்தி திரவத்தின் இயக்கவிசைப் பாகு நிலை 
கணிக்கப்படுகிறது . 


பாய்ஸேயீ சமன்பாட்டின்படி , 

TrPghd /, 
y = 

128 ! 
இதில் y பாயும் திரவத்தின் பருமனளவையும் , P திரவத்தின் 
அடர்த்தியையும் , h உயரத்தையும் , d நுண்புழைக்குழாயின் 
விட்டத்தையும் , ! திரவம் பாய்வதற்கான நேரத்தையும் , ! நுண் 
துளைக் குழாயின் நீளத்தையும் , ! இயக்கவிசைப் பாகு நிலையையும் 


பாய்மத்தின் குணங்கள் 


17 


குறிக்கும் . இதில் h- ன் மதிப்பு சோதனைக் காலத்தில் மாறிக் 
கொண்டே இருப்பதாலும் , நுண்புழைக் குழாயின் நீளத்திற்குள் 
ஓட்டமானது முழுமை அடைந்திருக்காததாலும் , அளவு திருத்தம் 
( calibration ) செய்தாலன்றி இந்த அமைப்பைப் பயன்படுத்த 
முடியாது . ரெட்வுட் ( Redwood ) , சேபோல்ட் ( Saybolt ) , எங்கிளர் 
( Engler ) என்ற பலவகைப் பாகுநிலைமானிகள் அவற்றின் அளவு 
திருத்த வரைபடங்களுடன் கிடைக்கின்றன . அவைகளே தொழி 
லகங்களில் பயன்படுத்தப்படுகின்றன . 


மீது 


விழும் வேகமுறை ( Fall Velocity Method ) : ஒரு திரவத்தில் 
கனமான சிறிய கோளம் ஒன்று மெதுவாக இறங்கும்போது அதன் 

செயல்படும் எதிர்ப்பு இழுவிசையின் மதிப்பை ஸ்டோக்ஸ் 
என்ற விஞ்ஞானி கணக்கிட்டிருக்கிறார் . அதாவது 

F = 3mu vd 
இதில் F எதிர்ப்பு இழுவிசையையும் , ப இயக்கவிசைப் பாகு 
நிலையையும் , v கோளத்தின் சீரான திசை வேகத்தையும் , d 
கோளத்தின் விட்டத்தையும் குறிக்கும் . ஒரு நீண்ட கண்ணாடிப் 
பாத்திரத்தில் பாகுநிலையின் மதிப்பைக் காணவேண்டிய திரவம் 
நிரப்பப்படுகிறது . P அடர்த்தியும் , d விட்டமுமுள்ள உலோகக் 
கோளத்தை திரவத்தின் மேற்பரப்பிலிருந்து மெதுவாக விடவும் . 
அது சீரான திசைவேகத்தை அடைந்ததும் , அது ஒரு குறிப்பிட்ட 
தூரத்தைக் கடக்க ஆகும் நேரத்தைக் கண்டறிந்து அதன் திசை 
வேகமான y- யைக் காணவும் . அந்தக் கோளத்தில் , அதன் எடையும் , 
மிதவை விசையும் ( buoyancy force ), தடைவிசையும் செயல் 
படுகின்றன. முடுக்கமற்ற நிலையில் அதன் இரெயினால் எண் 
( Reynold s number ) 0.1 - க்குக் குறைவாக இருக்குமானால் திரவத் 
தின் அடர்த்தியை P என எடுத்துக்கொண்டு , 

a 


ஆகவே , 


uu_d" ( P! -P) g 


18y 


மாதிரிக் கணக்கு 1-2 , ஒரு 80 மிமீ . விட்டமுள்ள உருளைக்கும் 
அதன் தாங்கி ( bearing ) க்கும் இடையேயுள்ள ஆரத்தூரம் (radial 
distancc ) 1 மிமீ . ஆகும் . உருளை வினாடிக்கு 100 சுற்று சுற்றுகிறது . 
SAE 30 என்ற உயவு எண்ணெய் ( lubricating oil ) 30 ° C வெப்ப 
நிலையில் பயன்படுத்தப்பட்டால் , சறுக்குப் பெயர்ச்சித் தகைவைக் 

பா . இ . - 2 


18 


பாய்ம எந்திரவியல் 


-- 


கணக்கிடு. ( உருளை இடமாறாதிருப்பதாகக் கொள்ளவும் . ) 
எண்ணெயின் பாகுநிலை 1 பாய்ஸ் . 
30 ° C வெப்பநிலையிலுள்ள ( SAE 30 - ன் 

= 1 பாய்ஸ் 
இயக்கவிசைப் பாகுநிலை 

#DN * x 0.08 x 100 
உருளையின் ஓரத்திசை வேகம் = 

60 

60 
= 0-418 மீ / வி 

41-8 செமீ / வி 

41-8 
கோண உருவமாற்ற வீதம் 

418 வி -1 

Δν 0.1 
சறுக்குப் பெயர்ச்சித் 

dy 
시 

1 x 418 டைன் / செமீ 
தகைவு 

dy 

= 41-8 G / t 
மாதிரிக் கணக்கு 1-3 . 1 மீ x 1 மீ சதுர வடிவமும் 392-4 நி 
எடையுமுள்ள தகடு ஒன்று 0-2 மீ / வி சீரான திசைவேகத்தில் ஓர் 
சாய்வு தளத்தில் நகருகிறது . சாய்வு தளம் 12 மடங்கு கிடை 
தூரத்திற்கு 5 மடங்கு செங்குத்தாக உயர்கிறது . அதன் அமைப்பு 
படத்தில் காட்டப்பட்டுள்ளது . தகட்டிற்கும் தளத்திற்கு 
மிடையேயுள்ள 1 மிமீ . தூரத்திலிருக்கும் உயவெண்ணெயின் இயக்க 
விசைப் பாகுநிலையைக் கணக்கிடு . 
தகட்டின் அடிப்புறத்திலுள்ள சறுக்குப் ) 

5 
பெயர்ச்சி விசையின் அளவு 

392-4 x 
392.4 x 5 

151 Gt 
1 x 13 


2 


13 


ஆகவே 


மீ x | மீ சதுரத்தகம் 


12 


v = 0 • 2 மீ / வி 


7 


5 


200 வி -1 


V = 0 • 2 மீ / வி 
திசைவேகச் சரிவு 

v _ 0-2 
Ay 0.001 

151 
இயக்கவிசைப் பாகுநிலை = 200 நி - வி / t 

= 7.55 பாய்ஸ் 


பாய்மத்தின் குணங்கள் 


19 


மாதிரிக் கணக்கு 1.4 . படம் 1 : 5 - லுள்ள சுழலும் பாகுநிலை 
மானியின் அடிப்புறத்திலுள்ள இடைத்தூரமும் Ar என்றால் , உள் 
உருளையில் செயல்படும் மொத்த இரட்டைத் திருப்புதிறன் 
என்ன ? 


உள் உருளையின் ஓரத் திசைவேகம் = v , = wr , 
ரு உருளை களுக்கிடையிலுள்ள தூரம் = Jr = 1 , - r , 


உள் உருளையின் புறப்பரப்பில் 

சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு 


Ar 


ப . 

Ar 


பயா , 


செங்குத்தான புறப்பரப்பிலுண்டா 
டாகும் 

இரட்டைத் திருப்புதிறன் 


= 2mr , h 


XI 


ஆகவே , 


T, = 27 / , he 


A 


அடிப்பாகத்திலுண்டாகும் இரட்டைத் திருப்புதிறனைக் கணக்கிட , 
அடிப்பாகத்தில் ஒரு சிறு சுற்றுப் பரப்பை எடுத்துக்கொள்ளவும் . 
மையத்திலிருந்து x ஆர தூரத்தில் dx அகலமுள்ள வளையப் பரப்பில் 


பய x 
dT , = 2xxdxx - X X 

Ar 


T1 


ri 


21 பய 


T , = 


. 


dT , 


x 8 dx 


4 


ஈய 
2Ar 


மொத்த இரட்டைத் திருப்புதிறன் 


= T1 + T , 
Tlr . 84 

2h + 
Ar 


- 


மாதிரிக் கணக்கு 1.5 . 0 • 35 மீ . விட்டமுள் 

விட்டமுள்ள ஒரு உருளை 
அதன் உறை( sleeve) க்குள் நிமிடத்திற்கு 200 சுற்று சுற்றுகிறது . 
அதன் அமைப்பு படத்தில் காட்டப்பட்டுள்ளது . உயவெண்ணெ 
யின் இயக்கவிசைப் பாகுநிலை 8 பாய்ஸ் . இந்தத் தாங்கியில் 
உண்டாகும் ஆற்றலிழப்பை கிலோவாட்டுகளில் கணக்கிடுக . 


20 


பாய்ம எந்திரவியல் 


#DN 
உருளையின் ஓரத் திசைவேகம் y = 

60 


| 


* x 0 35 x 200 

60 


3.67 மீ / வி 


எண்னை 


100 செமீ 
பட 


M = 8 பாய்ஸ் 


2 மிமீ 


0.5 


க 


F 


2 மி.மீ 


Y 


11 


திசைவேகச் சரிவு 


3-67 
0.002 


= 1835 வி -1 


சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு 


= 0.8 x 1835 


1470 நி / மீ 
* x 0-352 x 0.1 x 1470 

2 


மொத்த இரட்டைத் 

திருப்பு திறன் 


= 283 G / e 


11 


திறன் ( power ) Tw 


283 x 2m x 200 

60 


5940 நி - மீ / வி . 
5-94 : கி.வா . 


1:11 . வெப்ப இயக்கவியலின் பண்புகள் ( Thermodynamic 

Properties ) 
பாய்ம ஓட்டத்தில் எங்கு வெப்பம் , அமுக்கம் , வெப்பப் 
பரிமாற்றம் 

முதலியன நிகழ்கின்றனவோ அங்கெல்லாம் 
வெப்ப இயக்கவியல் பற்றிய பண்புகளை நாம் சேர்த்து அறிய 
வேண்டியிருக்கும் . எல்லாப் பொருள்களையும் அமுக்க முடியும் . 
ஆனால் திட , திரவப் பொருள்களில் அழுத்தத்தால் ஏற்படும் 
அடர்த்தி வேறுபாடு மிகக் குறைவாக இருப்பதால் அவைகள் 
அமுக்கமற்ற பாய்மங்களாகக் ( incompressible fluids ) கருதப் 
படுகின்றன . வாயுக்களின் அடர்த்தி அழுத்தத்தால் அதிக வேறு 
பாடு அடைவதால் அவற்றை அமுக்கப் பாய்மங்கள் என்கிறோம் . 
எல்லா வாயுக்களுக்கும் பொருந்துகின்ற வாயுக்களது வெப்பநிலை , 
அழுத்தம் , அடர்த்தி ஆகியவற்றிற்கிடையேயான எளிய தொடர்பு 


பாய்மத்தின் குணங்கள் 


21 


ஏதுமில்லை . ஆனால் , நிறைவுடை வாயுக் ( perfect gas ) களுக்கு 
இது சம்பந்தமாக எளிய தொடர்புகள் இருக்கின்றன . காற்று 
போன்ற நாம் அடிக்கடி கையாளும் வாயுக்கள் சாதாரண வெட்ப 
தட்பநிலை அழுத்தங்களில் நிறைவுடை வாயு போன்று நடந்து 
கொள்வதால் நாம் இப்பகுதியில் நிறைவுடை வாயுக்களின் பண்பு 
களைப் பார்ப்போம் . 


1:12 . நிறைவுடை வாயு ( Perfect Gas ) 

கீழ்க்கண்ட சமன்பாட்டின்படி ஒழுகும் எந்த வாயுவும் 
நிறைவுடை வாயு என வரையறுக்கப்படும் . 
p = PRT 

(14 ) 
இதில் p தனி அழுத்தத்தையும் ( absolute pressure ) , P அடர்த்தி 
யையும் , T தனி வெப்பநிலையையும் , R வாயு மாறிலி ( gas constant ) 
யையும் குறிக்கும் . இது நிறைவுடை வாயுவின் நிலைச் சமன்பாடு 
( cquation of state ) என அழைக்கப்படுகிறது . மிக உயர்ந்த வெப்ப 
நிலைகளையும் , அழுத்தங்களையும் தவிர்த்து மற்ற நிலைகளில் 
வாயுக்கள் இந்தத் தொடர்புக்கு இணைந்தே இருக்கின்றன .. 

R- ன் பரிமாணத்தை SI முறையில் சமன்பாடு 1-4 - லிருந்தே 
நாம் அடையலாம் . 
p 

நி.மீ 
R = 
PT AA / e 

AA . கெ 


// e2 


-- 


கெ 


ஜூல் 


- 


கிகி கெ 


காற்றிற்கு R- ன் மதிப்பு 287 ஜூல் / AA- கெ ஆகும் . சமன்பாடு 
1-4 - லிருந்து வெப்பநிலை மாறுபாடு அல்லது அழுத்த மாறுபாடு 
இவைகளால் அடர்த்தியானது மாறும் எனத் தெரிகிறது . இம் 
மாற்றமானது வெப்பப் பரிமாற்றம் இல்லாது ஒரே வெப்பநிலையில் 
ஏற்படுமானால் அத்தகைய மாற்றத்திற்கு வெப்பநிலை மாறாமுறை 
( isothermal process ) எனப் பெயர் . அப்போது அழுத்தத்திற்கும் 
அடர்த்திக்குமுள்ள தொடர்பு 


P = மாறிலி 


( 1.5 ) 


வெப்பமானது வாயுவிற்கு வருதலோ அல்லது வாயுவிலிருந்து 
வெளிச் செல்லு தலோ இல்லாத நிலையில் அடர்த்தி மாறுபாடு 
ஏற்படுமானால் அதற்கு வெப்ப மாற்றீடற்ற முறை ( adiabatic 
process ) எனப்படும் . இதோடு வாயுவில் தடைகளாலும் மற்ற 
இழப்புகளாலும் வெப்பமானது உண்டாகாமல் இருக்குமானால் 


22 


பாய்ம எந்திரவியல் 


அதற்குத் தடையற்ற வெப்ப மாற்றீடற்றமுறை ( isentropic process ) 
எனப் பெயர் . இந்த முறையில் 


p 

= மாறிலி 
k 


( 1-6 ) 


ppk 


இதில் k என்பது ஒரே அழுத்த வெப்ப எண்ணுக்கும் 
( specific heat at constant pressure ) ஒரே பருமன் வெப்ப 
எண்ணுக்கும் ( specific heat at constant volume ) உள்ள விகித 
மாகும் , காற்றுக்கு k- ன் மதிப்பு 1.4 ஆகும் . 


மாதிரிக் கணக்கு 16. ஒரு வாயு 30 ° C வெப்பநிலையில் 
147 நி / மீ எடையும் 1962 AG / மீ " தனி அழுத்தத்தையும் 
உடையது . அதன் வாயு மாறிலி , அடர்த்தி இவற்றின் மதிப்புகள் 
யாவை ? 


w = 14-7 G / es 
p = 196 2 AG/ e 


T = 273 + 30 = 303 ° கெ . 


W 


--- 


14-7 
அடர்த்தி P = 

= 1 : 5 AA / e 
g 

9.81 
சமன்பாடு 1-4 - ஐப் பயன்படுத்தி , 
P 

196-2 
R = 

0-43 AG . மீ / AA . கெ . 
PT 1-5x 303 

03 

= 430 ஜூல் / கிகி . கெ . 


மாதிரிக் கணக்கு 17 , 0.5 மீ பருமனுள்ள ஒரு உருளையுள் 
60 ° C வெப்பநிலையில் 3.43 AG / e2 தனி அழுத்தத்தில் காற்று 
இருக்கிறது . காற்றானது 0.3 மீ பருமனுக்கு அமுக்கப்பட்டால் , 
( i ) வெப்பநிலை மாறா முறையின்படி உருளையிலுள்ள காற்றின் 
அழுத்தத்தையும் , ( ii ) வெப்பநிலை மாற்றீடற்ற முறையின்படி 
அழுத்தத்தையும் வெப்பநிலையையும் கணக்கிடு . k = 1-4 . எனக் 
கொள்க . 


= 


விடை காணும் வழி : 
P , 343 A G | மீ 

P. 
V. 0 : 5 8+ 

V , 

= 03es 
T. ( 273 + 60) = 333 கெ T , = ? 


பாய்மத்தின் குணங்கள் 


23 


( 1 ) வெப்பநிலை மாறா முறைப்படி , 
p , V , = p , V , 

0.5 
p2 

X 343 = 572 AG / e2 

0.3 
( ii ) வெப்ப மாற்றீடற்ற முறைப்படி , 


K 


pa 


p ; Y , * = p , v , " 
( 3)" 

x 343 = 705 AG / e2 
சமன்பாடுகள் 1-4 , 1-6 - ஐப் பயன்படுத்தி , 

K.1 
P2 
P1 


K 


7.14 \ 1.4 


ஆகவே , 


T , = 3333-5 


= 333 x 1-226 


409 ° கெ 


1.13 . பொது வாயு மாறிலி ( Universal Gas Constant ) 

வாயுவின் நிலைச் சமன்பாட்டை நிறையலகு பருமத் தால் 
( specific volume ) எழுதினால் , 

py = RT 
m AA . நிறையுள்ள வாயுவின் பருமன் V க.மீ. ஆனால் , அந்தச் 
சமன்பாடு 

pV = mRT 
இதில் R வாயு மாறிலியாகும் . R- ன் மதிப்பு வாயுக்கு வாயு 
மாறுபடும் . இந்தச் சமன்பாட்டையே எல்லா வாயுக்களுக்கும் 
பொதுவாக இருக்கும்படிச் செய்ய வேண்டுமானால் இது மோல் 
( molc ) அடிப்படையில் அமைய வேண்டும் . ஒரு கிலோகிராம் 
மோலானது ( kilogram mole ) ஒரு கிலோகிராம் நிறையை வாயு 
வின் மூலக்கூறின் எடையால் பெருக்கி வந்த தொகைக்குச் சமம் 

வரையறுக்கப்பட்டிருக்கிறது . ஒரு பொருளின் மூலக்கூறு 
எடை ஒரு வெற்றெண்ணாகும் ; அது கார்பன் ( carbon ) அணுவின் 
எடையில் * பங்காகச் சொல்லப்படுகிறது . அவகாட்ரோவின் 
கொள்கைப்படி ( Avogadro s hypothesis ) எல்லாத் தூய வாயுக் 
களிலும் ஒரே வெப்பநிலையிலும் அழுத்தத்திலும் ஒரே அளவுப் 


என 


24 


பாய்ம எந்திரவியல் 


பருமனின் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை சமம் என அறிகிறோம் 
இப்போது , கொடுக்கப்பட்டுள்ள V பருமனுள்ள வாயுவிலுள்ள 
மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 1 - ஆக இருக்கட்டும் . வாயுவின் 
மூலக்கூறு எடை M- ஆக இருக்கட்டும். அப்படியானால் 

nM = m 
ஆகவே , 
PV MRT 

(17 ) 


இப்போது ஒரே வெப்பநிலையிலும் அழுத்தத்தி லுமுள்ள 
இரண்டு நிறைவுடை வாயுக்களை எடுத்துக்கொள்வோம் . அவற் 
றின் பருமன் எடைகள் முறையே W. , w , ஆக இருக்கட்டும் . 
அதேபோல் அவற்றின் வாயு மாறிலிகளின் மதிப்புகள் R. , R , ஆக 
இருக்கட்டும் . எனவே , 

P1 = W R , T . 
p : = w , R , T , 


W1 


, 
, 


= 


W1 


Pi 
R , T , 
P. 

W , 
R , T , 

R , 
. 

R. We 
அவகாட்ரோவின் கொள்கைப்படி இரு வாயுக்களும் சம வெப்பநிலை , 
அழுத்தத்திலுள்ள வாயுக்கள் ஒரே எண்ணிக்கை மூலக்கூறுகளை 
உடையனவாக இருக்கும் . மேலும் w a nM 

nM 
ஆகவே , 

W , 

nM , 


w1 


R , 


M. 
M , 


R. 


ஃ M , Ry 


M , R2 


இதிலிருந்து MR என்பது மாறிலியாக இருக்க வேண்டுமெனத் 
தெரிகிறது . எனவே , pV | nT என்பது 

எல்லா நிறைவுடை 
வாயுக்களுக்கும் ஒரே மதிப்புடையதாகும் . MR என்பது எல்லா 
வாயுக்களுக்கும் ஒரே மதிப்புடையதாக இருப்பதால் அதைப் 
பொது வாயு மாறிலி என வழங்குகிறோம் . இதன் மதிப்பு 8314 
ஜூல் / கிகி.மோல் ஆகும் . 


பாய்மத்தின் குணங்கள் 


25 


வாயு 0 ° C 


மாதிரிக் கணக்கு 18. 3AA . நிறையும் , 0.25 மீ " பருமனுள்ள 
நைட்ரஜன் வெப்பநிலையில் எந்த 

அழுத்தத்தி 
லிருக்கும் ? நிறைவுடை வாயுச் சமன்பாட்டைப் பயன்படுத்தவும் , 
நைட்ரஜனுக்கு மூலக்கூறு எடை 28 . 


pV = miRT 
பொது வாயு மாறிலி = 8314 நிமீ / AA . மோல் - கெ 


8314 
R = = 297 Ge / AA . கெ . 

28 


2 


3 x 297 x 273 
p = 1 0-25 

நி / மீ 


2 


= 974 x 10 * G / e 

= 974 AG | e 
பல வாயுக்களின் வாயு மாறிலியின் மதிப்பு அட்டவணை 1.ல் 
கொடுக்கப்பட்டுள்ளது . 


அட்டவணை 1 


வாயுக்கள் 


வாயு மாறிலி 
( ஜூல் /கிகி - கெ ) 


காற்று 


287 


நைட்ரஜன் 


297 


பிராணவாயு 


260 


கார்பன் - டை 
ஆக்ஸைடு 


188 


ஹைட்ரஜன் 


4128 


1.14 . அழுந்துத்தன்மை ( Compressibility ) 

பாய்மத்தின் அழுந்துந் தன்மையானது அழுத்தத்திற்கும் 
அதனால் ஏற்படும் பருமன் திரிபுக்குமுள்ள ( volumetric strain ) 
விகி தமாக விளக்கப்படுகிறது . இதற்குப் பரும மீட்சிக் குணகம் 
( bulk modulus ) எனப் பெயர் . dp என்பது அழுத்தத்தின் 


26 


பாய்ம எந்திரவியல் 


அதிகரிப்பையும் , -dv என்பது அதனால் ஏற்படும் பருமனளவின் 
மாறுபாட்டையும் , V என்பது தொடக்கப் பருமனையும் குறிக்கு 
மானால் , 

dp --dp 
dy d Ꮩ 

( 1-8 ) 
V 
இதையே அடர்த்தி மாறுபாட்டால் விளக்கினால் , 


( - ) 


( * ) 


dP 


= d 


( W ) 


dV 
-M 

y 


dy 


( 1-9 ) 


ஆகவே , 

dp 
K = 

dP 

P 
அழுத்த மாறுபாட்டின்போது பொருளானது நிலை ( state ) 
மாறாதிருக்க வேண்டும் . திரவங் களுக்கும் திடப் பொருள்களுக்கும் 
K- ன் மதிப்பு வெகு அதிகம் . ஆகவே , அழுத்த வேறுபாட்டால் 
ஏற்படும் அடர்த்தி வேறுபாடும் மிகக் குறைவு . வாயுக்களுக்கு 
K- ன் மதிப்பு மிகவும் மாறுபடுவ தால் நடைமுறையில் அது பயன் 
படுத்தப்படுவதில்லை . 

K- ன் மதிப்பு எப்படி பருமன் அல்லது அடர்த்தி மாறுபடுகிறது 
என்பதையும் பொறுத்தது . மாறாத வெப்பநிலையில் மாற்றங்கள் 
நேருமானால் , அதற்குச் சம வெப்பநிலை பரும மீட்சிக் குணகம் 
K ; எனப் பெயர் . வெப்பப் பரிமாற்றம் இல்லாமல் மாற்றங்கள் 
நேருமானால் , அதற்கு வெப்ப மாற்றீடற்ற பரும மீட்சிக் குணகம் 
K. எனப் பெயர் . திட , திரவப் பொருள்களுக்கு Ki = K. 
ஆகும் . சமன்பாடு 1-6க்கு மடக்கை (logarithm ) எடுத்தால் , 

log p - k log P = log c 
இதை P- க்கு வகையிட்டால் , 

1 dp k 

0 
p dP PP 


- 


ஆகவே . 


dp 
dP 


= kp = K 


al 


* 


பாய்மத்தின் குணங்கள் 


21 


இதேபோல் சமன்பாடு 1-5 - ஐ P க்கு வகையிட்டால் , 

dp ந 
dP P 

de 
ஆகவே , 

dP 

p = K 

pP 
இயல்பான வெப்பநிலை , அழுத்தங்களில் நீரின் பரும மீட்சிக் 
குணகம் 218 x 10 * AG | e2- ம் , காற்றின் பரும மீட்சிக் குணகம் 
103 AG / மீ.ம் ஆகும் . ஆகவே , வளிமண்டலக் காற்றை நீரைவிட 
21,000 மடங்கு எளிதாக அமுக்கலாம் . 


C 


V 


V 


1:15 . ஒலியின் திசைவேகம் ( Velocity of Sound ) 

ஒரு பாய்மத்தில் உலைவு ( disturbance ) அல்லது அழுத்த வேறு 
பாடு பரவும் வேகத்தை அந்தப் பாய்மத்தின் ஒலித் திசைவேகம் 
என்கிறோம் . அமுக்கப் பாய்மப் பாய்ச்சல் ( compressible fluid 
flow ) என்ற பகுதியில் ஒலித் திசைவேகமானது 

dp 

dP 
எனக் காட்டப்படும் . இதில் ஒலித் திசைவேகத்தைக் குறிக்கும் . 
( -யின் மதிப்பானது பாய்மத்தில் உலைவு அல்லது அழுத்த 
வேறுபாடு பரவும் செயல் மாறா வெப்பநிலையில் ஏற்படுகிறதா 
அல்லது வெப்ப மாற்றீடற்ற நிலையில் ஏற்படுகிறதா என்பதைப் 
பொறுத்தது . 

மாதிரிக் கணக்கு 19. படித்தர ( standard ) வளிமண்டலத் 
தில் ஒலித்திசை வேகத்தைக் கணக்கிடுக . 

ஒலியால் வளிமண்டலத்தில் ஏற்படும் உலைவானது வெப்ப 
மாற்றீடற்ற முறையிலிருக்கும் எனக் கொள்ளலாம் . ஆகவே , 

kp 

P 
படித் தர வளிமண்டலத்தில் 

k = 14 
P 101-325 AG | மீ 
P = 1-22 AA / e 


C 


V 


2 


ஆகவே , 


14 x 101.325 x 1000 

1 • 22 
340 மீ / வி . 


M 


28 


பாய்ம எந்திரவியல் 


மாதிரிக் கணக்கு 1:10 . நீரில் ஒலித் திசைவேகத்தைக் 
கணக்கிடுக . K = 218 x 10 * AG | e . 

K = 218 x 10 * AG | t 

PP = 1000 கிகி.மீ 
நீரில் ஏற்படும் உலைவு வெப்பநிலை மாறா முறையிலிருக்கும் . எனவே , 

k 

218 x 10 x 1000 
P 

/ 
1000 


ஆவியழுத்தம் ( Vapour Pressure ) 
வளிமண்டலத்திற்குத் திறப்பாயுள்ள எல்லாத் திரவங்களும் 
ஆவியாகும் தன்மை யுடையன . திரவ மூலக்கூறுகள் திரவத்தி 
லிருந்து விடுபட்டு வளிமண்டலத்தோடு கலப்பதை ஆவியாதல் 
என்கிறோம் . ஆவியாகும் வீதம் திரவ , வாயு மூலக்கூறுகளின் 
ஆற்றல் வேறுபாட்டைப் பொறுத்தது . 

ஒரு மூடிய பாத்திரத்தில் காற்றை மேற்பாகமாகவுடைய 
திரவத்தை எடுத்துக் கொள்வோம் . 

கொள்வோம் . திரவத்திலுள்ள ஆற்றல் 
மிக்க சில மூலக்கூறுகள் திரவத்திலிருந்து தப்பி ஆவி நிலையில் 
மேலே உள்ள காற்றுடன் கலக்கும் . அப்படி மேலும் மேலும் 
திரவ மூலக்கூறுகள் கலப்பதால் காற்றின் அழுத்தம் அதிக 
மாகிறது ; ஆகவே , ஆவி வடிவிலுள்ள சில திரவ மூலக்கூறுகள் 
திரவத்திற்குத் திரும்பவும் திரவநிலையில் திரும்பி வந்து விடுகின் 
றன . நேரம் செல்லச் செல்ல , ஆவியிலிருந்து திரவத்திற்கும் ,, 
திரவத்திலிருந்து ஆவிக்கும் செல்லும் மூலக்கூறுகளின் 
எண்ணிக்கை சமமாகிறது . இப்படி ஒரு சமநிலை (equilibrium ) 
ஏற்படுகிறது . இந்த நிலையில் திரவத்திற்கு மேலுள்ள காற்றானது 
தெவிட்டிய ( saturated ) நிலையை அடைந்து விட்டதாகக் கருதப் 
படுகிறது . இந்த நிலையில் மேற்கொண்டும் திரவமானது ஆவியாக 
முடியாது . இப்போது காற்றானது திரவத்தின் மேல் தொழிற் 
படுத்தும் அழுத்தத்தைத் தெவிட்டிய ஆவியழுத்தம் ( saturated 
vapour pressure ) என்கிறோம் . திரவத்தின் மேற்பரப்பி 
காற்றின் அழுத்தம் தெவிட்டிய ஆவியழுத்தத்தை அடையும் 
வரை திரவமானது ஆவியாக மாறிக்கொண்டிருக்கும் . எளிதில் 
ஆவியாகும் திரவங்கள் அதிக தெவிட்டிய ஆவியழுத்தத்தை 
உடையனவாக இருக்கின்றன . பாதரசம் மிகக் குறைந்த தெவிட் 
டிய ஆவியழுத்தத்தை உடைத்தாயிருப்பதால் , அதை வெப்பநிலை 
மானி ( thermometer ), பாரமானி ( barometer ) போன்றவைகளில் 
பயன்படுத்துகிறோம் . 20 ° C- ல் பல திரவங்களுக்கான தெவிட்டிய 
ஆவியழுத்தம் அட்டவனை 2 - ல் கொடுக்கப்பட்டுள்ளது . 


பாய்மத்தின் குணங்கள் 


29 


அட்டவணை 2 
தெவிட்டிய ஆவியழுத்தம் , 20 ° C 


நி / மீ 


பாதரசம் 
மண்ணெண்ணை 
ஈத்தைல் சாராயம் 
பென்சீன் 
கார்பன் டெட்ராகுளோரைட் 
பெட்ரோல் 
ஃரியான் -12 


0.16 
3 300 
5 900 
10 000 
12 000 
30 400 
553 000 


பல வெப்பநிலைகளுக்குரிய நீரின் தெவிட்டிய ஆவியழுத்தம் 
அட்டவணை 3 - ல் கொடுக்கப்பட்டுள்ளது . தூய நீரானது படித்தர 
வளிமண்டல அழுத்தத்தில் கடல் மட்டத்தில் 101500 G | e2 
தெவிட்டிய அழுத்தத்தில் இருக்கிறது . ஆகவே , அந்த அழுத்தத்தில் 
100 ° C வெப்பநிலையில் அது கொதித்து முழுவதும் ஆவியாகி 
விடுகிறது . நீருக்கு மேலுள்ள காற்றின் அழுத்தத்தைக் 
குறைத்தால் , குறைந்த வெப்பநிலையிலேயே நீரைக் கொதிக்க 
வைக்கலாம் . மலைப் பகுதிகளில் நீரானது குறைந்த வெப்பநிலை 
களில் கொதிப்பது நாம் அறிந்ததே . 


அட்டவணை 3 


நீரின் தெவிட்டிய ஆவியழுத்தம் 


2 


வெப்பநிலை ° C 


0 
10 
20 
40 
60 
80 
100 


615 
1 230 
2 340 
7 400 
20 000 
47 400 
101 500 


30 


பாய்ம எந்திரவியல் 


மூலக் 


கீழ் 


1.17 . புறப்பரப்பு இழுவிசை ( Surface Tension ) 

ஒரு பொருளிலுள்ள மூலக்கூறுகள் ஒன்றையொன்று தன்பால் 
ஈர்க்கின்றன . இந்த ஈர்ப்பு சக்தி அந்த இரு மூலக்கூறுகளின் 
நிறைகளின் பெருக்குத் தொகைக்கு நேர்விகிதத்திலும் , அவற்றின் 
நிறைமையங்களின் இடைத் தூரத்தின் இருமடிக்கு எதிர்விகிதத் 
திலும் உள்ளது . ஒரு மூலக்கூறின் ஆதிக்கதூரம் அதைச் சுற்றியுள்ள 

ஒரு சிறு பகுதியே , அதற்கப்பால் 
புறப்பரப்பு 

அதன் ஈர்ப்பு சக்தி செயல்படுவ 
தில்லை . படம் 16 - ல் , ஒரு திரவத் 

தில் மூலக்கூறு ஈர்ப்பு சக்தி 
திரவம் ஆதிக்கம் 

செலுத்தும் 

தூரம் 
காட்டப்பட்டுள்ளது . புறப்பரப் 

பிற்கு சமீபத்திலுள்ள 
படம் 1 6 . 

கூறின் மேல் செயல்படும் விசை 
மூலக்கூ றின் ஈர்ப்பு சக்தி 

களின் 

தாகுபலன் 
நோக்கியே செயல்படவேண்டும் . ஆனால் , இந்த மூலக்கூறானது 
அந்த விசையால் கீழ்நோக்கி 

நகராமல் மேற்பரப்பிலே 
இருப்பதால் அந்த நிலையை அடைவதற்கு அந்த மூலக்கூறு 
அந்தப் புறப்பரப்பு உண்டாகும் போது வேலை செய்திருக்க 
வேண்டும் . இவ்வாறு உள்விசைக்கு எதிராகச் 

உள்விசைக்கு எதிராகச் செய்யப்பட்ட 
வேலையே புறப்பரப்பு ஆற்றல் ( surface energy ) என அழைக்கப் 
படுகிறது . அது 7 (சிக்மா ) என்ற கிரேக்க எழுத்தால் குறிக்கப்படும் . 
இந்த ஆற்றல் கொள்கையின் அடிப்படையில் சோப்புப் படலம் 
உண்டாதல் , நீர்த்துளிகள் உண்டாதல் , உருகிய உலோகத்தைத் 
தெளித்துக் கோளங்களை உண்டாக்குதல் போன்றவற்றை 
விளக்கலாம் . கொடுக்கப்பட்ட பருமனுக்குக் கோள அமைப்பே 
குறைந்த புறப்பரப்புள்ளதாக இருப்பதால் , கோள அமைப்பு 
உண்டாவதற்கே குறைந்த ஆற்றல் தேவைப்படுகிறது . வேறு 
எந்த அமைப்பை அடைவதற்கும் ஆற்றல் அதிகமாகத் தேவைப் 
படும் . ஒரு திரவத்தின் புறப்பரப்பு உண்டாகும்போது வெப்ப 
ஆற்றல் , எந்திர ஆற்றல் ( mechanical energy ) ஆகியவை தேவைப் 
படுகின்றன . இங்கே நாம் எந்திர ஆற்றலை மட்டும் எடுத்துக் 
கொண்டால் , அதனால் ஏற்படும் விசையானது இழுவிசையாகத் 
தான் இருக்கவேண்டும் . ஒரு மீட்டருக்குத் தேவையான இந்த இழு 
விசையின் அளவும் , ஒரு அலகு பரப்பில் உண்டாகும் பரப்பு 
ஆற்றலும் ஒன்றாகும் . ஆகவே , நமக்குத் தேவையான இடத்தில் , 
வசதிக்கேற்றாற்போல் , இழுவிசைக் கொள்கை அல்லது ஆற்றல் 
கொள்கை இவை இரண்டில் ஏதாவது ஒன்றைப் பயன்படுத்தி 
பரப்பு இழுவிசையைக் கண்டுபிடிக்கலாம் . 


பாய்மத்தின் குணங்கள் 


மாயாமாக 


1:18 . திரவ - வாயு -திடத் தொடுகை ( Liquid - gas -solid Co. 

காற்று , நீர் , கண்ணாடி ஆகிய மூன்றின் எல்லை . 
பிரித்து உண்டாகும் புறப்பரப்பு அழுத்தமானி ( mano . 
போன்ற அமைப்புகளில் வருவதால் , நமக்கு அதுபற்றிய . 
அவசியமாகிறது . புறப்பரப்பின் அமைப்பு திரவ மூலக்கூறுகளுக். 
உண்டாகும் தானிணை விசையையும் ( cohesive forcc ) , திரவ மூ 
கூறுக்கும் திட மூலக்கூறுக்கு 
மிடை உண்டாகும் ஒட்டுவிசை 
யையும் ( adhesive force ) பொறுத் 
தது . படம் 1-7 - ல் 

இவ்வாறு 
மூலக்கூறு விசைகளால் ஏற்படும் 
புறப்பரப்பின் அமைப்பு காட் 
டப்பட்டுள்ளது . 

அதிலுள்ள 
தொடுகோணமான ( contact 
angle ) 9 - வை ஆற்றல் , விசைக் 
கொள்கைகளின் அடிப்படையில் 
நாம் அறியலாம் . திடப் பொரு 

காற்று 
ளின் 

8 
புறத்திலிருந்து பிரிந்து 
தனியாக திரவப் புறப்பரப்பு 
அமைவதற்குத் தேவையான 
ஆற்றலானது இரண்டு 

தனிப் 
பரப்புகளின் முடிவான ஆற்றல் 

படம் ! .7 . 

புறப்பரப்பிலுள்ள விசைகள் 
களின் கூட்டுத்தொகைக்கும் 
( rg + Tw ) முதலிலுள்ள ஆற்றலுக்குமுள்ள ( 7 -1 ) வேறுபாட் 
டிற்குச் சமமாக இருக்கவேண்டும் . ஆகவே , ஒரு அலகு பரப்பில் 
செயல்பட்ட ஆற்றலானது , 

7. + 1 ; - 1 
பரப்பு இழுவிசைகளின் சமநிலை அடிப்படையில் , 

035 

= ஏ si + ஏ 1 , cos 9 
ஆகவே , 
W.I = 71 ( I + cos 8 ) 

( 1-10 ) 
சமன்பாடு 1-10 , நீர் - காற்று - கண்ணாடி , நீர் -பாதரசம் - கண்ணாடி 
பான்ற பொதுப் பரப்புள்ள அமைப்புகளின் தொடு கோணத்தி 
பற்படும் வேறுபாடுகளை விளக்குகிறது . படம் 1-8 - ல் இந்த 
களில் நுண்புழை அமைப்புகள் காட்டப்பட்டுள்ளன . தொடு 
ணம் 9 - வின் மதிப்பு சுழியாக இருக்கும்போது W , = 20 1g 
ருப்பதால் , திட , திரவ மூலக்கூறுகளுக்கிடையேயுள்ள ஒட்டு 
திரவ மூலக்கூறுகளுக்கிடையேயுள்ள தானிணை விசையை 
கமெனத் தெரிகிறது . ஆகவே , திரவ , திட மூலக்கூறுகளுக் 


W.I 


32 


பாய்ம எந்திரவியல் 


கிடையேயுள்ள தொடு பரப்பு ( contact area ) அதிகமாகிறது . 
ஆகவே , திரவ மூலக்கூறுகள் திட மூலக்கூறுகளின் மீது படர்ந்து 

kat 

கண்ணாடி 


h 


பாதரசம் 


நீர் 


படம் 18. நுண்புழை அமைப்புகள் 


நனை தலை ( wetting ) ஏற்படுத்தி , நீரை நுண்புழையின் வெளியிலுள்ள 
நீர்மட்டத்தைவிட உயரச் செய்கிறது . நன்றாக நனைந்திருந்தால் 
9 - வின் மதிப்பு சுழியாகும் . நனையாமலே இருந்தால் , 9 = 180 ° ஐக் 
குறிக்கும் . பாதரசத்திற்கும் கண்ணாடிக்குமிடையேயுள்ள தொடு 
கோணம் 130 ° ஆகும் . 
1-19 . குழாய்களில் நுண்புழை ( Capillary in Tabes ) 

மேலே விளக்கப்பட்ட மூலக்கூறு விசைகளால் திரவமானது 
மிகக் குறுகிய பாதைகளில் ஏறவோ இறங்கவோ செய்கிறது . இது 
திட , திரவப் பொருள் களின் நனையும் தன்மையைப் பொறுத்தது . 
நுண்புழை என்று அழைக்கப்படுகின்ற மிகச் சிறிய விட்டமுள்ள 
இருபுறமும் திறந்துள்ள 

கண்ணாடிக் குழாயை நீரினுள் 
செங்குத்தாகத் தாழ்த்தினால் , நுண்புழையினுள் நீர் உயர்கிறது . 
ஆனால் , பாதரசத்தில் வெளிப் பாதரச மட்டத்தைவிட பாதரசம் 
நுண்புழையினுள் இறங்கிக் காணப்படுகிறது . நனையுந் தன்மையே 
படம் 1-8 - ல் காட்டியுள்ளபடி புறப்பரப்பு வளைவாக இருக்கக் 
காரணமாயிருக்கிறது . ஆற்றல் அல்லது விசைக் கொள்கையைப் 
பயன்படுத்தி இந்த நுண்புழை எழுச்சி அல்லது வீழ்ச்சியை 
அறியலாம் . விசைக் 

கொள்கையைப் பயன்படுத்தி , தொடு 
கோணம் 9 எனக் கொண்டு , எல்லா இழுவிசைகளுக்கும் 
செங்குத்துக் கூறுகளை எடுத்து அவற்றைத் திரவத்தின் நிலை நீரியல் 
விசைக்குச் சமனிட்டால் , 

rd 

xh = rdx r cos 9 
4 


W 


40 cos 9 


h = 


wd 


( 1-11 ) 


பாய்மத்தின் குணங்கள் 


33 


இதில் d என்பது நுண்புழைக் குழாயின் விட்டத்தையும் , W 
என்பது திரவத்தின் அலகு பருமனெடையையும் குறிக்கும் . இதே 
போல் இரு பரிமாண ( two dimensional ) இடைக்கீறல் ( slit ) ஊடே 
உண்டாகும் நுண்புழையானது 

மேலே கண்ட மதிப்பிற்கு 
இரண்டில் ஒரு பங்கு எனக் கணக்கிடலாம் . d- ன் மதிப்பு 
அதிகரிக்க அதிகரிக்க h- ன் மதிப்பு குறையும் , திடப் பொருள் 
அல்லது திரவத்தில் சிறிது அழுக்குப் படிந்திருந்தாலும் h- ன் மதிப்பு 
பாதிக்கப்படும் . நீரின் பரப்பு இழுவிசையை சோப்புக் கரைசல் 
போன்றவைகள் மிகக் குறைக்கலாம் . அட்டவணை 4 - ல் பல 
திரவங் களுக்கான பரப்பு இழுவிசைகள் கொடுக்கப்பட்டுள்ளன . 
மாதிரிப் பரிசோதனைகளில் ( model experiments ) எங்கெல்லாம் 
பாதைகள் குறுகியனவாக இருக்கிறதோ அங்கு பரப்பு இழு 
விசையின் விளைவுகள் முக்கியமாக எடுத்துக் கொள்ளப்பட 
வேண்டும் . 


அட்டவணை 4 
திரவங்களின் பரப்பு இழுவிசைகளின் மதிப்பு 


திரவம் 


G / e 


சாராயம் ( ஈத்தைல் ) 


1.0224 


பென்சீன் 


0.0289 


கார்பன் டெட்ரா 
குளோரைடு 


0.0267 


மண்ணெண்ணை 


0.0234-0.0321 


நீர் ( தூய ) 


0.0727 


0.5139 


0.3927 


பாதரசம் ( காற்றில் ) 

( நீரில் ) 

( வெற்றிடத்தில் ) 
எண்ணை ( கச்சா ) 


0.4862 


0-233-0-0377 


உயவு எண்ணை 


0.0350-0.0379 


பா . எ . - 3 


34 


பாய்ய எந்திரவியல் 


மாதிரிக் கணக்கு 1-11 . 3 மிமீ . விட்டமுள்ள கண்ணாடிக் 
குழாயை நீரில் செங்குத்தாக நுழைத்தால் , அதில் ஏற்படும் 
நுண்புழை ஏற்றம் எவ்வளவு ? = 0.071 நி / மீ . 

T = 0.071 நிமீ. 
w = 98 • 1 AG | மீ 


d = 0003 மீ 


9-69X 10- : மீ 


40 

4X0.071 
h = 
wd 

98.1X 1000x0.003 
= 9.69 மிமீ . 


மாதிரிக் கணக்கு 112. ஒரு நீர்த்துளிக்கும் அதன் வெளிப் 
புறத்துக்குமுள்ள அழுத்த வேறுபாட்டைக் கணக்கிடுக . அதிலிருந்து 
50 மிமீ . விட்டமுள்ள ஒரு சோப்புக் குமிழின் பரப்பு இழுவிசையை 
அதன் உட்புற அழுத்தம் 1 96 நிமீ 2 ஆக இருக்கும்போது 
கணக்கிடு . 


களாக 


p , p , என்பன நீர்த்துளியின் உட்புற , வெளிப்புற அழுத்தங் 

இருக்கட்டும் . அதன் அரைக் கோளத்தின் நடுநிலை பில் 
அதன் மேல் செயல்படும் விசைகளின் பலன் சுழியாக இருக்க 
வேண்டுமாதலால் , 


rd2 
( PG - P4 ) x = ond 

4 


45 
Ap = 

d 


இதில் - என்பது 

அலகு 

நீளத்திற்கான பரப்பு 
இழுவிசையாகும் . 
இப்போது 

d = 0.05 மீ 

p = 1-96 நி / மீ 
சோப்புக் குமிழிற்கு உள்ளும் புறமுமாக இரண்டு பரப்புகள் 
இருப்பதால் , 

8 . 
Ap 

d 


1-96x0 : 05 


ஆகவே , 


ச 


A 


00123 நி / மீ 2 . 


8 


பாய்மத்தின் குணங்கள் 


35 


1 • 20 . இலட்சியப் பாய்மம் ( Ideal Fluid ) 

இலட்சியப் பாய்மம் என்பது கணித முறையில் கையாளுவதற் 
காக நாம் எடுத்துக் கொள்ளும் கற்பித ஊடகமே ( hypothetical 
medium ) ஆகும் . இதில் பாகுநிலை இல்லை என்று நாம் கொள்வதால் 
சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு நிகழ்வதில்லை. ஆகவே , இந்த 
இலட்சியப் பாய்மத்திலுள்ள எல்லா விசைகளும் நேர் அழுத்தத் 
தால் உண்டாவதே . சறுக்குப் பெயர்ச்சி தகைவு இல்லாததால் 
கணித முறையில் பலன்களை அடைதல் எளிதாகிறது . இலட்சியப் 
பாய்மம் பாகு நிலையற்றது ; அமுக்க முடியாதது . 

இதை 
நிறைவுடை பாய்மத்தோடு தவறுதலாக அறிந்து 

அறிந்து கொள்ளக் 
கூடாது . நிறைவுடை பாய்மத்திற்குப் பாகுநிலை 

உண்டு ; 
அமுக்கமுடையது . நிலைச் சமன்பாட்டை நிறைவு செய்யும் எந்த 
வாயுவும் நிறைவுடை வாயுவாகும் . 


பயிற்சிக் கணக்குகள் 
1.1 . 

ஒரு கனமீட்டர் கச்சா எண்ணை 9.44 கி.நி. எடை 
யுள்ளது . அதன் அடர்த்தி , ஒப்பு அடர்த்தி , அலகு 

பருமனெடை முதலியவற்றை கணக்கிடு . 
1.2 . 1000 லிட்டருக்கு 9.81 நி . எடையுள்ள ஒரு வாயுவின் 

ஒப்பு அடர்த்தியை 1000 லிட்டருக்கு 12 • 3 நி . எடை 

யுள்ள காற்றின் அடிப்படையில் காண் . 
1.3 . அடர்த்திக்கும் , அலகு பருமனெடைக்குமுள்ள 

தொடர்பை அட்டவணையில் சரிபார்க்க . 
1.4 . பல பாய்மங்களை ஒன்று சேர்ப்பதால் ஏற்படும் கலவை 

யின் ஒப்பு அடர்த்தி , அந்தக் கலவையை சம பருமன் 
அடிப்படையில் சேர்த்தால் , சம எடை அடிப்படையில் 

சேர்ப்பதைவிட அதிகமாக இருக்கும் என நிரூபிக்க. 
1.5 . 30 ° C வெப்பநிலையில் இயற்கை வாயுவின் ஒப்பு 

அடர்த்தி 0.6 ஆகும் . அதன் நிறையலகு பருமனையும் , 
அடர்த்தியையும் அதே வெப்பநிலையிலும் அழுத்தத்தி 
லும் கணக்கிடுக . அந்த வாயுவின் வாயு மாறிலி 

என்ன ? 
16. தூய நீரானது V பருமனும் , S ஒப்பு அடர்த்தியுமுள்ள 

உப்புக் கரைசலில் துளித்துளியாக ஊற்றப்படுகிறது . 
அந்தக் கரைசல் அதனால் வழிந்தோடுகிறது . 9 பரு 
மனளவு தூய நீரானது ஊற்றி முடிந்த பிறகு அந்தக் 
கரைசலின் ஒப்பு அடர்த்தி என்ன ? 


36 


பாய்ம எந்திரவியல் 


17. தூய நீரின் இயக்கவிசைப் பாகுநிலை 30 ° C 

நிலையில் என்ன ? 


Y 


18. எந்த வெப்பநிலையில் , வளிமண்டல அழுத்தத்தில் , எரி 
எண்ணையின் ( S 

( S = 0-968 ) இயக்கப் பாகுநிலையும் , 
காற்றின் இயக்கப் பாகுநிலையும் சமமாகும் . 
19. 30 ° C வெப்பநிலைக்கும் , 100 ° C வெப்ப நிலைக்கும் நீரின் 

இயக்கவிசைப் பாகுநிலையின் விகிதம் என்ன ? 
1-10 . 20 சென்டிபாய்ஸ் இயக்கவிசைப் பாகுநிலையுடைய 

5 மிமீ . ஆழமுள்ள திரவத்தின் மேற்புறப் பரப்பில் 
1 ச.மீ. பரப்புள்ள மெல்லிய தகடு 3 மீ / வி திசை 
வேகத்தில் இழுக்கப்படுகிறது . அந்தத் திரவத்தில் திசை 
வேகப் பகிர்வு நேராக இருப்பதாகக் கொண்டு , 

இழுவிசையைக் கணக்கிடு . 
111. ஒரு எல்லையிலிருந்து y தூரத்தில் திசைவேகம் v ஆனது 

1 : 5y + y * என்ற சமன்பாட்டால் குறிக்கப் 
படுமானால் , அந்தத் திரவத்தில் ) = 0 , 20 , 40 செமீ . 

தூரத்தில் சறுக்குப் பெயர்ச்சித் தகைவுகள் என்ன ? 
1:12 . திசைவேகப் பகிர்வு ஒரு பரவளைவு அமைப்பில் 

படத்தில் காட்டப் 
3 மீ / வி 

பட்டுள்ளது . அந் 
தத் திரவ ஓட்டத் 
தின் ஆழம் 

0.3 
மீட்டரும் , திரவத் 
தின் மேற்புறத் 

திசைவேகம் 3 மீ / வி 
பரவளைவு 
ஆகவும் 

இருக்கு 
மானால் , 

அடித் 
தளத்திலிருந்து 0 , 

0-1 , 0-2 மீ தூரங் 
களில் , 15 சென்டிபாய்ஸ் இயக்கவிசைப் பாகுநிலை 
யுடைய திரவத்தில் சறுக்குப் பெயர்ச்சித் தகைவுகள் 
என்ன ? 


0.3 மீ 


1.13.50-5 மிமீ . விட்டமுள்ள ஒரு குழாய் செங்குத்தான 

வழவழப்பான 50 மிமீ . விட்டமுள்ள தண்டில் ( shaft ) 
மேல் உறை போல் நழுவ விடப்படுகிறது . 0.5 மீ . 
நீளமுள்ள அந்தக் குழாயின் எடை 19-6 நி . ஆகும் . 
அந்தத் தண்டிற்கும் குழாயிற்கும் இடையிலுள்ள 


பாய்மத்தின் குணங்கள் 


37 


வெளியில் 200 பாய்ஸ் இயக்கவிசைப் பாகுநிலையுள்ள 
திரவமுள்ளது . எந்தச் சீரான திசைவேகத்தில் 

குழாயானது தண்டில் நழுவும் ? 
114. 01 மீ . விட்டமுள்ள தண்டானது 0.2 மீ . நீளமுள்ள 

தாங்கியில் நிமிடத்திற்கு 60 சுற்றுகள் சுற்றுகிறது . 
அந்த இரண்டு பரப்புகளுக்குமிடையேயுள்ள தூரம் 
0.5 மிமீ . சீராக இருக்குமானால் , அந்த இடைவெளியி 
லுள்ள திரவத்தின் இயக்கவிசைப் பாகுநிலை 4 சென்டி 
பாய்ஸ் என எடுத்துக் கொண்டு , அந்தத் தாங்கியில் 
உண்டாகும் திறனிழப்பை கிலோவாட்டுகளில் 

கணக்கிடுக . 
1-15 . 01 மீ பருமனுள்ள ஒரு அமைப்பிலுள்ள வாயுவின் 

தனி அழுத்தம் 200 AG / மீ ஆகும் . அந்த அமைப்பு 
0 • 2 மீ அளவிற்கு விரிவடையுமானால் வெப்பநிலை மாறா 
முறையில் அந்த அமைப்பிலுள்ள வாயுவின் அழுத்தம் 
என்ன ? 


1-16 . கணக்கு 1-15 - ல் தொடக்க வெப்பநிலை 50 ° C . ஆனால் , 

வெப்ப மாற்றீடற்ற முறையில் விரிவடைதல் நிகழு 

மானால் , இறுதி வெப்பநிலை , அழுத்தம் என்ன ? k = 1-4 . 
1.17 . 

ஒரு மூடிய பாத்திரத்திலுள்ள காற்றின் அழுத்த 
வேறுபாடு கீழ்க்கண்ட வெப்பநிலை மாறுபட்டால் 
எப்படி மாறுபடும் என்பதைக் காண் . ( i ) 30 ° C- லிருந்து 

40 ° C ; ( ii ) 60 ° C- லிருந்து 80 ° C . 
1-18 . காற்றிலுள்ள பகுதி ஆவியழுத்தம் ( partial vapour 

pressure ) 30 ° C வெப்பநிலையில் 31 80 மிமீ . பாதரச 
உயரமாகும் . அப்போது நீராவியின் அலகு பருமனெடை 
என்ன ? 


1-19 . 0.5 மீ பருமனுள்ள உருளையினுள் 60 °C வெப்ப 

நிலையில் 34-4 AG | மீ . தனி அழுத்தத்தில் காற்று 
இருக்கிறது . அது 0.3 மீ பருமனுக்கு அழுத்தப்படுகிறது . 
( i ) வெப்பநிலை மாறாமுறை , ( ii ) வெப்ப மாற்றீடற்ற 
முறை என்ற இரண்டு முறைகளில் தனித்தனியே அமுக் 

கப்பட்டால் அழுத்தம் , வெப்பநிலை இவற்றைக் காண் . 
1.20 . 30 ° C வெப்பநிலையில் , 14.7 நி / மி அலகு பருமனெடை 

200 AG | மீ தனி அழுத்தத்திலுள்ள வாயுவின் வாயு 
மாறிலி என்ன ? 


38 


பாய்ம எந்திரவியல் 


1 • 21 . நீரானது 30 ° C வெப்பநிலையில் 450 AG / t அழுத்த 

அதிகரிப்பால் 0-2 % பருமனளவில் குறைகிறது . நீரின் 
பரும மீட்சிக் குணகம் என்ன ? 


1-22 . 8 கிலோமீட்டர் ஆழத்தில் கடல் நீரின் அடர்த்தி , ஒப்பு 

அடர்த்தி , நிறையலகு பருமன் இவற்றைக் கணக்கிடுக . 
K = 2 • 06 AG | மிமீ . கடலின் மேற்பரப்பில் நீரின் ஒப்பு 
அடர்த்தி 1-035 ; h ஆழத்தில் நீரின் அழுத்தம் p = wh 
ஆகும் . 


1.23 . 


கணக்குகள் 1.15 , 1.16 - ல் உள்ள வாயுக்களின் பரும 
மீட்சிக் குணகங்களைக் கணக்கிடுக . 


1-24 . 8 கிலோமீட்டர் கடலாழத்தில் ஒலித் திசைவேகம் 

என்ன ? 


1 • 25 . வெப்பநிலை மாறுபாட்டால் வளிமண்டலத்தில் ஒலித் 

திசைவேகம் எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை விவரி , 


1-26 . ஒரு இடத்தில் கடலின் ஆழத்தைக் காண கடலின் 
மேற்பரப்பிலிருந்து 100 மீ ஆழத்தில் 

ஒரு வெடி 
வெடிக்கப்படுகிறது . திரும்பிவரும் முதல் அலையானது 
அந்த வெடி வெடித்து 2 வினாடிகள் கழித்து பதிவாயிற்று . 
அந்த இடத்தில் கடலின் ஆழம் என்ன ? K = 2 • 06 
கிநி | மிமீ , 


1-27 . வளிமண்டல அழுத்தத்திலுள்ள நீரின் பருமனை 1 % 

குறைக்க என்ன அழுத்தம் தேவை ? K = 218x 104 
AG | மீ . 


1-28 . 1 மிமீ . விட்டமுள்ள கண்ணாடி நுண்புழைக் குழாயில் 
பாதரசம் 20 ° C வெப்பநிலையில் எவ்வளவு 

எவ்வளவு உச்ச 
நுண்புழைத் தாழ்வு அடையும் என்பதைக் கணக்கிடுக . 
9 = 140° , = 0.51 நி / மீ . 


1-29 . ஒரு திரவத்தின் மேற்பரப்பு இழுவிசை 0 = 0-39 G | e 
ஆகும் . 3 மிமீ . விட்டமுள்ள ஒரு 

செங்குத்தான 
குழாயில் 6 மிமீ . உயரத்திற்கு வெளி திரவமட்டத்தை 
விட திரவம் உயருமானால் , அதன் தொடுகோணம் 
என்ன ? 


பாய்மத்தின் குணங்கள் 


39 


1-30 . ஒரு பாத்திரத்திலுள்ள காற்றின் அழுத்தத்தைக் 

காண 6 மிமீ , விட்டமுள்ள U- குழாய் அழுத்தமானி 
பயன்படுத்தப்பட்டால் , அதனால் உண்டாகும் பிழை 
என்ன ? 


1.31 . 1 மீ . x 1 மீ . அளவுள்ள ஒரு தண்ணீர்த் தொட்டி 

யிலுள்ள நீரின் ஆழத்தை அறிய அதன் வெளிப் 
புறத்தில் செங்குத்தான அமைப்புள்ள 3 மிமீ . விட்ட 
முள்ள கண்ணாடிக் குழாய் பயன்படுத்தப்படுகிறது . 
10 ° C வெப்பநிலையில் இம்முறை அளவில் ஏற்படும் 
பிழையைக் கணக்கிடுக . 


1-32 . கணக்கு 1-31 - ல் அளவையின் பிழையை 75 % குறைக்க 

எந்த விட்டமுள்ள கண்ணாடிக் குழாயைப் பயன்படுத்த 
வேண்டும் ? 


மணல் 


1:33 . இரண்டு 

துகள்களிடையேயுள்ள தூரம் 
0.5 மிமீ . ஆக இருக்குமானால் , இயல்பான நிலநிர் 
மட்டத்திலிருந்து , எந்த உச்ச உயரத்திற்கு 10° C 

வெப்பநிலையில் நீர் உயரும் ?? 
1:34 . 2.5 மிமீ . விட்டமுள்ள கோளவடிவ மழைத்துளியில் 

20 ° C வெப்பநிலையில் வளிமண்டல அழுத்தத்திற்கு 
அதிகப்படியான அழுத்தம் எவ்வளவு ? 


1 • 35 . ஒரு திரவத்தின் ஒப்பு அடர்த்தி 08. அதன் பரப்பு 

இழுவிசை 0-39 நி / மீ . வெளிப்புறத்திலுள்ள திரவ 
மட்டத்தைவிட 3 மிமீ . விட்டக் குழாயில் திரவமானது 
6 மிமீ . உயரம் இருக்குமானால் , குழாயின் சுவர்க்கும் 
அந்தத் திரவத்தின் புறப்பரப்பிற்குமுள்ள கோணம் 


என்ன ? 


2. நீர் நிலை யியல் 

( Hydrostatics ) 


2.1 . முன்னுரை 

பாய்மத்தின் அதன் துகள்கள் ஒப்புச் சலனமற்ற நிலையில் 
இருக்கும் போது , அப்பாய்மத்தின் ஆழம் , முடுக்கம் , அழுத்தம் 
முதலியவற்றின் தொடர்புகளைப்பற்றி இந்த அத்தியாயத்தில் பார்ப் 
போம் . பாய்மத் துகள்கள் ஒன்றுக்கொன்று ஒப்புச் சலனமற்றிருப்ப 
தால் , பாய்மத்தில் சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு ஏற்படுவதில்லை . 
பாய்மத்தில் தொழிற்படும் விசைகள் அதன் எந்தப் பரப்பிற்கும் நேர் 
குத்தாக இருக்கும் . பாய்மத்தின் எடை செங்குத்தாகத் தொழிற் 
படும் . மேலும் பாய்மத்தில் ஒரு புள்ளியில் உண்டாகும் அழுத்த 
மானது பாஸ்கலின் ( Pascal ) கொள்கைப்படி எல்லாத் திசைகளிலும் 
சமமாக இருக்கும் ; அழுத்தமானது ஆழத்திற்கு நேர் விகிதத்தி 
லிருக்கும் என்ற உண்மைகளை வருவித்து விட்டு , ஒரு ஒழுங்கற்ற 
பரப்பில் செயல்படும் மொத்த இறுக்கு விசையின் ( thrust ) மதிப்பை 
யும் , அது தொழிற்படும் இடத்தையும் கண்டறிவோம் . மேலும் 
அழுத்தமானிகளைப் பற்றியும் இந்த அத்தியாயத்தில் படிப்போம் . 
சீரான முடுக்கத்திலுள்ள பாய்மத்திலும் அதன் துகள்களுக் 
கிடையே ஒப்புச் சலனம் ஏற்படுவதில்லை . ஆகவே , அந்நிலைமை 
யிலுள்ள பாய்மத்தையும் நீர்நிலையியற் கொள்கைகளால் ஆய்ந் 
தறியலாம் . அப்படிப்பட்ட சில நிலைமைகளும் இறுதியில் விளக்கப் 
பட்டுள்ளன . 


2.2 . ஒரு புள்ளியில் அழுத்தம் 

ஒரு அலகுப் பரப்பிற் தொழிற்படும் மொத்த விசையைத் 
தகைவு ( stress ) என்கிறோம் . இந்தப் பரப்பானது சுருங்கி சுழியின் 
மதிப்பை அடையும் போது அந்தத் தகைவை ஒரு புள்ளியிலுண்டா 
கும் அழுத்தமாகக் கருதுகிறோம் . இந்த அழுத்தத் தகைவை 
* அழுத்தம் ( pressure ) என்று இனி வழங்குவோம் . ஓய்வு நிலையி 


நீர் நிலையியல் 


41 


லுள்ள பாய்மம் சறுக்குப் பெயர்ச்சித் தகைவிற்கு உட்படாதா 
தலால் , இந்த அழுத்தமானது எந்தப் பரப்பிற்கும் நேர்குத் தாகத் 
தொழிற்படும் . ஓய்வு நிலையிலுள்ள பாய்மத்தில் 

ஒரு சிறிய 
பரப்பானது ஒரு புள்ளியில் பல திசைகளிலிருக்கும்படி உருட்டி 
வைக்கப்படுமானால் , அதில் தொழிற்படும் விசையானது எப்போதும் 
ஒரே அளவின தாக இருக்கும் எனக் காட்டலாம் , அச் சிறிய 
பரப்பின் திசை மாற்றத்தால், அதில் தொழிற்படும் விசையின் 
அளவு மாறுவதில்லை. இதையே பாஸ்கல் விதி ( Pascal s law ) என் 
கிறோம் . பாஸ்கல் விதியை நிரூபிக்க படம் 2-1 - ல் உள்ள ஆப்பு 
( wedge ) அமைப்புள்ள சிறிய பருமனை எடுத்துக் கொள்வோம் . 

Pasaz 


y 


AS 


-x 


7 


Payar 


Ay 


Dz 


Ax 


W 

Pox by 

y 
படம் 21. நிலையான பாய்மத் தனிமத்தில் தொழிற்படும் விசைகள் 


இந்தப் பருமனிற் தொழிற்படும் விசைகளாவன : 

( 1 ) ஒவ்வொரு புறப் பக்கத்திலும் அப்பக்கத்திற்கு நேர்குத் 
தாகத் தொழிற்படும் அழுத்த விசை , ( 2 ) எடை மையத்திலிருந்து 
செங்குத்தாகத் தொழிற்படும் அப்பருமனின் எடை , இப்போது 
x , y- திசைகளில் சமநிலைச் ( equilibrium ) சமன்பாடுகள் பின்வருமாறு : 

px Ay Az - p Az As sin a = 0 

py Ax 27 - p Az As cosa - 1w Ax Ay Az = 0 
இதில் px , py என்பன அந்த அந்தப் பக்கங்களிலுள்ள சராசரி 
அழுத்தத் தகைவைக் குறிக்கும் . w அந்தப் 

குறிக்கும் . ( அந்தப் பருமனின் அலகு 
எடையைக் ( specific weight ) குறிக்கும் . Ay = As sin a , 
Ax = Is cos ax என்ற திரிகோண கணித ( trigonometric ) தொடர்பு 
களை மேலேயுள்ள சமன்பாடுகளில் இட்டால் , 

ΡΑ Δy Δz = p ΔzΔy 
Py Δx Δz - p Δz Δx - w ΔxΔy Δz - ) 


42 


பாய்ம எந்திரவியல் 


அந்தச் சிறிய பருமனானது ஒரு புள்ளியின் அளவிற்குச் சுருங்கு 
மானால் , பருமனளவானது சுழியின் மதிப்பை , பரப்பினைவிட அதிக 
வேகத்தில் அடைகிறது . ஆகவே , அந்தச் சமன்பாட்டிலிருக்கும் 
இறுதி உறுப்பை ( term ) புறக்கணித்து விட்டால் , 

px -p ; py - p 
அந்தப் பருமனைச் சுழற்றி p , = p என்றும் நிரூபிக்கலாம் , ஆகவே , 
px = py = lz = p 

(21 ) 
பாய்மமானது சமநிலையில் இல்லாவிட்டால் , நேர்குத்துத் தகைவு 
கள் சமமாக இருக்கா . இருந்தபோதிலும் ஒரு புள்ளியிலுண்டாகும் 
இறுக்கத் தகைவானது நேர்குத்தான மூன்று திசைகளிலுள்ள 
இறுக்கத் தகைவு களின் சராசரிக்குச் சமம் எனக் கொள்ளலாம் . 
அதாவது p = 

Px + Ps + Pz. பாகுநிலை அல்லது பிசுபிசுப்பு இல்லாத 

3 
உராய்வற்ற பாய்மத்தில் சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு ஏற் 
படா தாகையால் , அந்தப் பாய்மம் பாயும்போதும் ஒரு புள்ளியில் 
எல்லாத் திசைகளிலும் அழுத்தமானது சமமாக இருக்கும் . 


2.3 . பாய்மத்தில் அழுத்த வேறுபாடு 

படம் 2-2 - ல் உள்ளபடி ஒரு A வெட்டுப் பரப்புள்ளதும் IL 
நீளமுள்ளதுமான சமநிலையிலுள்ள சிறிய 

சிறிய பாய்மப் பருமனை 
எடுத்துக் கொள்வோம் . அதில் அப்பருமனின் எடையும் , அதன் 


( p + h } ay ) uA 


70 


Z 


Dy 


-- 


y 


PgAAAL 


y 


PAA 


Z 


y , 


படம் 2 • 2 . நிலையான தனிமத்தில் விசைகள் 


நீர்நிலையியல் 


43 


பக்கங்களில் அழுத்த விசைகளும் தொழிற்படுகின்றன . A , B 
என்ற இடங்களிலுள்ள வெட்டுப் பரப்புகளின் அளவு மிகச் 
சிறியனவாகையால் , அந்தப் பரப்புகளிலுள்ள அழுத்த வேறு 
பாட்டைப் புறக்கணித்து விடலாம் . அந்தப் பருமனானது சமநிலை 
யிலிருப்பதால் , எந்தத் திசையிலும் அதில் தொழிற்படும் விசை 
களின் கூறுகளின் கூட்டுத் தொகை சுழியாக இருக்க வேண்டும். 
ஆகவே , 

Iy ) AA - p AA + P3 AAALcos 0 = 0 
ஆனால் Ay = AL cos 9 

0 


( P + 5 


ap 
ay 


ay) 


. 


Pg 


Oy 


x , z திசைகளில் விசைகளைக் கூட்டினால் கீழ்க்கண்ட சமன்பாடு 
களை அடைகிறோம் . 

ap 

= 0 
Ô x 
32 

0 

2z 
இந்த இரண்டு சமன்பாடுகளும் x , z திசைகளில் p- யின் மதிப்பு 
மாறவில்லை என்பதைக் காட்டுகின்றன . ஆகவே , p- யின் மதிப்பு y 
திசையில் மட்டுமே மாறுகிறது . அதாவது 

0p 
Pg 

( 2 • 2 ) 
ay 
ஓய்வு நிலையிலுள்ள பாய்மத்தில் y . ன் மதிப்பு அதிகரிக்கும் போது 
p ன் மதிப்பு அவ்விடத்திலுள்ள எடையின் வீதத்திற்குக் குறை 
கிறது . Ay- ன் மதிப்பு சுழியானால் A- க்கும் B- க்கும் இடையே 
அழுத்த வேறுபாடு இல்லை . ஆகவே , எங்கு g- ன் மதிப்பு ஒரே 
அளவினதாக இருக்கிறதோ அங்கு ற ன் மதிப்பு சமமாகும் . அதா 
வது பூமியின் மையத்தை மையமாகக் கொண்ட கோளங்களின் 
பரப்புகளில் p- ன் மதிப்பு ஒரே அளவினதாக இருக்கும் . நாம் சிறிய 
தூரங்களையே பொறியியற் துறையில் கையாளுவதால் , பூமியின் 
பரப்பையும் கிடையெனக் கொள்ளலாம் . அவ்வாறு கொண்டால் 
8 கிமீ . தூரத்திற்கு உயரத்தில் 1 செமீ , மாறுபாடு தான் ஏற்படு 
கிறது . இந்த மாறுபாடு மிகக் சிறியதாக இருப்பதால் இதைப் 
புறக்கணித்துவிடலாம் , 


ஒரு பாய்மத்தில் எந்த உயரத்திலும் அழுத்தத்தை அறிய 
வேண்டுமானால் , சமன்பாடு 2 • 2 - ஐ ஏதாவது ஒரு திட்டவரை 


44 


பாய்ம எந்திரவியல் 


பட்டத்திலிருந்து ( datum ) தொகையிட வேண்டும் . அப்போது 


, 


p = 


Pg dy 


g என்ற புவியீர்ப்பு முடுக்கம் y என்ற ஆழ தூரத்தில் மாறு 
பாடற்றதெனக் கொண்டு , அமுக்கமற்ற பாய்மத்தில் (incompressi 
ble fluid ) P- ன் மதிப்பு மாறா ததால் , 

p = wy + மாறிலி 
மேலே வருவித்த சமன்பாட்டிற்கு நீர்நிலையியற் சமன்பாடு 
( hydrostatic equation ) எனப் பெயர் . இச்சமன்பாடு எல்லா அமுக்க 
மற்ற பாய்மங்களுக்கும் 6 - வின் மதிப்பு எதுவாக இருந்தா 
லும் பொருந்தும் . 1 , 2 என்ற எந்த இரண்டு புள்ளிகளுக்கிடையே 
யுள்ள அழுத்தத்தை எடுத்துக் கொண்டால் , 

P , -- p1 = w { y1 - ys ) 
அல்லது 


H 


10 


p1 p2 = y இதில் y , -y , = y 

( 2-3 ) 
அழுத்தத் தகைவான p- க்கும் , அப்பாய்மத்தின் அலகு பருமனெடை 
யான w- க்குமுள்ள விகி தமானது நீள அலகை உடையது . ஆகவே , 
அழுத்தத்தை உயரமாக எளிதில் அனுமானித்துக் கொள்ள வசதி 
யாக இருக்கிறது . இதையே நாம் அழுத்த உயரம் அல்லது 
அழுத்தத் தலைப்பு ( pressure head ) என்று வழங்குகிறோம் . அழுத் 
தத்தை அந்த அந்த பாய்மத்தின் அழுத்த உயரம் அல்லது அழுத் 
தத் தலைப்பால் குறிப்பிடுவது வசதியாக இருக்கிறது . இம்முறை 
நீரியல் , பாய்ம எந்திரவியல் முதலியவற்றில் விரிவாகக் கையாளப் 
படுகிறது . 


வளிமண்டலத்திற்கு ( atmospbere ) திறந்திருக்கும் திரவத்தின் 
மேல்மட்டத்தில் புள்ளி 2 எடுக்கப்படுமானால் சமன்பாடு 2 • 3 , 

p.- pa = wy 
இதில் pa 

வளிமண்டல அழுத்தத்தைக் குறிக்கும் . இவ் 
வழுத்தம் பூமியின் மேற்பரப்பில் ஒரே நிலைத்தாக உள்ளதால் , 
அழுத்தத்தை அளக்க அதையே ஒரு குறிப்பு மட்டமாகப் (datum ) 
பயன்படுத்தினால் 
p = wy 

( 2-4 ) 
என்ற சமன்பாடு கிடைக்கும் . வளிமண்டல அழுத்தத்தை அடிப் 
படையாக வைத்து அளக்கப்படும் அழுத்தத்திற்கு மானி அழுத்தம் 


நீர் நிலையியல் 


45 


( gauge pressure ) எனப்பெயர் . இது பற்றி மேலும் பகுதி 2-4 - ல் 
விளக்கப்பட்டுள்ளது . 


மாதிரிக் கணக்கு 2 1. படத்தில் காட்டப்பட்டுள்ள 1.5 மீ . 
சதுர அடித்தளமுள்ள பாத்திரத்தின் அடிப்பாகத்தில் தொழிற் 
படும் விசை என்ன ? 

அழுத்தமானியில் காட்சிப் பதிவு 
1.5 AA எ / ச.செமீ . ( 147 AG / e ) ஆகும் . 


செறிவு 


அடித்தளத்தில் ஏற்படும் அழுத்தச் 

= (02 + 0 + 08 + 1-5 ) 

= 1-78 AA எ / செமீ 
மொத்த விசை = 150x 150x1-78 

* 4x 104 AA எ . 


காற்று 


எண்ணை 
S = 0.8 


T 
| மி 


SI அலகு 

அடித்தளத்தில் ஏற்படும் அழுத்தச் 
செறிவு 

= ( 0-2 + 0 + 08 + T - 5 ) 98-1 


நீர் 
S = 1.0 


2 மீ 


= 174-6 AG| e 


மொத்த விசை = 1 : 5x | 5x 174- 6 


= 392 AG . 


-5 


மாதிரிக் கணக்கு 2.2 . படத்திலுள்ள ஒரு மூடிய தொட்டி 
யில் பகுதி நீரும் பகுதி எண்ணையும் இருக்கின்றன. எண்ணையின் 
ஒப்பு அடர்த்தி 08. கொடுக்கப்பட்டுள்ள நிலைமைக்கு எண்ணைக்கு 

மேலுள்ள காற்றின் அழுத்தச் 
செறிவு என்ன ? 

00 என்ற கிடைக்கோட்டில் 
அழுத்தம் சமமாக இருக்க வேண் 

டும் . சமநிலைச் சமன்பாட்டிலிருந்து , 
காற்று 
I 

MKS அலகு 
எண்ணை 

3x 1000 = 1x800 + p 

மீ 
S = 0.8 

sp = 2,200 AA எ t 
0 

O 
நீர் 

SI அலகு 

மீ 
S = 1-0 

3x981 = 1x98-1x0-8 + p 

p = 215-8 AG / e2 


46 


பாய்ம எந்திரவியல் 


2-3 . அமுக்கப் பாய்மத்தில் அழுத்த வேறுபாடு 

அமுக்கப் பாய்மத்தில் அடர்த்தியானது அழுத்தத்தால் வேறு 
படுவ தால் சமன்பாடு 2-2 - ஐ p- க்கும் P- க்குமுள்ள தொடர்பு 
தெரிந்தாலன்றி தொகுக்க முடியாது . காற்றானது அமுக்கப் பாய்ம 
மாதலால் அடர்த்தி வேறுபாடு எவ்வாறு அழுத்தத்தைப் பாதிக் 
கிறது என்பது பற்றி காற்று நிலையியலில் ( aerostatics ) படிப்போம் . 

14,00 


12,000 


அழுத்த வேறுபாடு 
(உண்மையில் ) 

மீவளி மண்டலம் 


10,000F 


உள்வளிமண்டலம் 


8000 


வெப்பநிலை வேறுபாடு 


5000 


உயரம்,மீட்டரில் 


4000 


P = p - wh 


2000 


O 0-2 0.4 0.6 

1.0 
தனி அழுத்தம் ( கி.கி.எ / செ.மீ 2 ) 

படம் 2 • 3 . வளிமண்டலத்தில் அழுத்தம் 
வளிமண்டலத்தில் காற்றின் வெப்பநிலையும் , அழுத்தமும் 
எவ்வாறு உயரத்திற்கேற்ப மாறுபடுகிறது என்பது படம் 2 : 3 - ல் 
காட்டப்பட்டுள்ளது . வெப்பநிலையானது 1 மீட்டருக்கு 0-0065 ° C 
என்ற வீதத்தில் 11,000 மீ . உயரம் வரை சீராகக் குறைகிறது . 


நீர்நிலையியல் 


47 


பின்னர் - 57 ° C வெப்பநிலையில் 32,000 மீ . உயரம் வரையில் 
மாறாமல் இருக்கிறது . வளிமண்டலத்தில் அழுத்தத்திற்கும் , 
அடர்த்திக்குமுள்ள தொடர்பு வெப்ப மாற்றீடற்ற ( adiabatic ) 
நிலையில் ஏற்படுவதாகக் கொண்டால் , 


p 


pk = c 


( 2 • 5 ) 


இதில் ] c மாறிலியாகும் K- ன் மதிப்பு காற்றிற்கும் பொது 

என எடுத்துக் கொள்ளப்படுகிறது . சமன்பாடு 2-2 - ல் 
P- வின் மதிப்பை இட்டால் , 

1 

P 
y2 - y1 = 

g 


k dp 


இதைத் தொகையிட்டுச் சரிப்படுத்தினால் , 


k Pi 
y = y , – } = k- [ Psg 


( 2-6 ) 


ஆனால் மீவளிமண்டலத்தில் ( stratosphere ) வெப்பநிலை ஒரே 
மதிப்புள்ள தாக இருப்பதால் , அழுத்தத்திற்கும் அடர்த்திக்கு 
முள்ள தொடர்பு வெப்பநிலை மாறாதன்மையுள்ளது ( isothermal ) 

P 
எனக் கொண்டு = c என்ற தொடர்பை சமன்பாடு 22 - ல் 

P 
இட்டால் , 

dp 
y2 - y1 = 

p 


Š 


loge 


P1 Pl 

( 2-7 ) 
( அது ) 

y = y2- = 

Pag p , 
மேலே உள்ள சமன்பாடு ஒரே வெப்பநிலையுள்ள இலட்சிய வாயுக் 
களுக்குப் பொருந்தும் . 


மாதிரிக் கணக்கு 2-3 . காற்றின் அலகு எடை கடல்மட்டத் 
தில் 15 ° C வெப்பநிலையில் 1-226 AA எ / es ( 12 • 027 G | e * ) ; காற்றின் 
அழுத்தம் 10,330 கிகிஎ e2 ( 101 13 AG / e ). 3 கிமீ உயரத்தி 
லுள்ள காற்றின் எடையையும் அழுத்தத்தையும் கணக்கிடு . 
( k = 1-238 . ) 


பாய்ம எந்திரவியல் 


48 


wr = 1-226 கிகிஎ e3 


y , = ) 


p1 = 10,330 கிகிஎ / e2 

y , = 3000 மீ 
வெப்ப மாற்றீடற்ற நிலைமையை எடுத்துக்கொண்டு சமன்பாடு 
2 : 6 - ஐப் பயன்படுத்தினால் , 


1-238 
0-238 


3000 


0.238 
1.238 


10.330 
1.226 


X 


p . 
10330 


பலன் கண்டால் , 


pz = 7140 AA எ / t 
வெப்ப மாற்றீடற்ற நிலைமைக்கு , 

P pa 


1 

k 
y 

1 


K 
V 


1 
kk 


{ அ - து ) 


W ? 


W1 


2 


1 
1.328 

x1-226 = 0.91 AA எ / e 


7140 
10330 


-- 


SI அலகு 


. 


* 


wW 


12.027 = 


நி | e 


y | 


O 


y , 


3000 மீ 


p = 101 : 13 AG / மீ 
சமன்பாடு 2 : 6 - ஐப் பயன்படுத்தி 


P2 = 70 • 04 AG / t 
வெப்ப மாற்றீடற்ற நிலைமைக்கு , 


70-04 


1 
1-238 


w , = 1226 


- 8-93 நி / e " 


101-13 


மாதிரிக் கணக்கு 2.4 . கடல் மட்டத்திலிருந்து 13000 மீ 
உயரத்தில் வளிமண்டலத்தில் காற்றின் எடை 0-31 கிகிஎ / e 
ஆகும் . அங்கே காற்றின் வெப்பநிலை - 57 ° C என்று எடுத்துக் 
கொண்டு 20,000 மீ உயரத்தில் காற்றழுத்தம் என்ன ? (k = 1• 238 .) 


நீர் நிலையியல் 


49 


கடல் மட்டத்தில் p . = 10332 AA எ / மீ 2 ; w . = 1-226 AA எ / மீக 
13,000 மீ உயரத்தில் W = 0 • 31 AA எ / மீ 


வெப்ப மாற்றீடற்ற நிலைமையை எடுத்துக்கொண்டு , 


p 


= 


p . 


0.31 


1-238 


( 


x 10332 = 1885 AA எ / t 


1 • 226 ) 


13,000 மீ உயரத்திற்கும் 20,000 மீ உயரத்திற்குமிடையில் 
காற்று வெப்பநிலை மாறாத தன்மையுள்ளது எனக் கொண்டு 

P1 
} , - } 1 = 

P. 


Pl 
P18 


logo 


1885 
7000 = 


0-31 


logel 


1885 
P. 


1885 


1:15 

= 3-16 


ps 


ஆகவே , 


p , = 596 AA எ / மீ . 


2-4 , அழுத்தத்தை அளத்தல் 

எல்லா அளவைகளும் எதையாவது அடிப்படையாகக் 
கொண்டு அமைக்கப்படுகின்றன . அதேபோல் அழுத்தமும் 
வளிமண்டலத்தின் அழுத்தத்தை அடிப்படையாகக் கொண்டோ 
அல்லது வெற்றிடத்திலுள்ள தனி அழுத்தத்தை அடிப்படையாகக் 
கொண்டோ அளக்கப்படுகிறது . வளிமண்டல அழுத்தத்தை 
அடிப்படையாகக் கொண்டு அளக்கப்பட்டால் , அதை மானி 
அழுத்தம் ( gauge pressure ) என்றும் , வெற்றிடத்தை அடிப்படை 
யாகக் கொண்டு அளக்கப்பட்டால் தனி அழுத்தம் ( absolute 
pressure ) என்றும் அழைக்கிறோம் . வாயுக்களின் சிறப்பியல்புகள் 
தனி அழுத்தத்தைச் சார்ந்திருப்பதால் , வாயுக்கள் பற்றிய 
கணக்குகளில் தனி அழுத்தத்தைப் பயன்படுத்துகிறோம் . ஆனால் 
பெரும்பாலான அழுத்தமானிகள் மானி அழுத்தத்தை அளக் 
கின்றன . மானி அழுத்தத்திலிருந்து தனி அழுத்தத்தை அடை 
வதற்கு மானி அழுத்தத்தையும் , வளிமண்டல அழுத்தத்தையும் 
கூட்டவேண்டும் . தனி அழுத்தம் , வளிமண்டல அழுத்தம் , மானி 

பா . எ .-- 4 


50 


பாய்ம எந்திரவியல் 


அழுத்தம் இவற்றிற்குள்ள தொடர்புகள் படம் 2-4 - ல் விளக்கப் 
பட்டுள்ளன . மானி அழுத்தத்தை எழுதும்போது மானி அழுத்தம் 
என்று குறிப்பிடுவது வழக்கத்தில் இல்லை . ஆனால் அழுத்தத்தை 
வெற்றிட ( vacuum ) அழுத்த அடிப்படையில் எழுதும் போது தனி 
அழுத்தம் ( absolute pressure ) எனக் குறிப்பிடவேண்டும் . மானி 
அழுத்தம் எதிராக ( negative ) இருக்குமானால் அதை வெற்றிட 
அழுத்தம் ( vacuum pressure ) என்றும் கூறுகிறோம் . வளிமண்டல 
அழுத்தம் , வெப்பநிலை , இடத்தின் அட்சரேகை , இடத்தின் 
உயரம் முதலியவற்றைப் பொறுத்திருப்பதால் , தரவளிமண்டல 
அழுத்தமான 10330 AA எ மீ 2 ( 101-13 AG | e ) பொறியியற் 
துறையில் உபயோகத்திலுள்ளது . 


ஒரு இடத்திலுள்ள வளிமண்டல அழுத்தம் பாரமானியால் 
( barometer ) அளக்கப்படுகிறது . அதேபோல ஒரு புள்ளியிலுள்ள 


மானி அழுத்தம் ( + ) 

வளிமண்டல அழுத்தம் 


தனி 
அழுத்தம் 


பாரமானி அழுத்தம் 
மானி அழுத்தம் 

அல்லது 
வெற்றிட அழுத்தம் 


சுழி தனி அழுத்தம் 

(வெற்றிடம் ) 
படம் 24. அழுத்த அளவைகளுக்குள்ள தொடர்புகள் 


அழுத்தமானது அழுத்தமானியாலோ ( manometer ) , அல்லது 
எந்திரமானியாலோ ( mechanical gauge ) 

அல்லது 

குழாய் 
மானியாலோ ( piezometer) 

வளிமண்டல 

அழுத்த அடிப் 
படையில் அளக்கப்படுகிறது . இரண்டு புள்ளிகளுக்கிடையேயுள்ள 
அழுத்த வேறுபாட்டை அளக்க U- குழாய் அழுத்தமானி பயன் 
படுகிறது . 


2.5 . பாரமானி 

ஒரு இடத்திலுள்ள வளிமண்டல அழுத்தம் இக் கருவியால் 
அளக்கப்படுகிறது . பாதரச பாரமானியின் அமைப்பு படம் 


நீர்நிலையியல் 


51 


குழாயில் 


P. 


பாதரசம் 


2-5 - ல் காட்டப்பட்டுள்ளது . ஒரு பக்கம் மூடியுள்ள நீண்ட , சுத்த 
மான , தடித்த 1 மீட்டர் நீளமுள்ள கண்ணாடிக் 
சுத்தமான பாதரசம் நிரப்பப் 
படுகிறது . அதன் திறந்த முனை 
ஒரு பாதரசத் தொட்டியில் 
இருக்கும்படி தலைகீழாக நிறுத் 
தப்படுகிறது . நுண்புழை 
விளைவுகளைத் தடுக்கக் குழா 
யானது 

போதுமான விட்ட 
முள்ள தாக இருக்க வேண்டும் .. 
பாதரசத்தின் ஆவியழுத்தம் 
மிகக் 

குறைவான தாலும் , 
அதன் அடர்த்தி அதிகமான 
தாலும் பாதரசம் பாரமானிப் 
பாய்மமாகப் பயன்படுத்தப் 
படுகிறது . புள்ளிகள் C யும் 
D யும் கிடைத் தளத்தில் ஒரே படம் 2.5 . பாதரச பாரமானி 
ஊடகத்திலிருப்பதால் அவற் 
றின் அழுத்தச் செறிவு அதாவது அழுத்தம் ஒரே அளவின தாக 
இருக்கவேண்டும் . பாதரசத்தின் அலகு பருமனெடை w ஆகவும் , 
பாதரச ஆவியழுத்தம் py ஆகவும் இருக்குமானால் . 

pa = pp = rc = wh + py 
பாதரச ஆவியழுத்தம் 0-16 நி | e ஆக இருப்பதால் , அது 
புறக்கணிக்கப்படுகிறது . ஆகவே , வளிமண்டல அழுத்தம் p . 
ஆனது wh ஆகிறது . வளிமண்டல அழுத்தத்தை பாதரசத்தின் 
உயரமாக எழுதினால் , தரவளிமண்டல அழுத்தமானது 760 மிமீ . 
ஆகும் . இது சுத்தமான நீரில் 10-33 மீ உயரத்திற்குச் சமமாகும் . 

வளிமண்டல அழுத்தம் அனிராய்டு பாரமானி ( Aneroid 
barometer ) என்ற கருவியாலும் அளக்கப்படுகிறது . வெற்றிடத்தை 
உட்கொண்ட ஒரு உலோகத் துருத்தி ( bellow ) வளிமண்டல 
அழுத்தத்திற்கேற்ப சுருங்கவோ அல்லது விரியவோ செய்கிறது . 
இந்தத் துருத்தியின் இடமாறுபாடு எந்திர முறையில் ஒரு குறி 
முள்ளுடன் இணைக்கப்பட்டு வளிமண்டல அழுத்தத்தை அளக்கப் 
பயன்படுகிறது . 


2-6 . குழாய்மானி ( Piezometer ) 

ஒரு புள்ளியிலுள்ள அழுத்தத்தை வளிமண்டல அடிப்படை 
யில் அளப்பதற்கான எளிய சாதனம் இதுவே . எந்தப் புள்ளியில் 


52 


பாய்ம எந்திரவியல் 


அழுத்தமானது அளக்கப்பட வேண்டுமோ , அங்கே ஒரு ஒளிபுகும் 
( transparent ) திறந்த நீண்ட 

குழாயானது செங்குத்தாகப் 
பொறுத்தப்படுகிறது . 

குழாய்க்குக் குழாய்மானி 
( piezometer ) எனப் பெயர் . அழுத்தம் அளக்கப்பட வேண்டிய 
புள்ளியில் போதுமான விட்டத்திற்கு நேர்குத்தாக ஒரு துளை 
இடப்படுகிறது . இந்தத் துளைக்குக் குழாய்மானித் துளை 
( piczometric opening ) எனப் பெயர் . இந்தத் துளையோடு நீண்ட , 
செங்குத்தான குழாய் இணைக்கப்படுகிறது . திரவமானது இத் 
துளை வழியாக வெளிவந்து நீண்ட குழாயில் அதன் அழுத்த 
உயரம் வரை நிரம்புகிறது . இந்த உயரம் h- ஐ அளந்து , அந்த 
இடத்திலுள்ள அழுத்தத்தை p = wh என்ற சமன்பாட்டால் 
அறியலாம் . உயரமானது நுண்புழை விளைவுகளால் பாதிக்கப் 
படாமலிருக்க குழாயின் விட்டம் பெரிய தாக இருக்க வேண்டும் . 


வெற்றிட 
அழுத்தம் 


QY 


குழாய் மானித் 


தலேப்பு , h \ நேர் அழுத்தம் 


( ப 


z 


மட்டம் 


படம் 26. குழாய்மானி 
இந்த குழாயிலுள்ள திரவத்தின் உயரம் , துளையின் மட்ட 
உயரம் ( datum head ) , இவற்றின் கூட்டுத் தொகை குழாய்மானித் 
தலைப்பு ( piczometric head ) என அழைக்கப்படுகிறது . இதை h- ல் 
குறித்தால் , 


+ z 


(28) 


நேர் அழுத்தத்தையும் , எதிர் அழுத்தத்தையும் அளக்க 
எவ்வாறு குழாய்மானியைப் பயன்படுத்தலாம் என படம் 2 : 6 - ல் 
காட்டப்பட்டுள்ளது . எதிர் அழுத்தத்தை அளக்கப் பயன்படும் 


53 


நீர்நிலை பியல் 


அமைப்பு படம் 2 : 6- ( ஆ ) ல் உள்ளது . அழுத்த உயரத்தை அறியப் 
பயன்படும் திரவம் பாய்மக்கடத்தியில் ( conduit ) பாயும் பாய் 
மத்திலிருந்து பிறைத்தலம் ( meniscus ) நன்றாகத் தெரிவதற்காக 
வேறொன்றாக இருக்க வேண்டும் . வாயுவினாலுண்டாகும் நேர் 
அழுத்தத்தைக் குழாய்மானியால் அளக்க முடியாது . 


27. எத்திர அழுத்தமானிகள் ( Mechanical Pressure Gauges ) 

பலவகை எந்திர அழுத்தமானிகள் பயன்படுத்தப்படுகின்றன . 
அவற்றுள் படம் 2-7 - ல் உள்ள போர்டன் அழுத்தமானி ( Bourdon 
gaugc ) அமைப்பில் மிக எளிதாகவும் , விலை மலிவாகவும் இருப்ப 


அளவுத்தட்டு 


A 


-X 


x 


ANIN AIIW 

XX . ல் 
B. நுழைவாயில் 

படம் 27. போர்டன் அழுத்தமாளி 
தால் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது . இந்த அமைப்பில் 
நீள்வட்ட ( elliptical ) , குறுக்கு வெட்டுப் பரப்புடைய ஒரு முனையில் 
மூடியுள்ள ஒரு வளைந்த உலோகக் குழாய் உள்ளது . இந்தக் 
குழாயின் திறந்த முனை எந்த இடத்தில் அழுத்தத்தை அளக்க 
வேண்டுமோ , அந்த இடத்தில் பொறுத்தப்படுகிறது . இப்போது 
இந்தக் குழாயிலுள்ள அழுத்தமானது 

வளிமண்டல 


54 


பாய்ம எந்திரவியல் 


அழுத்தத்திற்கு அதிகமாகவோ 

அல்லது 

குறைவாகவோ 
இருப்பதைப் பொறுத்து இந்த வளைவின் ஆரம் 

ஆரம் முறையே 
அதிகரிக்கவோ அல்லது குறையவோ செய்கிறது . இதனால் இந்தக் 
குழாயின் மூடிய முனை இடம் பெயர்கிறது . இந்த இடப் 
பெயர்வானது எந்திரமுறையில் ஒரு குறிமுள்ளை ( pointer ) நகர்த்தப் 
பயன்படுத்தப்படுகிறது . குழாயின் உள்ளும் , புறமும் ஒரே 
அழுத்தம் இருக்கும்போது குறிமுள் சுழி மதிப்பைக் காட்டும் . 
இந்த அமைப்பால் நேர் , எதிர் அழுத்தங்களை அளக்கலாம் . ஒரு 
அளவுத்தட்டில் (dial ) குறிமுள்ளின் இடத்திற்கேற்ப பல அழுத்தச் 
செறிவுகள் குறிக்கப்படுகின்றன. இந்த மானி தொழிற்படும் 
முறை இதிலுள்ள வளைந்த உலோகக் குழாயின் மீட்சித் 
தன்மையைப் பொறுத்திருப்பதால் , இம்மானியை அடிக்கடி அளவு 
திருத்தம் ( calibration ) செய்து கொள்ளவேண்டும் . இந்த 
மானியால் மிகச் சரியான அளவுகளை அளக்க முடியாது . 

மற்றொரு வகை அழுத்தமானி அனிராய்ட் பாரமானியை ஒத்த 
அமைப்பை உடையது . ஒரு துருத்தியானது அழுத்த மாறுபாட்டிற் 
கேற்ப முன்னும் பின்னும் நகருகிறது . இந்தச் சலனமானது ஒரு 
மின்சார வரிச்சுருள் ( solenoid ) அல்லது விகாரமானி ( strain gauge ) 
யோடு இணைக்கப்பட்டு அதனால் ஏற்படும் மின் மாறுதல்கள் 
அல்லது விகாரங்கள் முறையே அழுத்தத்தைக் காட்டப் பயன் 
படுத்தப்படுகின்றன . 


28. அழுத்தமானி ( Manometer ) 

அழுத்தத்தை அளக்கப் பயன்படும் அமைப்புகளுக்கு அழுத்த 
மானிகள் எனப் பெயர் . இங்கே சில அழுத்தமானிகளைப் பற்றிப் 
படிப்போம் . 

தொடர்வான , ஒரு படித்தான ( homogeneous ) ஊடகத்தில் , 
கிடைத் தளத்தில் பாய்மமானது ஓய்வு நிலையிலிருக்கும்போது எந்த 
இடத்திலும் அழுத்தமானது சமமாக இருக்கவேண்டும் என்ற 
கொள்கை அழுத்தமானிகளில் பயன்படுத்தப்படுகிறது . அழுத்த 
வேறுபாடு அல்லது அழுத்தத்தை அறிய கீழ்க்கண்ட முறையைக் 
கையாளவேண்டும் : ( 1 ) எந்த ஒரு முனையிலாவது அழுத்தத்தின் 
மதிப்பு தெரியுமானால் அந்த முனையிலிருந்து 

அந்த முனையிலிருந்து ஆரம்பிக்கவும் . 
( 2 ) மேலேயுள்ள கொள்கையின் அடிப்படையில் மறுமுனையிலுள்ள 
அழுத்தத்தைக் கணிக்கவும் . ( 3 ) திரவத்தில் மேற்பாகம் போகப் 
போக அழுத்தம் குறைகிறது ; கீழ்ப்பாகம் போகப் போக அழுத்தம் 
அதிகரிக்கிறது . ஆகவே , நாம் எந்த முனையில் அழுத்தத்தின் மதிப்பு 
தெரியுமோ அங்கேயிருந்து ஆரம்பித்து நகரும்போது , மட்டக் 


நீர்நிலையியல் 


55 


குறைவால் அழுத்தம் அதிகரிக்கிறது ; மட்ட அதிகரிப்பால் அழுத் 
தம் குறைகிறது . இதை சில உதாரணங்களால் விளக்குவோம் . 

U- குழாய் அழுத்தமானி ( U -tube Manometer ) : பொதுவாகப் 
பயன்படுத்தப்படும் U- குழாய் அமைப்பை படம் 2-8 - ல் 


A + 


A + 


WW 


X 


form 


P 


1 . 


X 


P_ 


] Jo 


Wz 


W2 


கண்ணாடி 


படம் 2 8 . U- குழாய் அழுத்தமானி 
காணலாம் . U- குழாயானது ஒளிபுகும் 

அல்லது 
பிளாஸ்டிக் போன்ற பொருளால் செய்யப்படுகிறது . குழாயின் 
அடிப்பாகம் மற்ற திரவங்களோடு கலக்காத அதிக அடர்த்தியுள்ள 
திரவத்தால் நிரப்பப்படுகிறது . அத்திரவத்தின் எடை W , ஆகவும் , 
குழாயில் பாயும் பாய்மத்தின் எடை W , ஆகவும் இருக்கட்டும் . 
இப்போது குழாயின் மையமான A- ல் அழுத்தத்தைக் காண 
வேண்டும் . அழுத்தமானித் திரவத்தின் வழியாக அதன் ஒரு 
முனையிலிருந்து மற்றொரு புயத்தில் அதே திரவத்தின் வழியாகச் 
செல்லும்படி PQ என்ற கிடைக்கோட்டை வரைக . P , Q என்ற 
இரண்டு புள்ளிகளிலும் அழுத்தம் ஒரே அளவின தாக இருக்க 
வேண்டும் . படம் 2 • 8 ( அ ) -வை எடுத்துக்கொண்டால் , 
pa + xwz = hwi + PA 

(29) 
இதில் 1. வளிமண்டல அழுத்தமாகும் . w- ன் மதிப்பு w.- ன் 
மதிப்போடு ஒப்பிடும்போது புறக்கணிக்கத்தக்க அளவு சிறியதாக 
இருக்குமானால் , 

pA = pa + xw , 
-வின் மதிப்பு pa- வை விடக் 

குறைவாக இருக்குமானால் 
புயம் P- யிலுள்ள திரவத்தின் மட்டம் உயரத்திலிருக்கும் . ( படம் 
2 • 8 ( ஆ ) காண்க . ) 


56 


பாய்ம எந்திரவியல் 


படம் 2 • 8 ( ஆ ) -ல் சமநிலைக் கொள்கையைப் பயன்படுத்தினால் , 


p . = wax + wh + PA 


( 2.10 ) 


இப்போது wi << w , ஆக இருக்குமானால் , 


pA = p . - W , x 
மேலே உள்ள சமன்பாட்டில் A-வின் மதிப்பு தனி அழுத்தத்தில் 
உள்ளது . p.- வின் மதிப்பு சுழி என எடுத்துக்கொள்ளப்பட்டால் , 
pA- வின் மதிப்பு மானி அழுத்தமாகும் . 


RA 


-- 


We 

அழுத்தமானித் திர 
வம் 

ஒரு U குழாயின் 
A 

புயத்திற்குள் அடங்காத 
படி அவ்வளவு அதிகமாக 

புள்ளி A- ல் அழுத்தம் 
T 

இருக்குமானால் , U- குழாய் 
களைத் தொடர் வரிசை 

யில் பயன்படுத்தலாம் . 
ஆ அப்படிப்பட்ட அமைப்பு 

படம் 2-9 - ல் காட்டப்பட் 

டுள்ளது . 
Ws 

இப்படிப்பட்ட 
படம் 29 . 

தொடர் 
தொடர் U- குழாய் அழுத்தமானி 

U- குழாய் 

அழுத்தமானியில் ஒவ் 
வொரு பாகத்திலும் வெவ்வேறு திரவங்களையுடைய பொதுப்படை 
யான அமைப்பை எடுத்துக்கொண்டு pA- வின் மதிப்பைக் காண , 
p. + why - w.h2 + wghs - W4 ( ha + hs ) = pA ( தனி அழுத்தம் ) 
why - + 

- w.h , + wshe - w , ( h : + hy ) = pA (மானி அழுத்தம் ) 


அழுத்த வேறுபாடு மானிகள் ( Differential Manometers ) : 
இரண்டு புள்ளிகளிடையேயுள்ள அழுத்த வேறுபாட்டை 
U- குழாய் அழுத்தமானியால் அறிவதற்கான அமைப்பிற்கு அழுத்த 
வேறுபாடு மானி எனப் பெயர் . படம் 2.10 - ல் உள்ளபடி A , B என்ற 
இரண்டு புள்ளிகளுக்கிடையேயுள்ள அழுத்த வேறுபாட்டை அறிய 
வேண்டுமானால் , அப்புள்ளிகளைத் தனித்தனியே ஒரு ( I- குழாய் 
அழுத்த மானியின் இரண்டு புயங்களோடு இணைக்கவும் . A , B 
என்ற இரண்டு குழாய்களின் வழியே பாயும் பாய்மங்களின் 
எடைகள் WI , ws- ஆக இருக்கட்டும் . அழுத்தமானித் திரவத்தின் 


57 


நீர் நிலையியல் 


எடை W , ஆக இருக்கட்டும் , A என்ற இடத்திலிருந்து ஆரம்பித்து 
சமநிலைச் சமன்பாட்டை எழுதினால் , 

pA + w.hi - w , h , - wgh , = ps 


W2 


" + B 


ாம 


hy 


Wz 


பொய 


h2 


A + 


h , 


* 


ከኮ 


+ A 


hg 


+ B 


Wa 


( அ ) 


படம் 2:10 . அழுத்த வேறுபாடு மாளிகள் 


w = ws ஆக இருக்குமானால் , 

pA - pe = withg - h ) + w.h , 
அழுத்த வேறுபாட்டை 191 என்ற திரவத்தின் உயரமாக 
எழுதினால் , 

ha – hB PA – Ps 

= hs -- h : + 

11 1 
A- யும் B-யும் ஒரே மட்டத்திலிருக்குமானால் h ; -h = -h ,. எனவே , 

pA - ps W , 
JA -- he 

WI 


w 
. 


h , 


W1 


119 


1 ) 


21 


h . - ha - ( * -1 ) , 


(211 ) 


உதாரணமாக A , B என்ற குழாய்களின் வழியாக நீர் பாய்வ 
தாகவும் , அழுத்தமானித் திரவம் 136 ஒப்பு அடர்த்தியுள்ள 
பாதரசமாகவும் இருக்குமானால் , 

ha - hs = ( 136-1) 11 , = 12.6 h , 
குழாய்கள் A , B- ல் அழுத்தங்கள் வளிமண்டல அழுத்தத் 
திற்குக் குறைவாக இருந்து , w , - ன் மதிப்பு wi , we இவைகளின் 


58 


பாய்ம எந்திரவியல் 


மதிப்புகளுக்குக் குறைவாக இருக்குமானால் , படம் 2-10 ( ஆ ) -ல் 
உள்ளபடி ஒரு தலைகீழ் U- குழாய் ( inverted U - tubc ) அழுத்த 
மானியைப் பயன்படுத்தலாம் . அப்போது 

PA - why + w , h , + w ghs = ps 

pA -- pe = why - w , h , - wsh , 
ஒரு அழுத்தமாறுபாடு மானியின் உணர்வு நுட்பம் ( sensitivity ) 
W1 , W , என்ற எடைகளின் 

வேறுபாட்டைப் 

பொறுத்தது . 
வேறுபாடு குறைய உணர்வு நுட்பமும் , மானி உயரமும் 
அதிகரிக்கும் . 


மாதிரிக் கணக்கு 2.5 . படத்திலுள்ளபடி A , B என்ற இரண்டு 
புள்ளிகளுக்கிடையேயுள்ள அழுத்த வேறுபாட்டைக் காண ஒரு 
U- குழாய் அழுத்தமானி பயன்படுத்தப்படுகிறது . ஒப்பு அடர்த்தி 
0-85 மதிப்புள்ள எண்ணெய் குழாய் வழி பாயுமானால் A , B- ல் 
அழுத்தச் செறிவுகளின் வேறுபாட்டைக் காண் . பாதரசம் 
தவிர மற்ற இடங்கள் முழுவதும் எண்ணெய் இருக்கிறது . 


P , Q என்ற புள்ளிகளில் 
அழுத்தங்கள் சமமாகும் . சம 
நிலைச் சமன்பாடானது , 


B + 


pA + w , ( x + 0 • 1 ) 

= ps + W1 (10 + x ) + w , x0.1 


W 


5 
. 


PA - ps = 0 • 1w , + 09w 


A + 


X 


P 


to 


இரண்டு புயங்களிலும் X 

என்ற தூரத்தில் ஒரே திரவம் 
o- மீ 

இருக்குமானால் X எவ்வளவு 
உயரம் இருப்பினும் பொருட் 

டல்ல . கொடுக்கப்பட்ட மதிப் 
W2 

புக்களை சமன்பாட்டில் இட் 
பாதரசம் 

டால் , 


karte - * - * - (** + 0* ) - ( 1 x 545 +0%) 


= 2.5 மீ 


A - p , = 2 • 5x0 • 85x 1000 

= 2125 கிகிஎ / மீ 


நீர்நிலையியல் 


59 


SI அலகு 


pA - Ps = 2 :5x0• 85x 9810 = 20 •8 x 10 ° G / e2 

= 20-8 AG / e2 . 
மாதிரிக் கணக்கு 2 6. படத்தில் காட்டப்பட்டுள்ள நிலை 
மைக்கு தலைகீழ் U- குழாய் அழுத்தமானியைப் பயன்படுத்தி B- ல் 
அழுத்தச் செறிவைக் காண் . குழாய்கள் Aயிலும் B யிலும் 1-6 
ஒப்பு அடர்த்தியுள்ள கார்பன் டெட்ராகுளோரைடு ( carbon 
tetrachloride ) திரவம் பாய்கிறது . நீரானது அழுத்தமானித் 
திரவமாகப் பயன்படுத்தப்படுகிறது . A- ல் அழுத்தமானது 
3 AA எ / ச.செமீ ( 294 : 33 AG / மீ ) ஆகும் , 
P , Q என்ற புள்ளிகளில் அழுத்தங்கள் 

இருக்க 
வேண்டும் . சமநிலைச் சமன்பாட்டை எழுதினால் , 

pA - why - wah , = ps - whe 
pA - Wi ( hi - hg ) - w.h , = ps 

Wa 

நீர் 
0 


சமமாக 


ha 


TT 
hy 


B 


h 


A 


h = 1.0 மீ 
h , = 0.5 மீ 
hy = 0.8 மீ 


ய 


MKS அலகில் 

pA = 3000 கி எ ச . செமீ . என்ற மதிப்பை இட்டால் , 
w = 1 • 6 A எ /க.செமீ ., M , = 1 கிஎ / க.செமீ . 
3000 - 1 6 ( 100 - 80 ) - 1x 50 = ps 

ps = 2918 கிஎ / க.செமீ . = 2 • 92 AA எ / ச.செமீ . 
SI அலகில் 
pA = 294-3 AG / e2 

w = 15-7 AG / மீ 
w , = 9 • 81 AG | es 
294-3 - 15 • 7 ( 1 - 0 • 8 ) - 9• 81x 0-5 = ps 
px = 286-2 AG/ மீ 


2 


60 


பாய்ம எந்திரவியல் 


2-9 . சாய்வு அழுத்தமானி (Inclined Manometer ) 

தேவையான துல்லியத்திற்கு ( accuracy ) ஏற்ப அழுத்தமானி 
களின் அமைப்புகளை மாற்றி அமைக்கலாம் . 

அழுத்தமானியின் 
உணர்வு நுட்பத்தை ( sensitivity ) அதிகரிக்கப் பலவகை அழுத்த 
மானித் திரவங்கள் பயன்படுத்தப்படுகின்றன . துல்லியத்தை 
அதிகரிக்கப் பயன்படுத்தப்படும் அழுத்தமானிகளுள் ஒன்றான 
சாய்வு அழுத்தமானியைப்பற்றிப் படிப்போம் . 

படம் 2 : 11 - ல் காட்டியுள்ளபடி அழுத்தமானியின் புயமானது 
சாய்வாக இருப்பதால் அளவுகோலில் ( scale ) அளவின் மதிப்பு 


அளவுகோல் 

S 


R 


e 


படம் 2:11 . சாய்வு அழுத்தமானி 


அதிகரிக்கிறது . ஏன் மதிப்பு குறைவாக இருக்குமானால் , அளவு 
கோல் S- ல் எடுக்கப்படும் அளவின் மதிப்பு அதிகப்படியாகும் . 
ஆனால் பிறைத் தலத்தின் ஓரத்தைத் துல்லியமாக நிர்ணயிக்க 
முடியாததாதலால் , பொதுவாக 9 - ன் மதிப்பு 5 ° க்கு குறைவாக 
இருக்கும்படி அமைக்கப்படுவதில்லை . 

அந்த சாய்வு குழாய் 
பொருத்தப்பட்டிருக்கும் தொட்டி R- ன் விட்டமானது சாய்வு 
குழாயின் விட்டத்தைவிடக் குறைந்தது 10 மடங்கு அதிகமுள்ள 
தாக இருக்கவேண்டும் . அப்படி இருந்தால் தொடக்கப் பிழை 
யின்றி ( initial error ) விளைவுகளைக் குறைக்கலாம் . 


அழுத்தமானிகளைப் பயன்படுத்துவதில் கீழ்க்கண்ட 
எச்சரிக்கைகளைக் கையாள வேண்டும் . ( 1 ) பாய்மத்தின் அலகு 
பருமனெடை வெப்பநிலையைச் சார்ந்திருப்பதால் , அழுத்த 
மானியைப் பயன்படுத்தும்போது உள்ள வெப்பநிலைக்கான அலகு 
எடையைப் பயன்படுத்த வேண்டும் . ( 2 ) U- குழாய் , சாய்வு குழாய் 
இவற்றின் உள்விட்டமானது 10 மிமீ.க்குக் குறைவாக இருக்கு 
மானால் நுண்புழை விளைவுகள் ஏற்படும் . ( 3 ) U- குழாய்களின் 
புயங்களை அழுத்த அமைப்புகளோடு உறுதியான ( rigid ) குழாய் 
களால் குறைந்த தூரத்திலிருக்கும்படி 

தூரத்திலிருக்கும்படி இணைக்க வேண்டும் . 


நீர்நிலையியல் 


61 


( 4 ) அதிக உணர்வு நுட்பத்திற்காக பாய்மங்களின் ஒப்பு எடை 
களின் வேறுபாடு குறைவாக இருக்க வேண்டும் . ( 5 ) அழுத்தமானி 
யின் குழாய் , அதை இணைக்கும் குழாய்கள் இவற்றில் காற்றுப் 
புகாத ஒரே படித்தான பாய்மத்தால் முழுவதும் நிரப்ப வேண்டும் . 
( 6 ) அழுத்தமானியின் குழாய்கள் சுத்தமாக இருக்கவேண்டும் , 
2 • 10 . துண் 

நுண் அழுத்தமானிகள் ( Micromanometers ) 
மிகச் சிறிய அழுத்த வேறுபாடுகளை அளக்கப் பல தரப்பட்ட 
அழுத்தமானிகள் பயன்படுத்தப்படுகின்றன. நுண்திருகு 
மானியோடு ( micro - screw gauge ) உருபெருக்க ( vernier ) சாதன 
முள்ள எந்திர அமைப்பையுடைய மானிகளும் , ஒளியியல் அடிப் 
படையில் திரவ மேல்மட்டத்தில் ஏற்படும் மாறுதல்களை ஒளிக் 


B 


AAL 


T 


ye 


Y 


| _az 


X 


W2 


Z 


ப 


- 


I 


Yy - 


10 


1 . 


படம் 2-12 . நுண் அழுத்தமானி அமைப்பு 
கதிரால் அதிகப்படுத்தி அதிலிருந்து துல்லியமாக அளக்கும் முறை 
களும் மிகச் சிறிய அழுத்த வேறுபாடுகளை அளக்கப் பயன்படுத்தப் 
படுகின்றன. மேலுமொரு அழுத்தமானித் திரவத்தை உபயோ 
கித்து மிகச் சிறிய அழுத்த வேறுபாடுகளை அளக்கும் முறை படம் 
2-12 - ல் காட்டப்பட்டுள்ளது . இந்த அமைப்பில் ஒரு U- குழாய் , A 
அளவினதான பெரிய குறுக்கு வெட்டுப் பரப்புள்ள இரண்டு 


62 


பாய்ம எந்திரவியல் 


பாத்திரங்களின் அடிப்பாகங்களை இனைக்கிறது . U- குழாயின் 
வெட்டுப் பரப்பான a , A- ஐ விட மிகச் சிறியது . இந்த அமைப்பில் 
wg , w , என்ற இரண்டு அழுத்தமானித் திரவங்கள் இருக்கின்றன . 
மேலே உள்ள பெரிய பாத்திரங்கள் A , B என்ற இடத்திலுள்ள 
குழாய்மானித் துளைகளோடு ( piezometric openings ) இணைக்கப் 
படுவதற்கு முன்னர் X X , Y Y என்ற கிடைக்கோடுகள் திரவங் 
களின் மேல்மட்டங்களைக் குறிக்கின்றன . A , B யுடன் இணைக்கப் 
பட்ட பின்னர் எவ்வாறு திரவ மட்டங்கள் மாறுகின்றன என்பது 
படத்தில் உள்ளது . 0 , 0 என்ற புள்ளிகள் ஒரே கிடைமட்டத் 
தில் ஒருபடித்தான திரவத்திலிருப்பதால் அவற்றின் அழுத்தச் 
செறிவுகள் அப்புள்ளிகளில் சமமாக இருக்கவேண்டும் . எனவே , 


Pa + w0 % + Az ) + w , (= -a : + 2 ) = x + w , 0 / . - Az ) 

+ w , ( x + As- ) +w,) 
இப்போது A Az = a7 
Pa - Px = - w >>> + w ; y , +y { w , - » , ( 1-1 ) - w *} 


எனவே , 


y1 = y , ஆக இருக்குமானால் , 


Pa_px = y {w - w ,(1-1 ) -w } 


( 2 • 12 ) 


a 


A 
இதில் -ன் மதிப்பு மிகச் சிறியதாக இருக்குமானால் , PA -- ps 
= ( ws - w , ) y ஆகும் . ஆகவே , ஒரு குறிப்பிட்ட அழுத்த 
வேறுபாட்டிற்கு y- ன் மதிப்பு அதிகமாக இருக்கவேண்டுமானால் , 
( ws - w , ) மதிப்பு குறைவாக இருக்கவேண்டும் ; அதாவது 
அழுத்தமானித் திரவங்களுக்குண்டான அலகு பருமனெடைகளின் 
வேறுபாடு குறைவாக இருக்கவேண்டும் . இப்படி எடை வேறு 
பாடு குறைவாக உள்ள திரவங்களை , மற்ற தேவைகளையும் 
பூர்த்தி செய்யும்படி தேர்ந்தெடுப்பது கடினம் . இப்படிப்பட்ட 
நுண் அழுத்தமானிகளுக்கு உணர்வு நுட்பமானது அதிகமாக 
இருப்பதால் , நிலையற்ற ( unsteady ) நிலைமைகளுக்கு இவற்றைப் 
பயன்படுத்துவது கடினம் . 


2-11 . நீர்நிலையியல் விசைகள் ( Hydrostatic Forces ) 

ஓய்வு நிலையிலுள்ள அமுக்கமற்ற பாய்மங்களில் எந்தப் புள்ளி 
யிலும் அழுத்தச் செறிவு அதாவது அழுத்தம் wh எனப் பார்த்தோம் . 


FIN 


IT 


|-wh 


தின் 


wh 


நீர்நிலையியல் 

63 
இதில் w அப்பாய்மத்தின் அலகு பருமனெடையையும் , h அந்தப் 
பாய்மத்தில் அப்புள்ளியிலிருந்து செங்குத்து உயரத்தையோ 
அல்லது குழாய்மானி உயரத்தையோ குறிக்கும் . ஓய்வு நிலையிலுள்ள 
பாய்மம் சறுக்குப் பெயர்ச்சி விசைக்கு உட்படாதாதலால் பாய் 
மத்திலுண்டாகும் 
விசைகள் எந்தப் பரப் 
பிலும் நேர்குத் 
தாகவே இருக்கின்றன . 
படம் 2-13 - ல் உள்ள 

h 
பாத்திரத்தில் h ஆழத் 
திற்கு w எடையுள்ள 
திரவம் இருப்பதாக 
எடுத்துக் கொள் 
வோம் . அப்பாத்திரத் 
கிடை 

அடித் 
தளத்தில் 

அழுத்தச் 
செறிவு சீரான தாக 
இருக்கிறது . 

அடித் 
தளத்தில் தொழிற் படம் 2 • 13 . பாத்திரத்தின் அடியிலும், 
படும் மொத்த விசை 

பக்கத்திலும் அழுத்தங்கள் 
அழுத்தச் செறிவிற்கும் , அடித்தளப் பரப்பிற்குமுள்ள பெருக்குத் 
தொகைக்குச் சமம் . அந்த விசையானது அழுத்தப் படத்தின் 
( pressure diagram ) எடைமையத்தின் ( centroid ) வழியாகத் 
தொழிற்படுகிறது . அந்தப் பாத்திரத்தின் பக்கங்களில் அழுத்த 
மானது ஆழத்திற்கு நேர் விகிதத்தில் அதிகரிக்கும் . படத்தில் காட்டி 
யுள்ளபடி அழுத்தப்படமானது ஒரு முக்கோணமாக இருக்கும் . ஒரு 

wh2 
அலகு அகலத்தில் தொழிற்படும் விசையானது - க்குச் சமமா 

2 
கும் . இந்த விசை அந்த அழுத்தப் படத்தின் எடைமையமான 

h 
அடித்தளத்திலிருந்து " உயரத்தில் தொழிற்படும் . 

நீர்நிலையியல் அழுத்தங்கள் வளிமண்டல அழுத்தத்தை அடிப் 
படையாக வைத்துப் பொதுவாக சொல்லப்படுகின்றன . ஆகவே , 
pe- ன் மதிப்பு சுழியாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது . 


A 


ஒரு தளப்பரப்பில் தொழிற்படும் விசை ( Force on a Plane 
Surface ) 
ஓய்வு நிலையில் திறந்த மேல்மட்டத்தையுடைய ஒருபடித்தான 
திரவத்தில் அதன் மேற்பரப்பிற்கு 9 கோணத்தில் சாய்ந்துள்ள 


பாய்ம எந்திரவியல் 


64 


தளப்பரப்பை படம் 2.14 - ல் உள்ளது போல் எடுத்துக் 
கொள்வோம் . இந்தத் தளப்பரப்பு நீட்டப்பட்டால் அது திரவத் 
தின் மேற்பரப்பை 00 என்ற அச்சில் 0 என்ற புள்ளியில் காகிதத் 
திற்கு நேர்குத்தாகச் சந்திக்கட்டும் . A பரப்புள்ள இந்தத் தளத்தின் 
எடைமைபம் திரவ மட்டத்திலிருந்து h . ஆழத்திலிருக்கட்டும் . 
இந்தத் தளத்தில் ஒரு பக்கத்தில் செயற்படும் மொத்த நீர்நிலையியற் 
விசையையும் , அது தொழிற்படும் புள்ளியையும் நாம் கண்டறிய 
வேண்டும் . இந்த விசை தொழிற்படும் புள்ளிக்கு அழுத்தமையம் 
( centre of pressure ) எனப் பெயர் . 


T 


8 


h 


hahe 


ye 


Oha 


| 


C.G 


CP 


படம் 2-14 . தளப்பரப்பில் தொழிற்படும் விசை 


படத்தில் காட்டப்பட்டுள்ள AA என்ற சிறிய பரப்பில் 
திரவத்தின் அழுத்தம் - ஆகும் . அந்தப் பரப்பானது திரவ மட்டத் 
திலிருந்து h ஆழத்திலிருக்குமானால் , ந - ன் மதிப்பு wh ஆகும் . 
இதில் W என்பது திரவத்தின் அலகுபருமனெடையாகும் . AA என்ற 
சிறிய பரப்பில் ஏற்படும் நீர்நிலை பியல் விசையான AF- ன் மதிப்பு 
AAA = wh AA = wy sin g . AA ஆகும் . ஆகவே , தளத்தின் ஒரு 
பக்கத்தில் தொழிற்படும் மொத்த விசையின் மதிப்பானது , 

F = wy sin a dA = w sin a ( yda 


| 


& = 


A 


நீர்நிலையியல் 


65 


இதில் y என்பது படத்தில் காட்டியுள்ளபடி அளக்கப்பட 
வேண்டும் . இப்போது / ydA என்பது A என்ற பரப்பிற்கு 00 
என்ற அச்சிலிருந்து ஏற்படும் முதல் திருப்புதிற( first moment ) 
னாகும் . அதன் மதிப்பு Aye ஆகும் . ஆகவே , F- ன் மதிப்பானது , 
F = wAye sin e = wAhe 

( 2 • 13 ) 
இதில் whe என்பது அத்தளத்தின் எடைமையத்திலுண்டா 
கும் அழுத்தத்திற்குச் சமம் . ஆதலால் தளத்தில் செயற்படும் விசை 
யானது அதன் சாய்வான 9 - க்கு நேரடியாக சம்பந்தமற்றது 
என்பது தெளிவு . இவ்விசை தளத்திற்கு நேர்குத்தாக தொழிற் 
படும் . இதன் மதிப்பு தளத்தின் பரப்பிற்கும் , அதன் எடை 
மையத்திலுள்ள அழுத்தத்திற்குமுள்ள பெருக்குத் தொகைக்குச் 
சமம் . இனி இந்த விசை எந்தப் புள்ளியில் தொழிற்படும் 
என்பதைப் பார்ப்போம் , 


விசை தொழிற்படும் புள்ளி 0 - விலிருந்து அந்தத் தளத்தில் 
yp என்ற தூரத்தில் இருப்பதாகக் கொள்வோம் . இப்போது 00 
என்ற அச்சிலிருந்து அந்த விசைக்கான திருப்புதிறனும் , AA 
என்ற சிறிய பரப்பில் தொழிற்படும் A F என்ற சிறிய விசைகள் 
திருப்புதிறனின் தொகையீடும் சமமாக இருக்க வேண்டும் . ஆகவே , 


3. • F = 


wy sin a ydA = w sin e | ydA 


ofydA 


ஆனால் 


F = w.sin G / ydA 


ஆகவே , 


A 


11 


yp 


Sveda 
| yaa 


A என்ற பரப்பிற்கு 00 என்ற அச்சில் 

இரண்டாம் திருப்புதிறன் 
A என்ற பரப்பிற்கு 00 என்ற அச்சில் 

முதல் திருப்புதிறன் 


21 


loo 

Ayc 
இணை அச்சுத் தேற்றத்திலிருந்து , 

loo = Ic.G + Aye ? 
எனவே , 

Ic.G + Aye 

IC.G 
yp 

Aye 
பா . எ .-- 5 


+ yc 


Ayc 


66 


பாய்ம எந்திரவியல் 


ஆனால் 


hp = yp sin a = 


( se + y )ஸ் 

1. sin e 


IC.G sing 
. hp = he + 

( 2 • 14 ) 
Ah 
மூழ்கிய ஒரு தளப்பரப்பில் அதன் இரு பக்கங்களிலும் தொழிற் 
படும் விசைகளின் அளவும் , அவை தொழிற்படும் புள்ளிகளும் 
சமமாகவும் எதிர் எதிராகவும் இருக்கும் . ஆனால் ஒரு பக்கம் மட்டும் 
திரவமுள்ள தளப்பரப்பில் நீர்நிலையியல் விசை அந்தப் பக்கத்தில் 
மட்டும் தொழிற்படும் . 


மாதிரிக் கணக்கு 27. 0 • 3 மீ விட்டமுள்ள ஒரு வட்டத் 
தளப்பரப்பு அதன் மேல் ஓரம் நீர் மட்டத்திலிருந்து 1 மீ ஆழத்தி 
லும் நீர் மட்டத்திற்கு 60 ° சாய்ந்திருக்கும்படியும் மூழ்கியிருக்கிறது . 
அந்தத் தளத்தின் ஒரு புறத்தில் தொழிற்படும் விசையையும் , அவ் 
விசை தொழிற்படும் இடத்தையும் காண் . 
அந்தத் தளத்தில் தொழிற்படும் மொத்த விசை 

mX03 
= WAhc = 1000x 

( 1 + 0 • 15 sin 60 ° ) 
4 


79.9 AA எ 


|-0 மீ 


அழுத்த மைய ஆழம் 

Ic.G sin G 
hp = 

+ he 
Ahc 


ho ho 


- 


* x0 : 34 

64 


X 


( 3) 


4 


X 


+ 1-13 


C.G 
C.P 


mx0.32 x 1.13 


720 


= 0 0037 + 1-13 


= 1.1337 மீ . 


மாதிரிக் கணக்கு 28. ஒரு செங்குத்தான நீண்ட சதுரக் கதவு 
இரண்டு கீல்களால் ( hinge ) இணைக்கப்பட்டு ஒரு கவ்வியால் ( clamp ) 
மூடப்பட்டிருக்கிறது . அந்தக் கதவிற்கு மேல் 5 மீ ஆழத்திற்கு 
படத்திலுள்ளபடி நீர் இருக்குமானால் , கவ்வி , கீல்களில் உண்டாகும் 
விசைகளின் மதிப்பென்ன ? 


நீர்நிலையியல் 


67 


eg 


T கவ்வி 


2 மீ 


- ICC 


0.5 


-2.5 மீ - 


A = 2 • 5x4 = 10 மீ 2 
he = ( 5 + 2 ) = 7 மீ 

5 மீ 
அந்தக் கதவில் தொழிற்படும் 
மொத்த விசை = wAhe 

0.5 

கீல் 
= 1000X 10x7 = 70000 AA எ T 
இந்த விசையில் பாதி கீல் 

7-19மீ 

2 
களிலும் , மற்ற பாதி கவ்வியி 
லும் தொழிற்படும் . 

0.9 மீ 
கவ்வியில் விசை = 35000 கிகிஎ 
நீர்மட்டத்திலிருந்து அழுத்த 

B 
மைய ஆழம் hp + h . 
Ah . 

0.5t 

கீல் 
2.5X4 * 

+ 7 = 7-19 மீ 
12X10x7 
A என்ற கீலில் விசையைக் கணக்கிட , B- ல் திருப்புதிறனை 
எடுத்தால் , 

FAX3 = 70000 ( 8 : 5-7-19 ) -35000x 1.5 

FA = 13067 AA எ 

F = ( 35000-13067 ) = 21933 AA எ . 
மாதிரிக் கணக்கு 2 • 9 . 3 மீ அகலமுள்ள ஒரு கப்பற் துறைக் 
கதவு ( dock gate ) மூன்று கிடை எஃகுப் பட்டைகளால் ( beams ) 
உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது . நீரானது கதவின் ஒரு பக்கம் மட்டும் 
இருக்கிறது . கதவின் உயரமான 10 மீ வரை நீர் இருக்குமானால் . 

அந்தப் பட்டைகளில் ஒரே 

அளவு விசை தொழிற்பட 
h 

அவைகள் எந்த எந்த ஆழத் 
H 

தில் நீரின் மட்டத்திலிருந்து 
இருக்கவேண்டும் ? ஒரு பட்டை 

யில் தொழிற்படும் விசையின் 
H 

மதிப்பு என்ன ? 
h, = i05 

ஒவ்வொரு பகுதியிலும் 

தொழிற்படும் நீர்நிலையியல் 
H 

விசை சமமாக இருக்கும்படி. 

அந்தக் கதவு மூன்று பாகங் 
why களாகப் 

பிரிக்கப்படவேண் 
டும் , இந்தப் பகுதிகளில் உள்ள விசை செயற்படும் புள்ளியில் 
கிடையாகப் பட்டைகள் பொறுத்தப்படவேண்டும் . 


ne 


68 


பாய்ம எந்திரவியல் 


இந்த ஒவ்வொரு பகுதியின் ஆழமும் நீர்மட்டத்திலிருந்து hy , 
h , முதல் h ,, h , முதல் 10 மீ ஆக இருக்கட்டும் , இப்போது 
ஒவ்வொரு பகுதியிலும் தொழிற்படும் விசை மொத்த விசையில் 
மூன்றில் ஒரு பங்காகும் . ஒரு அலகு அகலத்தை எடுத்துக் 
கொண்டால் , 

3why aw ( h , -h12 ) = } w ( 102 - h , 2 ) = } wx102 x } 
எனவே , 

h , = 5 • 76 மீ , h , = 8-15 மீ 


2 


மேல்பாகத்திலுள்ள பகுதியில் அழுத்த மையம் = x 5-76 
( நீர்மட்டத்திலிருந்து ) 

= 3.84 மீ 
அதற்கு அடுத்த பாகத்திற்கு நீர்மட்டத்திலிருந்து அழுத்த 
மையம் , 

Jwth , - h2) X = } wh , xh, - why Xh 
h , -h , * 8.153-5.768 

= 7-04 மீ 
hº - h . 

8.152-5.762 


?. 


2 


- 


இதேபோல் அடிப்பகுதிக்கு அழுத்தமையம் நீர்மட்டத்தி 
லிருந்து , 

103--8-158 

= 9 • 12 மீ 

102- 8.152 
ஒவ்வொரு பகுதியிலுமுள்ள விசை = bx } wh , 2 

= 3x } x 1000x5-762 
= 49800 கிகி எ 


SI அலகில் 
ஓவ்வொரு பகுதியிலுமுள்ள விசை = 3 x } x9 •81x5-762 

= 488 AG . 


மாதிரிக் கணக்கு 2 • 10 . படத்திலுள்ள அணையில் தொழிற் 
படும் தொகுபயன் விசையின் மதிப்பையும் அது தொழிற்படும் 
திசையையும் காண் . அணையின் அடித்தளத்தில் ஏற்படும் சிறும , 
பெருமத் தகைவுகள் என்ன ? 


மீட்டர் 
கொள்வோம் . 


அகலமுள்ள அணைப் பகுதியை எடுத்துக் 


நீர்நிலையியல் 


69 


* 3 மீ 


நீர் விசையின் கிடைக்கூறு 
= wAhe 

28 
= 1000 x 28x1x 2 

4000 

6 மீ 

80 
392000 கிகி எ 
நீர் விசையின் செங்குத்துக் கூறு 
= ( 0 •5x8 + } x0-5x 20 ) 

15000 
x1X 1000 

S : 2.5 
= 9000 AA எ 
அணையின் ஒப்பு அடர்த்தி 2.5 20t 
எனக் கொள்ளவும் . 
அணையின் எடை = 

R 
2500x1 ($ x05x 20 

y 
+ 3x28 + } x16-5x22 ) 
A lo.1 

8 
= 12500 + 210000 + 453750 

[ 0 10 மீ 
= 676250 கிகிஎ = 676-25 டன் 

20 மீ 
அணையின் எடையான W , A- யிலிருந்து x மீட்டர் தூரத்தில் செயற் 
படட்டும் . பிறகு 
676250 x = 12500x2 + 210000x2 + 453750x9 

x = 6-66 மீ 
தொகுபயன் , அடித்தளத்தை சந்திக்கும் 0 என்ற புள்ளியில் 
திருப்புதிறனை எடுத்தால் , 


W 


566 மீட் 


676250y + 4000 (6-41 + y ) +5000 ( 6.5 + y ) = 392000x 

28 

3 
ஆகவே , y = 5-24 மீ 


அழுத்தச் செறிவு = * ( 1+ *") - 2029 ( 14 ° 23 °) 


53100 கிகிஎ / மீ , 14500 AA எ / மீ 2 
SI அலகில் 

28 
நீர் அழுத்தத்தின் கிடைக்கூறு = 9 • 81X 28x1X = 3840 AG 

2 
நீர் விசையின் செங்குத்துக் கூறு = (0•5 x8 + 3x0 5x20) 1x981 

= 88 • 3 AG 


அணையின் எடை 

= 9 • 81x2 • 5 (1x0•5x20 + 3x 28x } + zx16-5x 22) 
= 6640 கிநி 


70 


பாய்ம எந்திரவியல் 


AB என்ற அடித்தளத்தில் A- யிலிருந்து X தூரத்தில் அணையின் 
எடை தொழிற்பட்டால் , 

6640x = 122 :5x2 + 2060x2 + 4457 :5x9 

x = 6-66 மீ 
0 என்ற புள்ளியில் திருப்புதிறனை எடுத்தால் , 
6640y + 39-2 (6 •41 + y )+49 (6 • 5 + y ) = 3840x2 

* y = 5 24 மீ 
நடுவிலிருந்து விலகிய தூரம் e = ( 6 66 + 5-24 ) -10 = 19 மீ 

6640 6x191 
அழுத்தச் செறிவு 

1+ 
20 x 1 20 

= 520 AG / t , 142 AG / e2 . 
மாதிரிக் கணக்கு 2-11 . ஒரு பூட்டணைக் கதவிலுள்ள ( lock 
gate ) ஒவ்வொரு கதவும் 6 மீ உயரம் , 1.8 மீ அகலம் உள்ளது . 
அக்கதவு 06 மீ தூரத்தில் மேலிருந்தும் கீழிருந்தும் கீல்களால் 
தாங்கப்படுகிறது . இரண்டு கதவுகளுக்கு மிடையேயுள்ள கோணம் 
படத்திலுள்ளபடி 140 ° . அதன் இரு பக்கங்களிலிமுள்ள நீரின் 
ஆழங்கள் முறையே 5 e , 1.5 மீ ஆக இருக்குமானால் , ஒவ்வொரு 
கதவிலும் தொழிற்படும் விசையின் மதிப்பையும் , அதன் திசையை 
யும் காண் . அதன் கீல்களில் உள்ள எதிர்வினையையும் (reaction ) 
காண் . தொழிற்படும் எல்லா விசைகளும் கிடையாக இருப்பதாகக் 
கொள்ளவும் . 


பட 


Rtsin 


4 


48 மீ 


( 140° 


கம் 


5 மீ 


F 


5 மீ 


R 


Besina 


0-60 


- 
இடது பக்கத்தில் நீரின் விசை P , = wAh . 

= 1000x5x1 8xz 

= 22500 கிகிஎ 
PI ஆனது அடித்தளத்திலிருந்து : = 1 67 மீ உயரத்தில் 
செயற்படுகிறது . 
வலது பக்கத்தில் நீரின் விசை P , = 1000x1.5x1 •8x ; 

= 2025 கிகிஎ 


நீர்நிலையியல் 


71 


1 : 5 
P , ஆனது அடித்தளத்திலிருந்து = 0 • 5 மீ உயரத்தில் செயற் 
படுகிறது . 
விசைகளின் தொகுபயன் = ( 22500- 2025 ) 

= 20475 கிகிஎ 
இந்தத் தொகுபயன் அடித்தளத்திலிருந்து x உயரத்தில் 
தொழிற்பட்டால் , 

20475x = 22500x1.67-2025X0.5 


ஃ x = 1-785 மீ 


விசைகளைக் கதவிற்கு இணையாகப் பிரித்தால் , 

F cos 20 ° = R cos 20 ° 

... F = R 
விசைகளைக் கதவிற்கு நேர்குத்தாகப் பிரித்தால் , 
P = R sin 20 ° + F sin 20 ° = 2R sin 20 ° 

( ; R = F ) 
20475 
ஃ . R = 

30000 கிகிஎ 

2 sin 20 % 
மேலேயுள்ள , கீழேயுள்ள கீல்களில் விசை RT , R -ஆக இருக் 
கட்டும் 

R = Rr + Rg 
கீழேயுள்ள கீலில் திருப்புதிறனை எடுத்தால் , 
22500 

2025 
R sin 20 ° x 4-8 = ( 1-67-0-6 ) - 

- 
2 

2 


1. R = 7320 கிகிஎ 
Rs = R - RT = 30000 - 7320 


= 22680 கிகிஎ . 


2.13 . ஒரு வளைந்த பரப்பில் விசைகள் ( Forces On Curved Surface ) 

ஒரு வளைந்த பரப்பில் பல பாகங்களில் தொழிற்படும் நீர் 
நிலையியல் விசைகள் வெவ்வேறு திசைகளில் இருக்குமாதலால் , 
அந்தத் தளத்தில் தொழிற்படும் மொத்த விசையைக் கணக்கிடுவது 
கடினமாகிறது . ஒரு சிறு பரப்பில் விசையைக் கணக்கிட்டு அதை 
மொத்தப் பரப்பிற்கு தொகையிடும் முறையைப் பெரும்பாலான 
வளைந்த பரப்புகளுக்கு எளிதில் கையாள முடியாது . 
வளைந்த பரப்பில் குறிப்பிட்ட திசைகளில் தொழிற்படும் விசை 


ஆனால் 


72 


பாய்ம எந்திரவியல் 


களைக் கணக்கிட்டு , பின்னர் அவைகளை திசையுளி ( vector ) முறை 
யில் கூட்டி வளைவுப் பரப்பில் தொழிற்படும் மொத்த விசைகளின் 
கிடை , செங்குத்துக் கூறுகள் தனித்தனியாகக் கண்டுபிடிக்கப் 
பட்டுத் தொகுபயன் கணிக்கப்படுகிறது . 


C 


D 


* 


hc 


A 


AF AF 


F 


AFX SA 


Fx 


C - G 


B 


படம் 2 • 15 . வளைந்த பரப்பில் விசைகள் 


படம் 2 • 15 - ல் உள்ள இரு பரிமாண AB என்ற வளைவுப் பரப் 
பில் தொழிற்படும் மொத்த விசையைக் காண்போம் . AA என்ற 
தனிமப் பரப்பில் ( elemental area ) தொழிற்படும் 

தொழிற்படும் AF என்ற 
விசையை x , y திசைகளில் கூறுகளாகப் பிரித்தால் , 

AFx = AF sin G = pxAA sin 9 

AFy = AF cos G = pxAA cos D 
அந்தத் தனிமத்தில் செயற்படும் நேர்குத்து விசையின் மதிப்பு wh 
ஆகும் . 

இதில் h என்பது திரவ மட்டத்திலிருந்து தனிமத்திற் 
குள்ள செங்குத்துத் தூரமாகும் . ஒரு மூடிய பாத்திரத்தில் 
அழுத்த திலிருக்கும் பாய்மத்தில் h என்பது குழாய்மானித் தலைப் 
( piezomt ric head ) பாகும் . இப்போது 


AAsin g = (AA) , 


இதில் ( AA ) , என்பது y - z என்ற செங்குத்துத் தளத்தில் / A 
என்ற வளைந்த பரப்பின் எறிதல் ( projection ) ஆகும் . இதே போல் 
( AA ) என்பது x - y என்ற கிடைத்தளத்தில் AA என்ற வளைந்த 


நீர்நிலையியல் 

73 
பரப்பின் எறிதல் ஆகும் . ஆகவே , x , y என்ற திசைகளில் விசை 
களின் கூறுகளாவது , 


wh dA sin a = wh . A , 


( 2 • 15 அ ) 


5 - Jr ; -- 
- Jers,-Jukka 


Fy 


wh dA cos 9 = 


- fwn da, 


=== wY 


( 2:15 ஆ ) 


இதில் he என்பது திறந்த வெளித் திரவமட்டம் அல்லது 
குழாய்மானியில் திரவமட்டம் இவற்றிலிருந்து செங்குத்துத் தளத் 
தில் எறியப்பட்டுள்ள Ay என்ற பரப்பின் எடைமையத்திற்குள்ள 
தூரமாகும் . V என்பது CBAD 

என்ற 

பருமனாகும் . ஆகவே , 
அந்த வளைந்த தளத்தில் தொழிற்படும் மொத்த விசையின் கிடைக் 

(( horizontal component) படத்தில் காட்டியுள்ளபடி 
செங்குத்துத் தளத்தில் அந்த வளைந்த பரப்பின் எறிதலில் தொழிற் 
படும் விசைக்குச் சமமாகும் . இந்தக் கிடைக்கூறு , அந்த 
எறிபரப்பிற்கு ( projected area ) எடைமையத்தின் வழியாகத் 
தொழிற்படும் . 


செங்குத்துக் கூறு CBAD என்ற பருமனில் உள்ள திரவத்தின் 
எடைக்குச் சமமாகும் . இந்த விசையானது அந்தப் , பருமனின் 
எடைமையத்தின் வழித் தொழிற்படுகிறது . ஆகவே , அந்த 
வளைந்த பரப்பிற் தொழிற்படும் மொத்த விசையானது , 


2 


VFx2 + Fy 


tan 


1F 


Fx 


இதே அடிப்படையில் முப்பரிமாண ( three dimensional ) வடிவமைப் 
புள்ள வளைந்த பரப்புகளில் தொழிற்படும் நீர் நிலையியற் விசைகளை 
யும் கணக்கிடலாம் . 


வளைந்த தளத்தின் அடிப்பாகமானது படம் 2.16 ல் உள்ளபடி 
நீர்நிலையியல் அழுத்தத்திற்கு உட்படுத்தப்பட்டால் , செங்குத்துக் 
கூறானது மேனோக்கித் தொழிற்படும் . அதன் மதிப்பு அந்த வளைந்த 
பரப்பிற்கும் குழாய்மானியிலுள்ள திரவமட்ட உயரத்திற்கும் 
அல்லது திறந்த திரவமட்ட உயரத்திற்கும் இடையிலுள்ள திரவத் 
தின் எடைக்குச் சமமாகும் . மூடிய பாத்திரத்திலுள்ள AB என்ற 


74 


பாய்ம எந்திரவியல் 


வளைந்த பரப்பு நீர்நிலையியல் அழுத்தத்திற்கு உட்படுத்தப்படுகிறது . 
AB என்ற வளைவு பரப்பில் தொழிற்படும் விசையின் செங்குத்துக் 


D 


--- 


Fy 


A 


C - G / 


FY 


FX 
C - G 


F 


B 


படம் 2-16 . அழுத்தப் பாத்திரத்தில் வளைந்த தளம் 


கூறு ABCD என்ற கற்பனைக் கன அளவு திரவத்தின் எடைக்குச் 
சமமாகும் . இக் கூறு அக் கன அளவின் எடைமையத்தின் வழியாக 
இயங்குகிறது . விசையின் கிடைக்கூறு , செங்குத்துத் தளத்தில் 
AB- யில் எறிபரப்பில் தொழிற்படும் நீர்நிலையியல் விசைக்குச் சம 
மாகும் . படத்திலுள்ளபடி அழுத்தப் படத்தின் மையத்தின் வழி 
இக் கூறு தொழிற்படும் . ஆகவே , AB என்ற வளைந்த தளத்தில் 
தொழிற்படும் மொத்த நீர்நிலையியல் விசையானது , இந்த இரண்டு 
கூறுகளின் திசையுளி கூட்டுத் தொகைக்குச் சமமாகும் . 


மாதிரிக் கணக்கு 2 • 12 . படத்திலுள்ள டெயின்டர் ( அல்லது 
ஆரக்கதவு ) கதவில் ( Tainter gate ) 1 மீ அகலத்தில் தொழிற்படும் 
நீர் நிலையியல் விசையின் கிடை , செங்குத்துக் கூறுகளைக் கணக்கிடு . 


10 மீ 


ஒரு மீட்டர் அகலத்தை எடுத் 
துக் கொள்வோம் . 


B 


80 


h 


நீரின் உயரம் h = 10 sin 60 ° = 8-68 மீ 
நீர் விசையின் கிடைக் கூறு = wAha 

8.68 
= 1000x1x8.68 x 

2 ) 


A 


= 37500 கிகிள 


நீர்நிலையியல் 


75 


நீர் விசையின் செங்குத்துக் கூறு = ABC என்ற 

பகுதியிலுள்ள நீரின் எடை 
== wx1x ( tr " 9- } r sin 60 ° cos 60 ° ) 

60XK 1 
= 1000x1x X 102 x 

X 102X0.868X0.5 
2 

180 2 


- 


( 


30700 AA எ . 


மாதிரிக் கணக்கு 2.13 . படத்திலுள்ள தொட்டியில் AB என்ற 
பாகம் செங்குத்தாகவும் BC என்ற பாகம் ஒரு வட்டத்தின் 
காற்பாகமாகவும் இருக்கிறது . இந்தத் தொட்டியில் முழு உயரத் 
திற்கும் நீர் நிரம்பியிருக்கும் போது , C என்ற கீல் அமைப்பால் 
இணைக்கப்பட்டிருப்பதாகக் கொண்டு , அந்த ABC என்ற பாகம் 
நிலையான தாக இருக்க , A 

என்ற 

புள்ளியில் தொழிற்பட 
வேண்டிய விசையின் மதிப்பு என்ன ? 


0 


A 


- 1 


ஒரு அலகு நீளமுள்ள 
தொட்டியை எடுத்துக் 
கொள்வோம் . 


27 மீ 


MKS அலகில் 
நீர் விசையின் கிடைக் கூறு 

== WAhe 


P 


B 


3.7 
1000X3.7x1X 

2 


மீ 


1-0மீ 


3 


6840 கிகிஎ 


C 


3 : 7 


இவ் விசை அடித்தளத்திலிருந்து - மீ உயரத்தில் தொழிற்படுகிறது . 


நீர் விசையின் செங்குத்துக் கூறு = OCBA என்ற பகுதியிலுள்ள 

நீரின் எடை 


= 1000x2: 7x1x1 0 -விலிருந்து 0.5 மீட்டரில் செயல் 

படுகிறது 


TX 121 

4X1 
+ 1000 x 

0 -விலிருந்து 
4 

3n 


தூரத்தில் செயல்படுகிறது 


76 


பாய்ம எந்திரவியல் 


A- ல் தொழிற்படும் கிடை விசையின் மதிப்பு H- ஆக இருக்கட்டும் . 
பின்னர் , 
3-7 

4 
Hx3-7 = 6840x x 2700x + 785x 

3 2 

3 
H = 2735 கிகிஎ 


- 


SI அலகில் 

3-7 
நீர் விசையின் கிடைக் கூறு = 9-81 x3-7x1x = 67-2 AG 

2 


நீர் விசையின் செங்குத்துக் கூறு = 9 • 81 x27x1x1 + 

* X 12 X 1 
9.81x 

4 


0 என்ற கீலில் திருப்புதிறன் எடுத்தால் , 

3.7 1 

4 . 
HX3-7 = 67-2x - + 26.5x + 7 • 7x 

3 2 

3 * 


H = 27 கிநி 
மாதிரிக் கணக்கு 2-14 . ஒரு கோளமானது ( sphere ) W எடை 
யுடைய நீரால் முழுவதும் நிரப்படுகிறது . அதன் மையத்தின் 
வழியாகச் செல்லும் ஒரு செங்குத்துத் தளத்தால் அக்கோளம் 
சரிபாதியாகப் பிரிக்கப்படுமானால் அதன் பாதியில் தொழிற்படும் 

13 
நீர் நிலையியல் விசையின் மதிப்பு W 

என நிரூபிக்க . அந்த 

16 
வெட்டுத் தளமானது கோளத்தைப் பாதியாகக் கிடைநிலையில் 
வெட்டுமானால் , ஒரு பாதியில் தொழிற்படும் விசை மற்றோர் 
பாதியில் தொழிற்படும் விசையைவிட 5 மடங்கு பெரிதென நிரூபி 

W 
ஒரு பாதியிலுள்ள நீரின் எடை = 

2 
செங்குத்து வெட்டுத்தளத்தில் தொழிற்படும் விசை = wAhe 

rd- d rds 
= WX 
4 

8 

rds 
. : W = 
W 


X 

2 


எனவே , தொகுபயன் விசை = 


V ( ) +(4w ) 


11 


V 13 
4 


W 


நீர்நிலையியல் 


17 


வெட்டுத்தளம் 

கோளத்தைக் கிடையாக வெட்டினால் , மேற் 
பாதியிலுள்ள அழுத்தத்தின் தொகுபயன் = மேற்பாதியிலுள்ள 
நீரின் எடை - வளைந்த பரப்பிலுள்ள அழுத்தம் 


Kl2 


u 


xd3 
12 

10 


rd3 

Xw 
12 


4 X2 Xw 


rd 
24 


W 


கீழ்ப்பாதியிலுள்ள கோளத்தின் அழுத்தத் தொகுபயன் 

d 
கீழ்ப்பாதியிலுள்ள நீரின் எடை + உயரமுள்ள உருளை வடிவ 

2 
முள்ள நீரின் எடை 

rd md2 

d 
w + 
12 

4 7 


X 


XW 


5md3 

24 


W 


எனவே , கீழ்ப்பாதியில் மேற்பாதியைவிட 5 மடங்கு விசை தொழிற் 
படுகிறது . 


மாதிரிக் கணக்கு 2-15 . ஒரு நீண்ட சதுர வடிவமுள்ள நீர் 
கடத்தப் பயன்படும் சுரங்கப் பாதையில் ( tunnel ) செங்குத்திலிருந்து 
a கோண சாய்வுள்ள கனத்த உலோகக் கதவு படத்திலுள்ளபடி 
பாதையை மூடப் பயன்படுத்தப்படுகிறது . அந்தச் சுரங்கப் பாதை 
யில் நீரானது கூரை மட்டத்திற்கு 

com n tan 
வந்ததும் கதவு தானாகத் திறக்க 
வேண்டுமானால் , அந்தக் கதவின் 

A 
மீட்டருக்கு 
சதுர 
wh coseca ஆக இருக்க வேண்டு 
மென நிரூபி . 

Fy 

h 
ஒரு அலகு அகலத்தை 

Fx 
கொள்வோம் . 
எடுத்துக் 

h / 3 
ஒரு 

B 
மீட்டர் கதவின் எடை 
W- ஆக இருக்கட்டும் . 


எடை 


சதுர 


நீர் விசையின் கிடைக் கூறு = wAh 


= wx + x1x + = " " 


18 


பாய்ம எந்திரவியல் 


இவ் விசை A என்ற கீலிலிருந்து h தூரத்தில் செயல்படுகிறது . 
நீர் அழுத்தத்தின் செங்குத்துக் கூறு = wx } h tan ax1xh 

wh2 

tan a 

2 
இவ் விசை A என்ற கீலிலிருந்து gh tan a தூரத்தில் மேல் 
நோக்கிச் செயற்படுகிறது . 
கீலில் திருப்புதிறன் எடுத்தால் , 
h 

whe 2 
W xh sec ax tan a = 

X -h ) + } wh : tan axgh tan ax 
2 

2 3 
W sec aX tan a = 1wh ( 1 + tan a ) 

:: W = } wh cosec a 
மாதிரிக் கணக்கு 2-16 . 3 மீ விட்டம் , 2 மீ நீளமுள்ள ஒரு 
எஃகு உருளை 2 மீ அகலமுள்ள கால்வாயில் நேர்குறுக்கே இருக் 
கிறது . அந்த உருளையின் இரு பக்கங்களிலுமுள்ள நீரின் ஆழங்கள் 
படத்தில் காட்டப்பட்டுள்ளன . நீரால் அந்த உருளையில் ஏற்படும் 
விசையின் அளவு , அது செயற்படும் இடம் இவற்றைக் காண் , 

ஒரு அலகு நீளத்தில் தொழிற்படும் விசைகளைப் பற்றிப் 
பார்ப்போம் . 


( " 


! 


3 மீ 


20 


W 


--- 


P 


IM , 


ப 


15-3w 


15 ம் 


பார் 


3.375w 


W , = ABCO என்ற பாகத்தை நிரப்பும் நீரின் எடை . 

W , = CDO என்ற பாகத்தை நிரப்பும் நீரின் எடை , 
அந்த உருளையில் ஏற்படும் தூக்கு விசை , அந்த உருளையின் , கன 
அளவிற்கான நீரின் எடைக்குச் சமமாகும் , 

3 rde 3 KX9 
W = W , + W = 

X w = 5 • 3w 

4 4 4 4 
இதில் w என்பது நீரின் அலகு பருமனெடையாகும் ,. கிடை 
விசைகளாவன 

P. = zwx32 = 4: 5w 

P , = 1wx1-52 = 1-125w 
எனவே , நிகரக் கிடை விசை = P : -P , = 3 • 375w 


W 


நீர்நிலையியல் 


19 


ஆகவே , உருளையில் தொழிற்படும் தொகுபயன் விசை , 

R = V5• 32 + 3 • 3752 
-6 26 W 

5.3 
மேலும் tan G = 

3-375 

ஃ ) = 57 ° 
அந்த உருளையில் தொழிற்படும் மொத்த விசை = 2R 

= 12 : 52 
இந்த விசை ) -வின் வழியாகச் செல்லும் , 

( நீரின் அழுத்தம் உருளையின் எல்லா இடங்களிலும் ஆரத்திசை 
யிலுள்ள தால் தொகுபயன் அல்லது விளைவு விசையும் ஆரத்திசையி 
லிருக்கும் . ஆதலால் , அது 0 - வழியாகச் செல்லும். ) 


2 • 14 . இயக்கப் பாய்மங்களின் சமநிலை ( Equilibrium of Fluids in 

Motion )) 
ஒரு தொட்டியில் அல்லது ஒரு எல்லைக்குள் உள்ள பாய்ம 
மானது சீரான திசைவேகம் அல்லது சீரான முடுக்கம் உடைத்தாக 
இருக்குமானால் , அந்தப் பாய்மத்திலுள்ள துகள்களிடையே ஒப்புச் 
சலனம் இல்லாததால் அப் பாய்மத்தில் சறுக்குப் பெயர்ச்சித் 
தகைவு ஏற்படுவதில்லை . பாய்மத்திற்கும் எல்லைக்கு மிடையேயும் 
சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு ஏற்படுவதில்லை . இப்படிப்பட்ட 
நிலையையுடைய இயக்கத்தின் பாய்மமானது ஒப்புச் சமநிலையில் 
( relative equilibrium ) இருக்கிறது எனச் சொல்லப்படுகிறது . ஒரு 
பொருளானது ( body ) முடுக்கப்பட்டால் , நீர்நிலையியல் விசைக்குப் 
புறம்பாக , அதிகப்படியான விசைக்குட்படுத்தப்படுகிறது . ஒரு 
சீரான முடுக்கத்தையுடைய தொட்டியிலுள்ள பாய்மத்திலேற் 
படும் அழுத்தப் பகிர்வு ( pressure distribution ) பற்றி இப்போது 
ஆராய்வோம் . 

திரவமுடைய ஒரு பாத்திரம் சீரான முடுக்கம் அல்லது எதிர் 
முடுக்கம் உடைத்தாயிருக்கும்போது ஏற்படும் அழுத்த வேறுபாடு 
பற்றி இந்தப் பகுதியில் பார்ப்போம் . ஒரு பாத்திரம் அதன் 
செங்குத்து அச்சில் சீராகச் சுழலும்போது ஏற்படும் அழுத்த 
வேறுபாடு பற்றி அத்தியாயம் 4 - ல் படிக்கலாம் . 


2-15 . சீரான நேர்கோட்டு முடுக்கம் ( Uniform Linear Acceleration , 

Ax , y , z என்ற பக்க அளவுகளையுடைய சிறிய தனிமத்தில் 
( element ) x , y , z என்ற திசைகளில் ( x , ay , az என்ற சீரான 


80 


பாய்ம எந்திரவியல் 


முடுக்கம் ஏற்படுவதாக எடுத்துக்கொள்வோம் . அதன் அடர்த்தி 
P ஆகவும் , அத்தனிமத்தின் மத்தியில் அழுத்தம் p ஆகவும் 


y 


Ax 


( p + 39 43 ) 


-By 


-- 


PgAx Ay Az 


X 


31 


படம் 2:17 . தனிமத்தில் சீரான நேர்கோட்டு முடுக்கம் 


பிறகு 


இருக்கட்டும் . அந்தத் தனிமம் சீரான நிலைமையை அடைந்த 
எவ்வகையான சறுக்குப் பெயர்ச்சித் 

தகைவிற்கும் 
உள்ளாகாது . அந்தத் தனிமத்தில் x- திசையில் தொழிற்படும் விசை 
களும் அதன் எடையும் படம் 2 : 17.ல் காட்டப்பட்டுள்ளன . 


( - ) ay A:- ( +8+ )ay As- Pa. Arayar 


இதில் ax என்பது முடுக்கத்தின் x கூறாகும் . 
0p 

( 2.16 அ ) 
3x 
இதே போல் y- திசையில் ஏற்படும் அழுத்த வேறுபாடைக் காண , 
அதன் எடையையும் எடுத்துக் கொண்டால் , 


Pax 


ap Ay 
x - p + Δz Δx - Pg Δx Δy Δ : 


= Pay Ax AyAz 


நீர்நிலையியல் 


81 


ஆகவே , 


= P ( g + ay ) 


( 2 • 16 ஆ ) 


5p 


z-திசையில் 


= paz 


( 2-16இ ) 


az 


ச அழுத்தக் கோடுகள் 


e 


T 


படம் 2.18 . கிடைமுடுக்கமுள்ள பாத்திரம் 


படம் 2.18 - ல் உள்ள பாத்திரமானது x- திசையில் சீரான 
முடுக்கத்தையுடையதாக 

இருக்கிறது . 

அதற்கு y- திசையில் 
முடுக்கம் இல்லையாதலால் 


Pg 


dp 

dy 
ஆகவே , y- திசையில் அழுத்தமானது நீர் நிலையியற் தன்மை 
யுடையது . நாம் ) -யின் மதிப்பு மேல் நோக்கி அதிகரிக்கிறது 
எனக் கொண்டிருக்கிறோமா தலால் , அந்தச் சமன்பாட்டிலுள்ள 
எதிர்குறி அழுத்தமானது கீழ்நோக்கி அதிகரிக்கிறது என்பதைக் 
குறிக்கிறது . 


x- திசையில் ஏற்படும் சீரான முடுக்கத்தால் திரவத்தின் மேற் 
பரப்பு படத்திலுள்ளபடி சரிவுடையதாக இருக்கும் . மேற்பரப்பில் 
அழுத்த வேறுபாடில்லை . ( அ - து ) dp = 0 


dp = x + Aay = 0 


எனவே , 


0p 
ax 
Op 


dy 
dx 


ax 


11 


Pas 
Pg 


= tano 


g 


3y 


மேலும் 


ax 


tan e = + 


bo 


பா . எ .-- 6 


82 


பாய்ம எந்திரவியல் 


dy 
ஆகவே , ஒரு குறிப்பிட்ட முடுக்கத்திற்கு -ன் மதிப்பு மாறிலி 

dx 
யாகும் . எனவே , சம அழுத்தமுள்ள கோடுகள் ஒரே சரிவுள்ளன 
வாக ஒன்றுக் கொன்று இணையாகப் படத்திலுள்ளபடி இருக்கும் . 
அந்தப் பாத்திரத்தில் நீர்நிலையியற் தன்மை உடைத்தாயிருக்கும் . 

திரவம் முழுவதுமுள்ள மூடிய பாத்திரம் சீரான முடுக்கத்திற் 
குட்பட்டால் , அதிலுண்டாகும் அழுத்த 

வேறுபாட்டை 
சமன்பாடு 2-16 மூலம் கணக்கிடலாம் . ஏதாவது ஒரு புள்ளியில் 
அழுத்தத்தின் தனிமதிப்புத் தெரியுமானால் , அந்தப் பாத்திரத்தில் 
எந்தப் பகுதியிலும் அழுத்தத்தைக் கண்டறியலாம் . 


சம அழுத்தக் கோடுகள் 


ay 


ay 


wh ) 


--h 


wh) 

9 
படம் 2-19 . செங்குத்து முடுக்கமுள்ள பாத்திரத்தில் அழுத்தம் 

இனி ஒரு பாத்திரமானது செங்குத்துத் திசையில் மேல் 
நோக்கியோ அல்லது கீழ் நோக்கியோ சீரான முடுக்கத்திற்குட் 
படுத்தப்படுவதால் ஏற்படும் அழுத்த மாற்றத்தைக் 
கணக்கிடுவோம் . y- திசையில் ஏற்படும் முடுக்கத்தாலுண்டாகும் 
அழுத்தப் பகிர்வை கீழ்க்கண்ட சமன்பாட்டால் அறியலாம் , 

0p 

== - P { g + ay ) 

ay 
இதில் முடுக்கமானது மேல்நோக்கி இருக்குமானால் , ay- யின் மதிப்பு 
நேராகவும் , கீழ்நோக்கி இருக்குமானால் a , - யின் மதிப்பு எதிராகவும் 
இருக்கும் . h ஆழம் திரவமுள்ள பாத்திரத்தில் 

அழுத்தப் 
பகிர்வானது 

0 


0 


fo 


ap = 


- 


[ , 

P { s + a; }dy = -?[ 8+a,)» ) ; 
= P (e+4;)# = Psh ( 1+ " ) 


h 


நீர் நிலையியல் 


83 


எனவே , 


P- wh(1+ } ) 


( 2 • 17 ) 


dy 


முடுக்கமானது y- திசையில் மட்டுமே இருப்பதால் dx = 0 . ஆகவே , 
சம அழுத்தமுள்ள தளங்கள் கிடைத்தளத்திற்கு இணையாக 
இருக்கும் . பாத்திரத்தின் பக்கங்களில் மேல்நோக்கி அல்லது 
கீழ்நோக்கி முடுக்கம் இருப்பதால் ஏற்படும் அழுத்தப் பகிர்வு படம் 
2.19 - ல் இடது , வலது பக்கங்களில் முறையே காட்டப்பட்டுள்ளன 
ஒரு பாத்திரமானது x , y-திசைகளில் முறையே ax , ay என்ற 
முடுக்கக்கூறுகளை உடைத்தாயிருக்குமானால் , அந்தப் பாத்திரத்தி 
லுள்ள திரவத்தின் மேல்மட்டச் சரிவு அல்லது சமஅழுத்தமுள்ள 
தளங்களின் சரிவானது 

ap 
dy ax 
ap P 

( ay + g ) 


- Pax 


ux 


-- 


dx 


3y 


படம் 2.18 - ல் , 


ax 
tan a = 

( ay + g ) 


மாதிரிக் கணக்கு 2-17 . 6 ம் நீளமுள்ள தொட்டி 4 மீ / வி 2 
என்ற முடுக்கத்தில் நீளவாட்டில் சீராகச் செல்கிறது . அதிலுள்ள 
திரவத்தின் மேல்மட்டச் சரிவைக் கணக்கிடு . 

ax = 4 மீ / வி 


மேல்மட்டத்தின் சரிவு 9 ஆக இருக்குமானால் , 

ax 

4 
tan g = 

= 
9.81 
g 

= 0.408 


9 = 22 • 3 ° . 


மாதிரிக் கணக்கு 2-18 . 3 ex 1 மீ அளவுள்ள ஒரு பாத்திரம் 
ஒரு சாய்வு தளத்தில் படத்திலுள்ளபடி இருக்கிறது . எந்தச் 
சீரான முடுக்கத்திற்கு அந்தப் பாத்திரத்திலுள்ள திரவத்தின் 
மேல்மட்டம் C என்ற புள்ளியைத் தொடும் எனக் கணக்கிடு . பாத் 
திரத்தின் பக்கங்கள் திரவம் சிந்தாத அளவிற்கு உயரமாக இருப்ப 
தாகக் கொள்ளவும் . 


84 


பாய்ம எந்திரவியல் 


y to 


பாத்திரம் ஓய்வாக இருக்கும்போது திரவத்தின் மேல்மட்டம் 
கிடையாக இருக்கும் . எனவே , 

by = xc + bc tan 30 ° 
d 

= 0.5 + 3 tan 30 ° 
y 

= 2-23 மீ 
முடுக்கத்தின்போது 

வத்தின் மேல்மட்டம் cy 
X 

என்ற நிலையை அடை 
b 

e lc 0.5 மீ 

எனவே , .xc = yy 

T 
3 ம் 

by = 2 • 23 + 0 + 5 = 2-73 மீ 
இப்போது 


130 


கிறது . 


2-73 
O = tan = 42 ° 20 

3 
எனவே , கிடைத்தளத்திற்கு cy ன் சரிவு 12-20 ஆகும் . 
ஆகவே , 

dy ax 
tan 12 ° 20 = 

dx ay + g 


ஆனால் , 


ax = a cos 30 ° = 0.866 a 

ay = asin 30 ° = 0-5 a 
tan 12 ° 20 = 0-182 
ஃ 0-866 a = 0-182 ( 0 • 5a + 9 • 81 ) 

a = 2 • 3 மீ / வி . 


2-17 . நீர்நிலையியல் முரண் ( Hydrostatic Paradox ) 

குழாய்மானி உயரம் h உள்ள இடத்தில் 4 அலகு பருமனெடை 
உள்ள திரவத்தால் ஏற்படும் நீர்நிலையியல் அழுத்தம் wh என்று 
முன்னரே பார்த்துள்ளோம் . A என்ற சமபரப்புள்ள அடித் 
தளங்களையுடையதும் , வெவ்வேறு வடிவங்களையுடையதுமான 


U 


h 


ப 


( ஆ ) 


படம் 2 • 20 . நீரியல் முரண்பாடு விளக்கம் 


நீர் நிலையியல் 


85 


படம் 2 • 20 - ல் உள்ளபடி , W என்ற எடையுள்ள திரவத்தால் நிரப்பப் 
பட்டுள்ள பாத்திரங்களை எடுத்துக் கொள்வோம் . அந்த அடித் 
தளங்களிலுள்ள நீர்நிலையியல் அழுத்த விசை Awh ஆகும் . ஆனால் 
அந்தப் பாத்திரங்களிலுள்ள திரவங்களின் எடையானது வெவ் 
வேறாகும் . ஆ , இ , உ என்ற பாத்திரங்களிலுள்ள திரவங்களின் 
எடையானது , பாத்திரத்தின் அடித்தளத்தில் தொழிற்படும் 
விசையை விடக் குறைவு . இதிலி 
குறைவு . இதிலிருந்து வெவ்வேறு 

வெவ்வேறு மொத்த 
எடைகளையுடைய திரவங்கள் அவை இருக்கும் பாத்திரங்களின் 
அடித்தளங்களில் ஒரே அளவு 

விசையை 

உண்டாக்குகின்றன 
எனத் தெரிகிறது . இதற்கு நீர்நிலையியல் முரண் எனப் பெயர் . 


2-18 . மிதவை ( Floatation ) 

w அலகு பருமனெடையுள்ள முழுவதும் மூழ்கியுள்ள ஒரு 
திடப் பொருள் படம் 2-21 - ல் உள்ளபடி சமநிலையில் ( equilibrium ) - 


ADA 


படம் 2-21 . முழுவதும் முழ்குமிதவைப் பொருளில் விசைகள் 
இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் . இந்தப் பொருளானது அதன் 
மேல் தொழிற்படும் வெளி விசைகளாலும் , அதன் எடையினாலும் 
சமநிலையில் இருக்கிறது . இந்த விசைகளின் கிடைக்கூறுகள் 
( horizontal components ) செங்குத்துத் தளங்களில் ஏற்படும் எறி 
பரப்பிலுள்ள ( projected area ) நீர்நிலையியல் விசைகளுக்குச் 
( hydrostatic forces ) சமமாகும் . இந்த விசைகளான H என்பவை 
சமமாகவும் , ஒரே நேர்கோட்டில் எதிர் எதிர் திசைகளில் தொழிற் 
படுவதால் , அவைகள் ஒன்றையொன்று அழித்துப் பொருளை 
x- திசையில் சமநிலையில் இருக்கச் செய்கின்றன. 

TSR என்ற பகுதியில் தொழிற்படும் செங்குத்து விசையானது 
PTSRU என்ற பகுதியிலுள்ள திரவத்தின் எடைக்குச் சமம் . இது 
மேல்நோக்கிச் செயற்படுகிறது . இதேபோல் TQR என்ற பகுதி 
யில் தொழிற்படும் செங்குத்து விசை PTQRU என்ற பகுதியிலுள்ள 


86 


பாய்ம எந்திரவியல் 


திரவத்தின் எடைக்குச் சமமாகும் . இது கீழ் நோக்கிச் செயற் 
படுகிறது . எனவே , இந்தப் பொருளில் தொழிற்படும் நிகரச் செங் 
குத்து விசையானது அந்தப் பொருளின் பருமனுக்குச் சமமான 
திரவ எடைக்குச் சமமாகும் . இந்த விசை அப்பொருளின் எடை 
மையத்தின் வழியாகச் செங்குத்தாக மேல்நோக்கிச் செயற்படு 
கிறது . இந்த மேல்நோக்கிச் செயற்படும் விசைக்கு மிதப்பாற்றல் 
(buoyancy ) எனப் பெயர் , 


சமமாக 


ஒரு பொருளானது படம் 2.22- ல் உள்ளபடி ஒரு பகுதி மட்டும் 
மூழ்கியிருக்குமானால் , மிதப்பாற்றல் விசையானது PKQ என்ற 

திரவப் பருமனெடைக்குச் சமம் என 
நிரூபிக்கலாம் . மிதப்பாற்றல் விசை 
F , ஒரு பொருளின் எடை W- க்குச் 

இருக்குமானால் , அந்தப் 

பொருள் திரவத்தின் மேல் மட்டத் 
R 

திற்குக் கீழ் முழுவதும் மூழ்கி மிதக் 
படம் 2:22 . 

கும் . W ஆனது F- க்கு அதிகமாக 
பகுதி மூழ்கிய பொருள் 

இருக்குமானால் , பொருளானது திர 
வத்தின் அடிமட்டத்தை அடையும் . W- ன் மதிப்பு F- க்குக் 
குறைவாக இருக்குமானால் பொருளானது திரவத்தின் மேல் 
மட்டத்திற்கு W , F சம மதிப்பு அடையும் வரை 
கொண்டே வரும் . அப்படிப்பட்ட பொருளானது படத்திலுள்ள 
படி பகுதி மூழ்கிய நிலையை அடைகிறது . 


உயர்ந்து 


ஆகவே , ஒரு பகுதி மூழ்கிய அல்லது முழுவதும் மூழ்கிய 
பொருளின் மேல் செயற்படும் மிதப்பாற்றல் விசையானது அந்தப் 
பொருளால் இடம் பெயர்க்கப்படும் திரவத்தின் எடைக்குச் சமமா 
கும் என்றும் , இந்த மிதப்பாற்றல் விசை அவ்வாறு இடம் பெயர்க் 
கப்பட்ட பருமனின் எடைமையம் வழியாகத் தொழிற்படும் என் 
றும் அறிகிறோம் . இவ்வுண்மையை ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு 
முன் ஆர்க்கிமிடீஸ் என்ற கிரேக்க 
நாட்டு விஞ்ஞானி கண்டறிந்தார் . 

W 

* 
ஒன்றோடொன்று 
இரண்டு திரவங்களுக் கிடையில் 
முழுவதும் மூழ்கியுள்ள ஒரு பொரு 
ளின் மிதப்பாற்றல் மையத்தை 
( centre of buoyancy ) எவ்வாறு கண் 

படம் 2.23 இரண்டு 
டறிவது என்பதைப் பார்ப்போம் . 

திரவங்களின் மூழ்கிய பொருள் 
இப்படிப்பட்ட ஒரு பொருள் படம் 2-23 - ல் காட்டப்பட் 
டுள்ளது . மிதப்பாற்றல் விசையில் மொத்த மதிப்பு இடம் 


| 


கலக்காத 


W2 


* 


87 


நீர் நிலையியல் 


பெயர்க்கப்பட்ட திரவங்களின் எடைகளின் கூட்டுத் தொகைக்குச் 
சமம் . ஆகவே , 

F = WV1 + w , V , 
மிதிப்பாற்றல் மையம் இடம் பெயர்க்கப்பட்ட திரவங்களின் எடை 
மையத்திலிருக்கும் . பொருளின் எடை மையமும் , மிதப்பாற்றல் 
மையமும் ஒரே புள்ளியில் இருக்க வேண்டிய அவசியமில்லை . ஆனால் 
அவைகள் ஒரே செங்குத்துக் கோட்டில் இருக்க 

வேண்டியது 
அவசியம் . 

மிதப்பாற்றல் கொள்கையைப் பயன்படுத்தி திரவத்தின் ஒப்பு 
அடர்த்தியைக் கண்டறியலாம் . சுத்தமான நீரிலும் , பின்னர் S 
ஒப்பு அடர்த்தியுள்ள திரவத்திலும் மிதக்கும் ஒப்பு அடர்த்தி 
மானியை ( hydrometer ) எடுத்துக் கொள்வோம் . நீரில் மிதக்கும் 
போது இடம் பெயர்க்கப்பட்ட நீரின் பருமன் V ஆக இருக்கட்டும் . 
இப்போது இடம் பெயர்க்கப்பட்ட நீரின் எடை , ஒப்பு அடர்த்தி 
மானியின் எடைக்குச் சமம் , மானியின் தண்டில் ( stem ) , நீரின் 
மேல் மட்டத்தில் 1-0 என்று குறித்துக் கொள்ளவும் . இது நீரின் 
ஒப்பு அடர்த்தியான ஒன்றைக் குறிக்கும் , பின்னர் அதே மானி 
S ஒப்பு அடர்த்தியுள்ள திரவத்தில் மிதக்க விடப்படுகிறது .. 
இப்போது 


1.0 


V 


1-0 


படம் 2:24 . ஓப்பு அடர்த்தி மானி 

( V - IV ) S = W 
தண்டின் குறுக்கு வெட்டுப்பரப்பு a ஆனால் , படம் 2-24 - ல் 
காட்டியுள்ளபடி AV = ah ஆகும் . ஆகவே , 

V / S - 1 
h = 

( 2.18 ) 

S 
இவ்வாறு வெவ்வேறு ஒப்பு அடர்த்தியுடைய திரவங்களில் மானி 
மிதக்கவிடப்பட்டு , அதன் தண்டில் வெவ்வேறு ஒப்பு அடர்த் 
திகள் குறிக்கப்படுகின்றன. 


88 


பாய்ம எந்திரவியல் 


மாதிரிக் கணக்கு 2:19 . 0.5 மீ விட்டம் , 5 மீ நீளம் உள்ள 
வட்ட வடிவமான மர உருளை நீரில் எவ்வளவு மூழ்கி மிதக்கும் 
எனக் காண் . மரத்தின் ஒப்பு அடர்த்தி 0 65 . 
D = 0 • 5 e ; L = 5 • 0 e ; w = 0-65x 1000 = 650 AA எ t 
B 

உருளைக் கட்டையின் எடை 
KX0.52 

x 5X650 
A C 

4 
28 

= 637 AA எ 
0.5 மீ 

h 

மூழ்கிய வெட்டுப்பரப்பு A 
ஆனால் , 

Ax5 = 0637 
E 

. A = 0 • 1275 மீ 2 
மர உருளை h ஆழம் மூழ்கி இருக்கட்டும் . எனவே , 

29 
A = பரப்பு ACE = m / 2 

360 ) + r cos Gx2r sin a 


(38 ) 


0.1275 = xx 0-252 + 0-252 cos a sin a 

360 
தீர்த்தால் , 

9 = 76 ° 
ஃ h = 0 • 25 + 0 • 25 cos 76 ° 

= 0-31 மீ 


0 • 31 
மூழ்கிய பாகத்தின் விகிதம் = 0.621 . 

0.5 
மாதிரிக் கணக்கு 2 • 20 . கடலில் மூழ்கிய கப்பலை வெளியே 
எடுப்பதற்கு , அதனோடு பெரிய இரும்புப் பீப்பாய்களை இணைத்து 
பின்னர் அந்தப் பீப்பாய்களில் உள்ள நீரை அமுக்கக் காற்றால் 
வெளியேற்றுகிறார்கள் . அதனால் ஏற்படும் மிதப்பாற்றல் விசை 
யால் கப்பல் மேல் மட்டத்திற்கு உயருகிறது . ஒரு மூழ்கிய கப்பல் 
1500 மீ 3 கடல் நீரை இடம் பெயர்க்கிறது . அந்தக் கப்பலை வெளி 
யில் எடுக்க அதனோடு 2.5 மீ 3 கன அளவும் , 1 டன் எடையும் 
உள்ள பீப்பாய்கள் எத்தனை வேண்டும் ? ஒரு மீட்டர் கன அள 
வுள்ள அமுக்கக் காற்றின் எடை 1.95 AA எ ( 19 • 1 நி ) ஆகும் . 
MKS அலசில் 

கடல் நீரின் ஒப்பு அடர்த்தி = 1 • 035 
இரும்புப் பீப்பாயின் எடை = 1000 கிகிஎ 
அமுக்கப்பட்ட காற்றின் எடை = 2 • 5 x1-95 

= 30.5 கிகிஎ 


நீர்நிலையியல் 


89 


பீப்பாயில் மிதப்பாற்றல் விசை = 25X1035 

= 16,200 கிகிஎ 
எனவே , ஒரு பீப்பாயில் தொழிற்படும் தூக்கு விசை 

= ( 16200-1030-5 ) 

15169.5 கிகிஎ 

= 15.17 டன் 
கப்பலின் எடை = 1500x1.035 டன் . மூழ்கிய கப்பலால் இடம் 
பெயர்க்கப்பட்ட திரவத்தின் எடையைப் புறக்கணித்து விட்டு , 

MX 15.17 = 1500X 1.035 


n = 102-2 


103 பீப்பாய்கள் தேவைப்படும் . 


SI அலகில் 
பீப்பாயின் எடை 

= 9.81 கிநி 
அமுக்கக் காற்றின் எடை = 2 • 5 * x 19.5 = 306 நி 

= 0 • 306 கிநி 
ஒரு பீப்பாயில் தொழிற்படும் மிதப்பாற்றல் விசை 

= 2 • 53x9.81x1-035 = 159 AG 
ஒரு பீப்பாயில் தொழிற்படும் தூக்கு விசை 

= 159 -- ( 9 • 81 + 0306 ) 
= 148.884 கிநி 
01 149 AG 


- 


கப்பலின் எடை = 1500x9-81x1.035 கிநி 
எனவே , 

nx 149 = 1500x9.81x1.035 


n = 102-2 


103 பீப்பாய்கள் தேவைப்படும் 


2.19 . மூழ்கு மிதவை அல்லது மிதக்கும் பொருள்களின் நிலைப் 

பாடு ( Stability of Submerged or Surface Floating Bodies ) 
ஒரு மூழ்கிய அல்லது மிதக்கும் பொருளானது சலனத்திற் 
குட்படுத்தப்பட்ட பிறகு தன் பழைய நிலையைத் திரும்ப அடையு 
மானால் , அந்தப் பொருள் நிலைப்பாடு ( stability ) உடையது எனக் 
கருதப்படுகிறது . ஒரு மூழ்கிய பொருளின் நிலைப்பாடு அதன் 
எடைமையம் , மிதப்பாற்றல் மையம் இவற்றின் ஒப்பு அமைப்பைப் 
( relative position ) பொறுத்தது . 


பாய்ம எந்திரவியல் 


90 


ஒரு பொருளானது முழுவதும் மூழ்கி மிதக்கும் போது அதன் 
மிதப்பாற்றல் மையமும் , எடை மையமும் மாறாத நிலையிலிருக் 
கின்றன . இந்த இரண்டு மையங்களும் ஒன்றுக்கொன்று எவ்வாறு 


B , 


G 


8 
W 


G 


Iw 


BG 


B 


( அ ) 

படம் 2:25 . மூழ்கிய மிதவைப் பொருள்களின் நிலைப்பாடு 
அமைந்திருக்கின்றன என்றும் , சிறிது சலனத்தால் அவைகள் எவ் 
வாறு இடம் மாறுகின்றன என்றும் படம் 2-25 - ல் விளக்கப்பட் 
டுள்ளது . எடைமையம் G. யாலும் , மிதப்பாற்றல் மையம் B- யாலும் 
குறிக்கப்பட்டிருக்கின்றன . முதற்படத்தில் W எடையுடைய முழு 
வதும் மூழ்கிய பொருளில் B-யானது G. க்கு உயரத்தில் இருக்கிறது . 
இந்தப் பொருளை வலஞ்சுழியாக ( clockwise ) சிறிய சலனத்திற்குட் 
படுத்தினால் , உடனே wXX என்ற மதிப்புடைய இடஞ்சுழித் திருப்பு 
திறன் ( anticlockwise moment ) உண்டாகிப் பொருளை அதன் பழைய 
நிலைக்குக் கொண்டு வருகிறது . இந்த அமைப்புடைய பொருள் 
நிலைப்பாடு உடையது . இரண்டாவது படத்தில் ஒரு சிறிய சலனத் 
தாலும் பொருள் புதிய நிலையை நிரந்தரமாக அடையும் நிலைப் 
பாடற்ற ( unstable ) தன்மையுள்ள அமைப்பு காட்டப்பட்டுள்ளது . 
முதற்கண் G , B யைவிட உயரத்திலிருக்கிறது . வலஞ்சுழியாக ஒரு 
சிறிய சலனத்திற்கு இப்பொருள் உட்படுத்தப்பட்டால் , புள்ளிகள் 
B , G- ல் தொழிற்படும் விசைகளால் வலஞ்சுழித் திருப்புதிறன் 
உண்டாகி , மேலும் அப்பொருளை வலது பக்கமாக B- யானது 
G- க்குச் செங்குத்தாக கீழே வரும்வரை சுழற்றுகிறது . பின்னர் 
அப்பொருள் பழைய நிலையை அடைவதில்லை . மூன்றாவது படத்தி 
லுள்ளபடி B- யும் , G- யும் ஒரே புள்ளியில் இருக்குமானால் , அந்தப் 
பொருள் நடுச் சமநிலையில் ( neutral equilibrium ) இருப்பதாகக் 
கொள்ளப்படுகிறது . 

இப்போது மிதக்கும் பொருள்களின் நிலைப்பாட்டைக் கவனிப் 
போம் . மிதக்கும் பொருளானது சிறிது கோணச் சுழற்சிக்கு 
உள்ளாகுமானால் , அதனால் இடம் பெயர்க்கப்பட்ட திரவத்தின் 
பருமனின் அமைப்பு மாறுகிறது . ஆதலால் மிதப்பாற்றல் மையத் 
தின் இடமும் மாறுகிறது . மிதக்கும் பொருளில் படம் 2-26 - ல் 


நீர்நிலையியல் 


91 


G- யானது B- க்கு உயரத்திலிருந்தாலும் சிறிய கோணச் சுழற்சியால் 
அதன் நிலைப்பாடு பாதிக்கப்படாது . படத்திலுள்ள கப்பல் 


M 


G 


G 


X 


B 


B 


( C ) 


படம் 2-26 . மிதக்கும் பொருளின் நிலைப்பாடு 


போன்ற அமைப்பை எடுத்துக்கொள்வோம் . அதன் W மதிப்புள்ள 
எடை G- யின் வழியாகச் செங்குத்தாகத் தொழிற்படுகிறது . மிதப் 
பாற்றல் விசை B- ன் வழியாக மேல்நோக்கித் தொழிற்படுகிறது . 
மிதப்பாற்றல் விசை W- க்குச் சமமாகவும் , எதிராகவும் ஒரே நேர் 
கோட்டில் தொழிற்படுவ தால் கப்பலானது சமநிலையில் ( equili 
brium ) இருக்கிறது . ( அளவான வலஞ்சுழி கோணச் சுழற்சிக்கு 
உட்படுத்தப்பட்டால் , கப்பலானது எந்த நிலையை அடையும் 
என்பதை படம் 2 • 26 ( ஆ ) காட்டுகிறது . இப்போது புதிய மிதப் 
பாற்றல் மையம் B ஆகும் . மிதப்பாற்றல் விசை இந்தப் புள்ளி 
யின் வழியாகச் செங்குத்தாகத் தொழிற்படுகிறது . BG என்ற 
நேர்கோடும் , B . ன் வழியாகத் தொழிற்படும் மிதப்பாற்றல் 
விசையின் கோடும் சந்திக்கும் புள்ளிக்கு மிதவைக் காப்புமையம் 
( metacentre ) எனப் பெயர் . இப்புள்ளி M எனக் குறிக்கப்படுகிறது . 
8 - ன் மதிப்பு சிறிதாக இருக்கும் வரை M- ன் இடத்தில் மாறுத 
லிருக்காது . படத்தில் காட்டப்பட்டுள்ள கப்பலுக்கு M- ன் இடம் 
G- க்கு மேலே இருக்கிறது . B வழியாகத் தொழிற்படும் மிதப் 
பாற்றல் விசை , G வழியாகத் தொழிற்படும் கப்பலின் 
இவற்றால் உண்டாகும் இரட்டையால் ( couple ) கப்பலானது 
அதனுடைய பழைய நிலைக்குக் கொண்டுவரப்படுகிறது . இந்த 
இரட்டையின் மதிப்பு Wxx = Wx GM sin 9 ஆகும் . ஆனால் M- ன் 
இடம் G- க்கு கீழே இருக்குமானால் , இந்த இரட்டையால் 
கப்பலானது மேலும் வலஞ்சுழியாகச் சுழற்றப்பட்டு தலைகீழ் 
நிலையை அடையும் . 


எடை 


GM என்ற அளவை மிதவைக் காப்புயரம் ( metacentric 
height ) என்கிறோம் . ஒரு மிதக்கும் பொருள் நிலைப்பாடு உடைய 


92 


பாய்ம எந்திரவியல் 


தாக இருக்கவேண்டுமானால் , GM- ன் மதிப்பு நேராக இருக்க 
வேண்டும் . அதாவது G யானது M- க்குக் கீழாக இருக்கவேண்டும் . 


2.20 . மிதவைக் காப்புயரத்தைத் தீர்மானித்தல் 

ஒரு கப்பலின் அமைப்பும் , அதனால் இடம் பெயர்க்கப்படும் 
பருமனளவும் தெரியுமானால் , மிதவைக் 

காப்புயரத்தைத் 
தீர்மானிக்கலாம் . 


M 


2b 


A 


2 : 


G 


A 


G + e 


B 


B 


படம் 2 • 27 . மிதக்கும் பொருளில் மிதவைக் காப்புயரம் 


படம் 2.27 - ல் ஒரு கப்பலின் நிலப்படம் ( plan ) நீர்மட்டத்தில் 
காட்டப்பட்டுள்ளது . அந்தக் கப்பலானது சமநிலையிலிருக்கும் 
போது G , B என்ற புள்ளிகளின் இருப்பிடமும் குறிக்கப் 
பட்டுள்ளன . 

சலனத்தால் ஏற்படும் 9 என்ற கோணத்தின் மதிப்பு மிகச் 
சிறியதாக இருக்கும் போது B ஆனது B என்ற புது இடத்திற்கு 
மாறுகிறது . இப்படி மிதப்பாற்றல் மையம் இடம் மாறுவதால் 
Wx MBX 9 என்ற இரட்டைத் திருப்புதிறன் உண்டாகிறது . இத் 
திருப்புதிறனால் கப்பல் அதன் பழைய நிலையை அடைய எத்தனிக் 
கிறது . கப்பலால் இடம் பெயர்க்கப்படும் பருமனளவு எப்போதும் 
ஒரே அளவினதாதலால் , நீரின் மட்டத்திலிருந்து வெளிவந்துள்ள 
ஆப்பு வடிவமான ) AA என்ற பாகத்திற்குச் சமமாக் ஆப்பு வடிவ 
மான OBB என்ற பாகம் நீரின் மட்டத்திற்குக் கீழ்ப்போக 
வேண்டும் . இந்த ஆப்புகளால் ஏற்படும் நேர் , எதிர் மிதப்பாற்றல் 
விசைகளால் கப்பலானது வலஞ்சுழியாகச் சுழற்றப்படுகிறது . 
இக்கப்பலானது சமநிலையிலிருக்க 

வேண்டுமானால் , 
ஆப்புக்களால் ஏற்படும் இரட்டைத் திருப்புதிறன் முன்னர் 


நீர் நிலையியல் 


93 


விளக்கப்பட்ட திருப்புதிறனுக்குச் சமமாவும் எதிராகவும் 
இருக்க வேண்டும் . 

இந்த ஆப்பு போன்ற அமைப்புகளால் உண்டாகும் இரட்டை 
யின் மதிப்பைக் கணக்கிட 00 என்ற அச்சிலிருந்து x தூரத்தி 
லுள்ள , படத்தில் காட்டப்பட்டுள்ளது போன்ற , இரண்டு சிறிய 
பருமனளவுகளை எடுத்துக் கொள்ளவும் , இந்தப் பருமனின் எடை 
wL6dx ஆகும் , ஆதலால் இந்தச் சிறிய பருமனெடையால் ஏற்படும் 
திருப்பு திறன் wLe dxxx ஆகும் . இந்த மதிப்பை ஆப்பு முழு 
வதற்கும் தொகுத்தால் , அதன் மதிப்பு Wx MBX 4 என்ற காக்கும் 
திருப்புதிறனுக்குச் சமமாக இருக்க வேண்டும் , 

Wx BMX4 = 2we / Lx dx = 2wa / x dA 
இதில் dA = Ldx என்ற நீர்மட்டத்திலுள்ள பரப்பைக் குறிக்கும் . 
2 / x dA என்பது 00 என்ற அச்சிற்கு நீர்மட்டத்திலுள்ள கப்பல் 
பரப்பின் பரப்புத் திருப்புதிறன் ( area moment ) ஆகும் . 

I 
w ᎾᎥ W 1 

( 2 • 19 ) 
BM = 
WG 

V 
எனவே , மிதவைக் காப்புமையமான M- ன் இருப்பிடம் நீர் 
மட்டத்தில் கப்பலின் அமைப்பையும் , கப்பல் இடம் பெயர்க்கும் 
பருமனளவையும் பொறுத்தது . இப்போது GM = BM - BG . பெரிய 
கப்பல்களில் மிதவைக் காப்புயரம் 0-3 மீ முதல் 1.2 மீ வரை 
இருக்கும் . கப்பலின் நிலைப்பாட்டை அதிகரிக்க , மிதவைக் 
காப்புயரம் அதிகமாக இருக்க வேண்டும் . 


மாதிரிக் கணக்கு 2.21 . 5 அகலமும் / உயரமுமுள்ள ஒரு பொரு 
ளின் ஒப்பு அடர்த்தி S ஆகும் . அப்பொருள் நிலைப்பாட்டுச் சம 

b 
நிலையிலிருக்க --ன் மதிப்பு எவ்வளவாக இருக்க வேண்டும் ? 

h 
பொருளின் ஒரு அலகு நீளத்தை எடுத்துக் கொள்வோம் , 
பொருளின் ஒப்பு அடர்த்தி 

= S ( < 1 ) 


எனவே , மூழ்கிய பாகம் = hs 


6 


h 


h 
இப்போது 0G = 

2 


* .03 . " 


18 


.. 


BG = 


-- 


h 
2 


( 1 - S ) 


94 


பாய்ம எந்திரவியல் 


இப்போது 


BM = 


Hzx1xbs 
hsxbx1 


நிலைப் பாட்டிற்கு , BM > BG 


h 


b . 

> 
12hS 


( 1 - S ) 


2 


b 

> V6S ( 1 - S ) 
h 


மாதிரிக் கணக்கு 2-22 . 10 • 3 மீ நீளம் , 7.3 மீ அகலம் , 2-4 மீ 
ஆழம் உள்ள ஒரு நீண்ட சதுரப் படகு ( pontoon ) அதன் மேற் 
தளத்தில் 70 டன் எடை , 5.5 மீ விட்டமுள்ள 

ஒரு கொதி 
கலனைத் ( boiler ) 

தாங்கிக் 

கொண்டிருக்கிறது . கொதி 
கலன் , படகு இவற்றின் எடைமையங்கள் ஒரு செங்குத்துக் 
கோட்டில் இருக்கின்றன . இந்த அமைப்பின் மிதவைக் காப் 
புயரத்தைக் காண் கடல் நீரின் அடர்த்தி 103. படகின் எடை 
74 டன்கள் . 


1 = 10.3 மீ 


b = 7.3 மீ 


d = 2-4 மீ 


( 74 + 70 ) 
படகு நீரிலிருக்கும் ஆழம் 

7.3X10.3x1-035 

= 185 மீ 
G என்பது படகு , கொதிகலன் இவற்றின் பொது எடைமைய 
மானால் , புள்ளி 0.வைப் பொறுத்தவரை , 

74x1-2 + 70 ( 2 • 4 + 2 + 75 ) = 144X0G 

OG = 3.12 மீ 
இப்போது 

: 
BM I = 11 x 10-3x7-3* 

= 2-40 மீ 
10.3X7.3x1.85 


R 


BG = 0G - OB = 3-12 


1-85 
2 

= 2.195 மீ 


எனவே , 


GM = BM-- BG = 2.40--2.195 = 0 • 205 மீ 


மிதவைக் காப்புயரம் = 0.205 மீ . 


நீர்நிலையியல் 


95 


மாதிரிக் கணக்கு 2.23 . 1 மீ விட்டம் , 2.5 மீ உயரம் , 1 டன் 
எடையுள்ள ஒரு உருளை வடிவான மிதவை ( buoy ) கடல் நீரில் 
செங்குத்தாக மிதக்காது என நிரூபி . அது செங்குத்தாக மிதக்க 
அதன் அடிப்பாகத்தில் இணைக்கப்பட்டுள்ள சங்கிலியில் என்ன 
சிறும விசை தொழிற்பட வேண்டுமெனக் கணக்கிடு . கடல் நீரின் 
அலகு எடை = 1035 AA எ / es 

1000 


T 


மிதவை மூழ்கும் ஆழம் = 


x 12 x 1035 


4 


= 1 : 23 மீ 


BM = 


V 


RX14X4 
64XXX 12 X 1-23 


0.0507 மீ 


LO 


BG = OG - OB 


25 மீ 


G 


= 1:25 


1-23 

2 


= 0.635 மீ 


1-25ம் 


காது . 


T 


இப்போது BG > BM . எனவே , 
மிதவைச் செங்குத்தாக மிதக் 

10 
0 என்ற புள்ளியில் 
இணைக்கப்பட்டிருக்கும் சங்கிலியில் இழுவிசை T AA எ ஆக 
இருக்கட்டும். 

மொத்த கீழ்நோக்கி விசை = ( 1000 + T ) கிகின் 
இடம் பெயர்க்கப்பட்ட கடல் நீரின் 

1000 + T 

t 
பருமனளவு 

1035 


இடம் பெயர்க்கப்பட்ட கரும் நீரின் } = ( 
இப்போது மிதவை நீரினுள் இருக்கும் ) 


இப்போது மிதவை நீரினுள் இருக்கும் 4 ( 1000 + T ) 

1035XTX 12 
புதிய மிதப்பாற்றல் மையம் B ஆக இருக்குமானால் , 

2 ( 1000 + T ) 
OB = 

1035T 


இப்போது 


B M = 


V 


RX 12 X4X10351 
64xxx1 X 4 ( 1000 + T ) 

1035m 
64 ( 1000 + T ) 


96 


பாய்ம எந்திரவியல் 


இப்போது G என்ற புள்ளியில் தொழிற்படும் எடை 0 என்ற 
புள்ளியில் தொழிற்படும் இழுவிசை இவற்றின் பொது எடைமைய 
மான G - ஐக் கணக்கிடவேண்டும் . 
1000x1-25 = ( 1000 + T ) x 

1250 
x = OG = 

1000 + T 
இப்போது B G = 0G - DB 

1250 2 ( 1000+ T ) 
1000+ T 1035m 


நிலைப்பாட்டுச் சமநிலைக்கு B M > B G ஆக இருக்க வேண்டு 
மாதலால் , 
1035 

1250 2 ( 1000 + T ) 
64 ( 1000 + T ) ( 1000 + T ) 
1035m 
B M = B G என்ற நிபந்தனைக்குத் தீர்த்தால் , 

T 400 கிகிஎ . 
எனவே , 0 என்ற இடத்தில் பொறுத்தப்பட்டுள்ள சங்கிலியில் 
இழுவிசை குறைந்த 400 கிகிஎ இருக்கவேண்டும் . அப்பொழுது 
தான் மிதவை செங்குத்தாக மிதக்கும் , 


2:21 . மிதவைக் காப்புயரத்தைச் சோதனை மூலம் தீர்மானித்தல் 

ஒரு கலத்தின் மிதவைக் காப்புயரத்தைச் சோதனை மூலம் 
எளிதில் கண்டறியலாம் . கலத்தின் மத்தியில் படம் 2.28 - ல் உள்ள 


M 


X 


e 


P 


- 


G 


G 


8 


8 


( அ ) 


படம் 2 • 28 . சோதனை மூலம் மிதவைக் காப்புயரம் 


படி P என்ற மதிப்புள்ள எடையை வைக்கவும் . P என்ற எடை , 
கலம் இவற்றின் பொது எடைமையம் G ஆகவும் , மிதப்பாற்றல் 


நீர்நிலையியல் 


97 


மையம் B ஆகவும் இருக்கட்டும் . P கலத்தின் மேற்தளத்தில் 
x தூரம் நகர்த்தப்படுகிறது . இதனால் ஏற்படும் புறச்சாய்வுக் 
கோணமான ( angle of heel ) ( ) கலம் சமநிலை அடைந்தபின் கோண 
மானியால் அளக்கப்படுகிறது . இப்போது எடைமையம் G என்ற 
இடத்திற்கு மாறுகிறது . அதேபோல் மிதப்பாற்றல் மையமும் 
புதிய இடமான B - ஐ அடைகிறது . இந்தக் கலமானது சம 
நிலையிலிருப்பதால் , B வழியாகத் தொழிற்படும் மிதப்பாற்றல் 
விசையும் , G வழியாகத் தொழிற்படும் எடையும் ஒன்றுக்கொன்று 
சமமாகவும் எதிராகவும் ஒரே செங்குத்து நேர் கோட்டிலிருக்க 
வேண்டும் . BG , B G என்ற இரண்டு கோடுகளும் M என்ற 
இடத்தில் சந்திக்கட்டும் . இப்போது GM என்பது மிதவைக் 
காப்புயரமாகும் . 

G என்ற எடைமையம் G என்ற இடத்திற்கு இடம் பெயர்வ 
தால் ஏற்படும் திருப்புதிறனின் மதிப்பு GG X W ஆகும் . P என்ற 
எடை x தூரம் நகர்ந்ததால் ஏற்பட்ட திருப்புதிறன் Pxx ஆகும் . 
இந்த இரண்டு திருப்பு திறன்களின் மதிப்புகளும் சமமாக இருக்க 
வேண்டும் . எனவே ,, 

GG X W = Pxx 
GG = GM tan e 

Px 
GM 

( 2.20 ) 


ஆனால் 


W tang 


மாதிரிக் கணக்கு 2 • 24 , 76 மீ நீளம் , 9 மீ அகலம் உள்ள ஒரு 
கப்பல் 2000 டன் நீரை இடம் பெயர்க்கிறது . 40 டன் எடையானது 
6 மீ தூரம் அதன் மேற்தளத்தில் நகர்த்தப்படும்போது , அது 7 ° 
சாய்கிறது . அதன் சடத்துவத் திருப்புதிறன் ( moment of inertia ) 
நீர்மட்டத்தில் நிலப்படத்தைத் தன்னுள் கொண்ட நீண்ட சதுரத் 
தின் சடத்துவத் திருப்புதிறனில் 75 சதவீதமாகும் . நீர் மட்டத்தி 
லிருந்து மிதப்பாற்றல் மையம் 2 மீ கீழே இருக்கிறது . கப்பலின் 
மிதவைக் காப்புயரத்தையும் , எடைமையத்தையும் காண் . 
0 = 7 ° Wx 2000 டன்கள் 
P = 40 டன்கள் 

M 
x = 6 மீ 
1 = 76 மீ 

0-975மி 

2 மீ 
b = 9 மீ 

G 

13 மீ 
1 
I = 0.75x 

x76x9: = 3460 மீ 4 
12 

2000 
V 

1930 e8 

1.0351 
பா.எ. - 7 


98 


பாய்ம எந்திரவியல் 


BM = + - 


3460 

= 1-79 மீ 
1930 


Px 40x6 
GM = 

W tan e - 2000x tan 7 ° 


240 
2000x0-123 


= 0-975 மீ 


BG = BM - GM = 1-79-0-975 = 0• 815 மீ . எனவே , G ஆனது 
( 2-0-815 ) = 1-185 மீ நீர்மட்டத்திற்குக் கீழே இருக்கிறது . 


பயிற்சிக் கணக்குகள் 
21. ஒரு எண்ணைத் தொட்டியில் 0-92 ஒப்பு அடர்த்தியுள்ள 

எண்ணை 3.5 மீ ஆழமிருக்கிறது . அதன் அடித்தளத்தி 

லுண்டாகும் அழுத்தச் செறிவைக் கணக்கிடு . 
2.2 . சைக்கிள் சக்கரம் ஒன்றில் ஏற்படும் அழுத்த விசை 50 

கிகிஎ ஆகும் . அச் சக்கரம் தரையைத் தொடும் பரப்பு 
12 ச.செமீ . ஆனால் , சக்கரத்திலுள்ள காற்றழுத்தம் 

என்ன ? 
2 • 3 . 1 மீ உயரமுள்ள ஒரு கலத்தில் 0-45 மீ உயரத்திற்கு நீரும் 

0-35 மீ உயரத்திற்கு 0-8 ஒப்பு அடர்த்தியுள்ள எண்ணை 
யும் இருந்தால் , அதன் அடித்தளத்திலுண்டாகும் 

அழுத்தச் செறிவு என்ன ? 
2-4 . 4 மீ உயரமுள்ள ஒரு மூழ்கும் கூண்டு ( diving bell ) அதன் 

அடிப்பாகம் நீர்மட்டத்திற்கு 30 மீ ஆழத்தில் இருக்கும் 
படி கீழே இறக்கப்படுகிறது . அந்தக் கூண்டினுள் 
எவ்வளவு உயரத்திற்கு நீர் செல்லும் என்பதையும் , 

கூண்டினுள் ஏற்படும் அழுத்தத்தையும் கணக்கிடு . 
2 : 5 . ஒரு பம்பு 300 மீ உயரத்திற்கு நீரை ஏற்றும்போது , அப் 

பம்பின் வெளிவாயிலில் ஏற்படும் அழுத்தச் செறிவு 

என்ன ? 
2-6 . 200 மிமீ . உயரத்திற்கு ஒரு குழாயின் வழியாகப் பாலை 

உறிஞ்சி குடிக்கத் தேவையான உறிஞ்சி அழுத்தம் 

( suction pressure ) என்ன ? பாலின் ஒப்பு அடர்த்தி 0-93 . 
2-7 . கணக்கு 2-3 - ல் கலத்தின் மேற்பாகம் காற்றுப் புகாதபடி 

அடைக்கப்பட்டு , அதிலுள்ள காற்றழுத்தம் 3 மீ நீரின் 


நீர்நிலையியல் 


99 


1 


உயரத்திற்கு வளிமண்டல அழுத்தத்திற்குக் கீழே 
குறைக்கப்பட்டால் , கலத்தின் அடித்தளத்தில் ஏற்படும் 

அழுத்தம் என்ன ? 
28. நீரியல் ஆய்வுக்கூடத்தில் 

படத்திலுள்ளபடி பாதாளத் 
தொட்டியிலிருந்து மேலுள்ள 
தொட்டிக்கு நீரானது 
ஏற்றப்படுகிறது . பம்பு வேலை மீ 
செய்யும்போது பம்பிற்கு 
முன்னும் பின்னுமுள்ள நீரின் 

அழுத்தங்களைக் கணக்கிடு . 
2-9 . 2 ex1 மீ அடித்தளம் , 1.5 மீ 

உயரமுள்ள ஒரு நீர் தொட் 3 ம் 
டியில் நிறைய நீர் இருக்கிறது . 
அதன் பக்கங்களில் ஏற்படும் 
நீர்நிலையியற் அழுத்த விசை 
கள் என்ன ? 


2.10 . 3 மீ அகலமும் , 5 மீ உயரமுமுள்ள ஒரு மதகுக் கதவின் 
நடுப்பாகம் நீரின் 

நீரின் மட்டத்திலிருந்து 30 மீ ஆழத்தி 
லிருக்கிறது . அக்கதவில் தொழிற்படும் நீர் நிலையியற் 
விசை என்ன ? உருளைகளுக்கும் , கதவு நகரும் தண்ட 
வாளங்களுக்குமிடையேயுள்ள உராய்வுக்கெழு 0.3 ஆகு 
மானால் , அந்தக் கதவைச் செங்குத்தாகத் தூக்க என்ன 

விசை தேவைப்படும் ? 
2-11 . வெப்பநிலை மாறாநிலையில் வளிமண்டல அழுத்தமானது 
வரம்பிலா ( infinite ) உயரத்தில் சுழி 

சுழி அழுத்தத்தை 
அடையும் என நிரூபி . 
2 • 12 . வெப்பநிலை மாறும் நிலையில் வளிமண்டல அழுத்தம் 

எந்த உயரத்தில் சுழியாகும் ? 
2 • 13 . கடல் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தம் 101.3 AG | e2 

( 1-03 AA எ /செமீ ) ஆகும் . ஒரு மலை உச்சியில் வளி 
மண்டல அழுத்தம் 93-2 AG | e2 ( 0.95 AA எ / செமீ ) 
ஆகும் . காற்றின் வெப்பநிலை 15 ° C மாறாமலிருந்தால் 

அந்த மலைஉச்சியின் உயரம் என்ன ? 
2 • 14 . 3000 மீ உயரத்தில் தரவளி மண்டலத்தில் ( standard 

atmosphere ) காற்றழுத்தம் என்ன ? வெப்பநிலை குறையும் 
வீதம் 0 00015 ° C / e . 


100 


பாய்ம எந்திரவியல் 


2:15 . ஒரு வாயருகு கருவியின் ( mouth piece ) தாரை இறுக்கத் 

தில் ( vena contracta ) 
பொறுத்தப்பட்டுள்ள 
பாதரச அழுத்தமானி 
யில் 20 மிமீ காட்சிப் 
பதிவு ( reading ) உள்ளது . 

அந்த வாயருகு கருவியில் 
20 மிமீ 

A என்ற இடத்திலுள்ள 
அழுத்தம் யாது ? 


A 


10 மிமீ 


2-16 . ஒரு காற்றுக் கடத்தியிலுள்ள ( air duct ) குழாய்மானித் 

துளையில் U- குழாய் அழுத்தமானியின் ஒரு புயம் 
இணைக்கப்பட்டுள்ளது . மற்றொரு பக்கம் வளிமண்டல 
அழுத்தத்திற்குத் திறந்து இருக்கிறது . அந்த அழுத்த 
மானியில் நீரின் மட்ட வேறுபாடு 0-3 மீ ஆனால் , காற்றுக் 
கடத்தியிலுள்ள அழுத்தம் என்ன ? 


2:17 . ஆய்வுக் கூடத்திலுள்ள ஒரு டர்பைனில் (turbine ) 

தொழிற்படும் தலைப்பை ( head ) அளக்கப் படத்திலுள்ள 
படி ஒரு பாதரச அழுத்தமானி பயன்படுத்தப்படுகறது . 


0.3 மீ 


텡 


- 


ப 


பாதரச மட்ட வேறுபாடு 1 மீ ஆனால் , அந்த டர்பைனில் 
தொழிற்படும் மொத்தத் தலைப்பு என்ன ? 


நீர்நிலையியல் 


101 


காற்று 


0.2 மீ 
மீ 


약 


2.18 . A , B என்ற இரண்டு புள்ளிகளுக் 

கிடையேயுள்ள அழுத்த வேறு 
பாட்டை அளக்கத் தலைகீழ் 
U- குழாய்மானி பயன்படுத்தப் 
படுகிறது . அந்த U- குழாயின் 
மேற்பாகம் காற்றால் நிரம்பி 
யிருந்தால் , படத்திலுள்ள 
அந்தக் குழாயின் வழியாக ( அ ) 
நீர் பாயும் போது ( ஆ ) 0-65 
ஒப்பு அடர்த்தியுள்ள 
ணெய் பாயும் போது , A , B 
இரண்டு புள்ளிகளிடையே உள்ள 
அழுத்த வேறுபாட்டைக் 
கணக்கிடு . 


3 மீ 


எண் 


B 


2-19 . படத்திலுள்ள நீரின் மேல்மட்டத்திலுள்ள காற்றின் 

அழுத்தம் 3-5 மீ நீரின் உயரத்திற்குச் சமமானால் h- ன் 


| கிகிள/ ச.செமீ 


TT 
2 மீ 


காற்று 

காற்று 
நீர் 

எண்ணை மீ 


S = 0.8 


U 


S # 2.5 


மதிப்பு மீட்டரில் என்ன ? ( மானித் திரவத்தின் ஒப்பு 
அடர்த்தி 2-5 ) 


102 


பாய்ம எந்திரவியல் 


2 • 20 . தொடர்வாகவுள்ள U- குழாய் பாதரசமானியால் குழா 


10-30 


10-20 


DVO 


10.00 


10.00 


S.85 


9.80 


10-15 


யின் அழுத்தம் அளக்சுப்படுகிறது . படத்திலுள்ள 

காட்சிப் பதிவிற்குக் குழாயில் அழுத்தம் என்ன ? 
2 • 21 . சீரான வெட்டுப் பரப்புடைய ஒரு U- குழாயின் ஒரு 

பக்கத்தில் 0-685 மீ உயரத்திற்கு நீர் மட்டம் இருக்கும்படி 
மற்றொரு பக்கத்தில் பாதரசம் இருக்கிறது . ஒரு அடைப் 
பால் அடைக்கப்பட்ட ஒரு சிறிய கிடைக்குழாய் அந்த 
U- குழாயின் இரு பக்கங்களையும் பாதரசம் , நீர் பிரிக்கப் 
படும் இடத்திலிருந்து 2 செமீ உயரத்தில் இணைக்கிறது . 
இந்த இணைப்புக் குழாய் திறக்கப்பட்டு U- குழாயின் 
இரு புயங்களுக்கும் தொடர்பு ஏற்பட்டால் , அந்த 
இணைப்புக் குழாயின் வழி எத்திசையில் திரவம் பாயும் . 
சமநிலை அடைவதற்கு முன் அந்தக் குழாய்வழி பாயும் 
திரவத்தின் பருமனளவு என்ன ? 


2 


நீர் 


பெரிது . 


2-22 . ஒரு பாதரச அழுத்தமானியில் A என்ற விரிவுபடுத்தப் 

பட்ட பகுதியின் பரப்பள 
C 

வானது B என்ற பகுதி 
யின் 

பரப்பை விட 50 

B 
AAL 

மடங்கு 

30 
AG | மீ 2 அழுத்தமானது 
C என்ற 

புயத்தில் 
பாத இணைக்கப்பட்டால் , A , 
ரசம் 

B இவற்றில் ஏற்படும் 
பாதரச 

மட்டங்களின் 
மாறுதல்கள் என்ன ? 
2 • 23 . ஒரு கால்வாயின் பக்கச் சரிவு 45 ° ஆகும் . அதில் 3 மீ 

ஆழத்திற்கு நீர் ஓடிக்கொண்டிருப்பதால் , அதன் பக்கத் 


நீர்நிலையியல் 


103 


தில் 1 மீ நீளத்தில் தொழிற்படும் மொத்த நீர்நிலையியற் 
விசையையும் , அதன் தொழில் அழுத்த மையத்தையும் 
கணக்கிடு . ( S = 1 08 . ) 


2 • 24 . ஒரு செங்குத்தான r ஆரம் , 27 உயரமுள்ள உருளையின் 

உட்பாகம் P , ஏ அடர்த்திகள் உள்ள இரண்டு திரவங் 
களால் சரி அளவிற்கு நிரப்பப்பட்டு மூடப்பட்டுள்ளது . 
அதன் அச்சு படிப்படியாக சாய்க்கப்படுமானால் , அந்த 
உருளையின் அடிப்பாகத்தில் அழுத்தச் செறிவு 

g ( P + a ) ( r + he) 
என்ற மதிப்பிற்கு அதிகமாகாது என நிரூபி . 
2.25.3 மீ நிளம் , 2 மீ அகலமுள்ள ஒரு நீண்ட சதுரத் தகடு 

0 • 85 ஒப்பு அடர்த்தியுள்ள எண்ணையில் 2 மீ பக்கம் 
எண்ணையின் மேற் தளத்திற்கு இணையாக இருக்கும்படி 
மூழ்கியிருக்கிறது . 2 மீ பக்கங்கள் எண்ணை மட்டத்தி 
லிருந்து 4 மீ , 5 மீ ஆழங்களில் இருக்கின்றன . அந்தத் 
தகட்டின் ஒரு பக்கத்தில் ஏற்படும் அழுத்த விசையை 

யும் , அது தொழிற்படும் புள்ளியையும் கணக்கிடு . 
2:26 . 1 மீ கன சதுரமுள்ள மூடிய தொட்டியின் மேற்பக்கத்தில் 

50 மிமீ விட்டமுள்ள திறந்த குழாய் 2 மீ உயரம் வரை 
இருக்கும்படி பொருத்தப்பட்டிருக்கிறது . இந்தத் திறந்த 
குழாய்வரை நீரால் நிரப்பப்பட்டால் , தொட்டியின் 
பக்கங்களிலும் , அடித்தளத்திலும் தொழிற்படும் விசை 
களின் மதிப்புகள் என்ன ? 


2-27 . படத்திலுள்ள AB 

என்ற கதவு நீரும் 
எண்ணையும் கலக்கா 
மல் பிரிக்கிறது . 

எண்ணை 
அந்தக் கதவு மூடி 

S = 08 

10 
யிருப்பதற்கு B 

8 மீ 
என்ற புள்ளியில் 

தம் 
தேவையான 
விசை என்ன ? 

B 
A- யின் கீல் பொறுத் 
தப் பட்டிருக்கிறது . ஒரு மீட்டர் அகலத்தை எடுத்துக் 
கொள்ளவும் . 


சிறும 


2-28 . ஒரு சமபக்க முக்கோண வடிவமான தகடு அதன் அடிப் 

பாகம் நீர்மட்டத்திலிருந்து 1 மீ.க்குக் கீழே இணையாக 


பாய்ம எந்திரவியல் 


104 


AB 


-0.5 மீ வும் , எதிர்முனை 2 மீ - க்குக் 

கீழேயும் இருக்கும்படி 
சாய்வான நிலையில் 
மூழ்கி வைக்கப்பட்டிருக் 

கிறது . முக்கோணத்தின் 
3 மீ 

பக்கம் = 1-2 மீ . அந்த முக் 

கோணத்தின் ஒரு பக்கத் 
W 

W 

தில் தொழிற்படும் விசை 
A a 

யையும் , அது தொழிற் 

படும் புள்ளியையும் 
2 மீ 

காண் . 

2-29 . படத்திலுள்ள 
அமைப்பில் 

கிடை 
3 மீ 

வெட்டுத் தளங்கள் 
வட்டங்களாக உள்ளன . AB என்ற வட்டத் தட்டில் W 
எடையுள்ள இரண்டு எடைகள் வைச்கப்பட்டுள்ளன. 
உராய்வைப் புறக்கணித்துவிட்டு , அந்த எடைகளின் 

மதிப்பைக் காண் . 
2 • 30 . ஒரு மூழ்கிய தளம் T வடிவில் உள்ளது . அதன் தண்டு 

1.5 மீ அகலமும் 2.5 மீ உயரமும் உடைத்து . குறுக்குச் 
சட்டம் 1-2 மீ உயரமும் , 2.8 மீ நீளமும் உடையது . 
தண்டின் அடிமுனை நீர்மட்டத்திலிருந்து 0.3 மீ ஆழத்தி 
லிருக்கும்படி 25 ° சாய்வில் நீரில் முழுவதும் மூழ்கி 
இருக்கிறது . தளத்தில் ஏற்படும் நீர்நிலையியல் விசையை 

யும் , அது தொழிற்படும் இடத்தையும் கணக்கிடு . 
2 • 31 . ஒரு சதுரத் தளம் அதன் எடைமையம் ஒரு குறிப்பிட்ட 

இடத்திலிருக்கும்படி செங்குத்தாக ஒரு திரவத்தில் 
மூழ்கி இருக்கும்படி வைக்கப்பட்டிருக்கிறது . அந்த 
திரவத்தின் அடர்த்தி ஆழத்திற்கு நேர் விகிதத்தில் 
அதிகரிக்குமானால் , அந்தத் தளம் எவ்வாறு சாய்க்கப் 
பட்டாலும் , அதில் செயற் 
படும் விசையின் அளவு 
மாறாது என நிரூபி . 

3 
2 • 32 . படத்திலுள்ள உருளை வடி 

வான கதவின் நீளம் 101 I 
அந்த உருளையில் 

செயல் 
படும் விசையின் அளவையும் , 
இடத்தையும் காண் . 


| 5 மீ 


105 


நீர்நிலையியல் 


60a 


2 • 33 . ஒரு பாசனக் குளத்தின் மதகில் 98 நி ( 10 கிகிஎ ) எடை 

யுள்ள 
Fr. 14 ( conic ) 
அமைப்புள்ள 
அடைப்பான் 
( plug ) பொறுத் 
தப்பட்டுள் 
ளது . படத்தி 0.56 
லுள்ள படி 
இந்த அடைப் 
பான் நீரில் 

-0.3 மீ 
முழுவதும் மூழ்கியிருக்கும்போது , அந்த அடைப்பானைத் 

தூக்கத் தேவைப்படும் விசை என்ன ? 
2 • 34 . வடிகாலின் உச்சியிலுள்ள தடுப்புக்கள் 0.5 மீ உயர 
முள்ளன . அவைகள் செங்குத்தாக இருக்கும்படி 25 மிமீ . 

விட்டமுள்ள எஃகுக் 
25 மிமீ 

கம்பிகளால் குறிப்பிட்ட 
விட்டம் இடைவெளி 

விட்டு 
இணைக்கப்பட்டுள்ளன . 
எஃகுக் கம்பி 27 மீ.கிகிஎ 
திருப்புதிறனில் 

முழுவ 
0-5ம் 

தும் வளைந்து கொடுக்கு 
மானால் , அந்தத் தடுப்புக் 
களின் மேல்மட்டத்திற்கு 
நீர் உயர்ந்த உடன் அவை 
கள் கீழே விழும்படி ஆவ 
தற்கு அந்த எஃகுக் கம்பி 
கள் ஒன்றுக் 

கொன்று 
எவ்வளவு 

தூரத்தில் 

அமைக்கப்படவேண்டும் ? 
2 • 35 . 1-2 மீ சதுரமுள்ள ஒரு தகடு 0-8 ஒப்பு அடர்த்தியுள்ள 

திரவத்தில் செங்குத்தாக எந்த ஆழத்தில் வைத்தால் , 
நீர்நிலையியல் அழுத்தமையம் அந்தத் தகட்டின் எடை 
மையத்திலிருந்து நேராக 0-1 மீ கீழே இருக்கும் . அத் 
தகட்டின் ஒரு பக்கத்தில் தொழிற்படும் நீர்நிலையியல் 

விசை என்ன ? 
2-36 . கிடையான உருளைப் பீப்பாயின் ஒரு புறம் அதன் மேல் 

மட்டத்திலிருந்து 0-2 மீ . ஆழம்வரை நீர் இருக்கிறது . 
பீப்பாயில் தொழிற்படும் கிடைவிசை என்ன ? 


T 


*HESEWEDES 


106 


பாய்ம எந்திரவியல் 


5 
மீ 


309 


30 


2:37 . ஒரு டெ 
யின்டர் 

கதவு 
( Tainter gate ) 8 மீ 
நீளமும் 5 மீ ஆர 
மும் உள்ளது . அது 
முழு உயரத்திற் 
கும் நீர் நிற்கு 
மானால் , 
தொழிற்படும் நீர் 
நிலையியல் 

விசை 
யின் கிடை , செங் 
குத்துக் கூறுகளைக் 
கணக்கிடு . 


அதில் 


2 • 38 . படத்திலுள்ள ஒரு எண்ணெய் பீப்பாய் முழுவதும் 
எண்ணையால் நிரப்பப்பட்டுள்ளது . 

அதில் பொறுத் 


0-5கிகிள / ச.செ.மீ 
( 50Ac / மீ 2) 


5 மீ 


18 


தப்பட்டுள்ள அழுத்தமானி - 0.50 கிகிஎ / மீ 2 ( 50 கிநி / மீ ) 
காட்டுமானால் , அதன் பக்கம் AB- ல் தொழிற்படும் விசை 
என்ன ? ( S = 0.85 ) 


2.39 . ஒரு சமபக்க முக்கோணத்தின் முனைகள் நீரின் மட்டத்தி 

லிருந்து a , b , c என்ற ஆழங்களில் இருக்குமானால் , 
அதில் அழுத்த மையத்தைக் காண் . 


2 • 40 . ஒரு நீண்ட சதுரப் பரப்பானது அதன் இரண்டு விளிம்பு 

கள் கிடையாகத் திரவத்தில் மூழ்கியிருக்கும்படி வைக்கப் 
பட்டிருக்கிறது . சம நீர்நிலையியல் விசைகள் தொழிற் 
படும்படி அது மூன்று கிடைப் பிரிவுகளாகப் பிரிக்கப் 
படுமானால் , ஒவ்வொரு கிடைப்பிரிவின் ஆழங்கள் 
என்ன ? 


நீர்நிலையியல் 


107 


2.41 . ஒரு கூம்பு முழுவதும் நீரால் நிரப்பப்பட்டு , அதன் முனை 

மேலிருக்கும்படியும் , அடிப்பாகம் கிடைத் தளத்தி 
லிருக்கும்படியும் வைக்கப்பட்டிருக்கிறது . அதன் வளைந்த 
பரப்பில் தொழிற்படும் நீர் நிலையியல் விசை என்ன ? 


2-42 . நீரால் நிரப்பப்பட்ட 2a தாங்கு கோணமுள்ள ஒரு 

கூம்பு ஒரு கிடைத் தளத்தில் சாய்வாக இருக்கிறது . 
அந்த நிலையில் அதன் வளைந்த பரப்பில் தொழிற்படும் 
விசையின் தொகுபயன் அதிலுள்ள நீரின் எடையை 
விட V1 + 15 sine மடங்கு அதிகமென நிரூபி . 


2-43 . ஒரு 


. 


25 ம் 


பென் ஸ்டாக் 
( penstock ) குழாயில் 
படத்திலுள்ளபடி ஒரு 
அடைப்பான் பொறுத்தப் 
பட்டிருக்கிறது . அந்த 
அமைப்பைச் 

செங்குத் 
தாக வைத்திருக்க A- யில் 
என்ன மதிப்புள்ள விசை 
தொழிற்பட வேண்டும் ? 

T 


मो 


| மீ 


2:44 . 6 ex2 மீ அளவுள்ள ஒரு கதவு கிடைத்தளத்திற்கு 

60 ° சாய்ந்திருக்கும்படி ஒரு கீலால் பொறுத்தப்பட்டிருக் 
கிறது . அதன் அமைப்பு படத்தில் காட்டப்பட்டுள்ளது .. 
அந்தக் கதவை 

நிலையாக இருக்கச் செய்வதற்கு 
4000AA எ ( 39-24 AG ) எடை பயன்படுத்தப்படுகிறது . 


4000 கிகில் 
( 39-24Ac ) 


90 


6 
மீ 


60 


ரா 


777 


எந்த அளவிற்கு நீரின் ஆழம் h உயர்ந்தால் , கதவு 
தானாக கீழேவிழத் தொடங்கும் ? கதவின் எடையையும் , 
உராய்வையும் புறக்கணி . 


108 


பாய்ம எந்திரவியல் 


2.45 . ஒரு தண்ணீர்த் தொட்டியின் பக்க அமைப்பு படத்தி 

லுள்ளபடி பரவளைவு ( parabola ) வடிவுடையது . அப் 
பரப்பில் தொழிற்படும் நீர்நிலையியல் விசையின் 


V 


5 மீ 


உச்சி 


கிடை , 


செங்குத்துக் கூறுகள் என்ன ? 1 மீட்டர் 
அகலத்தை எடுத்துக் கொள்ளவும் . 


2.46 . 2a , a நீளமுள்ள ஒரு சரிவகமானது ( trapezium ) நீரின் 

அந்த விளம்புகள் முறையே h , 2h ஆழங்களின் நீர் 
மட்டத்திற்கு இணையாக இருக்கும்படி மூழ்கி வைக்கப் 

3h 
பட்டிருக்கின்றன. அதன் அழுத்தமையம் 

ஆழுத்தி 

2 ) 
லிருக்கும் என நிருபி . 


in 


2-47 . கணக்கு 2.46 - ல் 
50000 கிகி / மீ சரிவகமானது 

நீர்மட்டத் 
( 490 கிநீ | மீ ) திற்கு 8 கோணத்தில் சாய்ந் 

திருந்தால் , அழுத்த மையத் 
தைக் காண் . 


-0-5 


2-48 . படத்திலுள்ள 
தாங்கியின் ( bearing ) அடி 
யில் என்ன அழுத்தத்தில் 
உயவெண்ணை (lubricating 
oil ) அனுப்பப்பட வேண் 
டும் ? 


நீர்நிலையியல் 


109 


A 


2 மி 


2:49 . படத்திலுள்ள 

5 மீ அகல 
முள்ள தானியங்கும் கதவில் TT 
(automatic gate ) C என்ற .5 மீ 
புள்ளியில் 

எவ்விதமான 
விசையும் இல்லாதிருக்க ட 8 
வேண்டுமானால் , W என்ற 
எடையின் மதிப்பு என்ன ? 
W- வின் மதிப்பு சுழியானால் 
C. யில் என்ன அழுத்த விசை 
ஏற்படும் ? 


-2600 


30 ° 


C 


2:50 . ஒரு திறந்த பாத்திரத்தில் ஒன்றோடொன்று கலக்காத 

இரண்டு திரவங்கள் இருக்கின்றன . இந்தப் பாத்திரம் 
கிடையாக முடுக்கப்பட்டால் , அந்த சந்திப்புத் தளமும் 
( interface ) மேல்மட்டமும் இணையாக 

இணையாக இருக்குமென 
நிருபி . 


2.51 . 


படத்திலுள்ள U- குழாயை முடுக்கமானியாகப் பயன் 

படுத்தலாம் . 

U- குழாய் 
ஊர்தி போகும் திசையில் 
வைக்கப்படுகிறது . ஊர்தி 
3 மீ / வி 2 முடுக்கத்தில் 
செல்லுமானால் , U- குழா 
யின் புயங்களுக்கிடையே 

யுள்ள நீர் மட்ட வேறு 
-0.3 மீ 

பாடு என்ன ? 


0 : 3 மீ / வி 2 


12 மீ / வி 2 


192மீ 


toப 


015 மீ / லி 2 


ஏற் 


2.52 . கலமானது 

கலமானது படத்தி 
லுள்ளபடி முடுக்கப் 
பட்டால் A , B என்ற 
புள்ளிகளில் 
படும் அழுத்தம் 
என்ன ? கலத்தி 
லுள்ள திரவத்தின் 
ஒப்பு அடர்த்தி 2-0 . 


B. 


-- மீ . 


110 


பாய்ம எந்திரவியல் 


2:53 . படத்திலுள்ள அமைப்பின்படி காரானது ( car ) அதன் 

எரிபொருளை உயர வேறு 
பாட்டால் அடைகிறது . 
எரிபொருள் தங்கு தடை 

வரவேண்டுமா 
னால் , 

எந்த 
அளவு உச்சத்தைத் தாண் 
டக் கூடாது ? 


7058 


யின்றி 


முடுக்கம் 


3 மீ 


| 


5 மீ 


5 மீ / 
வி 
2 


2:54 . 0-8 ஒப்பு அடர்த்தித் திரவமுடைய பாத்திரமானது 30 ° 

சாய்வு தளத்தில் 5 மீ / வி 2 
முடுக்கத்தில் செல்கிறது . 
திரவத்தின் 

மேற்பரப்பு 
இந்நிலையில் கிடைத்தளத் 
திற்கு எவ்வளவு சாய்ந் 

A 
திருக்க வேண்டும் ? A 
என்ற புள்ளியில் பாத்தி 
ரம் முடுக்கத்திற்குட்படும் 
போது அழுத்தம் என்ன ? 


309 


2.55 . 2 மீ கன சதுரப் பாத்திரத்தில் பாதியளவு 0-8 ஒப்பு 

அடர்த்தியுள்ள திரவம் இருக்கிறது . அந்தப் பாத்திரம் 
30 ° சாய்வு தளத்தில் 2 மீ / வி 2 முடுக்கத்தில் செல்லு 


T 
2 மீ 


a = 2 மீ / வி 2 


9y 


2 மீ 


30 % 


a 
* 


மானால் அப்பாத்திரத்தின் 

அடித்தளத்தில் அழுத்த 
வரைபடத்தை வரைக . 


2.56 . 2 ex1-5tx1 : 5 மீ மூடிய எஃகுப் பாத்திரமானது 2 டன் 

எடையுள்ளது . அந்தப் பாத்திரம் சுத்தமான நீரில் 
எவ்வளவு ஆழம் மூழ்கும் ? 


நீர்நிலையியல் 


2:57 . கணக்கு 2.56 - ல் உள்ள பாத்திரம் நீரின் மேல்மட்டம் 

வரை சரியாக மூழ்கி இருக்கவேண்டுமானால் , அந்தப் 
பாத்திரத்தினுள் எவ்வளவு கன அளவு பாதரசம் ஊற்ற 
வேண்டும் ? 


2:58 . 50 கிகி எடையுள்ள மனிதனை 60 மிமீ கனமும் 0-3 மீ 

அகலமும் உள்ள கட்டையானது ( S = 0-35 ) முழுவதும் 

மூழ்கித் தாங்க வேண்டுமானால் , அதன் நீளம் என்ன ? 
2.59 . ஒரு மீட்டர் கன அளவுள்ள ஒரு பனிக்கட்டியின் எடை 

915 கிகிஎ ஆகும் . 1-035 ஒப்பு அடர்த்தியுள்ள கடல் 
நீரில் 2 மீ . கன அளவுள்ள பனிக்கட்டி எவ்வளவு மூழ்கி 

யிருக்கும் ? 
2.60 . 10 கி . எடையுள்ள ஒரு ஒப்பு அடர்த்திமானியின் தண்டு 

4 மிமீ விட்டமுள்ளது . சுத்த நீரிலும் , 0-95 ஒப்பு 
அடர்த்தியுள்ள பாலிலும் மானியின் பெரிய பாகம் 
முழுவதும் மூழ்கியிருக்கும்போது மூழ்கும் உயர வேறு 

பாடு என்ன ? 
2-61 . ஒரு செம்புத் துண்டோடு 26 65A எடையுள்ள மெழுகுத் 

துண்டு கட்டப்பட்டு நீரில் இரண்டும் மூழ்கியிருக்கும் 
போது அவற்றின் மொத்த எடை 18-2 கி . ஆகும் . 
செம்புத் துண்டு மட்டும் நீரில் மூழ்கியிருக்கும்போது , 
அதன் எடை 10-25 கி . ஆகும் . மெழுகின் ஒப்பு 

அடர்த்தி என்ன ? 
2-62 . ஒரு டன் எடையுள்ள ஒரு பலூன் காற்றில் ஆறில் 

ஒரு பங்கு எடையுள்ள வாயுவால் நிரப்பப்படுகிறது . 
3 டன் எடையைத் தூக்க பலூனின் விட்டம் எந்த 
அளவிற்குப் பெரியதாக இருக்க வேண்டும் ? காற்றின் 

அலகு பருமனெடை = 1-225 கிகிஎ es. 
2.63 . a பக்கமுள்ள ஒரு கன சதுரம் ( cube ) மிதக்கும் நிலையில் 

நிலைப்பாட்டை விளக்குக . 
2.64 . ஒரு 

பொருண்மையை சுருள்வில் தராசில் ( spring 
balance ) காற்றில் நிறுத்தால் W எடை காட்டுகிறது . 
பின் அதை அதன் முன்னைய பருமனில் - அளவிற்கு 
அமுக்கி சிறிதாகப்பட்ட பின்னர் நிறுத்தால் , எடை 
W / காட்டுகிறது . அந்த பொருண்மை வெற்றிடத்தில் 
என்ன எடை இருக்கும் ? 


112 


பாய்ம எந்திரவியல் 


2-65 . 400 டன் எடையுள்ள ஒரு நீர்மூழ்கிக் கப்பல் 800 மீ 

நீரை இடம் பெயர்க்கிறது . இந்த நீர்மூழ்கிக் கப்பல் 
முழ்க எவ்வளவு கன அளவு கடல் நீரை அதனுள் 
எடுத்துக் கொள்ள வேண்டும் . 


2 • 66 . ஒரு சதுரப் பட்டகத்தின் ( square prism ) நீளமான 

விளிம்பு கிடையாக இருக்கும்படியும் , ஒரு பக்கத்தின் 
மையக்கோடு நீர்மட்டத்திலுள்ள ஒரு கீலோடும் 
பொறுத்தப்பட்டிருக்கிறது . நீரில் மிதக்கும் இப் பட்ட 
கத்தின் ஒப்பு அடர்த்தி 39/64 ஆக இருக்குமானால் , 
அந்தப் பட்டகத்தின் எதிர் பக்கம் நீரில் , பாகம் 
மூழ்கியிருக்குமென நிரூபி . 


2-67 . h உயரமுள்ள ஒரு திடக் கூம்பின் உச்சிக் கோணம் 2a . 

அதன் அடர்த்தி P ( > 1 ) ஆனால் , நீரில் அதன் உச்சி 
தலைகீழாக இருக்கும்படி மிதக்கும்போது அது எவ்வளவு 
மூழ்கியிருக்கும் ? 


2-68 . 4000 டன் எடையுள்ள கப்பல் கடல் நீரில் ( S = 1-035 ) 

7 மீ . ஆழம் மூழ்கியிருக்கும். 500 டன் சரக்குகளை 
இறக்கி விட்டபின் அதன் ஆழம் 05 மீ குறைகிறது . 
அந்தக் கப்பல் மேலும் 300 டன் எடைகளை இறக்கி 
விட்டபின் நல்ல நீர் ஏரியில் அதன் மூழ்கு ஆழம் ( draft ) 
எவ்வளவு இருக்கும் ? 


2 • 69 . ஒரு கப்பல் 3500 டன் எடையுள்ள நீரை இடம் பெயர்க் 

கிறது . அதன் மேற்தளத்தில் 100 டன் எடை 10 மீ . 
தூரத்திற்கு இடம் பெயர்க்கப்பட்டால் , அந்தக் கப்பல் 
3 ° சாய்கிறது . அதன் மிதவைக் காப்புயரம் என்ன ? 


2:70 . ஒரு உருளை வடிவான மிதவை 1 மீ விட்டம் , 4 மீ உயரம் 

உள்ளது . இது நீரில் செங்குத்தாக மிதக்காது என 
நிரூபி . இந்த மிதவையின் எடை 1.5 டன் என எடுத் 
துக்கொண்டு , அந்த மிதவைச் செங்குத்தாக மிதக்க 
எந்த அளவு விசை அதன் அடிப்பாகத்தில் நேர்குத்தாகச் 
செயல்பட வேண்டும் ? 


2-71 . ஒரு திறந்த அமைப்புள்ள எஃகுத் தொட்டியை அதன் 

இருப்பிடத்திற்கு நீரின் வழியாக இழுத்துச் செல்ல 
வேண்டியிருக்கிறது . அதன் பரப்பு 3-3 மீ x 3-3 மீ 
ஆகும் . அது நீரில் 1-3 மீ . ஆழத்திற்கு மூழ்குகிறது . 


நீர்நிலையியல் 


113 


அதன் எடைமையம் நீர்மட்டத்திலிருக்குமானால் , அந் 
தத் தொட்டி நிலைப்பாடுடையதா ? 


2:72 . உலோகத்தினாலான r ஆரம் , h உயரம் உள்ள வெறுமை 
யான உருளை ( hollow cylinder ) நீரில் செங்குத்தாக 

h 
மிதக்க வேண்டும் , அதில் = 10 . அந்த உருளையின் 
அடியில் எந்த உயரத்திற்கு 2.25 ஒப்பு அடர்த்தியுள்ள 
கான்கிரீட் போடப்பட வேண்டும் . கான்கிரீட் போட்ட 
பின் அதன் மிதவைக் காப்புயரம் 0-55 ஆக இருக்க 
வேண்டும் . 


2-73 . 2000 டன் கடல் நீரை இடம் பெயர்க்கும் ஒரு கப்பலில் 

40 டன் எடையை அதன் குறுக்கே 6.5 மீ . நகர்த்து 
வதால் , அது 5 ° சாய்கிறது . அந்தக் கப்பலின் மிதவைக் 
காப்புயரம் என்ன ? 


3. பாய்ம இயக்கவியல் 
( Fluid Kinematics ) 


3.1 . முன்னுரை 

எந்திரவியலின் ஒரு பிரிவான இயக்கவியலில் பொருள்களின் 
இயக்கங்களைப் பற்றி மட்டும் ஆராய்கிறோம் . ஆனாய் அவ்வியக்கங் 
களுக்குக் காரணமான விசைகளின் அளவுகளையோ அல்லது அவை 
கள் தொழிற்படும் திசைகளையோ பற்றி ஆராய்வதில்லை . திட 
எந்திரவியலில் { solid mechanics ) ஒரு பொருளின் இயக்கத்தைப் 
பற்றி மட்டும் தெளிவாகக் கண்டறிய முடியும் . ஆனால் பாய்ம எந்திர 
வியலிலோ ஒரு துகளைத் தனித்துத் தொடர்ந்து சென்று அதன் 
இயக்கத்தை அறிதல் சாத்தியமில்லையாதலால் , ஒரு புள்ளியில் ஏற் 
படும் திசைவேக மாறுபாட்டைக் கண்டறிகிறோம் . ஒரு பாய்ம 
ஓட்டத்தில் திசைவேகப் பகிர்வு ( velocity distribution ) நிர்ணயிக்கப் 
பட்டபின் , அந்தப் புலத்தின் ( field ) அழுத்தப் பகிர்வை ( pressure 
distribution ) கணக்கிடமுடியும் . இந்த அத்தியாயத்தில் திசை 
வேகம் , முடுக்கம் முதலியவற்றைக் கணக்கிடும் முறைகள் விளக்கப் 
பட்டுள்ளன. 


32. திசைவேகப் புலம் ( Velocity Field ) 

பாய்ம இயக்கத்தை ( 1 ) லெக்ராஞ்சி முறை ( Lagrangian 
r.ethod ) ( 2 ) ஆய்லர் முறை ( Eulerian method ) என்ற இரண்டு 
வழிகளில் படிக்கலாம் . 


முதற்கண் லெக்ராஞ்சி முறையை விளக்குவோம் . 
முறையில் ஒரு பாய்மத் துகளின் திசைவேகம் , முடுக்கம் , அடர்த்தி 
முதலியவை அத்துகள் இடம் விட்டு இடம் நகரும் போது எவ்வாறு 
மாறுகிறது எனக் கண்டறிகிறோம் . தேக்காட்டின் அச்சுத் தூர 
( Cartesian coordinate ) முறைப்படி 1. என்ற நேரத்தில் a , b , c என்ற 


பாய்ம இயக்கவியல் 


115 


அச்சுத் தூரத்தில் ஒரு பாய்மத் துசளின் இருப்பிடம் வெளி இடத் 
தில் ( space ) x , y , z ஆக இருக்கட்டும் . இப்போது a , b , c , t என்பன 
சாரா மாறிகளாகவும் ( independent variables ) , x , y , z என்பன 
சார்ந்த மாறிகளாகவும் ( dependent variables ) இருக்கின்றன. 
எடுத்துக்காட்டாக , ஒரு பாய்மத் துகளின் திசைவேகம் t என்ற 
நேரத்தில் u- ஆக இருக்குமானால் , x = a + ut ஆகும் . இதில் நேரம் 
சுழியாக இருக்குமானால் , அதாவது 1 = 1 உள்ளபோது , a என்பது X 
அச்சுத் தூரத்திற்குச் சமமாகும் . ஆகவே , அந்தத் துகளின் இடத்தை 

x = f ( a , b , c , 1 ) 
y = f , ( a , b , c , 1 ) 
z = f : ( a , b , c , t ) 

( 31 ) 
என்ற சார்புகளால் ( functions ) குறிக்கலாம் . x , y , z திசைகளில் 
முறையே திசைவேகங்கள் u , v , w ஆகவும் முடுக்கங்கள் ax , uy , az 
ஆகவும் இருக்குமானால் , 

ax 

02x 

= 
at 


d 


012 


ay 


ay 
31 


dy 


012 


027 


W 


2z 
Ot 


dz | 


( 3 • 2 ) 


இந்த முறை திட எந்திரவியலில் திடப் பொருள்களின் இயக்கம் 
பற்றி விளக்கப் பயன்படுகிறது . திட எந்திரவியலில் 

ஒரு 
பொருளைத் திட்டமாகக் குறிப்பிட்டு அதன் இயக்கத்தைப் பின் 
தொடர முடியுமாதலால் இம்முறை சாத்தியமாகிறது . 

லெக்ராஞ்சி முறையைப் பாய்ம எந்திரவியலில் கையாளுதல் 
கடினம் . பாய்மப் புலத்தில் ஒரு துகளை மட்டும் தொடர்ந்து 
சென்று அதன் பாதையை நிர்ணயித்தல் இயலாது . பாய்மம் 
தொடர்மம் ( continuum ) ஆதலால் ஒரு புள்ளியில் எண்ணற்ற 
துகள்கள் நேரத்திற்கு நேரம் மாறிக்கொண்டே இருக்கும் . அத் 
துகள்கள் நேரத்திற்கு நேரம் திசை வேக மாற்றமுள்ளதாகவும் , 
கொந்தளிப்புத் தன்மையுள்ள தாகவும் இருக்குமாதலால் , 
லெக்ராஞ்சி முறையால் ஒரு துகளின் சிறப்பியல்புகளை ( properties ) 
விளக்குதல் எளிதல்ல . ஆதலால் ஒரு புள்ளியில் ஏற்படும் மாறுதல் 
களை மட்டும் பற்றி விளக்க முயலும் ஆய்லர் முறை ( Eulerian me 
thod ) இந்நூலில் கையாளப்பட்டுள்ளது . இந்த முறையில் ஒரு 
துகளின் இருப்பிடம் ஒரு குறிப்பிட்ட நேரம் -யில் x , y , z என்ற 


116 


பாய்ம எந்திரவியல் 


நிலையான அச்சுத் தூரங்களை யுடைய ( fixed coordinates ) 
அமைப்பால் விவரிக்கப்படுகிறது . ஆய்லர் திசைவேகப் புலமானது 

u = F , ( x , y , z , 1 ) 
y = F , ( x , y , z , 1 ) 
w = Fs ( x , y , z , t ) 

( 3 • 3 ) 
ஆய்லர் முறைக்கும் , லெக்ராஞ்சி முறைக்குமுள்ள தொடர்புகளைக் 
கீழ்க்கண்ட சமன்பாட்டால் விளக்கலாம் . 


dx 
dt 


= u ( x , y , z , t ) 


dy 

= v ( x , y , z , 1 ) 
dt 


dz 
dt 


= w ( x , y , z , 1 ) 


( 3-4 ) 


தொடக்க நிலை x = x . = a , y = yo = b , z = zo = c , t = 1 ஆக இருக்கும் 
போது சமன்பாடுகள் 3-4 - ஐத் தொகையிட்டால் லெக்ராஞ்சி 
சமன்பாடுகளை அடையலாம் . ஆகவே , பாய்ம 

இயக்கத்தை 
லெக்ராஞ்சி முறையில் விளக்க வேண்டுமானால் , அதை ஆய்லர் 
முறை வழியாகவும் அடையலாம் எனத் தெரிகிறது . 

ஆய்லர் முறை ஆய்வுக்கு எளிதாக இருப்பதால் பழக்கத்தில் 
அதிகமாகப் பயன்படுகிறது . ஒரு பாய்மப் புலம் முழுவதும் ஒரு 
குறிப்பிட்ட நேரத்தில் பல புள்ளிகளிலுள்ள திசைவேகத்தை 
ஆய்லர் முறையால் அறியலாம் . இருந்தபோதிலும் , சில தனிப் 
பட்ட ( special ) அமைப்புகளில் அல்லது நிலைமைகளில் லெக்ராஞ்சி 
முறை கையாளப்படுகிறது . 


33. ஒப்புத் திசைவேகம் ( Relative Velocity ) 

வேகமாகச் செல்லும் இரயிலில் பிரயாணம் செய்யும்போது , 
நாம் நிலையாக இருப்பது போன்றும் , வெளியில் சிறிது தூரத்தி 
லுள்ள பொருள்கள் நமக்கு எதிர்த் திசையில் வேகமாகச் செல்வது 
போன்றும் தோன்றுகிறது . அதேபோல் இரண்டு இரயில் 
வண்டித் தொடர்கள் இணை பான பாதைகளில் ஒன்றுக்கொன்று 
சமீபத்தில் சமவேகத்தில் ஒரே திசையில் செல்லுமானால் , ஒரு 
வண்டித் தொடரிலிருக்கும் நமக்கு அடுத்த வண்டித் தொடரில் 
உள்ளவர்கள் நிலையாக இருப்பது போன்று தோற்றமளிக்கிறார்கள் . 
இவ்வாறு ஒரு திசைவேகத்தை மற்றொரு திசைவேகத்திற்கு 
ஒப்பிட்டுச் சொல்வதற்கு ஒப்புத் திசைவேகம் எனப் பெயர் . ஒப்புத் 


பாய்ம இயக்கவியல் 


117 


திசைவேகமானது ஒரு திசைவேகத்தை மற்றொரு திசைவேகத்தின் 
எதிர் மதிப்போடு திசையுளி ( vector ) முறையில் கூட்டுவதற்குச் 
சமமாகும் . படம் 31 - ல் A , C என்ற புள்ளிகளில் செயற்படும் 


E 


B 


B 


A C 
படம் 3.1 . ஒப்புத் திசைவேகம் 


இரண்டு திசைவேகங்களை AB , CD என்ற கோடுகள் முறையே 
அளவிலும் , திசையிலும் குறிக்கின்றன . C என்ற புள்ளியில் CB 
என்ற சமமான ஆனால் எதிர்த் திசையில் செயற்படும் AB மதிப் 
புள்ள வேகம் கூட்டப்பட்டு அதன் தொகுபயன் CE அடையப் 
படுகிறது . இப்போது CE என்பது , CD என்ற திசைவேகத்திற்கு 
AB என்ற திசைவேகத்தை ஒப்பிடும்போது ஏற்படும் ஒப்புத் 
திசைவேகமாகும் . 


இந்த ஒப்புத் திசைவேகக் கருத்து மாதிரி அமைப்புகளிலும் , 
சுழலும் எந்திரங்களில் பாய்ச்சல் படிவம் ( flow pattern ) பற்றி 
அறியவும் , நிலையற்ற தன்மைகளை நிலையான தன்மைக்குக் 
கொணர்ந்து ஆராயவும் பயன்படுகிறது . 


மாதிரிக் கணக்கு 3.1 , 1 மீ விட்டமுள்ள டர்பைன் (tur 
bine ) சக்கரத்தினுள் 3 மீ / வி , திசைவேகத்தில் நீரானது அதன் 
விளிம்புத் திசைவேகத்திற்கு ( peripheral velocity ) 30 ° சாய்வாக 
நுழைகிறது . அந்தச் சக்கரத்தின் சுற்றுகள் நிமிடத்திற்கு 100 
ஆக இருக்கும்போது அதன் நுழைபாதையில் ஒப்புத் திசைவேகம் 
என்ன ? 


a DN 
விளிம்புத் திசைவேகம் AC = y = 

60 


xx1x 100 

60 


= 5-24 மீ / வி 
நீரின் திசைவேகம் AB = 3 மீ / வி 
எனவே , AB- ன் ஒப்புத் திசை 
வேகமானது , AC- க்கு ஒப்பிடும் 
போது CB ஆகும். இப்போது 
படத்திலுள்ளபடி 


309 


A 


C 


118 


பாய்ம எந்திரவியல் 


CB = AB2 + 1C2-2AB AC cos 30 ° 
CB2 = 32 + 5-242 -2x3x5-24 x 

V3| 

2 
CB = 3 மீ / வி 
e = 30 ° 


மாதிரிக் கணக்கு 3-2 . ஒரு கிரிக்கெட் பந்து கிடையாக 
20 மீ / வி வேகத்தில் எறியப்படுகிறது . அந்தப் பந்தின் முன்னுள்ள 
காற்றின் வேகம் அந்தப் பந்தின் மேற்பரப்பின் வேகத்திற்குச் 
சமமாக இருப்பதாகக் கொண்டு , அப்பந்து நிமிடத்திற்கு 20 முறை 
பின்சுற்று ( back spin ) உள்ள தாக இருக்கும்போது அப்பந்தின் 
முன்னுள்ள காற்றின் ஒப்புத் திசைவேகத்தின் அளவையும் , 
திசையையும் காண் . கிரிக்கெட் பந்தின் விட்டம் 70 மிமீ . 

பந்தின் திசைவேகம் AB = 20 மீ / வி 
பின் சுற்றால் பந்தின் திசைவேகம் AC = " x 007 x 20 

60 
44 மீ / வி 
தொகுபயன் திசைவேகம் 
AD = V202 + 4-42 

= 20 ) மீ / வி 
B 

காற்றின் திசை 

tan - 144 
8 = 

12-4 ° 

20 
3-4 . இழைக் கோடு , பாதைக் கோடு , கீற்றுக் கோடு ( Stream Line 

Path Line, Streak Line ) 
பாய்ம ஓட்டப் புலத்திலுள்ள ஒரு கற்பனைக் கோட்டில் எந்த 
ஒரு புள்ளியிலும் வரையப்படும் தொடுகோடானது அந்தப் புள்ளி 
யில் அப்புலத்திலுள்ள திசைவேகத்தை எந்த ஒரு நொடியிலும் 
குறிக்குமானால் , அக்கற்பனைக் கோட்டிற்கு இழைக் கோடு எனப் 
பெயர் . இந்தக் கோடுகள் அப் பாய்ச்சல் புலத்திலுள்ள திசை 
வேகத்தின் சராசரி அமைப்பைப் படத்தின் மூலம் விளக்குகிறது .. 
எண்ணற்ற இழைக் கோடுகளை ஒரு பாய்ச்சல் புலத்திற்கு வரைய 
முடியுமானாலும் , அடுத்தடுத்துள்ள இரண்டு இழைக் கோடுகளுக் 
கிடையேயுள்ள பாயுவிதம் ( discharge ) ஒரே அளவாக இருக்கும்படி 
கோடுகள் வரைவது வழக்கத்திலிருக்கிறது . ஒரு விரியும் எல்லை 
களையுடைய ( diverging boundaries ) அமைப்பில் எவ்வாறு இழைக் 
கோடுகள் இருக்கும் என்பதை படம் 3-2 காட்டுகிறது . அந்தக் 


CA 


பாய்ம இயக்கவியல் 


119 


கோட்டில் எந்தப் புள்ளியிலுமுள்ள தொடுகோடும் அந்தப் புள்ளி 
யிலுள்ள திசைவேகத்தின் திசையிலிருப்பதால் , அக்கோட்டிற்கு 
நேர்குத்தாக திசை 
வேகக் கூறு இருக்காது . 
ஆகவே, இழைக் 
கோட்டிற்கு நேர்குத் 
தாகப் பாய்மம் பாய்வ 
தில்லை . எங்கெல்லாம் 
எல்லையானது 

படிப் 
படியாக மாறுகிறதோ 
அங்கெல்லாம் படத்தி 
லுள்ளபடி எல்லையே 
இழைக்கோடாக 
இருக்கும். பாய்மம் , 
இழைக்கோட்டைக் 

படம் 3-2 , இழைக் கோடுகள் 
கடப்பதில்லையாதலால் இரண்டு இழைக் கோடுகளுக்கும் இடை 
யேயுள்ள பாயுவி தம் ஒரு பாய்ச்சல் புலத்தில் மாறுவதில்லை . பாய் 
மத்தின் திசைவேகம் இழைக் கோடுகளுக்கிடையேயுள்ள தூரத் 
திற்கு எதிர் விகிதத்திலிருக்கும் . மேலும் , எந்த இரண்டு இழைக் 
கோடுகளும் ஒன்றையொன்று விசித்திரப் புள்ளியில் ( singularity ) 
தவிர மற்ற எந்த இடத்திலும் சந்திப்பதில்லை . 


ட 


P ( x , y ) என்ற புள்ளியிலுள்ள V என்ற திசைவேகத்தின் x- , y 
திசைகளில் முறையே u , y என்ற கூறுகளை எடுத்துக்கொள்வோம் . 
V என்ற திசைவேகம் x திசைக்கு 8 என்ற கோண அளவு சாய்ந் 
திருக்குமானால் , 

dy 

= tan a 
dx 


tu 


இதில் dx , dy என்பன P என்ற புள்ளி இழைக் கோட்டில் 
ds என்ற தூரம் நகர்வ தால் ஏற்படும் வகையீட்டுக்குரிய இடம் 
பெயர்வு ( differential displacements ) களாகும் . ஆகவே , இருபரிமாண 
அமைப்பில் (two -dimensional )இழைக் கோட்டின் சமன்பாடானது , 


dx 
u ( x , y , t . ) 


dy 
v ( x , y , 1. ) 


( 3 : 5 அ ) 


முப்பரிமாணத்தில் , 

dx 
u ( x , y , z , 1. ) 


dy 
v ( x , y ,z, 1 ) 


dz 
w ( x , y , z , t ) 


( 3-5 ஆ ) 


120 


பாய்ம எந்திரவியல் 


A2 


V2 


மானது 


M 


நிலையான அமைப்புகளில் இரண்டு இழைக் கோடுகளுக்கும் 
இடையே பாயும் பாய்மத்தின் வீதம் நேரத்தால் மாறுபட்டாலும், 
அவற்றின் இடைத் தூரம் வேறுபடவேண்டிய அவசியமில்லை. 

இழைக் கோடுகள் பற்றிய இக்கருத்துகள் இழைப் பரப்பிற்கும் 
( stream surface ), இழைக் குழாய்களுக்கும் ( stream tubes ) 
பொருந்தும் . இரு பரிமாண அமைப்பில் இழைக் கோடுகள் ஒன்றுக் 
கொன்று பக்கத்தில் வைக்கப்பட்டு இழைப் பரப்பு உண்டாக்கப் 
படுகிறது . அதேபோல் ஒரு அச்சைச்சுற்றி ஒரே மாதிரியாக உள்ள 
அமைப்புகளில் ஒரு குழாய் போன்ற அமைப்பை இழைக் கோடுகள் 
ஒன்றையொன்று பக்கத்தில் வைத்து உண்டாக்கலாம் . இந்த 

மாதிரியான அமைப்பு 
படம் 3-3 - ல் காட்டப் 
பட்டுள்ளது . ஒரு பாய் 

மக் கடத்தியில் ( con 
2 duit ) பாயும் பாய்ம 

எவ்வாறு 
கடத்தியின் முடிவின் 
வழியாகத்தான் வெளி 
வர முடியுமோ அவ் 
வாறே இழைக் குழா 

யின் வழியாகப் பாயும் 
ப 

பாய்மம் 

குழாயின் 
படம் 3.3 . இழைக் குழாய் 

முடிவின் வழியாகத் 
தான் வெளிவர முடியும் ; இழைக் குழாயின் பக்கங்களை ஊடுருவிப் 
பாய முடியாது . 

ஒரு பாய்மத் துகள் பாய்ச்சல் புலத்தில் ஒரு கால அளவில் அது 
செல்லும் பாதைக்குப் பாதைக் கோடு ( path line ) எனப் பெயர் . 
ஒரு இழைக் கோடு காலத்தால் அதன் அமைப்பையும் , இடத்தை 
யும் மாற்றாமலிருந்தால் பாதைக் கோடும் இழைக் கோடும் 
ஒன்றாகும் . 

பாய்ச்சல் புலத்தில் ஒரு புள்ளியிலிருந்து தொடர்ச்சியாக 
வெளிப்படும் பாய்மத் துகள்கள் ஒரு கால அளவில் வெளியில் உண் 
டாக்கும் கோட்டிற்குக் கீற்றுக் கோடு ( streak line ) எனப்பெயர் . 
ஒரு புகைப் போக்கியிலிருந்து வரும் துகள்களால் உண்டாகும் 
புகைக் கோடு இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகும் , 

ஒரு நிலையான, சீரான ஓட்டத்தில் இந்த மூன்று வகைக் கோடு 
களும் ஒன்றாக இருக்கும் . ஆனால் நிலையற்ற ஓட்டத்தில் ( பகுதி 
3:19 ) இக்கோடுகள் ஒவ்வொன்றும் வேறு வேறாக இருக்கும் . 


AL 


பாய்ம இயக்கவியல் 


121 


பாய்ம ஓட்டத்தின் பாகுபாடுகள் 
பாய்ச்சல் புலத்தில் பாய்மத்தின் திசைவேகம் , அழுத்தம் , 
அடர்த்தி முதலியன இடத்திற்கு இடம் , அல்லது நேரத்திற்கு 
நேரம் அல்லது இடத்தாலும் நேரத்தாலும் வேறுபடும் . இப் 
போது திசைவேக அடிப்படையில் பாய்ம ஓட்டத்தைப் பாகு 
படுத்துவோம் . 


பாய்ம ஓட்டத்தில் அதன் பண்புகள் நேரத்தால் மாறா 
விட்டால் அந்த ஓட்டத்தை நிலையான ( steady ) ஓட்டம் என் 
கிறோம் . ஆனால் பாய்மத்தின் பண்புகளில் ஏதாவது ஒன்று நேரத் 
திற்கு நேரம் மாறுபடுமானால் அந்த ஓட்டத்தை நிலையற்ற ஓட்டம் 
( unsteady flow ) என்கிறோம் . அசையாது இருக்கும் பாய்ம ஊட 
கத்தில் ( fluid medium ) A என்ற புள்ளியின் அருகில் ஒரு கோளம் 
( sphere ) நிலையான வேகத்தில் செல்வதால் , அந்தப் புள்ளியில் 
நேரத்திற்கு நேரம் கோளத்தின் இடத்தைப் பொறுத்துத் திசை 
வேகம் மாறுபடும் . இவ்வாறு A என்ற புள்ளியில் திசைவேகம் 


x A ( x , y ) 


( x A ( x , y ) 


v = C 


V = O 


V = C ) 


v : 0 


( அ ) சலனமற்ற பாய்மத்தில் ( ஆ ) நிலையான கோளத்தைச் சுற்றி 
கோளம் செல்லுதல் 

பாய்மம் செல்லுதல் 
படம் 3-4 நிலையான , நிலையற்ற ஓட்டங்கள் 


மாறுவதற்கு நிலையற்ற தன்மை ( படம் 3-4 ) எனப் பெயர் . A என்ற 
புள்ளியில் திசைவேகமானது நிலையான தாக இருக்கும்படி செய்வ 
தற்கு அந்தக் கோளத்தை இடம் பெயராது இருக்கச் செய்து அந்த 
ஊடகத்தைக் கோளம் சென்ற வேகத்தில் அக்கோளத்தை நோக்கிச் 
செலுத்த வேண்டும் . அப்போது A என்ற புள்ளியில் திசைவேகம் 
மாறாது . இப்போது A என்ற புள்ளியில் திசைவேகம் நிலையான 
தன்மையுடைத்து எனக் கருதப்படுகிறது . இந்த இரண்டு நிலை 
களிலும் அந்தக் கோளத்தில் ஏற்படும் விளைவுகள் ஒரே தன்மை 
யுடையதாக இருக்கும் . இவ்வாறு ஒப்புத் திசைவேகக் கருத்தைப் 
பயன்படுத்தி நிலையற்ற தன்மையை நிலையுள்ள தாக்க முடியும் , 
நிலையான தன்மையில் அழுத்தம் திசைவேகப் பகிர்வு முதலிய பற்றி 
ஆய்வதற்கு எளிதாக இருக்கும் . 


122 


பாய்ம எந்திரவியல் 


ஒரு பாய்ச்சல் புலத்தின் பல இடங்களில் திசைவேகத்தின் 
மதிப்பு , அந்தப் புலத்தின் எல்லைகளைப் பொறுத்தது . படம் 
3-5 ( அ ) -ல் உள்ள சீரான விட்டமுள்ள குழாயை எடுத்துக் கொள் 
வோம் . இக்குழாயில் பாயுவீதம் மாறாவிட்டால் 11 , 22 என்ற 


2 , 


2 


2 


21 
2 
( அ ) நேரானகுழாய ( ஆ ) விரியும் குழாய - 

வளைவு 
படம் 3-5 . சீரான , சீரற்ற ஓட்டங்கள் 


வெட்டு முகங்களில் திசைவேகங்களின் மதிப்பு ஒரே அளவின தாக 
இருக்கும் . படம் 3-5 ( ஆ ) -ல் உள்ள விரிந்துள்ள குழாயில் 11 , 22 
என்ற வெட்டு முகங்களில் , பாயு வீதம் மாறாவிட்டாலும் , திசை 
வேகங்கள் வேறுபடும் . படம் 3-5 ( இ ) -ல் உள்ள வளைவில் ( bend ) 
11 , 22 என்ற வெட்டு முகங்களில் மாறாத பாயுவீதத்திற்கு திசை 
வேகங் களில் மதிப்பு ஒரே அளவினதாக இருந்தபோதிலும் , அவற் 
றின் திசைகள் வேறுபடுகின்றன . எனவே , ஒரு இழைக் கோட்டில் 
இரண்டு வெவ்வேறு புள்ளிகளில் திசைவேகமானது அளவிலும் ,, 
திசையிலும் ஒரேமாதிரியாக இருக்குமானால் , அந்தப் பாய்ம ஓட் 
டத்தைச் சீரான ஓட்டம் ( uniform flow ) என்கிறோம் , 

ஆனால் 
திசைவேகம் அதன் அளவிலோ அல்லது திசையிலோ மாறுபடு 
மானால் அந்தப் பாய்ம ஓட்டத்தைச் சீரற்ற ஓட்டம் (non - uniform 
flaw ) என்கிறோம் . 


படம் 3-5 ( ஆ ) -ல் உள்ள விரிந்த குழாயில் பாயுவீ தம் மாறா 
விட்டாலும் , திசைவேகம் மாறுபடுவதால் அந்த ஓட்டமானது 
சீரற்றதாகும் . படம் 3-5 ( இ ) -ல் ஒரு குறிப்பிட்ட பாயுவீதத்திற்கு 
திசைவேகத்தின் மதிப்பு இடத்திற்கு இடம் மாறாவிட்டாலும் , 
திசைவேகத்தின் திசை இடத்திற்கு இடம் மாறுபடுவதால் , வளை 
வில் ஏற்படும் ஓட்டமும் சீரற்றதாகும் . 


குறிப்பிட்ட பாயுவீதம் காலத்தால் மாறாதிருந்தாலும் , 
முடுக்கமோ அல்லது எதிர் முடுக்கமோ ( deccleration ) முறையே 
குறுக்கு வெட்டுப் பரப்பு குறைவ தாலோ அல்லது கூடுவதாலோ 
ஏற்படக் கூடும் . இப்படிப்பட்ட திசைவேக மாறுபாட்டால் 
ஏற்படும் முடுக்கத்திற்குச் சலன முடுக்கம் ( convective acceleration ) 


பாய்ம இயக்கவியல் 


123 


எனப் பெயர் , பாயுவீத மாறுபாட்டால் ஒரு புள்ளியில் காலத் 
தால் திசைவேக மாறுபாடு நிகழ்வதற்கு இடஞ்சார்ந்த முடுக்கம் 
( local acceleration ) எனப் பெயர் . இவை பற்றி பகுப்பாய்வு 
முறை மூலம் பின்னொரு பகுதியில் விளக்கமாகப் படிப்போம் . 

பாய்ம ஓட்டத்தைக் கீழ்க்கண்ட நான்கு வகைகளாகப் 
பிரிக்கலாம் . 


( அ ) நிலையான சீரான ஓட்டம் - ஒரு மாறாத விட்டமுள்ள 
குழாயின் வழியாகப் பாயும் பாய்மத்தின் பாயுவீதம் மாறாமலிருத்த 
லால் ஏற்படும் நிலைமை . 

( ஆ ) நிலையான சீரற்ற ஓட்டம்- ஒரு மாறும் விட்டமுள்ள 
அமைப்பில் பாயுவீதம் மாறாமலிருந்தால் ஏற்படும் நிலைமை . 

( இ ) நிலையற்ற சீரான ஓட்டம் -- ஒரு மாறாத விட்டமுள்ள 
குழாயில் பாயு வீதம் காலத்தால் மாறுவதால் ஏற்படும் நிலைமை . 

( ஈ ) நிலையற்ற சீரற்ற ஓட்டம் -- ஒரு மாறும் குறுக்கு வெட்டுப் 
பரப்புள்ள அமைப்பில் பாயுவீ தம் காலத்தால் மாறுவ தால் 
ஏற்படும் நிலைமை . 


36. ஒரு- , இரு- , முப்பரிமாண ஓட்டங்கள் ( One- , Two- , Three 

Dimensional Flows ) 

ஒரு ஓட்டத்தில் ஒரு குறுக்கு வெட்டுப் பரப்பில் ஏற்படும் 
அழுத்தம் , அடர்த்தி , திசைவேகம் முதலியவற்றின் மாறுதல்களைப் 
புறக்கணித்து அவ் வெட்டுப் பரப்பிலுள்ள சராசரிக் குணங்களை 
( characteristics ) எடுத்துக் கொண்டால் அதற்கு ஒரு பரிமாண 


B 


ப 


பட 


- 


A1 





ட 


அ ) ஒரு பரிமாண ஓட்டம் 


ஆ ) இரு பரிமாண ஓட்டம் 


படம் 36. ஒரு , இரு பரிமாண ஓட்டங்கள் 
முறை எனப் பெயர் . இப்படிப்பட்ட தற்கோளை குறுக்கு வெட்டுப் 
பரப்பில் திசைவேக வேறுபாடு அதிகமாக இல்லாதபோதும் , 


124 


பாய்ம எந்திரவியல் 


குறுக்கு வெட்டுப் பரப்பில் அதிக அல்லது திடீர் வேறுபாடுகள் 
இல்லாதபோதும் , பாய்ச்சல் பாதையானது அதிக வளைவுற்றதாக 
உள்ள போதும் கையாளலாம் . கொந்தளிப்பு ஓட்டங்களில் 
( turbulent flows ) ஒரு குறுக்கு வெட்டுப் பரப்பில் திசைவேக வேறு 
பாடு அதிகமாக இராதாதலால் சராசரித் திசைவேகம் எடுத்துக் 
கொள்ளப்படுகிறது . ஒரு பரிமாண முறை மூலம் பல பொறியியற் 
கணக்குகளுக்கு எளிதில் விடை காண இயலுமாதலால் இம் முறை 
பழக்கத்திலுள்ளது . ஆனால் , மெய்ப் பாய்ம ஓட்டங்களில் பாய்மங் 
களின் பாகு நிலையாலும் , வழுக்காக் கொள்கையாலும் ( no slip 
condition ) திசைவேகமானது எல்லையில் சுழியிலிருந்து பாய்ச்சல் 
புலத்தில் உச்ச மதிப்பை அடைகிறது . படம் 3-6 ( ஆ ) -ல் x , y 
என்ற இரண்டு திசைகளிலும் திசைவேகம் மாறுபடுவது காட்டப் 
பட்டுள்ளது . 2 - திசையில் திசைவேகம் மாறவில்லை என்று எடுத் 
துக் கொண்டால் படம் 3-6 ( ஆ ) இரு பரிமாண ஓட்டத்திற்கு ஒரு 
எடுத்துக்காட்டாகும் . மேலும் ஒரு அகலமான கால்வாய் , தகடு 
இவற்றின் வழி பாயும் பாய்ம ஓட்டங்கள் இரு பரிமாண ஓட்டங் 
களுக்கு உதாரணங்களாகும் . 


இயற்கையில் ஏற்படும் பெரும்பாலான பாய்ம ஓட்டங்கள் 
முப்பரிமாணமுடையன . x , y , z என்ற மூன்று திசைகளிலும் 
திசைவேகமானது மாறுபடுவதால் கணித முறையில் இவ்வகை 
ஓட்டங்களைப் பகுத்தாய்வது கடினம் . 


கணித 


3.7 . தொடர்ச் சமன்பாடு ( Continuity Equation ) 

பொருண்மையின் அழிவின்மைக் கொள்கையை 
முறைப்படி விளக்குவது தொடர்ச் சமன்பாடாகும் . படம் 3-3 - ல் 
காட்டப்பட்டுள்ள இழைக் குழாயின் பக்கங்களின் வழியாகப் 
பாய்மம் உட்செல்லவோ அல்லது வெளிச் செல்லவோ முடியாத 
தால் , நிலையான ஓட்டத்தில் வெட்டு முகம் 1 - ன் வழியாக உட் 
செல்லும் பொருண்மை வெட்டு முகம் 2 - ன் வழியாக வெளி வந்தாக 
வேண்டும் . ஓட்டத்தை ஒரு பரிமாணமாக இருப்பதாக எடுத்துக் 
கொண்டு வெட்டு முகம் 1 - ல் உள்ள சராசரித் திசைவேகம் , 
அடர்த்தி , பரப்பு முறையே VI , P1 , A ; ஆகவும் வெட்டுமுகம் 2 - ல் 
V ,, ,, A , ஆகவும் இருக்குமானால் , 


வெட்டு முகம் 1-ன் வழி உட்செல்லும் } = P , VA , 

சல்லும் } = P , v , 4 , 


வெட்டு முகம் 2 - ன் வழி வெளிச் செல்லும் 

பொருண்மை வீதம் 


பாய்ம இயக்கவியல் 


125 


இந்தக் குழாயில் பொருண்மை தோன்றவோ அல்லது 
அழியவோ இல்லையாதலால் , 


y 


8 


B 


A 


AAL 


a (eu ) ox 


PU 


3 lu ) 
Ayaz (pu 
( - U 

4 ) 


( eu + 


> ) ayaz 


ax 


C 


ay 


AZ 


D 


AX 


Pz 


படம் 37. முப்பரிமாணத் தனிமத்தின் வழிப்பாய்ச்சல் 


P.V , A = P.V , A , 


எனவே , பொதுவாகத் தொடர்ச் சமன்பாடானது 
P.V , 4 , = P , V , 4 , = ..... = P.V.A . 

( 3.6 அ ) 
பாய்மமானது அமுக்கமற்ற தானால் , 
V. A = V , A , -VAA , 

( 3.6 ஆ ) 
இனி முப்பரிமாண தொடர்ச் சமன்பாட்டை கொள்கை அடிப் 
படையில் வருவிப்போம் . 

படம் 3-7 - ல் உள்ளபடி / x , Ay , Az என்ற பக்கங்களை உடைய 
ஒரு சிறிய தனிமம் ( element ) x , y , z என்ற தேக்காட்டின் அச்சுத் 
தூரத்தில் இருப்பதாக எடுத்துக் கொள்வோம் , அந்தத் தனி 
மத்தின் மத்தியில் அடர்த்தியின் மதிப்பு P ஆகவும் , x , y , z என்ற 
திசைகளில் திசைவேகங்களின் மதிப்பு U , V , W ஆகவும் இருக்கட்டும் . 
தொடர் கொள்கையின்படி இந்தத் தனிமத்திலுள்ள பொருண்மை 
யின் அதிகரிப்பு உள்வரும் பொருண்மைக்கும் வெளிச் செல்லும் 
பொருண்மைக்குமுள்ள வேறுபாட்டிற்குச் சமமாகும் . தூரத்தால் 
ஏற்படும் திசைவேக வேறுபாட்டை எடுத்துக் கொண்டு A B C D 


126 


பாய்ம எந்திரவியல் 


பொருண்மை 


என்ற பக்கத்தின் வழியாக உட்செல்லும் 
வீதமானது 

a ( Pu ) Ax 
Pu- 

Δy Δz 
3x 2 


( Pw 


A ] 


வெளிச் 


செல்லும் 


ABCD என்ற பக்கத்தின் வழியாக 
பொருண்மை வீதமானது 

D ( Pu ) AX 
Pu + 

3x 2 


4 ] ay az 


ஆகவே , இந்தப் பக்கங்களின் 

வழியாகச் 

செல்லும் 
பொருண்மை வீத வேறுபாட்டால் , அந்தத் தனிமத்தினுள் அதிகப் 
படும் பொருண்மை வீதமானது , 

a ( Pu ) 

ΔxΔy Δz 

-3x 
இதேபோல் மற்ற இரண்டு எதிர்ப் பக்கங்களின் வழியாக 
உட்செல்லும் பொருண்மை வீதம் 

a ( Pv ) 

ΔxΔy Δz 
ay 


a { Pw ) Ax Ay z 


Oz 


ஆகவே , தனிமத்தில் அதிகரிக்கும் பொருண்மை வீதமானது 

O ( Pu ) 

a ( Py ) O ( Pw ) 
+ + 

ΔxΔy Δz 
Ox 3y 

3z 
ஒரு அலகு நேரத்தில் அந்தத் தனிமத்தில் ஏற்படும் பொருண்மை 
மாறுபாடானது 

0 ( P Ax Ay Az ) 
+ 

at 
பொருண்மையின் அழியாக் கொள்கையின்படி , இத்தனிமத்தினுள் 
வெளியிலிருந்து உட்புகும் பொருண்மையின் வீதம் , அந்தத் தனி 
மத்தின் பொருண்மை அதிகரிக்கும் வீதத்திற்குச் சமமாக இருக்கும் . 
எனவே , 

0 { Pu ) 

0 (Py ) a ( Pw ) | 
+ 

+ 
Ox ay 

Δx Δy Δz 
Oz 


- [ 4 


9 ( P Ax Ay Az ) 

21 


பாய்ம இயக்கவியல் 


127 


Ax by Az என்ற கன அளவு சுழிக்குச் சுருங்குமானால் , தேக் 
காட்டின் அச்சுத் 

தூர முறையில் முப்பரிமாண தொடர்ச் 
சமன்பாடானது , 
O (Pu) a ( Pv ) 0 ( Pw ) 

ap 
+ + 

( 3.7 அ ) 
Ox ay 2z 

31 


நிலையான ஓட்டத்தில் , 


( a Pu ) + 


3 ( Pr ) 


+ 


a ( Pw ) 

= 0 
2z 


(37 ஆ ) 


3x 


ay 


நிலையான, அமுக்கமற்ற ஓட்டத்தில் , 


0 น 3y 3w 

+ + 
3x ay 

3z 


0 


( 3.7 இ ) 


நிலையான , அமுக்கமற்ற , இரு பரிமாண ஓட்டத்தில் , 


au 3y 
+ 

ay 


= 0 


( 3.8 ) 


ax 


மாதிரிக் கணக்கு 3.3 . u = ax ஆக இருக்கும்போது ஒரு இரு 
பரிமாணப் பாய்ச்சல் புலத்தில் -ன் மதிப்பு என்ன ? 


பாய்ம ஓட்டம் நிகழுமானால் தொடர்ச் சமன்பாடு செல்லுபடி 
யாகும் , 


21 
u = ( ! N ஆதலால் 

3x 


தொடர்ச் சமன்பாடு 38- லிருந்து , 


ay 
ay 


A 


:: v = - /rady = -ay + f ; ( x ) 


- 


ay + f ( x ) 


மாதிரிக் கணக்கு 3-4 . படத்தில் காட்டப்பட்டுள்ள ஒரு 
சிற்றணையில் ( weir ) பிட்டாட்மானியால் 1 , 2 , 3 என்ற இடங்களில் 
முறையே 3.5 மீ / வி , 3-2 மீ / வி , 30 மீ / வி என்ற திசைவேகங்கள் 
கிடைத்தளத்திற்கு 4 ° , 8 ° , 12 ° சாய்வாக இருப்பதாக அளக்கப் 
பட்டிருக்கின்றன . ஒரு மீட்டர் நீளத்திற்கு அந்த சிற்றணை வழிப் 
பாயும் நீரின் வீதத்தைக் காண் . 


128 


பாய்ம எந்திரவியல் 


பாயுவீ தமானது பரப்பு , அந்தப் பரப்பிற்கு நேர்குத்தாக 
உள்ள திசைவேகத்தின் கூறு இவற்றின் பெருக்குத் தொகைக்குச் 
சமம் . 


0.மீ 


3 


2 


0.மீ 


0.மீ 
பு 


புள்ளி 3 - ல் பரப்பிற்கு நேர்குத்தாக 
திசை வேகத்தின் கூறு = 3-5 cos 12 ° 

= 3-5 x 0-978 

= 3 + 42 மீ / வி 
அதேபோல் புள்ளி 2 - ல் 

= 3-2 cos 8 
= 3-2 x 0.99 

= 3:17 மீ / வி 
புள்ளி 3 - ல் 

= 3 cos 4 * 
= 3x 0-998 
= 2 99 மீ / வி 


எனவே , ஒரு மீட்டர் நீளத்தில் பாயுவீ தமானது , 

Q = 1 x ( 3-42 x 01 + 3:17 x 01 + 2 99 x 0-1 ) 

= 0958 மீ / வி . 


மாதிரிக் கணக்கு 3-5 . 03 மீ . இடைவெளியுடைய இரண்டு 
இணைத் தளங்களுக்கிடையே திசைவேகப் பகிர்வு பரவளைவு 
( parabola ) அமைப்புடையதாக இருக்கிறது . அவ்விடைவெளியின் 


பாய்ம இயக்கவியல் 


129 


மத்தியில் உச்ச திசைவேகத்தின் மதிப்பு 0.5 மீ / வி ஆக இருக்கிறது . 
ஒரு அலகு அகலத்தில் ஏற்படும் பாயுவீதம் என்ன ? 


نيل 


1 


0.3 மீவி 


0.3 


பரவளைய 


உச்சி 


சராசரித் திசைவேகம் = 2x0-5 = 1 மீ / வி . 

1 மீ அகலத்தில் பாயுவிதம் = 03x1x = 01 மீ / வி . 
3.8 . இயக்க வகைகள் ( Types of Motion ) 

ஒரு பாய்மத் தனிமமானது பாய்ச்சல் புலத்தின் வழியாகச் 
செல்லும்போது கீழ்க்கண்ட ஒன்று அல்லது மேற்பட்ட வகை 
இயக்கங்களுக்குள்ளாகிறது : ( 1 ) நேர்ப் பெயர்ச்சி ( translation ) , 
( 2 ) நேர் வடிவ மாற்றம் ( linear deformation ) , ( 3 ) கோண வடிவ 
மாற்றம் ( angular deformation ) , ( 4 ) சுழற்சி ( rotation ) . 
y 

T 


y 


vat 


3v 

ay 


эу 


| 


ay 


ду 


uot 


| 


| 


AX 


--- 
( ஆ ) நேர் வடிவ மாற்றம் 


du 
ax 


அ ) நேர்ப்பெயர்ச்சி 


392y 


- ( Sy ayat 


De / 2 


182 


Xax 


e 


1 ( exax)at 
T 


AX 


( இ ) கோண வடிய மாற்றம் 


( ஈ ) சுழற்சி 


படம் 3-8 . இயக்கத்தின் வகைகள் 


பா . எ .-- 9 


130 - 


பாய்ம எந்திரவியல் 


ஒரு பாய்மத் தனிமமானது உருமாறாமல் ஒரு இடத்திலிருந்து 
மற்றொரு இடத்திற்கு அதன் நடுக்கோடுகளின் நீளம் மாறாமல் 
அதன் புதிய அமைப்பானது பழைய அமைப்பிற்கு இணையாக 
இருக்கும்படி நகருமானால் அதற்கு நேர்ப் பெயர்ச்சி எனப் பெயர் . 
இப்படி இடம் மாறும்போது நடுக் கோடுகளின் நீளங்கள் மட்டும் 
மாறுமானால் நேர் வடிவமாற்றம் எனப் பெயர் . இந்த அமைப்பு 
படம் 3-8 ( ஆ ) -ல் காட்டப்பட்டுள்ளது . இரு பரிமாண பாய்மத் 
தனிமத்தில் நேர் வடிவமாற்றத்தால் அதன் இரு பக்க நீளங்களும் 
மாறுகின்றன . 


தனிமத்தின் இரு அடுத்துள்ள ( adjacent ) பக்கங்களின் இடைக் 
கோணம் படம் 3 • 8 ( இ ) -ல் உள்ளபடி மாறுமானால் அதற்குக் 
கோண வடிவமாற்றம் எனப் பெயர் . இரண்டு அடுத்துள்ள 
பக்கங்களின் சராசரிக் கோண மாற்றம் கோண வடிவமாற்றத்தின் 
அளவாகக் கருதப்படுகிறது . படத்திலிருந்து , 


8. = 

Ov Ax 
3x Ax 


Oy 
3x 


02 


au Ay 
δvΔy 


ou 
ay 


ay 
மொத்தக் கோண மாற்றம் = 81 + 8 , = 

ax 


+ 


0 น 
3y 


எனவே , இரு பரிமாண அமைப்பில் கோணமாற்றமானது 


1 ay au 

+ 
2 ( 3x 3y 


படம் 3 • 8 ( ஈ ) , ஒரு பாய்மத் தனிமத்தின் சுழற்சியை விளக்கு 
கிறது . இந்தக் காகிதத்திற்கு 0 வழியாக நேர்குத்தாக உள்ள 
Z- அச்சில் பாய்மத் தனிமமானது முழுவதும் சுழற்சி அடைகிறது . 
இந்தப் படத்தில் சுழற்சியால் ஏற்படும் விளைவு மட்டுமே காட்டப் 
பட்டுள்ளது . OA , OB என்ற இரண்டு பக்கங்களின் கோணத் 
திசைவேகங் களின் கூட்டுத் தொகையின் சராசரியே அத்தனி 
மத்தின் நிகரச் சுழற்சியாகும் . மெய்ப் பாய்ம இயக்கங்களில் இந்தச் 
சுழற்சி ஏற்படுவ தால் , இந்த வகை இயக்கமானது மிக முக்கிய 
மானது . ஒரு இரு பரிமாணத் தனிமத்தில் ஏற்படும் சுழற்சியின் 
மதிப்பை இப்போது வருவிப்போம் . 


131 


பாய்ம இயக்கவியல் 
OA என்ற பக்கத்தின் கோணத் திசைவேகம் , 

3y 

ΔxΔΙ 
எல்லை 181 எல்லை 3x 

Ov 
At - 0i At At - 0 Ax . At 

ax 


WOA 


OB என்ற பக்கத்தின் கோணத் திசைவேகம் , 

au 
எல்லை 18 , 

எல்லை 
A1 + 0 

ΔyΔ : 


% ayat 


WOB 


A + 0 At 


21 
ay 


சராசரி கோணத் திசைவேகம்ய, 


1 
2 


( 82- % ) ( 3-10 ) 


45 


மேலே உள்ள சமன்பாடு z- அச்சைச் சுற்றி உண்டாகும் சுழற் 
சியைத் தருகிறது . சுழற்சியின் இரு மடங்கு மதிப்பிற்குச் சுழற் 
தன்மை ( vorticity ) எனப் பெயர் . சுழற்சியற்ற ஓட்டத்தில் சுழற் 
சியின் மதிப்புச் சுழியாக இருக்கும் . ஆகவே , 

2 au 
3x ay 


முப்பரிமாணப்பாய்ச்சலில் கீழேயுள்ள மூன்று சமன்பாடுகளும் 
x- , y- , z- அச்சுக்களைச் சுற்றி உண்டாகும் சுழற் தன்மைகளைக் குறிக் 
கும் சுழற்சியற்ற நிலைமைக்கு அவற்றின் மதிப்புகள் தனித் தனியே 
சுழியாக வேண்டும் . 

aw ay 
* = 24x 

ay 32 

au Ow 
1 = 2wy = 

OZ 

2x 

Ov au 
1 = 2wz 

0 

(311 ) 
2x ay 


39. சுழற்சியற்ற , சுழற்சியுள்ள ஓட்டங்கள் ( Irrotational and 

Rotational Flows ) 
சுழற்சியற்ற , சுழற்சியுள்ள ஓட்டங்களை சில எடுத்துக்காட்டு 
களால் விளக்குவோம் . இரண்டு இணைத் தளங்களுக்கு இடையே 
படம் 3-9 ( அ ) -ல் காட்டியுள்ளபடி ஒரு பாகுநிலையற்ற பாய்மம் 
பாய்வதாக எடுத்துக் கொள்வோம் . இதில் திசைவேகப் பகிர்வு 
சீராக இருக்கும் ; ஆகவே , இழைக் கோடுகளுக்கு இடையேயுள்ள 
தூரங்கள் சமமாக இருக்கும் . 00 என்ற இழைக்கோட்டிற்கு 
நேர்குத்தாக a b c என்ற சிறிய துரும்பு விடப்படுமானால் , அது 


132 


பாய்ம எந்திரவியல் 


தன் திசை அமைப்பை ( orientation ) அந்த இழைக் கோட்டில் 
செல்லும் போது மாற்றிக் கொள்வதில்லை . b வழியாகக் காகிதத் 
திற்கு நேர்குத்தாக உள்ள அச்சில் அது எந்தவிதமான சுழற்சிக்கும் 
உட்படுவதில்லை . ஆகவே , இந்தப் பாய்ச்சலானது சுழற்சியற்றது 
எனத் தெரிகிறது . 


// 


0 


b 


b 


0 


o 


{ அம 


படம் 3 9 , சுழற்சியற்ற , சுழற்சியுள்ள ஓட்டங்கள் 
படம் 3.9 ( ஆ ) -ல் இரு பரிமாண மெய்ப் பாய்ம ஓட்டம் காட்டப் 
பட்டுள்ளது . பாய்மத்தின் பாகுநிலைத் தன்மையாலும் எல்லைகளில் 
திசைவேகம் சுழியாக இருக்க வேண்டுமாதலாலும் , திசைவேகப் 
பகிர்வு சீராக இருப்பதில்லை . இழைக் கோடுகளுக்கு இடையே 
யுள்ள இடைவெளியின் தூரம் திசைவேகத்தின் மதிப்பிற்கு எதிர் 
விகிதத்தில் இருக்கும் . 00 என்ற இழைக் கோட்டிற்கு நேர்குத்தாக 
abc என்ற துரும்பை அந்த ஓட்டத்தில் இட்டால் , அது கொஞ்ச 
தூரம் சென்ற பின் ஒரு சாய்ந்த நிலையைப் படத்தில் காட்டியுள்ள 
படி அடையும் . a என்ற முனையை விட C என்ற முனை வேகமாகச் 
செல்வதால் இந்தச் சாய்வு ஏற்படுகிறது . இதிலிருந்து அந்தத் 
துரும்பு b என்ற புள்ளியில் சுழல்கிறது எனத் தெரிகிறது . ஆகவே , 
இந்தப் பாய்ச்சலானது சுழற்சியுள்ளதாகும் . 

சுழற்சியற்ற , 
சுழற்சியுள்ள 
டங்களை 

விளக்க 
மற்றுமொரு எடுத் 
துக் காட்டைப் 
பற்றிப்படிப்போம் . 
படம் 3.10 ( அ ) -ல் 
உள்ள கட்டற்ற 
சுழலில் ( free vort 
ex ) தொடு கோட் 
டுத் திசைவேகம் 

( tangential velo 
( அ ) கட்டற்ற சுழல் 

city ) ஆரத் தூரத் 
படம் 3-10 . சுழற்சியற்ற , சுழற்சியுள்ள சுழல்கள் திற்கு எதிர் விகிதத் 


C 


0 


2 


C 


2 


பாய்ம இயக்கவியல் 


133 


திலுள்ளது . இந்தத் திசைவேகப் புலத்தில் 00 என்ற இழைக் 
கோட்டிற்கு நேர்குத்தாக abc என்ற துரும்பை இட்டால் , அந்தப் 
புலத்தில் பல இடங்களில் அத் துரும்பு எப்படி இருக்கும் என்று 


b 


. 


C 


o 


c ba 


2 


2 


( ஆ ) திணிச்சுழல் 


படம் 3:10 . சுழற்சியற்ற , சுழற்சியுள்ள சுழல்கள் 
காட்டப்பட்டுள்ளது . C என்ற முனை a என்ற முனையைவிட வேக 
மாகச் சென்றாலும் , அந்தத் துரும்பின் திசை அமைப்பு அக் 
கட்டற்ற சுழலின் மத்திக்கு திசை அமைப்பில் மாறவில்லை என்பது 
தெளிவு . ஆகவே , கட்டற்ற சுழலில் பாய்ம ஓட்டம் சுழற்சியற்றது 
எனத் தெரிகிறது . ஆனால் படம் 3-10 ( ஆ ) -ல் காட்டப்பட்டுள்ள 
திணிச்சுழலில் (forced vortex ) தொடு கோட்டுத் திசைவேகம் 
ஆர தூரத்திற்கு நேர் விகிதத்திலிருக்கிறது . abc என்ற துரும்பு 
புலத்தில் 00 என்ற 

என்ற இழைக் கோட்டில் செல்லும்போது 
எப்போதும் ஆரத் திசையிலேயே ( radial direction ) இருக்கும் . 
ஆகவே , அந்தச் சுழலின் மையத்திற்கு இத் துரும்பு திசை அமைப் 
பில் மாறுகிறது எனத் தெரிகிறது . எனவே , திணிச்சுழல் பாய்ச்சல் 
சுழற்சியுள்ளது . 


3.10 . சர்க்குலேஷன் ( Circulation ) 

ஒரு மூடிய ( closed ) பாதையைச் சுற்றி உண்டாகும் பாய்ச்ச 
லின் தன்மையை விளக்க சர்க்குலேஷன் பயன்படுகிறது . இதற்கும் 
சுழற்தன்மைக்கும் ( vorticity ) நெருங்கிய தொடர்பு உள்ளது . 
ஒரு பாய்மப் புலத்திலுள்ள மூடிய பாதையில் படம் 3-11 - ல் உள்ள 
படி dL என்ற சிறிய நீளத்தை எடுத்துக் கொள்வோம் . அந்தச் 
சிறிய நீளத்திற்கு நேர்குத்தாக V. என்ற திசைவேகக் கூறு 
தொழிற்படுகிறது . VL என்ற திசைவேகக் கூறு தொடுகோட்டுத் 


134 


பாய்ம எந்திரவியல் 


திசையில் தொழிற்படுகிறது . இந்த மூடிய பாதைக்குக் குறுக்கே 
பாயும் பாய்மத்தின் பாயுவீதம் / VadL ஆகும் . அதே போல் 
அந்த மூடிய பாதையின் வழி இடஞ்சுழியாக / VLdL என்ற 


VL 


dL 


படம் 3.11 . ஒரு மூடிய பாதையைச் சுற்றி சர்க்குலேஷன் 
தொகையை ( integral ) எடுத்துக் கொண்டால் , அந்தத் தொகையின் 
மதிப்பு அப் பாதையின் சர்க்குலேஷன் வலிமைக்குச் ( strength of 
circulation ) சமமாகும் . ஆகவே , சர்க்குலேஷனை ஒரு மூடிய பாதை 
யில் V.dL என்பதற்குக் கோட்டுத் தொகையீடு ( line integral ) என 
வரையறுக்கிறோம் , சர்க்குலேஷனை | - ( காம்மா ) என்ற கிரேக்க 
எழுத்தால் குறிப்பது வழக்கம் . 

T = Vi dL 

( 3-12 ) 


= 


சர்க்குலேஷன் ஒரு திசைவேகப் புலத்தின் தன்மையைக் குறிக் 
கிறது . சர்க்குலேஷன் இருந்தால் அப் பாய்மப் புலத்திலுள்ள 
துகள்கள் ஒரு மூடிய பாதையில் சுற்றுகின்றன எனக் கொள்ள 
லாகாது . 

படம் 3-12 - ல் உள்ளபடி Ax , Ay என்ற பக்கங்களை உடைய 
ஒரு இரு பரிமாணத் தனிமத்தை எடுத்துக் கொள்வோம் . அந்த 
தனிமத்தைச் சுற்றியுள்ள சர்க்குலேஷனின் வலிமையானது 


T = 


fi vu dz 


ABCD 


= 4bx + ( v + &# as) ay- (++ %% ay ) ax-> Ay 
- ( 3 - & %) an A 


Ax Ay 


பாய்ம இயக்கவியல் 


135 


எனவே , ஒரு அலகு பரப்பில் சர்க்குலேஷனானது , 


Hy- ( - 3% ) -2 , 


( 3-13 ) 


yA 


( u + yay ) 


-dy 


{ u + Yax ) 


V 


0 

X 
படம் 3:12 . தனிமத்தைச் சுற்றி சர்க்குலேஷன் 


ஆகவே , ஒரு அலகு பரப்பில் சர்க்குலேஷனின் மதிப்பு அந்த 
பரப்பின் தளத்திற்கு நேர்குத்தாக உள்ள கோணத் திசைவேகத் 
தின் அளவிற்கு இருமடங்காகும் . சுழற்சியற்ற பாய்ம ஓட்டங்க 
ளில் 4 , = 0 . எனவே , ஒரு மூடிய பாதையைச் சுற்றியுள்ள சர்க்கு 
லேஷன் சுழற்சியற்ற ஓட்டங்களில் விசித்திரப் புள்ளிகளைத் தவிர 
( except singularities ) சுழி யாக இருக்கும் . 


3.11 . இழைச் சார்பு ( Stream Function ) 

படம் 3-13 - ல் இரு பரிமாண , நிலையான , அமுக்கமற்ற 
பாய்ச்சலில் உண்டாகும் 
இழைக்கோட்டமைப்பு 

YY 

8 
( streamline pattern ) காட்டப் 
பட்டுள்ளது . இதில் A என்ற 

P 
புள்ளி நிலையாகவும் ( fixed ) 
B என்ற புள்ளி அந்தப் பாய்ச் 
சல் புலத்தில் இடம் மாறும் 

4 : 0 
தன்மையுள்ளதாகவும் இருக் 

A 
கட்டும் . அந்த இரு புள்ளிகளை 

AL 
யும் APB அல்லது AQB என்ற படம் 3-13 . இழைச் சார்பு 


136 


பாய்ம எந்திரவியல் 


யாதாமொரு ( arbitrary ) வளைகோடுகளால் இணைக்கலாம் . 
Z-திசையில் அலகு கனமுள்ள பாய்ச்சல் புலத்தை எடுத்துக் 
கொண்டால் , APB , AQB வழியாகச் செல்லும் பாயு வீதங்கள் 
சமமாக இருக்க வேண்டும் . இந்தப் பாயு வீதமானது A , B என்ற 
புள்ளிகளின் இருப்பிடங்களைப் பொறுத்தது . ஆனால் A என்பது 
நிலையான புள்ளியாதலால் , பாயுவீதமானது B- யின் இடத்தைச் 
சார்ந்தது . இந்தச் சார்பிற்கு இழைச் சார்பு ( stream function ) 
எனப் பெயர் . இதை / என்ற கிரேக்க எழுத்தால் குறிக்கிறோம் . 
V என்ற சார்பின் மதிப்பை A- யில் சுழியெனக் கொண்டால் , 
B யிலுள்ள -யின் மதிப்பு A , B என்ற புள்ளிகளுக்கிடையேயுள்ள 
பாயுவீதத்தைக் குறிக்கும் . 

B வழியாகச் செல்லும் இழைக் கோட்டில் B என்ற ஏதாவ 
தொரு புள்ளியை எடுத்துக் கொள்ளவும் . BB வழியாகப் பாய்மம் 
பாயாதாதலால் AB வழியாகப் பாயும் பாயுவீதம் APB வழியாகப் 
பாயும் பாயுவீதத்திற்குச் சமமாக இருக்க வேண்டும் . ஆகவே , V 
என்ற சார்பின் மதிப்பு B என்ற புள்ளியிலும் B என்ற புள்ளி 
யிலும் சமமாக இருக்கும் . எனவே , அந்த இழைக் கோட்டில் 
V என்ற சார்பின் மதிப்பு மாறிலியாகும் . இதேபோல் ஒவ்வொரு 
இழைக் கோட்டிற்கும் அதற்கான சார்பின் மதிப்பு வேறு வேறாக 
இருக்கும் . ஆகவே , இரண்டு இழைக் கோட்டிற்கிடையேயுள்ள 
பாயுவீதம் அந்த இழைக் கோடுகளின் சார்பு மதிப்புகளின் வேறு 
பாட்டிற்குச் சமமாகும் . 


yA 


D 


d - dip 


W + 44 


E 


0 


படம் 3-14 . திசைவேகக் கூறுகளும் இழைச் சார்பும் 
x , y- திசைகளில் திசைவேகத்தின் கூறுகளின் மதிப்பிற்கும் ,, 
இழைச் சார்புகளுக்கும் உள்ள தொடர்பை இனி நிறுவுவோம் , 


பாய்ம இயக்கவியல் 


137 


படம் 3-14 - ல் உள்ள AB , CD என்ற இழைக்கோடுகளின் இழைச் 
சார்புகளின் மதிப்பு முறையே , / + 1 / ஆக இருக்கட்டும் . 
அந்த இழைக்கோடுகளுக்கு இடையேயுள்ள நேர்குத்து ( normal ) 
தூரமான mn- ன் மதிப்பு An ஆக இருக்குமானால் , 

A = q./n 
இதில் ஏ என்பது இழைக் கோடுகளுக்கு இடையேயுள்ள சராசரித் 
திசைவேகத்தைக் குறிக்கும் . இப்போதுே An - 0 ஆகும் போது 

aoy 
9 

( 3.14 ) 
a 1 
இதிலிருந்து / என்ற சார்பின் தனிமதிப்பு ( absolute value ) 
முக்கியமான தல்ல ; திசைவேகம் அல்லது பாயுவீ தத்தைக் கணக்கிட 
இரண்டு இழைக் கோடுகளினுடைய சார்புகளின் மதிப்பு வேறு 
பாடே தேவை எனத் தெரிகிறது . ஆகவே , V = 0 என்ற மதிப்பை 
எந்த ஒரு இழைக் கோட்டிற்கும் நம் விருப்பப்படி இடலாம் . 
இப்போது mn வழியாகச் செல்லும் பாயுவிதம் , mp , np என்ற 
இரண்டு பக்கங்களின் வழியாகச் செல்லும் பாயுவீ தங்களின் 
கூட்டுத் தொகைக்குச் சமமாகும் , Dp ( = 4y ) என்ற பக்கத்திற்கு 
நேர்குத்தாக உள்ள திசைவேகக் கூறு u ஆகவும் mp ( = 2x ) என்ற 
பக்கத்திற்கு நேர்குத்தாக உள்ள திசைவேகக் கூறு v ஆகவும் 
இருக்கட்டும் , பொதுவாகக் கையாளப்படும் குறிமுறையைக் 
கையாண்டு சமன்பாடு 3-14 - ஐ அடைவதற்குக் கையாண்ட 
முறைப்படி , 

A / 
ay 
aay 

( 3-15 ) 

Ox 
என்ற சமன்பாடுகளை அடையலாம் . மேலே உள்ள மதிப்புக்களை 
சமன்பாடு 3.5 ( அ ) - ல் இட்டால் 

04 

a / 
dy: + dx = 0 

ay 3x 
இந்தச் சமன்பாட்டின் இடது பக்கம் x , y என்ற இரண்டின் 
சார்பையுடைய / என்ற சார்பின் மொத்த வகையீடான ( total 
differential ) d ) ஆகும் . இப்போது dy = 0 . ஆகவே , ஒரு இழைக் 
கோட்டில் 

ஆகும் . இரண்டு இழைக் கோடுகளுக்கும் 
இடையேயுள்ள பாயுவீ தம் இழைச் சார்புகளின் வேறுபாடாகும் . 
ஆகவே , 
q = / . - 

(316 ) 


17 


138 


பாய்ம எந்திரவியல் 


இழைச் சார்பு பற்றிய கருத்துக்களை முப்பரிமாணப் பாய்ச்சல் 
களுக்கும் பயன்படுத்தலாம் . 


t = 


2 ) 


மாதிரிக் கணக்கு 36. ஒரு இழைச்சார்பு V = x + y என்ற 
சமன்பாட்டால் குறிக்கப்படுசிறது . x , y திசைகளில் உள்ள திசை 
வேகக் கூறுகளை ( 1 , 3 ) என்ற புள்ளியில் மதிப்பிடு . 

V = x + y ? 
8 2 

( x + y ) = 2y 
ay 

3 

( x + y ) = -1 

Ox 3x 
( 1 , 3 ) என்ற புள்ளியில் , 

u = 2x 3 = 6 

v = -1 = -1 
மேலே யுள்ள இழைச் சார்பு தொடர்ச் சமன்பாட்டையும் 
பூர்த்தி செய்கிறது . 


3-12 . திசைவேக அழுத்தம் ( Velocity Potential ) 

மின்சாரமானது மின் அழுத்தம் ( voltage ) எந்தப் பக்கம் குறை 
வாக இருக்கிறதோ அங்கு நோக்கிப் பாய்கிறது . இரண்டு புள்ளி 
களுக்கிடையேயுள்ள மின்சார ஓட்டம் அந்தப் புள்ளிகளின் அழுத்த 
வேறுபாட்டைப் பொறுத்தது . அதேபோல் இரண்டு புள்ளிகளுக் 
கிடையே நிகழும் திசைவேகப் பாய்ச்சலானது அந்தப் புள்ளி 
களுக்கிடையே உள்ள ஒரு வகை அழுத்த வேறுபாட்டைப் பொறுத் 
திருக்க வேண்டுமென நாம் எளிதில் ஊகிக்கலாம் . அந்த அழுத்த 
வேறு பாடே திசைவேக 

அழுத்தமென ( velocity potential ) 
அழைக்கப்படுகிறது . இது டி என்ற கிரேக்க எழுத்தால் குறிக்கப் 
படுகிறது . டி - யின் மதிப்பு அதன் இடத்தையும் , காலத்தையும் 
சார்ந்தது . இது திசையிலிச் சார்பாகும் ( scalar function ) . 
அதற்குத் தனி மதிப்பு ( absolute value ) கிடையாது . ஒரு நிலையான 
பாய்ச்சலை எடுத்துக் கொண்டால் , x- , y , z- திசைகளில் முறையே 
திசைவேகக் கூறுகள் 

0p 
3x 
02 


( 3-17 ) 


27 


பாய்ம இயக்கவியல் 


139 


எந்தக் கோட்டில் அழுத்தமானது ஒரே 

அளவினதாக 
இருக்கிறதோ அதற்கு அழுத்தக் கோடு ( potential line ) எனப் 
பெயர் . ஆகவே , ஒரு பாய்ச்சலுக்கு அழுத்தச் சார்பு இருக்கு 
மானால் , ஒரே அழுத்தமுள்ள அழுத்தக் கோடுகளை வரைவது 
சாத்தியமாகும் , 

என்ற அழுத்தச் சார்பின் சில பண்புகளை வருவிப்போம் . 
சமன்பாடு 3.17 - ல் உள்ள u , v , W , என்ற திசைவேகக் கூறுகளின் 
மதிப்பைச் சுழற்தன்மைக்கான CAT600 56116 ( expressions ) 
இட்டால் , 
Ow Ou 

028 

a 9 
24x = 

+ 
ay a z ay 02 

az ay 


24 ,- ( : - ) -- * + * " 


ay 

02 
24 , = 

ap 

+ 
ax ax 

axgy дудх 
இப்போது டி என்பது தொடர்வான சார்பானால் 

ap ap 

ay 02 azay 
முதலியன ஏற்படும் . எனவே , ம x = wv = w , = 0 ஆகும் . இது சுழற்சி 
யற்றிருப்பதற்கான நிபந்தனையாகும் . ஆகவே , திசைவேகச் சார்பு 
இருக்குமானால் அந்த பாய்ச்சல் சுழற்சியற்ற தாக இருக்கவேண்டும் . 
இதன் மறுதலையும் ( converse ) உண்மையாகும் . 

திசைவேகக் கூறுகளை , நிலையான , அமுக்கமற்ற பாய்ச்சலுக் 
கான தொடர்ச் சமன்பாட்டில் இட்டால் நாம் கீழ்க்கண்ட 
லெப்லாஸ் ( Laplace ) சமன்பாட்டை அடைகிறோம் . 
0p 09 02 

= 0 

( 3:18 ) 
ay 

az 


+ 


+ 


2 


ax2 


ஆகவே , எந்தச் சார்பு லெப்லாஸ் சமன்பாட்டைப் பூர்த்தி 
செய்கிறதோ அந்தச் சார்பு நிலையான , அமுக்கமற்ற , சுழற்சியற்ற 
பாய்ச்சலைக் குறிக்கும் எனக் கொள்ளலாம் . இதையே நாம் 
அழுத்தப் பாய்ச்சல் அல்லது அழுத்த ஓட்டம் ( potential flow ) 
என்கிறோம் . 


இழைச் சார்பு சுழற்சியுள்ள , சுழற்சியற்ற இரண்டு வகை 
ஓட்டங்களுக்கும் பொருந்தும் . ஆனால் அழுத்தச் சார்போ சுழற்சி 


140 


பாய்ம எந்திரவியல் 


யற்ற ஓட்டங்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் . சுழற்சியற்ற 
ஓட்டங்களில் / , என்ற இரண்டு சார்புகளும் லெப்லாஸ் சமன் 
பாட்டைப் பூர்த்தி செய்வ தால் அவைகளை 

அவைகளை ஒன்றுக்கொன்று 
மாற்றி எழுதலாம் . 


சமன்பாடுகள் 3-15 , 3-17 - ன் உதவியால் ஒரு நிலையான , 
அமுக்கமற்ற , சுழற்சியற்ற பாய்ச்சல்களுக்கு இழைச் சார்பு , 
அழுத்தச் சார்பு இவற்றிற்கான தொடர்புகளைக் கீழ்க்கண்டவாறு 
எழுதலாம் . 

ô 4 
ay ox 
ô 4 0 

( 3:19 ) 
Ox 
இவற்றிற்கு கோஷி - ரீமான் ( Cauchy - Reimann ) சமன்பாடுகள் 
எனப்பெயர் . 


ау 


மாதிரிக் கணக்கு 3-7 . | = x - y என்ற சமன்பாடு இரு 
பரிமாணப் பாய்ச்சலைக் குறிக்கிறது என நிரூபி . அதன் அழுத்தச் 
சார்பு என்ன ? 


| என்ற சார்பு லெப்லாஸ் சமன்பாட்டைப் பூர்த்தி செய்தால் 
அது சுழற்சியற்ற பாய்ச்சலுக்கானது எனத் தெரியும் , 

V = x2 - y 
04 - 04 

2-2 = () 
8x2 

ay 


+ 


எனவே , / என்ற சார்பு இரு பரிமாண , சுழற்சியற்ற பாய்ச்சலைக் 
குறிக்கிறது . 

0 a / 

-2y 
3x 3 ; 
ஃ = 2xy + f ( x ) 

...... ( அ ) 
0 . ay 

--2x 
ay | 

3x 


ஃ ¢ = 2xy + f ( x ) 

...... ( ஆ ) 
= 2xy + c ( மாறிலி ) என்ற சமன்பாடு மேலேயுள்ள அ , ஆ 
என்ற சமன்பாடுகளைப் பூர்த்தி செய்யும் . 


பாய்ம இயக்கவியல் 


141 


3-13 . பாய்மப் பாய்ச்சல் வலை ( Flow - net ) 

நிலையான , இரு பரிமாண , அமுக்கமற்ற பாய்ச்சலில் ஒரு 
இழைக் கோட்டில் ( x , y ) என்ற சார்பின் மதிப்பு மாறிலியாகும் 
என்று முன்னர் படித்தோம் . அழுத்தப் பாய்ச்சலில் - ( x , y ) என்ற 
சார்பு சம அழுத்தக் கோடுகளில் மாறிலியாகும் . 


= 
3C 


02 


An 


2C 


BS 


C 


P = 20 


டி 


22 


WE3C 


படம் 3.15 . பாய்ச்சல் வலை 


படம் 315 - ல் உள்ளபடி ஒரு சம அழுத்தக் கோட்டிலுள்ள 
A , B என்ற புள்ளிகளை எடுத்துக் கொள்வோம் . இந்த இரண்டு 
புள்ளிகளுக்கிடையே அழுத்த வேறுபாடு இல்லையாதலால் AB 
என்ற கோட்டில் எந்த விதமான திகைவேகக் கூறும் இயங்க 
முடியாது . அதாவது B யானது A- யை அணுகும் போது அந்தச் 
சம் அழுத்தக் கோட்டில் ( கோட்டில் ) A என்ற புள்ளியிலுள்ள 
தொடு கோட்டுத் திசையில் எந்தத் திசைவேகக் கூறும் இயங்காது . 
எனவே , என்ற திசைவேகமானது அந்தச் சம அழுத்தக் கோட்டில் 
எந்த இடத்திலும் அதற்கு நேர்குத்தாக இருக்கும் . ஆனால் திசை 
வேகமானது இழைக் கோட்டிற்கு எந்த இடத்திலும் தொடு 
கோடாக இருக்கிறது என்று முன்னர் வரையறுத்துள்ளோம் . 
ஆகவே , இழைக் கோடும் , சம அழுத்தக் கோடும் ஒன்றையொன்று 
நேர்கோணத்தில் சந்திக்கின்றன . A என்பது எந்தப் புள்ளியையும் 
குறிக்குமாதலால் , இழைக் கோடுகளும் , சம அழுத்தக் கோடுகளும் 


142 


பாய்ம எந்திரவியல் 


ஒன்றையொன்று நேர்குத்தாக வெட்டிக் கொள்ளும் வலையமைப்பு 
(flow - net ) போன்றிருக்கும் எனக் கொள்ளலாம் . 


இரண்டு அடுத்தடுத்துள்ள இழைக் கோடுகளிடையே உள்ள 
பாயுவீதம் சமமாகும் . ஆகவே , படம் 3-15 - ல் , 

v , An , = } , an , 
dp 

do 
ஆனால் 

A = c 


Y1 = 


ds , 


ds , 


ஆகவே , 


P As = v , As , = - ¢ = c 


மேலும் 


Y1 


Ans | 


AS. 
AS 


( 3-20 ) 


V 2 


an 


இதிலிருந்து 


An , = as , 
An = As . 


எனத் தெரியும் . 


ஆகவே , ஒரு இரு பரிமாண , சுழற்சியற்ற பாய்ச்சலுக்குத் 
தகுந்த முறையில் 4 , - சார்புகளைத் தேர்ந்தெடுத்து நேர்குத்தாக 
வெட்டிக் கொள்ளும் இழைக் கோடுகள் , சம அழுத்தக் கோடுகள் 
இவற்றால் ஆன வலைபோன்ற அமைப்பை அடைவது சாத்தியம் . 
இந்த அமைப்பிற்குப் பாய்ச்சல் வலை ( flow - net ) எனப் பெயர் . இதில் 
ஒவ்வொரு சதுக்கமும் ( grid ) சுழி மதிப்பை அடையும் அளவிற்குச் 
சிறிய தாகும்போது அது சதுர வடிவமுடையதாக இருக்கும் . 


பாய்ம ஓட்டமானது சுழற்சியற்றதாக இருந்தால் மட்டுமே 
அதற்கான பாய்ச்சல் வலையை வரைய முடியும் . சுழற்சியுள்ள 
ஓட்டங்களில் பாய்ச்சல் வலை சதுரமாக அமையாததால் அந்த 
ஓட்டங்களுக்குப் பாய்ச்சல் வலை வரைய முடியாது . பொதுவாகப் 
பாய்மம் பாய்ந்து செல்லும் அமைப்பில் எல்லைகள் இழைக் கோடு 

இருக்குமாதலால் , ஒவ்வொரு அமைப்பிற்கும் இந்தப் 
பாய்ச்சல் வலை தனித்துவம் வாய்ந்தது . 


களாக 


இந்தப் பாய்ச்சல் வலையை வரைபட ( graphical ) முறையாலோ 
அல்லது மின்சார ஒப்புமை ( electrical analogy ) முறையாலோ 
அல்லது எண்சார் பகுப்பாய்வு ( numerical analysis ) முறையாலோ 
அடையலாம் . பாய்ச்சல் வலையை முப்பரிமாணப் பாய்ச்சல்களுக்கும் 


பாய்ம இயக்கவியல் 


143 


பயன்படுத்தலாம் . வரைபட முறையில் இரு பரிமாணப் பாய்ச்ச 
லுக்கு எப்படி வரைவது என்று படம் 3-16 - ல் விளக்கப்பட்டுள்ளது . 


A 


NAn 


0s 


B 


படம் 3:16 . குவியும் அமைப்பிற்குப் பாய்ச்சல் வலை 


குவியும் பாதையிலுள்ள இரு எல்லைகளையும் இழைக் கோடுகளாகக் 
கருதலாம் . மேலும் ஐந்து இழைக் கோடுகள் ஒன்றுக்கொன்று சம 
தூரத்திலிருக்கும்படி எல்லைகளுக்கு இடையிலுள்ள இடத்தை ஆறு 
பாகங்களாகப் பிரிக்கின்றன . மேலும் துல்லிதமாக பாய்ச்சல் வலை 
வரைய வேண்டுமானால் அதிகப்படியான இழைக் கோடுகளை 
வரைந்து கொள்ளலாம் . AB என்ற சம அழுத்தக் கோடு அந்த 
இழைக் கோடுகளுக்கு நேர்குத்தாக இருக்கும்படி வரையப்படுகிறது . 
மற்றொரு சம அழுத்தக் கோடு As = An ஆக இருக்கும்படி வரை 
யப்பட்டால் , இழைக் கோடுகளும் , சம அழுத்தக் கோடுகளும் 

உண்டாக்குவதைக் காணலாம் . இப்படிப் 
பட்ட சதுரங்களை சீரற்ற ஓட்டத்தை விட , சீரான ஒட்டங் 
களுக்கு வரைதல் எளிது . சீரற்ற ஓட்டங்களில் இழைக் 
கோடுகளும் , சம அழுத்தக் கோடுகளும் வளைந்திருக்கும் . இருந்த 
போதிலும் அவைகள் ஒன்றையொன்று நேர்குத்தாக வெட்டும்படி 
வரைய வேண்டும் . இவ்வாறு வரைவதற்குப் பழக்கமும் , 
பொறுமையும் தேவை . வரைந்த பாய்ச்சல் வலையைப் படத்தில் 
காட்டியுள்ளபடி மூலைவிட்டங்கள் 

விட்டுவிட்டு இல்லாமல் 
தொடர்ச்சியாக வரையமுடிகிறதா எனக் கண்டு சோதித்துக் 
கொள்ளலாம் . மேலும் மூலைவிட்டங்களும் ஒரு சதுர வலையை 
உண்டாக்கவேண்டும் . 


சதுரங்களை 


ஒரு மின்புலத்தில் மின் அழுத்த வீழ்ச்சி ( voltage drop ) , 
மின்சார ஓட்டம் ஆகியவை ஒரு நிலையான , ஒருபடித்தான பாய்ச் 
சல் புலத்தில் அழுத்த வேறுபாட்டிற்கும் திசைவேகத்திற்கும் 


144 


பாய்ம எந்திரவியல் 


ஒப்புமை உடையன . ஒரு மின் ஒப்புமை அமைப்பு படம் 3 : 17 - ல் 
காட்டப்பட்டுள்ளது . குவிந்துள்ள பாதையின் அமைப்பிற்கு 


மீன்கலம் 


+ 


* 


மின் அழுத்தமானி 


100 % 


75 % 


( கடத்தி 


கடத்தாப் , 
பொருள் 


மின்பகு பொருள் 
0 % 


படம் 3-17 . மின் ஒப்புமைக் கருவி 


இழைக் கோடுகளை மின் ஒப்புமை எவ்வாறு வரைவது என்பதை 
விளக்குவோம் . குவிந்துள்ள பாதையின் எல்லைகளுக்கு மின் 
கடத்திகள் ( conductors ) பயன்படுத்தப்படுகின்றன . அந்தப் 
பாதையின் இரண்டு பக்கங்களிலும் ஓட்டத்திற்கு நேர்குத்தாக 
மின்கடத்தாப் ( non - conductors ) பொருள்கள் அமைக்கப்படு 
கின்றன. இவைகளுக்கு இடையேயுள்ள இடத்தை மின்பகு 
பொருளால் ( electrolyte ) சீரான ஆழத்திற்கு நிரப்புகிறோம் . 
பின்னர் இரு கடத்திசளுக்குமிடையே 
ஒரு 

மின் அழுத்த 
வேறுபாட்டை உண்டாக்கி , அந்த மின்பகுபொருளில் மின் 
அழுத்தம் ஒரே அளவினதாக இருக்கும் கோட்டை மின் அழுத்த 
மானியின் ( potentiometer ) உதவி கொண்டு அடைகிறோம் . இவ் 
வாறு அடையப்பட்ட கோடு , அந்தக் குவிந்த பாதையிலுள்ள 
பாய்ச்சலுக்கான இழைக் கோடாகும் , இது போல் நமக்குத் 
தேவையான இழைக் கோடுகளைப் பொறுத்தமான மின் அழுத்த 
வீழ்ச்சிகளைத் தேர்ந்தெடுத்து வரைந்து கொள்ளலாம் . 
களிலுள்ள கடத்திகளையும் , கடத்தாப் பொருள்களையும் மாற்றி 
அமைத்து , கடத்திகளிடையே மின் அழுத்த வேறுபாட்டை 
உண்டாக்கிச் சம அழுத்தக் கோடுகளையும் ( potential lines ) 
அடையலாம் . சம அழுத்தக் கோடுகளை பொருத்தமாகத் தேர்ந் 
தெடுத்து வரைந்தால் பாய்ச்சல் வலை கிடைக்கும் . 

பகுதி வகையீட்டுச் சமன்பாடுகளுக்கு ( partial differential 
equations ) தோராயமான தீர்வை ( approximate solution ) 


எல்லை 


பாய்ம இயக்கவியல் 


145 


முடிவுள்ள வேறுபாட்டுக் கொள்கை ( finite difference theory ) மூலம் 
ஒரு பகுதியின் சல்லடை அமைப் 
பில் (net work ) பல 
பல மதிப்புகளை 

14 
ஊகித்து இட்டு பின்னர் சமன் 
செய்து ( balance ) 

அடையலாம் . 

a 
படம் 3-18 - ல் காட்டப்பட்டுள்ளபடி 

4 00 02 
ஒரு சல்லடை அமைப்பில் 
லெப்லாஸ் சமன்பாட்டிலுள்ள 40 
என்ற சார்பிற்கு பல மதிப்புகளை ! 
ஊகித்து , இட்டு , பின்னர் கீழ்க் 
கண்ட சமன்பாட்டைப் பூர்த்தி 
செய்யும்படி ஆக்கவேண்டும் . 

படம் 3:18 . முடிவுள்ள 
வேறுபாடு முறையின் விளக்கம் 


பு 


9. + 9 , + 9 : + 9. - 4 . = 0 


இந்தச் சல்லடை அமைப்பிலுள்ள ஒவ்வொரு புள்ளியைச் சுற்றி 
யும் மேலே 

உள்ளதுபோல் சமன்பாடுகளை எழுதி இவ்வாறு 
கிடைக்கும் ஒருங்கமைச் சமன்பாடுகளுக்குத் (simultaneous equa 
tions ) தீர்வு கண்டால் ஒவ்வொரு புள்ளியிலுமுள்ள அழுத்தத்தை 
( potential ) அடையலாம் . அல்லது தளர்த்து முறையைப் ( relaxation 
method ) பயன்படுத்தி ஒவ்வொரு புள்ளியிலுமுள்ள அழுத்தத்தை 
யும் படிப்படித் தோராய முறைப்படி அடையலாம் . 


இவ்வாறு எந்த முறையைக் கையாண்டும் ஒரு கொடுக்கப் 
பட்ட அழுத்தப் பாய்ச்சலுக்கு ( potential flow ) தனித்தன்மை 
வாய்ந்த பாய்ச்சல் வலையை வரைய முடியும் . ஒரே மாதிரி 
அமைப்புகளுக்குப் பாய்ச்சல் வலை ஒரே மாதிரியாக இருக்கும் . 


3.14 . பிரிதல் ( Separation ) 

சோதனைகளிலிருந்து எல்லைகள் குவியும் அமைப்புகளில் திசை 
வேகப் பகிர்வு சீராக இருக்கிறது என அறிகிறோம் . அப்படிப்பட்ட 
இடங்களில் சுழற்சி குறைவாக இருக்குமாதலால் , பாய்ச்சல் 
வலையைப் பயன்படுத்தி திசைவேகம் , அழுத்தம் ஆகியவற்றைக் 
கணிக்கலாம் . ஆனால் எங்கு எல்லைகள் விரிந்து செல்கின்றனவோ 
அங்கு திசைவேகம் படிப்படியாகக் குறைகிறது . எல்லைகளின் 
ஓரத்திலுள்ள மிகக் குறைவான திசைவேகம் மேலும் குறைய 
ஆரம்பிக்கிறது . இவ்வாறு குறையும் திசைவேகம் சுழி வேகத்தை 
அடையுமானால் , எல்லை இழைக் கோடானது எல்லையிலிருந்து 
தனியாகப் பிரிந்து செல்கிறது . இவ்வாறு பிரிந்த இழைக் 

பா . எ .-- 10 


146 


பாய்ம எந்திரவியல் 


கோட்டிற்கும் எல்லைக்கும் இடைவெளியில் சுழல்கள் உண்டாகின் 
றன . இப்படி இழைக் கோடு எல்லையிலிருந்து பிரிந்து செல்வ 
தற்குப் பிரிதல் ( separation ) எனப் பெயர். 


படம் 3:19 . விளிம்பில் ஏற்படும் பிரிதல் 


சில அமைப்புகளில் எவ்வாறு பிரிதல் ஏற்படுகிறது எனப் 
பார்ப்போம் , படம் 3-19- ல் பாய்ச்சலானது குவியும் தன்மையுள்ள 
தாக இருப்பினும் A என்ற திடீர் திருப்பமுள்ள புள்ளியில் 
பாய்ச்சல் வலைச் சதுரங்களின் பரப்பு சுழியாகவும் , மற்ற இடங் 
களில் சதுரங்களின் பரப்பு ஏதாவதொரு மதிப்புள்ள தாகவும் 
இருப்பது நோக்கற்பாலது . எனவே , A என்ற முனையில் திசை 
வேகமானது கொள்கை அடிப்படையில் ஆயும்போது வரம்பிலா 
மதிப்பை உடையதாக 

இருக்க 
வேண்டும் எனத் தெரிகிறது . ஆனால் 
பிரிதல் 

நடைமுறையில் இது சாத்தியமில்லை 
யாதலால் , A என்ற புள்ளியில் 
பிரிதல் நிகழ்கிறது . இந்தப் பிரிதலை 
நாம் அந்த முனையை 

அமைப்பதால் தடுக்கலாம் . இதே 
EE 

போல் இரண்டு 

பிரிதல்களை 

அமைப்பு படம் 3-20 - ல் 
படம் 3-20 . 

காட்டப்பட்டுள்ளது . இதில் நீள 
திடீர் வளைவில் பிரிதல் 

மான ஆரமுடைய வளைந்த குழா 
யைப் பயன்படுத்தி பிரி தலைத் தடுக்கலாம் . ஒரு கோளத்திற்குப் 
பின்னும் , அல்லது இரு பரிமாண உருளைக்குப் பின்னும் பிரிதல் 
நிகழ்வதை படம் 3-21 காட்டுகிறது . படத்தில் A என்ற புள்ளி 
யில் திசைவேகம் சுழியாகும் . இந்தப் புள்ளிக்குத் தேக்கப்புள்ளி 
( stagnation point ) எனப் பெயர் . இந்தப் புள்ளியில் திசைவேகத் 
தலைப்பு ( velocity head ) முழுவதும் அழுத்தத் தலைப்பாக ( pressure 
head ) மாற்றப்படுகிறது . இந்தக் கோளம் அல்லது உருளையின் 


வளைத்து 


உடைய 


பாய்ம இயக்கவியல் 


147 


எல்லைகளில் B , C என்ற புள்ளிகளிலிருந்து 


எல்லை இழைக் 


B 


A 


G 


படம் 3-21 . கோளத்தைச் சுற்றி பாய்ச்சல் 
கோடுகள் பிரிகின்றன . இது பற்றி அத்தியாயம் 8 - ல் விரிவாகப் 
படிப்போம் . 


எங்கெல்லாம் பிரிதல் ஏற்படுகிறதோ அந்த அமைப்புகளில் , 
அப்பிரிதலுக்கு பின்னுள்ள பாகத்தை நிரப்பிவிட்டால் இழைக் 
கோட்டுப் பாய்ச்சல் ( stream - lined flow ) ஏற்படும் . அவ்வாறு 
உண்டாகும் வடிவத்திற்கு இழைக் கோட்டு வடிவம் ( stream - lined 
body ) எனப்பெயர் . 
3:15 . பாய்ச்சல் வலையின் பயன்கள் ( Uses of Flow - net ) 

( 1 ) ஒரு பாய்ச்சல் புலத்தில் ஏதாவது ஒரு புள்ளியில் திசை 
வேகம் தெரியுமானால் , அந்தப் புலத்தில் வேறு எந்தப் புள்ளியிலும் 
திசைவேகத்தைக் கணக்கிடலாம் . இரு புள்ளிகளிலுமுள்ள திசை 
வேகங்கள் , அந்தப் புள்ளியிலுள்ள இழைக் கோடு அல்லது 
அழுத்தக் கோடுகளிலுள்ள சதுரங்களின் பக்கங்களுக்கு எதிர் 
விகிதத்திலிருக்கும் . (2 ) திசைவேகப் பகிர்வை அறிந்தபின் , 
அழுத்தப் பகிர்வை ( pressure distribution ) பெர்னாலிச் சமன் 
பாட்டைப் பயன்படுத்திக் கணக்கிட முடியும் . ( 3 ) பிரிதல் எங் 
கெங்கு ஏற்படும் என முன்னரே கண்டறிந்து , பிரி தலைத் தவிர்ப்ப 
தற்கான வழி 

கையாளலாம் . ( 4 ) நீர் தூக்கு 
விசையைக் ( uplift ) கணக்கிட உதவும் . இவ்விசையைக் குறைப்ப 
தற்கான வழிகளை அமைப்பதற்கு உதவியாக இருக்கும் . 
3-16 . பாய்மப் பாய்ச்சலில் முடுக்கம் ( Acceleration in Fluid Flow ) 

பாய்மப் புலத்திலுள்ள ஒரு புள்ளியில் திசைவேகம் மாறும் 
வீதம் , அப்புள்ளியில் பாய்மத்தின் முடுக்கம் என வரையறுக்கப் 


முறைகளைக் 


148 


பாய்ம எந்திரவியல் 


படுகிறது . இந்தத் திசைவேக மாறுவீதம் நேரம் அல்லது அமைப்பு 
அல்லது இரண்டையும் சார்ந்தது . படம் 3-22 - ல் 

3-22 - ல் காட்டப் 
பட்டுள்ள தொட்டியிலுள்ள குவியும் முனை ( nozzle ) யை எடுத்துக் 
கொள்வோம் . இந்தத் தொட்டியிலுள்ள திரவத்தின் ஆழமான 
n மாறாமல் இருக்குமானால் அந்த முனை வழியாக வெளிவரும் 
திரவத்தின் திசைவேகம் நிலையுள்ள தாக இருக்கும் . அதாவது 
அந்த முனையில் எந்த இடத்திலும் திசைவேகமானது நேரத்தால் 
மாறுபடாது . ஆனால் இந்த முனையானது குவிந்த அமைப்புள்ள 
தால் திசைவேகம் படிப்படியாக அதிகரிக்கிறது ; அதாவது 
முடுக்கம் ஏற்படுகிறது . இவ்வாறு சீரற்ற பாய்ச்சலில் ஏற்படும் 
முடுக்கத்திற்குச் சலன முடுக்கம் ( convective acceleration ) எனப் 
பெயர் . இப்போது தொட்டியிலுள்ள திரவத்தின் ஆழம் மாறுபடு 
மானால் முனையிலுள்ள ஒவ்வொரு புள்ளியிலும் திசைவேகம் நேரத் 
தால் மாறுபடும் ; அதாவது ஒவ்வொரு புள்ளியிலும் முடுக்கம் 
ஏற்படுகிறது . இப்படிப்பட்ட முடுக்கத்திற்குக் காலஞ்சார்ந்த 
முடுக்கம் ( local acceleration ) எனப் பெயர் . சலன முடுக்கம் , 
காலஞ்சார்ந்த முடுக்கம் இவற்றின் கூட்டுத் தொகைக்கு மொத்த 
முடுக்கம் ( total acceleration ) எனப் பெயர் . 


3-17 . சலன முடுக்கம் 

முடுக்கம் திசையுளியுடையது . படம் 3-22 - ல் CD என்ற 
வளைந்த இழைக் கோட்டை எடுத்துக்கொள்வோம் . அந்த முனையில் 
( nozzle ) தொழிற்படும் தலைப்பு h மாறாமலிருக்கட்டும் . C , D என்ற 
புள்ளிகளில் திசைவேகங்களின் திசை CD என்ற இழைக் 


h 


A 


B 


D 


படம் 3-22 . முனை வழியாகப் பாய்ச்சல் 


கோட்டிற்கு அந்த அந்த புள்ளிகளில் தொடுகோடுகளாக இருக் 
கும் . திசைவேகமானது அளவில் மாறுவதால் , திசைவேகத்தின் 


பாய்ம இயக்கவியல் 


149 


என்றும் , 


திசையில் முடுக்கத்தின் கூறு தொழிற்படவேண்டும் . மேலும் 
திசைவேகமானது திசையிலும் மாறுவதால் முடுக்கத்தின் கூறு 
ஒன்று திசைவேகத்தின் திசைக்கு நேர்குத்தாகவும் தொழிற்பட 
வேண்டும் . இது தெளிவாகப் படம் 3-23 - ல் காட்டப்பட்டுள்ளது . 
முதலில் விளக்கப்பட்ட முடுக்கத்தின் கூறுக்கு தொடு கோட்டு 
முடுக்கம் ( tangential acceleration ) 

பின்னையதற்கு 
நேர்குத்து முடுக்கம் ( normal acceleration ) என்றும் பெயர் . 

தொடுகோடு , நேர்குத்து 
முடுக்கங்களை கீழ்க்கண்டவாறு 
அடையலாம் . CD 

ற 
இழைக் கோட்டில் நிலையான , 
சீரற்ற பாய்ச்சல் நிகழுவதாக 
எடுத்துக் கொள்வோம் . 

ஒரு 
பாய்மத் துகளானது As ( = CD ) 
என்ற சிறிய தூரத்தை At 
என்ற நேரத்தில் கடக்கும் 

அதன் திசை வேகம் 
V- யிலிருந்து ( V + AV ) ஆக 
அதிகரிக்கிறது . C என்ற புள்ளி படம் 3-23 . முடுக்கத்தின் கூறுகள் 


என் 


D 


போது 


Cán 


V + av 


D 


DVS 


* 


AVO 


V + AV 


จ 


10 


படம் 3-24 . இழைக் கோட்டில் முடுக்கம் 
யில் இவ்வாறு அதிகரிக்கும் திசை வேகத்தின் அதிகரிப்பு அந்தப் 


150 


பாய்ம எந்திரவியல் 


புள்ளியிலுள்ள தொடுகோட்டுத் திசையில் AVS ஆகவும் , நேர் 
குத்துத் திசையில் V. ஆகவும் படம் 3-24 - ல் காட்டியுள்ளபடி 
இருக்கட்டும் . தொடுகோட்டுத் திசையில் / நேரத்தில் ஏற்படும் 
திசைவேக மாற்றத்தால் தொடு கோட்டு முடுக்கம் ஏற்படுகிறது . 
திசைவேகம் வெளி இடத்தைச் ( space ) சார்ந்தது எனக் 
கொண்டால் , 


A - 4 ; - 


AS 
At 


OV 


dV . 
dt 


3 


எல்லை AVS 
At - 0 At 


v = 


O ( V : / 2 ) 


( 3-21 ) 


OS 


OS 


இதேபோல் நேர்குத்து முடுக்கமான a ஆனது , 

, 
AV . AV . 
, , 

AS 
AS At 


ZV._ V 


ஆனால் 


AS 


T 


எனவே , 


V 


an 


dy . 
dt 


எல்லை AV . 
At - 0 At 


- V = 


( 3-22 ) 


/ என்ற நேரத்தில் ஒரு பாய்மத் துகளானது C- பிலிருந்து 
D- க்கு செல்வதால் தொடுகோடு தொடுகோட்டிற்கு நேர்குத்துத் 
திசை முதவியவற்றில் ஏற்படும் மாறுதல்களைக் குறிக்க முறையே 
s , n என்ற பின்னொட்டுக்கள் கையாளப்பட்டுள்ளன . A1 + 0 ஆகும் 
போது இந்த மாற்றங்கள் C- யிலுள்ள திசைவேகமாகிறது . 


மேலே விளக்கப்பட்டுள்ள திசைவேக மாறுபாடு சீரற்ற 
அமைப்பில் ஏற்படுகிறது . ஆகவே , இந்த முடுக்கத்தைச் சலன 
முடுக்கம் ( convective acceleration ) என்கிறோம் . 


3:18 . இடஞ்சார்ந்த , மொத்த முடுக்கங்கள் 

படம் 3-22 - ல் பாத்திரத்திலுள்ள திரவத்தின் ஆழம் மாறு 
மானால் , அந்த முனையின் ஒவ்வொரு புள்ளியிலுமுள்ள திசை 
வேகமும் நேரத்திற்கு நேரம் மாறுபடும் . இத்திசைவேக மாறுபாட் 
டால் ஏற்படும் முடுக்கத்திற்கு இடஞ்சார்ந்த முடுக்கம் எனப் 
பெயர் , தொடுகோட்டுத் திசையிலுண்டாகும் முடுக்கம் , அத் 


பாய்ம இயக்கவியல் 


151 


திசையில் At என்ற நேரத்திலேற்படும் திசைவேகக் கூறின் 

OV . 
வேறுபாட்டு வீதத்திற்குச் சமமாகும் . இதை எனக் குறிக் 

31 
கிறோம் . அதேபோல் நேர்குத்துத் திசையில் இடஞ்சார்ந்த முடுக்க 


OVA 


மானது 


ஆகும் . 


at 


2 


மொத்த முடுக்கமானது , சலன முடுக்கம் இடஞ்சார்ந்த 
முடுக்கம் இவற்றின் கூட்டுத் தொகைக்குச் சமமாகும் . மொத்தத் 
தொடுகோட்டு முடுக்கமானது 

V 

a 
dV . V. 2 

( 3:23 ) 
+ 
dt at 

OS 
dyn 

( 3-24 ) 
dt 21 


ag 


ovot+ 


மாதிரிக் கணக்கு 38. ஒரு பம்பின் ( pump ) மையத்தில் உறிஞ் 
சும் குழாயின் ( suction pipe ) நுழைவாயிலிருந்து (inlet ) உள்ள ஆரத் 
தூரத்திற்கு எதிர்விகிதத்தின் வர்க்கத்தில் பாதாளத் தொட்டியில் 
( sump ) திசைவேகப் பகிர்வு இருக்கிறது . உறிஞ்சு குழாயின் 
நுழைவாய் மையத்திலிருந்து 1 மீ தூரத்தில் திசைவேகம் 1 மீ / வி 
ஆக இருக்குமானால் , 0.5 மீ , 1-0 மீ தூரங்களில் முடுக்கம் என்ன ? 

K 
திசைவேகம் V == 
இப்போது r = 1 மீ , V = 1 e | வி . எனவே , K = 1 

OV 

2 
ar 

Vav 
இப்போது ar = 

( :: r குறையை , V அதிகரிப்பதால் ) 


F8 


= 


ar 


= 


2 
r5 


r = 0.5 மீ ஆக இருக்கும்போது , 
2 

64 மீ / வி 


r = 1-5 மீ ஆக இருக்கும்போது ,, 

2 64 
ar : 

மீ / வி 
243 


|| 


00 


X 


a = vayx ( 319+ 
152 

பாய்ம எந்திரவியல் 
மாதிரிக் கணக்கு 3.9 . ஒரு குழாயானது 0.2 மீ விட்டத்தி 
லிருந்து 0.1 மீ விட்டத்திற்கு 1 மீ தூரத்தில் சீராகக் குறைகிறது . 
அதன் வழி செல்லும் பாயுவீதம் 10 லிட்டர் / வி ஆனால் , அந்தக் 
குழாயின் நடுப்பாகத்தில் சலன முடுக்கத்தைக் கணக்கிடு . பாயு 
வீதமானது 10 லி / வி - யிலிருந்து 20 லி / வி - க்கு 20 வினாடிகளில் 
அதிகரிக்குமானால் , குழாயின் நடுப்பாகத்தில் 10 வது வினாடியில் 
ஏற்படும் மொத்த முடுக்கம் என்ன ? 
0.2 மீ 

0-1 மீ 

| 
1.0 மீ 
Q = 10,000 செமீ / வி 

10000 
VI 

V , = 319x4 = 127 6 செமீ / வி 
நுழைவாயிலிலிருந்து - தூரத்தில் திசைவேகமானது , 

95-7 
Vx = 319 + 

100 
dVx 

95-7 
dx 100 
சலன முடுக்கம் x = 50 செமீ என்ற இடத்தில் , 

95.7 95-7 79.75X95-7 

50 
X 50 
100 100 

100 

= 76-4 செமீ / வி 
10 - வது வினாடியில் Q = 15000 செமீ s / M 

15000 

= 47-7 செமீ / வி 
TX 102 
V , = 47-7x4 = 190-8 செமீ / வி 

143.1 
VA 47 : 7+ 

100 
143-1 
ax 100 


TX 102 = 31-9 செமீ / வி 


X 


( 


0) 


2 


V1 


= ( 47 


K 


) 


OVx 


பாய்ம இயக்கவியல் 


153 


சலன 


முடுக்கம் 


= (477 


143-1 
47.7+ 

100 


X50 


50) 


143-1 
100 


119.25X 143.1 

100 


= 170 செமீ / வி 2 


இடஞ்சார்ந்த முடுக்கம் d = 15 செமீ என்ற இடத்தில் பாயுவீத 
அதிகரிப்பால் , 
d = 15 செமீ Q = 10 லி / வி - யாக இருந்தபோது 

10000x4 

= 55-6 செமீ / வி 
RX 152 


Q = 20 லி / வி.யாக இருக்கும்போது , 

15000x4 
V 

RX 153 


= 56 602 செமீ / வி 


இந்தத் திசைவேக மாறுபாடு 20 வினாடிகளில் ஏற்படுகிறது . 

56 : 6 
எனவே , இடஞ்சார்ந்த முடுக்கம் 

20 

= 2-83 செமீ / வி - 


மொத்த முடுக்கம் = 170 + 2.83 = 172.83 செமீ / வி . 


3.19 . நிலையற்ற இயக்கம் ( Unsteady Motion ) 

பாய்ம இயக்கத்தில் ஒரு புள்ளியில் நிலையற்ற தன்மையானது 
அந்தப் புள்ளியிலுண்டாகும் திசைவேக மாறுபாட்டாலும் அல்லது 
இடஞ்சார்ந்த உலைவாலும் ( local disturbance ) ஏற்படக்கூடும் . 
நிலையற்ற தன்மை திசைவேக மாறுபாட்டால் ஏற்பட்டால் , 
இயக்கத்தின் திசையில் மாறுபாடு இராது ; ஆனால் திசைவேக 


A 


(USA 


V = C 


படம் 3-25 . ஒரு நிலையான வடிவத்தைச் சுற்றிப் பாய்ச்சல் 
மானது நேரத்திற்கு நேரம் அளவில் மாறும் . நிலையற்ற தன்மை 
உலைவால் ஏற்பட்டால் , திசைவேகத்தின் திசையும் , அளவும் மாறிக் 
கொண்டே இருக்கும் . இந்த இரண்டு வகைகளாலும் ஏற்படும் 
நிலையற்ற தன்மைகளை படம் 3-25- ல் உள்ள அமைப்பால் விளக்க 
லாம் . அந்த அமைப்பானது நிலையாக இருக்கும்போது , அதைச் 


154 


பாய்ம எந்திரவியல் 


சுற்றி ஓடும் பாய்மத்தால் ஏற்படும் இழைக் கோடுகள் காட்டப் 
பட்டுள்ளன . A என்ற புள்ளியில் திசைவேகத்தின் அளவு அந்த 
அமைப்பைச் சுற்றிப் பாயும் பாய்மத்தின் பாயுவீதம் மாறினாலே 
மாறும் . இப்போது பாதைக் கோடு , இழைக் கோடு , கீற்றுக் கோடு 
ஆகிய மூன்றும் ஒன்றேயாகும் . 


பாதைக் 
கோடு 


இழைக் 


கோடு 


கீற்றுக் 


கோடு 


B 


v = C 


A 


படம் 3-26 . நகரும் பொருளைச் சுற்றிய நிலையற்ற பாய்ச்சல் 
இதே அமைப்பானது படம் 3.26 - ல் உள்ளபடி நிலையான பாய் 
மத்தின் ஒரே வேகத்தில் செல்லுமானால் , A , B என்ற புள்ளிகளில் 
திசைவேகங்களின் அளவும் , திசையும் நேரத்திற்கு நேரம் மாறு 
படும் . திசைவேகத்தின் அளவும் , திசையும் அந்த அமைப்பு 
பாய்மப் புலத்தில் இருக்கும் இடத்தைப் பொறுத்தது . இழைக் 
கோடுகளின் அமைப்பு படம் 3-26 - ல் காட்டப்பட்டுள்ளது . இந்த 
நிலையற்ற இயக்கத்தில் பாதைக் கோடு , கீற்றுக் கோடு ஆகியவை 
கள் இழைக் கோட்டிலிருந்து வேறுபட்டிருக்கும் . பாதைக் கோடு 
கீற்றுக் கோடுகளின் தோராயமான இடஅமைப்புகள் அந்தப் 
படத்தில் உள்ளன . இந்த நிலையற்ற தன்மையை ஒப்புத் திசை 
வேக முறைப்படி நிலையான தன்மைக்குக் கொண்டுவர முடியும் . 
அந்த அமைப்பை ஒரு இடத்தில் இருத்தி , அதன் முன்னைய திசை 
வேகத்திற்கு எதிரான ஆனால் சமமான திசைவேகத்தை அதைச் 
சுற்றியுள்ள பாய்மத்திற்கு அளிக்கவேண்டும் . இம்முறை முன்னரே 
விளக்கப்பட்டுள்ளது . 


பயிற்சிக் கணக்குகள் 
3-1 . ஒரு புகைவண்டித் தொடர் தெற்கு நோக்கி மணிக்கு 

40 கிமீ வேகத்தில் செல்கிறது . தென்கிழக்கு நோக்கி 
யுள்ள காற்றின் வேகம் 15 கிமீ / மணி . அந்த வண்டித் 
தொடரிலுள்ள ஒரு நபருக்குக் காற்று எந்தத் திசையி 

லிருந்து வருவது போலத் தோன்றும் ? 
32. கிழக்கு நோக்கி 35 கிமீ / மணி வேகத்தில் செல்லும் ஓரு 

புகைவண்டித் தொடரிலிருந்து வரும் புகை வடக்கு 


பாய்ம இயக்கவியல் 


155 


மேற்குத் திசையில் செல்கிறது . காற்றின் தனித் திசை 
வேகம் வடக்கு நோக்கி இருக்குமானால் , புகை போக்கியி 
லிருந்து வரும் புகையின் ஒப்புத் திசைவேகம் என்ன ? 


15 மீ / வி 


33. ஒரு வளைந்த தகடு ( curved 

vane ) நிலையாக இருக்கும் 
போது அதிலிருந்து நீரானது 
15 மீ / வி வேகத்தில் வெளி 
வருகிறது . அந்தத் தகடு 
படத்திலுள்ளபடி 10 மீ / வி 
திசைவேகத்தில் நகருமா 
னால் , அந்தத் தகட்டிலிருந்து 
வெளிவரும் நீரின் தனித் 
திசைவேகம் என்ன ? 


10 மீ / வி 


3-4 . மழை நீர்த்துளிகள் 6 மீ / வி வேகத்தில் செங்குத்தாக 

விழுகின்றன . 30 கிமீ / மணி வேகத்தில் காரில் கிடைத் 
தளத்தில் செல்லும் ஒரு நபருக்கு அந்த மழைத் துளி 

களின் திசை எவ்வாறு தோன்றும் ? 
3.5 . ஒரு நீர் அடைப்பின் ( lock ) குறுக்கு வெட்டுப்பரப்பு 

300 மீ ஆகும் . நீர்மட்டத்திற்குக் கீழ் 65 மீ 2 குறுக்கு 
வெட்டுப் பரப்புள்ள ஒரு கப்பல் அந்த நீர் அடைப்பில் 
1-4 மீ / வி வேகத்தில் நகர்ந்து சென்றால் , நீரில் ஏற்படும் 
வேகம் என்ன ? 


3.6 . 200 மிமீ விட்டமுள்ள ஒரு குழாய் 120 மிமீ , 100 மிமீ 

விட்டங்களுள்ள இரண்டு குழாய்களாகப் பிரிகிறது . 
200 மிமீ விட்டமுள்ள குழாயின் வழியாகப் பாயுவீதம் 
100 லி / வி என்றால் , அந்த இரண்டு கிளைக்குழாய்களில் 
திசைவேகங்கள் சமமெனக் கொண்டு , அவற்றின் பாயு 
வீதத்தைக் காண் . 

3-7 . 100 மிமீ குழா 
( விட்டம் ) 

யின் முடிவில் படத்தி 
லுள்ள 

அமைப்பு 
20 மிமீ பொறுத்தப்பட்டிருக் 
உமி 

கிறது . அந்தக் குழா 
யில் பாயுவீதம் மீ / வி 
ஆனால் , அந்த அமைப் 
பின் முடிவிலுள்ள 
திசைவேகம் என்ன ? 


0.8 மீ 


மீ 


156 


பாய்ம எந்திரவியல் 


3-8 . 


ஒரு ஆற்றில் திசைவேகமானியால் ( current meter ) 
கீழ்க்கண்ட திசைவேகங்கள் குறிப்பிட்டுள்ள ஆழங்களில் 
அளக்கப்பட்டுள்ளன . 


நீர்மட்டத்திலிருந்து 

ஆழம் 


திசைவேகம் 

மீ / வி 


2-0 


0.5 மீ 
10 மீ 


1-9 


1.5 மீ 


1-7 


2.0 மீ 


1.5 
1 : 3 


2.5 மீ 
3.0 மீ 


1.1 


அந்த இடத்தில் மொத்த ஆழம் 3-5 மீ ஆக இருக்கு 
மானால் , 1 மீ அகலத்தில் ஏற்படும் பாயுவீதம் என்ன ? 


3-9 . ஒரு 200 மிமீ குழாயின் 

குழாயின் முடிவில் பல துளைகளை 
யுடைய ஒரு அரைக்கோளம் பொறுத்தப்பட்டுள்ளது . 
அத்துளைகளின் வழி திசைவேகம் , 200 மிமீ குழாயி 
லுள்ள திசைவேகத்தில் 80 சதவீதமாக 

இருக்க 
வேண்டுமானால் , 10 மிமீ விட்டமுள்ள 

துளைகள் 
எத்தனை வேண்டும் ? 


3-10 . திசைவேகப் பகிர்வு பரவளைவுள்ளதாக இருக்கிறதெனக் 

கொண்டு 2 லி / வி பாயுவீ தமுள்ள போது , 150 மிமீ விட்ட 
முள்ள குழாயின் நடுவில் திசைவேகம் என்ன எனக் 
கணக்கிடு . 


3:11 . ஒன்றுக்கொன்று 03 மீ தூரத்திலுள்ள இரு பரிமாண 

இணைத்தளங்களுக்கிடையிலுள்ள பாய்ச்சல் பாவனைத் 
திசைவேகப் பகிர்வுடையது . அதன் நடுவிலுள்ள திசை 
வேகம் 0-5 மீ / வி ஆனால் , 1 மீட்டர் அகலத்திற்குப் பாயு 
விதம் என்ன ? 


3-12 . 300 மிமீ விட்டமுள்ள குழாயில் பொறுத்தப்பட்டுள்ள 

வெஞ்சுரிமானியின் தொண்டை விட்டம் 200 மிமீ ஆகும் . 
அதன் வழி பாயும் பாய்மத்தின் வீதம் 250 லி / வி யானால் , 
அந்த வெஞ்சுரிமானியின் நுழைவாயிலும் , தொண்டை 
யிலும் திசைவேகங்கள் என்ன ? 


பாய்ம இயக்கவியல் 


157 


3-13 . 200 மிமீ விட்டமுள்ள சங்குத்தான 
குழாயின் மேற் 

4 மீ / வி 
பாகத்தின் வழியாக 
4 மீ / வி வேகத்தில் 
படத்திலுள்ள படி 
நீர் 

நுழைகிறது . 
குழாயின் சுவர்களின் 
வழியாகவும் நீர் 
வெளிப்படுமானால் , 

| மீ 
குழாயின் இறுதியில் 
வெளிப்படும் திசை 

0-2மீ 
வேகம் என்ன ? 
இலட்சியப் பாய்ச் 
சல் எனக்கொள்க . 


3-14 . கீழ்க்கண்ட ஓட்டங்களுக்கு இரண்டு உதாரணங்கள் 
கொடுக்கவும் : ( 1 ) நிலையற்ற , சீரற்ற 

ஓட்டம் 
( 2 ) நிலையான , சீரற்ற ஓட்டம் . 


3.15 . ஒரு இரு பரிமாண , அமுக்கமற்ற ஓட்டத்தில் x- திசை 

வேகக் கூறு u == 3x - y . தொடர்ச் சமன்பாட்டைப் பயன் 
படுத்தி y திசைவேகக் கூறைக் காண் . 


புலங்கள் 


சுழற்சியற்ற 


3-16 . கீழ்க்கண்ட 

திசைவேகப் 
பாய்ச்சலைக் குறிக்குமா எனக் காண் . 

( அ ) u = x + y 

y = x - y 


( x 


( ஆ) u = 


y 


( இ ) y = c loge xy 


3-17 . கீழ்க்கண்டவற்றிற்கு சர்க்குலேஷனைக் கணக்கிடு . 
( அ ) திணிச்சுழல் y = kr ( ஆ ) கட்டற்ற சுழல் y = ( k / r ) . 


158 


பாய்ம எந்திரவியல் 


3-18 . கீழ்க்கண்ட இழைச் சார்புகள் சுழற்சியற்ற ஓட்டங்களைக் 
குறிக்குமா எனக் காண் . 

( அ) / = Ay + Bx2 
( ஆ ) / = Ax y 
( இ ) / = A cos xy 


3-19 . கீழ்க்கண்ட அழுத்தச் சார்புகளுக்கு u , y கூறுகளின் 
மதிப்பைக் கணக்கிடு : 

( அ ) p = x + y 
( ஆ ) = Ax : + By ? 

( இ ) p = loge ( x + y ) 
3-20 . கணக்கு 3-19 - ல் u , v களின் மதிப்பை ( 1,1 ) , ( 3,6 ) , ( 4,0 ) 

என்ற புள்ளிகளில் காணவும் . 


3-21 . p = c ( x - y ) என்பது பாய்மப் பாய்ச்சலைக் குறிக்கு 

மானால் , V- யின் மதிப்பு என்ன ? 


3-22 . கீழ்க்கண்ட அமைப்புகளுக்குப் பாய்ச்சல் வலையை வரைக . 


-- 


A 


- 


( சிற்றணையின் அடிப்பாகத்தில் பாய்ச்சல் வலையை வரைக . ) 


3-23 . 200 மிமீ விட்டமுள்ள செங்குத்தான நீர்த்தாரை ஒரு 

கிடைத்தளத்தின் மேல் 5 மீ / வி திசைவேகத்தில் விழுந்து 
எல்லாப் பக்கங் களிலும் சீராகப் பரவுகிறது . மத்தியி 
லிருந்து 0.6 மீ தூரத்தில் திசைவேகம் 1 மீ / வி யானால் , 

பாய்ச்சல் வலையை வரைக . 
3-24 . 90 ° வளைவுக் குழாய்க்கு சுழற்சியற்ற ஓட்டத்திற்குப் 

பாய்ச்சல் வலையை வரைக . 


பாய்ம இயக்கவியல் 


159 


3-25 . ஒரு பரிமாண 

ஓட்டமாகக் கொண்டு , 0.4 மீ விட்ட 
முள்ள குழாயின் பாய்ம ஓட்டத்தை 4 இழைக் குழாய் 
களாகப் பிரித்தால் , மத்தியிலுள்ள இழைக் குழாயின் 

விட்டம் என்ன ? 
3-26 . வளைந்த நுழைவாயிலையுடைய இரு பரிமாண குழாய் 

அமைப்பு படத்தில் காட்டப்பட்டுள்ளது . A என்ற 


B 


சலன 


A 
புள்ளியில் திசைவேகம் 1 மீ / வி என்றால் , B என்ற புள்ளி 

யில் திசைவேகம் என்ன ? 
3.27 . கணக்கு 3-26 - ல் V என்ற திசைவேகத்திற்கும் , எல்லைத் 

திசைவேகத்திற்குமுள்ள விகிதத்தைக் கணக்கிட்டு வரை 

படமாக வரைக . 
3-28 . 0-35 மீ நீளமுள்ள ஒரு முனையின் ( nozzle ) இரு பக்கங் 
களிலுமுள்ள 

விட்டங்கள் 50 மிமீ , 20 மிமீ ஆகும் . 
அதன் வழி 1 லி / வி பாயுவீதம் நிகழுமானால் , அந்த 
முனையின் தொடக்கத்திலும் , இறுதியிலும் 

முடுக்கங்களின் மதிப்புகளைக் கணக்கிடு . 
3-29 . 20 மீ ஆரமுள்ள தள்ளி எறியும் அமைப்புள்ள (flip 

bucket ) ஒரு வழிகால் ( spillway ) வழியாக ஒரு மீட்டர் 
அகலத்தில் 3 மீ / வி அளவிற்கு நீர் பாய்கிறது . நீரின் 
ஆழம் 0.3 மீ ஆக இருக்குமானால் நேர்குத்து முடுக்கம் 

என்ன ? 
3.30 . 100 மிமீ , 60 மிமீ அளவுள்ள ஒரு குட்டையான சுருக்கத் 

தின் ( reducer ) ஆரம்பத்தின் அதன் ஆரம் 200 மிமீ . 
ஆகும் . நேர்குத்து முடுக்கம் , புவியீர்ப்பு முடுக்கத்திற்குச் 
சமமாக இருக்கவேண்டுமானால் , பாயுவீதம் என்ன ? 


160 


பாய்ம எந்திரவியல் 


3:31 . ஒரு உருளையின் சுற்றுப்பரப்புத் திசைவேகம் y = 2V sin g 

ஆகும் . 

அணுகு திசை 
வேகமான 

V- யின் 

மதிப்பு 
2 மீ / வி - ஆக இருக்கும்போது , 
0 • 2 மீ விட்டமுள்ள உருளையில் 
9 = 30 ° உள்ள இடத்தில் 
( அ ) நேர்குத்து 

முடுக்கம் 
( ஆ ) தொடுகோட்டு முடுக்கம் 
என்ன ? 


4. பாய்ம இயக்கவிசையியல் 

( Fluid Dynamics ) 


4 : 1 . முன்னுரை 

பாய்ம இயக்கத்தால் உண்டாகும் திசைவேகம் , முடுக்கம் 
முதலியவை பற்றி முன் அத்தியாயத்தில் படித்தோம் . இந்த 
அத்தியாயத்தில் பாய்ம இயக்கத்திற்குத் தேவையான புற , அக 
விசைகளைப் பற்றியும் , ஆற்றல் இழப்புகளைப் பற்றியும் படிப்போம் . 
முதலில் முப் பரிமாண , பாகு நிலையற்ற , அமுக்கமற்ற பாய்ச்சலுக் 
கான ஆய்லர் சமன்பாட்டை வருவித்த பின்னர் , அதிலிருந்து 
பெர்னாலி 

ஒலி ஆற்றல் சமன்பாட்டை உய்த்து (deduce ) ணர்வோம் . 
பெர்னாலி ஆற்றல் சமன்பாடு ஆற்றல் அழிவின்மைக் கொள்கையின் 
அடிப்படையிலும் தனியாக வருவிக்கப்பட்டுள்ளது . அழுத்தத் 
திற்கும் திசைவேகத்திற்குமுள்ள தொடர்பு , ஒரு துளையிலிருந்து 
வெளிவரும் தாரை பற்றிய விவரங்கள் , தாரையின் பாதையை 
நிர்ணயித்தல் போன்ற சிலவற்றை எப்படி பெர்னாலி தேற்றத்தி 
லிருந்து அடையலாம் என்பதும் விளக்கப்பட்டுள்ளன. பின்னர் 
உந்தச் சமன்பாடு வருவிக்கப்பட்டு , அதன் பயன்களும் விவரிக்கப் 
பட்டுள்ளன. இந்த அத்தியாயத்தின் முடிவில் சுழல்களில் சில 
பண்புகள் வருவிக்கப்பட்டுள்ளன . 


பாய்மம் பாகு நிலையற்றது என நாம் எடுத்துக் கொண்டுள்ள 
தால் , பாய்ம இயக்கத்தில் தடை ( resistance ) அதாவது உராய்வு 
(friction ) ஏற்படுவதில்லை; அமுக்கமற்றதால் வெப்பத்தாலும் , 
அழுத்ததாலும் அதன் அடர்த்தி மாறுபடுவதில்லை . ஆகவே , இந்த 
அத்தியாயத்தில் பொதுவாகத் தடையற்ற , அமுக்கமற்ற பாய்மம் 
அதாவது இலட்சிய பாய்மம் பற்றிய இயக்கங்களை ஆராய்வோம் . 
ஆற்றல் சமன்பாட்டை விளக்கும் போது , ஆற்றலிழப்பால் அந்தச் 
சமன்பாடு எவ்வாறு மாறுபடும் என்பதும் காட்டப்பட்டுள்ளது . 
இலட்சிய பாய்ம இயக்க ( ideal fluid motion ) அடிப்படையில் 
வருவிக்கப்பட்ட பல உண்மைகள் , மெய்ப் பாய்ம ஓட்டங்களுக்கு 

பா . எ . - 11 


162 


பாய்ம எந்திரவியல் 


( real fluid flow ) செல்லும்படியாகுமாதலால் இந்த அத்தியாயத்தில் 
நாம் படிப்பது பல பொறியியற் வடிவமைப்புகளுக்குப் பெரிதும் 
பயன்படும் . அத்தியாயம் 8 - ல் எல்லைகளின் ஓரங்களைத் தவிர மற்ற 
பகுதிகளிலுள்ள இயக்கங்களுக்கு இலட்சிய பாய்ம இயக்கத்திற் 
கான கொள்களைப் பயன்படுத்தலாம் என்ற உண்மை விளக்கப் 
பட்டுள்ளது . மேலும் அத்தியாயம் 10 - ல் , சாதாரணப்பாய்ம ஓட்டங் 
களின் வேகம் ஒலி வேகத்திற்கு மூன்றில் ஒரு பங்கிற்கும் குறைவாக 
இருக்கும் போது அடர்த்தி வேறுபாடுகளைப் புறக்கணித்து விடலாம் 
என்பதும் நிரூபிக்கப்பட்டுள்ளது . ஆகவே , நாம் இந்த அத்தி 
யாயத்தில் தடையையும் , அமுக்கத்தையும் புறக்கணிப்பது பல 
நீரியற் பொறியியற் அமைப்புகளைக் கணிப்பதற்கான வேலைகளை 
இலகுவாக்குவதோடன்றி , இந்தத் தற்கோள்கள் உண்மை நிலையி 
லிருந்து அதிகமாக மாறுபட்டிராது எனவும் கொள்ளலாம் . 
4.2 . இயக்கச் சமன்பாடுகள் ( Equations of Motion ) 

பாய்ம இயக்கத்தில் தொழிற்படும் விசைகளின் அடிப்படை 
யில் , அவ்வியக்கத்திற்கான சமன்பாட்டை வருவிக்க 21x , Ay , Az 

(p + 392 ) 

( p - 324 ) 


y 


Эр х 


-(p + 3 


2 


( p 


- 3 

2 ) 


ay 


- 0z 


ox 


(o+ 32 7 


(PSY2 


39 ) 


эр у 
ay 2 


X 


Z 


படம் 41. தனிமத்தில் தொழிற்படும் புறவிசைகள் 
என்ற பக்கங்களையுடைய ஒரு சிறிய இணைகரத்தின் திண்மத்தை 
( parallelopiped ) எடுத்துக்கொள்வோம் . அந்தத் தனிமம் முடுக்கத் 


பாய்ம இயக்கவிசையியல் 


163 


திற்குள்ளாகும்போது அதில் நிலைவிசைகளும் ( static forces ), அதன் 
எடையும் தொழிற்படுகின்றன . அந்தத் தனிமத்தின் மையத்தில் 
அடர்த்தி P ஆகவும் , அழுத்தம் - ஆகவும் இருக்குமானால் , x- திசை 
யில் தொழிற்படும் அழுத்த விசையானது , 
0p Ax 

OpAx 

Δy Δz 
ax 2 

ax 2 


-- 


ap 

ΔxΔy ΔZ 
3x 


அதேபோல் ) - , 2 - திசைகளில் முறையே 

ap 

ΔxΔy ΔZ 


ay 


- % Ax Ay Az 


எனவே , அந்தச் சிறிய தனிமத்தில் தொழிற்படும் நிகர அழுத்த 
விசையானது , அந்தத் திசையிலுள்ள அழுத்தச் சரிவு , அந்தத் 
தனிமத்தின் கன அளவு ஆகிய இரண்டின் பெருக்குத் தொகைச்குச் 
சமம் . g புவியீர்ப்பு முடுக்கத்தைக் குறிக்குமானால் , அத்தனிமத்தின் 
எடைக் கூறுகள் x- , y- , 2 - திசைகளில் முறையே gx PAX Ay Az , 
gy PAX Ay Az , g , PAX Ly Az ஆகும் . 


இப்போது நியூட்டனின் இரண்டாவது இயக்க விதிப்படி , அத் 
தனிமத்தில் எந்தத் திசையிலும் ஏற்படும் உந்த வேறுபாடு அந்தத் 
திசையிலுள்ள முடுக்கத்திற்கும் , அத்தனிமத்தின் பொருண்மைக்கு 
முள்ள பெருக்குத் தொகைக்குச் சமமானதால் , x- திசையில் 
0p 

d 
AxAyAz + 3x P Ax AyAz = di 

( PAX Ay Az ] u 
3x 
இதில் u என்பது x- திசையில் திசைவேகத்தின் கூறாகும் . மேலே 
உள்ள சமன்பாட்டைச் சுருக்கினால் , 


1 dp 


8x 


du 
dt 


P ax 


இதே போல் ; - , z- திசைகளில் முறையே , 

1 dp dy 
gy 

dt 


gz 


1 dp 
pdz 


dw 
idt 


( 4-1 ) 


164 


பாய்ம எந்திரவியல் 


இந்த மூன்று வகையீட்டுச் சமன்பாடுகளும் ( differential equations ) 
முதற்கண் அவற்றை வருவித்த சுவிட்ஸர்லாந்து நாட்டுக் கணித 
மேதை ஆய்லரின் ( Euler ) பெயரால் வழங்கப்படுகின்றன . நிலையாக 
இருக்கும் பாய்மத்தில் இச் சமன்பாடுகளின் வலது பக்கம் சுழி 
யாகிறது ; அவைகள் நீர் நிலையியல் சமன்பாடு ( hydrostatic 
equations ) களாகின்றன . 


திசைவேகக் கூறுகள் u , V , W என்ற ஒவ்வொன்றும் x , y , z , 1 , 
என்பனவற்றைச் சார்ந்திருப்பதால் அவற்றின் மொத்த வகையீடு 
களைக் ( total differentials ) கீழ்க்கண்டவாறு எழுதலாம் . முறையே , 
du 

3u au а и 
dt 

3x ay 37 


au 


+ w 


att u 


dy 
dt 


ay 
31 


+ u 


ay ay 

+ y 
3x ay 


+ 


+ W 


3y 
2z 


13w 


aw 


dw 
dt 


+ u 


aw 
ox 


3t 


3 } 


+ wom 


3z 


ஆகவே , ஆய்லர் சமன்பாடானது முழுமையான வடிவத்தில் ,, 
au au 

au 
gx 

+ y 

+ y 
31 

ON 


1 3p 
p ax 


21 
ay 


+ W 

27 


gy 


10p 
pay 


11 


Oy 

+ u 
31 


Ov 
Ox 


to ou 


+ w 


Oy 
a z 


OV 


1 3p 


2w 


3w 


gz– p 07 


3w 
+ u + y . 

3x 


+ w 


Ow 
2z 


( 4.2 ) 


21 


ay 


மேலே உள்ள சமன்பாடுகளை அமுக்க , அமுக்கமற்ற பாய்ச்சல் 
களுக்குப் பயன்படுத்தலாம் . ஆய்லரின் இயக்கச் சமன்பாடுகள் 
தொடர்ச் சமன்பாடு ஆகிய மொத்தம் நான்கு சமன்பாடுகளையும் 
கொண்டு . u , v , W , p என்ற நான்கு தெரியாதவற்றின் ( unknown ) 
மதிப்புகளைக் கண்டறியலாம் . எனினும் , இச்சமன்பாடுகள் நேர் 
போக்கற்றவைகளாக ( non - linear ) இருப்பதால் , அவற்றை ஒரு சில 
குறிப்பிட்ட நிலைமைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தி எளிதில் விடை 
காண முடிகிறது . 


ஆய்லர் சமன்பாட்டிலிருந்து நிலையான , சுழற்சியற்ற , அமுக்க 
மற்ற பாய்ச்சலுக்கான பெர்னாலிச் சமன்பாட்டை ( Bernouilli s 
equation ) அடையலாம் . இந்த நூலில் பாய்மப் பாய்ச்சலை ஒரு 


பாய்ம இயக்கவிசையியல் 


165 


டாரிமாண அடிப்படையில் ஆய்வதால் , முதற்கண் ஒரு இழைக் 
கோட்டில் ஆய்லர் 

சமன்பாட்டை வருவித்து அதிலிருந்து 
பெர்னாலிச் சமன்பாட்டை அடைவோம் . 


probas 


TT 


AS 


என 


4.3 . ஒரு இழைக் கோட்டில் இயக்கச் சமன்பாடு ( Equation of 

Motion Along a Stream line ) 
ஒரு பாய்மப் பாய்ச்சல் புலத்திலுள்ள இழைக் கோட்டில் AA 
குறுக்கு வெட்டுப் பரப்புள்ளதும் AS நீளமுள்ளதுமான ஒரு சிறிய 
தனிமத்தை எடுத்துக் கொள்வோம் . ஒரு குறிப்பிட்ட நொடியில் 
அந்தத் தனிமத்தின் முடுக்கம் 
அந்த இழைக் கோட்டிற்கு 
அதன் இருப்பிடமான 0 - வி 
லுள்ள தொடுகோட்டுத் திசை 
யான S- ல் , as- ஆக இருக்கட் 
டும் . இந்தப் பாய்மம் பாகு 
நிலையற்றது எடுத்துக் 

AA 
கொள்ளப்பட்டுள்ளதால் , இந் 
தத் தனிமத்தில் சறுக்குப் 
பெயர்ச்சித் தகைவுகள் செயல் 

P945AA 
படா . இந்தத் தனிமத்தில் 
செயல்படும் புற விசைகள் 

படம் 42. இழைக் கோட்டிலுள்ள 
அதன் எடையும் , அதன் இரு 

தனிமத்தில் விசைகள் 
ஓரங்களிலுமுள்ள அழுத்த 
விசைகளேயாகும் . அந்தத் 

தனிமம் செல்லும் 

திசையில் 
எடையின் கூறானது -pgAA As cos () ஆகும் . ( படம் 4-2 - ஐப் 

0p 
ப 

p 

OS 
வற்றால் ஏற்படும் நிகர விசையானது 

p 

3p 
OS 

OS 


நியூட்டனின் இரண்டாவது சமன்பாட்டைப் பயன்படுத்தி , 


0p 

ASAA- pg AA AS cos I = P AS AA as 
OS 
( அழுத்த விசை ) ( தனிம விசை ) ( சடத்துவ விசை ) 
இதில் a , என்பது இழைக் கோட்டில் தனிமத்தின் முடுக்கமாகும் . 
மேலேயுள்ள சமன்பாட்டை P AA AS- ஆல் வகுத்தால் , 

1 8p 

+ g cos I + ds = 0 


P OS 


166 


பாய்ம எந்திரவியல் 


இப்போது cos 0 = A ) சமன்பாடு 3-24 - லிருந்து , 


, 


as - 


* + ve 


+ VGV 


2s 


எனவே , 

Ô V 

+ 
Ôt 


+ VON 


+ g 


2z 

1 0p 
+ 

= 0 
asTP as 


( 4 • 3 ) 


as 


இது ஒரு பரிமாண ஓட்டத்திற்கு இழைக் கோட்டிலான ஆய்லர் 
இயக்கச் சமன்பாடாகும் . 


ay 


ஓட்டமானது நிலையான தாக இருக்குமானால் = 0. மேலும் 

at 
V , z , p , P என்பன S என்பதில் சார்பாக மட்டும் இருப்பதால் 
சமன்பாடு 4-3 - ஐக் கீழ்க்கண்டவாறு எழுதலாம் . 

dp 
* + gdz + Vdv = 0 

(44 ) 
சமன்பாடு 44 , ஒரு இழைக் கோட்டில் நிகழும் நிலையான, பாகு 
நிலையற்ற பாய்ச்சலைக் குறிக்கும் . இதில் p என்பது P- ஐச் சார்ந்தது 

நோக்கற்பாலது . ஆகவே , சமன்பாடு 4.4 அமுக்கப் 
பாய்ச்சலுக்கும் செல்லும் . 


என்பது 


4-4 , பெர்னாலிச் ( Bernouilli s ) சமன்பாடு 
சமன்பாடு 4-4 - ஐத் தொகையிட்டால் , 

Pdp 

+ gz + மாறிலி 
P 

2 
இதில் p- க்கும் P- க்கும் சம்பந்தம் - இல்லாவிட்டால் , அதாவது 
பாய்ச்சலானது அமுக்கமற்றதாக இருக்குமானால் , 

V2 
+ + gz = மாறிலி 

( 4.5 ) 
PP 2 
இதுவே பெர்னாலிச் சமன்பாடாகும் . இதிலுள்ள தொகையீட்டு 
மாறிலி ( integration constant ) இழைக் கோட்டிற்கு இழைக் கோடு 
மாறும் . ஆகவே , இச்சமன்பாடு ஒரு இழைக் கோட்டிற்கு மட்டுமே 
பொருந்தும் . இரு வேறு இழைக் கோடுகளிலுள்ள புள்ளிகளுக் 
கிடையே இதைச் செயல் படுத்த முடியாது . 

இந்தச் சமன்பாடு ஒரு பாய்ச்சல் புலம் முழுவதும் பொருந்து 
மாறு இருப்பதற்குத் தேவையான நிபந்தனைகள் யாவை என இனிப் 
பார்ப்போம் . 


167 
பாய்ம இயக்கவிசையியல் 

சமன்பாட்டை படம் 42 - ல் உள்ளபடி. தொடு 
கோட்டுத் திசைக்கு நேர்குத்துத் திசையில் எடுத்துக் கொண்டால் , 

1 09 

Oz 
+ g 

( 46 ) 
p an 

an 


ஆய்லர் 


+ an = 0 


V + 0 


1 0p 
Pan 


+ g 


இதில் n என்பது இழைக் கோட்டிற்கு நேர்குத்தான திசையைக் 
குறிக்கும் . an என்பது இழை நேர்குத்தாக நிகழும் மொத்த , 
முடுக்கத்தைக் குறிக்கும் . சமன்பாடு 3-24 - ஐ பயன்படுத்தி , 

2z OV . V2 

+ 
an 

ot 
மேலேயுள்ள சமன்பாட்டை நேரடியாகத் தொகையிட முடியாது . 

V2 
a 

2 
ஆகவே , அதன் இரு பக்கங்களிலும் 

என்ற 

உறுப்பை 

an 
கூட்டுக்கொண்டு , நிலையான பாய்ச்சலை எடுத்துக் கொண்டால் , 

OVn 

0 
01 
V 

V2 

2 . 
2 
2z 

+ 3 
an an 

an 
படம் 3.23 - லிருந்து , 

V2 3 V. 

3S 
எனவே , 

V 
2 

3yn OV ( 4 : 7 ) 
+ g + 3 

+ / 
an an 

OS 

31 
சமன்பாடு 47 - ன் வலது பக்கம் பாய்ச்சலின் சுழற்சித் தன்மையைக் 
( vorticity ) குறிக்கும் . இந்தச் சமன்பாட்டில் வலது பக்கம் சுழி 
யானால் தான் இதைத் தொகையிட முடியும் . அதாவது 

OVa 

OV 

0 

as 3n 
ஆகவே , பாய்ச்சலானது சுழற்சியற்றதாகவும் ( irrotational ) , 
அமுக்கமற்றதாகவும் (incompressible ) இருக்குமானால் , n- திசையில் 
தொகையீடானது , 


3z 


13 
P 211 


- 


P + Y +82 = மாறிலி 


( 4.8 ) 


168 


பாய்ம எந்திரவியல் 


சமன்பாடு 4-8 - ஐக் கீழ்க்கண்டவாறும் எழுதலாம் . 


2 


p 


V 
+ + z = மாறிலி 

2g 


( 4-9 ) 


W 


A + PY + wz = மாறிலி 


(410 ) 


ஆகவே , பெர்னாலிச் சமன்பாட்டின் பல அமைப்புகள் நிலையான , 
உராய்வற்ற , அமுக்கமற்ற , சுழற்சியற்ற ஓட்டங்களுக்குப் பொருந் 
தும் . பெர்னாலிச் சமன்பாட்டைப் பயன்படுத்தும்போது நாம் 
இந்த நான்கு தற்கோள்களையும் ( assumption ) மனதில் கொள்ள 


வேண்டும் . 


சமன்பாடு 4-8 - ல் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் பரிமாணம் 
L2 

மீ 2 
அதாவது அலகு 
T2 

உடையது . 

இது கிகிஎ.மீ / AA ( அல்லது 
வி 2 
Ge / AA ) க்குச் சமம் . ஆகவே , ஒவ்வொரு உறுப்பும் ஒரு அலகு 
பொருண்மைக்கான ஆற்றலாகும் . இதேபோல் சமன்பாடு 4-9 - ல் 
ஒவ்வொரு உறுப்பும் ஒரு அலகு எடைக்கான ஆற்றலையும் சமன் 
பாடு 4-10 - ல் ஒரு அலகு பருமனளவுக்கான ஆற்றலையும் குறிக்கும் . 


4.5 . பெர்னாலிச் சமன்பாட்டின் முக்கியத்துவம் 

சமன்பாடுகள் 4 • 8 முதல் 4-10 வரை பாய்ம ஓட்டத்தில் 
ஆற்றலின் அழியாத் தன்மையை விளக்குகின்றன . நாம் முன்னர் 
விளக்கிய நான்கு கட்டுப்பாடுகள் ( restrictions ) பெர்னாலிச் சமன் 
பாட்டிற்கு இருந்தபோதிலும் அது பொறியியற் கணக்குகளுக்கு 
விடை காணப் பயன்படுகிறது . அவைபற்றி பின்வரும் பகுதி 
களில் பார்ப்போம் . அமுக்கப் பாய்ச்சலுக்கான பெர்னாலிச் சமன் 
பாடு அத்தியாயம் 10 - ல் வருவிக்கப்பட்டுள்ளது . 

நீரியல் வல்லுநர்களால் பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் 
கீழ்க்கண்ட அமைப்பில் பெர்னாலிச் சமன்பாட்டைப்பற்றி மேலும் 
ஆராய்வோம் . 


p 

+ 
W 


+ z = மாறிலி 

2g 
இந்தச் சமன்பாட்டிலுள்ள மூன்று உறுப்புகளின் கூட்டுத் 
தொகை மாறிலியாகும் . ஆகவே , இந்த உறுப்புகள் ஒரே பரிமாண 
முடையனவாக இருக்கவேண்டும் . ஒவ்வொரு உறுப்பும் ஒரு 
அலகு எடையின் ஆற்றல் என விளக்கிக் காட்டமுடியுமானாலும் , 


பாய்ம இயக்கவிசையியல் 


169 


இவைகளின் பரிமாணம் நீளம் என்பது தெளிவு . முதல் உறுப் 
பானது 

ML 
L2T2 

= L 
ML 
LT2 


இதேபோல் இரண்டாவது , மூன்றாவது 

உறுப்புகளும் 
நீளத்தைப் பரிமாணமாக உடையன . ஆகவே , இந்த உறுப்புகளை 
முறையே அழுத்தத் தலைப்பு ( pressure head ) , திசைவேகத் தலைப்பு 
( velocity head ) , மட்டத் தலைப்பு ( elevation head ) என்கிறோம் .. 
இவை மூன்றின் கூட்டுத் தொகை மொத்தத் தலைப்பு அல்லது 
மொத்த உயரம் ( total head ) என்று அழைக்கப்படுகிறது . அழுத்தத் 
தலைப்பு , மட்டத் தலைப்பு ஆகிய இரண்டின் கூட்டுத் தொகைக்கு 
குழாய்மானித் தலைப்பு அல்லது குழாய்மானி உயரம் ( piezometric 


head ) எனப் பெயர் . குழாய்மானி உயரமானது 


+ z ) = h 


ஆகும் . 


பெர்னாலிச் சமன்பாட்டை இரண்டு புள்ளிகளிடையே பயன் 
படுத்தினால் , 


p , 


p . 


+ 


V19 
2g 


+21 


V. 
+ 

2g 


+ z , 


10 


W 


( அ - து ) 


2--2 +(s-s ) - ( - ) 


( 4-11 ) 


மேலே உள்ள சமன்பாட்டிலிருந்து ஒரு அலகு எடையில் ஏற்படும் 
இயக்க ஆற்றலதிகரிப்பு , அந்த எடையில் தொழிற்படும் அழுத்த 
விசைகள் , புவியீர்ப்பு விசை ஆகியவைகள் செய்யும் வினை ( work ) 
களின் கூட்டுத் தொகைக்குச் சமம் எனத் தெரிகிறது . அதாவது 
அழுத்த , மட்ட ஆற்றல்கள் இயக்க ஆற்றல திகரிப்பிற்குச் சமம் 
என்பது தெளிவு . ஆனால் அழுத்த ஆற்றல் என்பது அழுத்த 
வேறுபாடு ( pressure difference ) இருந்தால் தான் சாத்தியமாகும் . 
எவ்வளவு அதிகப்படியான அழுத்தம் இருந்தபோதிலும் , அழுத்த 
வேறுபாடு இல்லாவிட்டால் , அந்த அழுத்தத்திலிருந்து நமக்குத் 
தேவையான ஆற்றலை அடைய முடியாது . ஆகவே , அழுத்த ஆற்றலை 
சில வேளைகளில் பாய்ச்சல் வினை ( flow work ) என்றும் கூறுகிறோம் . 
அதாவது அழுத்த வேறுபாட்டால் பாய்ச்சல் நிகழ்ந்தால் தான் 


170 


பாய்ம எந்திரவியல் 


ஆற்றல் வெளிப்படும் என்ற உண்மையைப் பாய்ச்சல் வினை என் ற 
சொற்றொடர் விளக்குகிறது . இந்த அடிப்படையில் பெர்னாலிச் 
சமன்பாடானது 

ஆற்றலின் அழிவின்மைக் கொள்கையைப் 
பயன்படுத்தி பகுதி 4-6 - ல் வருவிக்கப்பட்டிருக்கிறது . 


V1 
29 


மொத்தத் தலைப்பு 
அல்லது தேக்கக் குழாய் 


2 


ไง 
ก 
ง 


2g 


குழாய் மானி உயரக் 

கோடு 


P2 


P 


13 


W 


Z2 


75 தேக்கப் புள்ளி 


Z 


படம் 43. பெர்னாலிச் சமன்பாட்டின் விளக்கப் படம் 


திரவத்தின் ஓட்டங்களைப்பற்றி படிக்கும்போது சமன்பாடு 
4-9 - ஐப் பயன்படுத்தினால் வசதியாக இருக்கும் . அதேபோல் 
சமன்பாடு 4-10 வாயுக்களின் ஓட்டங்களுக்குப் பயன்படுத்தப் 
படுகிறது . சமன்பாடு 4-10 - ல் கடைசி உறுப்பின் மதிப்பு மிகக் 
குறைவாக இருக்குமாதலால் அதைப் புறக்கணித்து விடலாம் . 
ஆகவே , வாயுக்களுக்கு 

V , 2 V , 

( 4.13 ) 
2 

2 


படம் 4 -ல் பெர்னாலிச் சமன்பாடு தடையற்ற திரவப் பாய்ச்ச 
லுக்கு வரைபடம் மூலம் விளக்கப்பட்டுள்ளது . 00 என்ற கிடைக் 


பாய்ம இயக்கவிசையியல் 


171 


V1 


கோட்டை மட்ட அளவையாக ( datum ) எடுத்துக்கொள்வோம் . 
வெட்டுமுகங்கள் 11 , 22 - களில் அழுத்தத் தலைப்புகளும் திசைவேகத் 
தலைப்புகளும் முறையான மின்னொட்டுக்களால் ( suflix ) குறிக்கப் 
பட்டுள்ளன. திரவமானது 

குழாய்மானிகளில் ( piezometers ) 
P1 , P2 என்ற அளவிற்கு முறையே உயரும் . இந்தக் குழாய் 
மானிகளிலுள்ள திரவத்தின் மேற்பரப்புகளின் நியமபாதை ( locus ) 
குழாய்மானித் தலைப்புக் கோடு ( piezometric head line ) என்று 
அழைக்கப்படுகிறது . அதேபோல் எல்லாப் புள்ளிகளிலும் மட்ட 

p 

V2 
அளவிற்குமேல் 

+ z ) = H 

என்பதின் நியமபாதை 

2g 
மொத்த ஆற்றல் கோடாகும் . திரவமானது குழாய்மானித் 
தலைப்புக் கோடுவரை குழாய்மானிகளிலும் மொத்த ஆற்றல் 
கோடுவரை தேக்கக் குழாய்களிலும் ( stagnation tube ) 
உயரும் . குழாய்மானித் தலைப்புக் கோட்டை நீரியற் சரிவுக் கோடு 
( hydraulic gradient line ) 

என்றும் 

அழைக்கிறோம் . இந்தக் 
குழாய்மானித் தலைப்புக் கோடு எந்த அமைப்பிலும் , மொத்த 
ஆற்றல் கோட்டிற்குக் கீழே திசைவேகத் தலைப்பின் அளவு தாழ்ந்து 
இருக்கும் . ஆனால் குழாய்மானித் தலைப்புக் கோட்டின் சரிவு 
திரவம் பாயும் பாதையின் அமைப்பைப் பொறுத்தது . 


முகப்பானது திசைவேகத்திற்கு நேர் எதிராக இருக்கும்படி 
வைக்கப்படும் எவ்வித சேதாரமும் இல்லாத வளைந்த குழாய்க்கு 
தேக்கக் குழாய் ( stagnation tube ) எனப் பெயர் . இந்தக் குழாயின் 
முகப்பு (tip ) தேக்க முனை என அழைக்கப்படுகிறது . தேக்கக் குழாய் 
அதன் முனையிலுள்ள நிலை அழுத்தம் ( static pressure ) இயக்கவிசை 
அழுத்தம் ( dynamic pressure ) ஆகியவற்றின் கூட்டுத் தொகையை 
அளக்கப் பயன்படுகிறது . இதன் முனையில் திசைவேகம் சுழியாத 
லால் , பெர்னாலிச் சமன்பாட்டைப் பயன்படுத்தி , 


11 


-- 


11 


2g 


ps 

p / 2 
+ ( ) 

( 4 • 13 ) 
| 

/ 
தேக்க அழுத்தம் அழுத்தத் இயக்க விசை அல்லது 
அல்லது 

தலைப்பு திசைவேகத் 
மொத்தத் தலைப்பு 

தலைப்பு 
இதையே அழுத்தத் தலைப்பால் விளக்கினால் , 

ps b + JPy 

( 4 • 14 ) 
/ 
தேக்க நிலை இயக்க விசை 
அழுத்தம் அழுத்தம் அழுத்தம் 


172 


பாய்ம எந்திரவியல் 


படம் 4-3 - லிருந்து தேக்கக் குழாயில் திரவமானது 

மொத்தத் 
தலைப்புக் கோடுவரை உயருகிறது எனத் தெரிகிறது . மொத்தத் 
தலைப்பு அல்லது தேக்கத் தலைப்பை அளக்கத் தேக்கக் குழாய் ஒரு 
வசதியான , எளிய , மலிவான சாதனமாகும் . 


மாதிரிக் கணக்கு 4 • 1 . ஒரு குழாயானது 0.3 மீ விட்டத்தி 
லிருந்து 0-1 மீ விட்டத்திற்குப் படிப்படியாகக் குறைகிறது . அதில் 
நீரின் பாயுவி தம் 50 லிட்டர் / வி . படத்திலுள்ளபடி அடிப்பாகத் 
தில் அழுத்தம் 2 AA எ / செமீ 2 ( 196 AG | e ) ஆகும் , மேற்பாகத் 
தில் வெட்டுமுகத்தில் அழுத்தம் 1 AA எ / செமீ 2 ( 981 AG / மீ ) க்குக் 
குறையாமல் இருக்க வேண்டுமானால் , z- ன் மதிப்பு என்ன ? 


2 


Z 


O 


ds = 0-3 மீ 
d , = 0-1 மீ 
Q = 50 லி / வி 

40 4X 50000 
VI 

70-7 செமீ / வி 
* X 302 

= 0 * 707 மீ / வி 


ஈ d , - 


( 0-3 \ 2 


V , 


( 3 ) 


= 6-363 மீ / வி 
01 
pi = 2 AAN / e2 ( = 196 AG | t ) 

கிகிஎ 
: 1 

செமீ 


P1 = 20 மீ நீர் உயரம் 

உயரம் ( 


10 மீ நீர் உயரம் 


W 


p . 

= 10 மீ நீர் உயரம் 


பாய்ம இயக்கவிசையியல் 


173 


பெர்னாலிச் சமன்பாட்டை 1 , 2 புள்ளிகளுக் கிடையில் குழாயின் 
அச்சில் பயன்படுத்தினால் , 


0.7072 

6.3632 
20+ + 0 = 10 + 

+ z 
2x9.81 

2X9.81 


20 + 0.025 + 0 = 10 + 3-24 + z 


. z = 6.785 மீ . 


மாதிரிக் கணக்கு 4-2 . ஒரு திறந்த வெளி ( open circuit ) காற் 
றுப் புழலின் ( wind tunnel ) சோதனைப் பாகத்தின் அளவு 1ex 1 மீ 
ஆகும் . அது மணிவடிவான ( bell mouthed ) முகப்பின் வழியாகக் 
காற்றை ஈர்க்கிறது . படத்திலுள்ளபடி சோதனைப் பகுதியில் 
அமைக்கப்பட்டுள்ள ஓர் நீர் அழுத்தமா 

ஓர் நீர் அழுத்தமானி 30 மிமீ வெற்றிட 
அழுத்தத்தை ( vacuum pressure ) காட்டுமானால் , அந்தக் காற்றுப் 
புழலின் வழிச் செல்லும் காற்றின் அளவு என்ன ? காற்றின் எடை 
11.38 நி / மீ ; நீரின் எடை 9.81 AG / மீ . 


படத்திலுள்ள புள்ளிகள் 1 , 2 - க்கு பெர்னாலிச் சமன்பாட்டைப் 
பயன்படுத்தினால் , 


மிமீ 


2 


ப 


odou 


மீ 


2 


P V. 


+ 


+ z ) 


ட் + : + 


2g 


- + 72 


புழலின் அச்சை மட்ட 

அளவையாக எடுத்துக்கொண்டால் , 
p1 = V1 = 0 ஆதலால் 


0 + 0 + 0 = P2 


V. 
2g 


+ 
W 


2 


+0 


ஃV,-V4 ( -4 ) 


| 


114 


பாய்ம எந்திரவியல் 


W 


ஆனால் 1 , = 30 மிமீ நீர் உயரம் ( வெற்றிடம் ) = -30 AA எ / e2 

( 29-4 AG / e- ) 
p , 0.30X 100 

= 25-6 மீ காற்றுயரம் 
1 16 
ஃ . V. = V2x9.81X25-6 

= 22 • 9 மீ / வி 

Q = A , V , = 1x22 • 9 = 22 • 9 t / M 
4-6 . ஆற்றலின் அழிவின்மைக் கொள்கையிலிருந்து பெர்னாலிச் 

சமன்பாட்டை வருவித்தல் 

இந்தப் பகுதியில் பெர்னாலிச் சமன்பாட்டை ஆற்றலின் 
அழிவின்மைக் கொள்கையின் அடிப்படையில் அடைவது எப்படி 
என்று காண்போம் . ஒரு இழைக் குழாய் வழியாக ( படம் 4-4 ) 


Vat 


V2 


2 


A2 


povat 


Z2 


AL 


2 , 


படம் 44. இழைக் குழாய் வழியாகப் பாய்ச்சல் 


நிலையான , தடைய 

டயற்ற , அமுக்கமற்ற பாய்மம் பாய்வதாக 
எடுத்துக் கொள்வோம் . வெட்டுமுகம் 1 - ல் திசைவேகம் , அழுத்தம் , 
வெட்டுப் பரப்பு முறையே Vy , P1 , A1 ஆகவும் வெட்டுமுகம் 2 - ல் 
Vz , p2 , A2 ஆகவும் இருக்கட்டும் . 00 என்ற கிடைமட்ட உயரத் 
திலிருந்து வெட்டுமுகங்களின் மையங்கள் 2 , , 2 , என்ற உயரத்தி 
லிருக்கட்டும் . இப்போது At என்ற நொடிப்பொழுதில் வெட்டு 


பாய்ம இயக்கவிசையியல் 


115 


முகம் 1 ஆனது V , dt என்ற தூரம் இடம் பெயர்கிறது . இந்த 
இடப்பெயர்வு மிகச் சிறியதாக இருப்பதால் திசைவேக மாறுபாடு 
புறக்கணிக்கப்படுகிறது . அதே நொடிப்பொழுதில் வெட்டுமுகம் 
2 ஆனது V , t என்ற தூரம் இடம் பெயர்கிறது . இவ்வாறு இடம் 
பெயர்வதால் செய்யப்படும் வினையானது அழுத்த விசைகளாலும் , 
புவியீர்ப்பு விசையாலும் ஏற்படுவதாகும் . இந்தப் பாய்மத்தில் 
தொழிற்பட்ட மொத்த வினையானது 

ஆற்றலின் 
வேறுபாட்டிற்குச் சமமாகும் . 


இயக்க 


m 


அழுத்த விசைகளால் ஏற்பட்ட வினையானது , 

pAVAt - p , A , V , / t = q / { p , -p , ) 
இதில் q = A1V1 = A , V , 
புவியீர்ப்பு விசையால் ஏற்பட்ட வினையானது , 

WAT 11/11 ( 1 ) - z2 ) = 1 A1 ( z ) -- z , ) 
ஆனால் A , A1 , = A , 11 , = A , V , At = q At 
இயக்க ஆற்றல் வேறுபாடானது , 
V2 -V . 

Pq / 1 

V. 

22 - V , 2 
2 

2 
இயக்க ஆற்றலின் அதிகரிப்பு , அழுத்த விசை புவியீர்ப்பு விசை 
இவை இரண்டால் விளையும் வினைகளின் கூட்டுத் தொகைக்குச் 
சமமாக இருக்கவேண்டும் . ஆகவே , 
qat ( pi - p , ) + 1q At ( z - zz ) = Pq 11 V2 "-VI 

2 
wqat- யால் வகுத்து , உறுப்புகளைச் சீர்படுத்தினால் , 

2 P2 

25 
இதிலிருந்து ஆற்றலின் அழிவின்மைக் கொள்கையிலிருந்து 
பெர்னாலிச் சமன்பாட்டை அடையலாம் என்பது தெளிவு . 


P1 + V 


1 


2 


+ z1 
2g 


+ 


+22 


4-7 . பெர்னாலிச் சமன்பாட்டின் நடைமுறை உபயோகங்கள் 

பெர்னாலிச் சமன்பாட்டை வருவிக்கும்போது பாய்மம் பாகு 
நிலையற்றதென எடுத்துக் கொண்டோம் . பாகுநிலையற்ற பாய்மத் 
தில் தடை ஏற்படுவதில்லை . ஆனால் இயற்கையிலுள்ள எல்லாப் 
பாய்மங் களுக்கும் பாகு நிலையுள்ளதாதலால் , அதனால் பாய்ம 
ஓட்டத்தில் தடை . அதாவது உராய்வு ஏற்படுகிறது . இந்தத் 


176 


பாய்ம எந்திரவியல் 


தடையால் பாய்மப் பாய்ச்சலில் ஆற்றலிழப்பு நிகழ்கிறது . இந்த 
ஆற்றலிழப்பையும் எடுத்துக்கொண்டு , மெய்ப்பாய்ம ஒட்டங் 
களுக்கு பெர்னாலிச் சமன்பாட்டைப் பயன்படுத்தினால் , 
P1 , V. 2 

p , 

+ z , + , ( 4-15 ) 
2g 


V. + z = 


V.2 


V 


+ 


+ 
V 


W 


2g 


இந்த ஆற்றலிழப்பைத் திரும்ப அடையவே முடியாது . 

பொதுவாக ஒரு பாய்ம ஓட்டத்தில் நிலையான ஆற்றல் வந்து 
சேருவதையும் அல்லது வெளிச் செல்வதையும் ( அல்லது அழிவதை 
யும் ) எடுத்துக் கொண்டால் , பெர்னாலித் தேற்றத்தைக் கீழ்க் 
கண்டவாறு எழுதலாம் . 
p . I , 2 

V. - 
+ 

+ + z , + E 
2g 

( 4-16 ) 
இதில் + E என்பது ஆற்றல் வெளிச் செல்வது அல்லது ஆற்ற 
லிழப்பைக் குறிக்கும் . -E என்பது ஆற்றல் வந்து சேருவதைக் 
குறிக்கும் . 


p 2 


+ z | 
2g 


W 


0 


மொத்தத் தலைப்பு , குழாய்மானித் தலைப்பு , ஆற்றலிழப்பு 
இவற்றின் தொடர்புகள் : பல்வேறு தலைப்புகளுக்கும் , ஆற்ற 
லிழப்புக்குமுள்ள தொடர்பானது படம் 4-5 மூலம் விளக்கப் 
பட்டுள்ளது . 


no 


X 


X 


fhf | 
| hb 


மொந்த 
இழப்பு 


ht2 


மீ 


29 


.hc 


2g 


his 


hts 


29 


V3 


als 


29 


AA 
நீர் 

Z 


B 
நீர் 


V2 


0 


3 


V3 


2 


0 


மட்டம் 


படம் 4-5 . ஒரு பாத்திரத்திலிருந்து மற்றொரு பாத்திரத்திற்குப் பாய்ச்சல் 

A என்ற மூடிய பாத்திரத்திலுள்ள அழுத்தத்திற்கு உட்பட்ட 
நீரானது B என்ற திறந்த பாத்திரத்திற்குத் தொடர்பாக இணைக்கப் 
பட்டுள்ள பல தரப்பட்ட விட்டக் குழாய்களின் வழியாகப் பாய்ந்து 


பாய்ம இயக்கவிசையியல் 


177 


செல்கிறது . A என்ற பாத்திரத்திலுள்ள நீரின் ஆற்றல் B என்ற 
பாத்திரத்திலுள்ள நீரைவிட அதிகமாக இருப்பதால் , நீரானது 
A-யிலிருந்து B. க்குப் பாய்கிறது . 00 என்ற கிடைக் கோட்டை 
மட்டக் கோடாக எடுத்துக்கொண்டு , A என்ற பாத்திரத்திலுள்ள 
மொத்த ஆற்றலை XX என்ற கோட்டால் குறிக்கவும் . நீரானது 
பாத்திரத்திலிருந்து குழாய்க்குள் நுழையும் இடமான a- யில் 
இழப்பு ஏற்படுவதால் மொத்த ஆற்றல் கோடு h . என்ற அளவு 
உயரத்தில் சிறிது குறைகிறது . மொத்த ஆற்றல் கோடு நீர் பாயும் 
திசையில் சரிந்து இருப்பது கனமான கோட்டால் படத்தில் 
காட்டப்பட்டுள்ளது . b , c என்ற இடங்களில் முறையே திடீர் 
விரிதலும் ( expansion ) , சுருக்கமும் ( contraction ) ஏற்படுவதால் 
உண்டாகும் ஆற்றல் இழப்புக் காரணமாக , ஆற்றல் கோட்டில் 
திடீர் உயரக் குறைவுகள் ஏற்படுகின்றன . குழாயிலுள்ள திசை 
வேகத்திற்கேற்ப , குழாய்மானி உயரம் ஆற்றல் கோட்டிற்குக் கீழே 
இருக்கிறது . குழாயின் விட்டம் சீராக இருக்குமானால் , குழாய் 
மானிக் கோடும் ஆற்றல் கோடும் இணையாக இருக்கும் . தடை , 
திடீர் விரிதல் முதலியவற்றின் 

ஆற்றல் கோடு 
பாய்மம் பாயும் திசையில் சரிந்தே இருக்கும் . ஆனால் குழாய்மானிக் 
கோடானது அவ்வாறு சரிந்து இருக்கவேண்டிய அவசியமில்லை . 
தடைகளால் அதாவது உராய்வுகளால் ஏற்பட்டுள்ள இழப்பு 
களான hry , hf , hrs முதலியனவும் , நுழைவாயில் திடீர் விரிதல் , 
திடீர் சுருக்கம் முதலியவற்றால் ஏற்படும் இழப்புகளும் படம் 4-5 - ல் 
காட்டப்பட்டுள்ளன . B என்ற பாத்திரத்தில் நீரானது V , என்ற 
திசைவேகத்தில் நுழைகிறது ,. இந்தத் திசைவேக ஆற்றலான 
V. 

முழுவதும் , அப்பாத்திரத்தில் கொந்தளிப்பு ஆற்றலாக 
2g 
( turbulent energy ) மாறி முடிவில் மறைகிறது . A என்ற பாத்திரத்தி 
லுள்ள அதிகப்படியான ஆற்றலானது முழுவதுமாகப் பாய்ச்சலை 
உண்டாக்குவதற்குப் பயன்படுகிறது . 


காரணமாக 


படம் 4 : 6 - ல் நீர் மின்சார நிலையத்தில் ( hydroelectric plant ) 
உயரமான இடத்திலிருந்து டர்பைன் (turbine ) வழியாக நீர் பாயும் 
போது உண்டாகும் மொத்த ஆற்றல் கோடு , குழாய்மானிக் கோடு 
இவற்றிற்கான தொடர்பு விளக்கப்பட்டுள்ளது . மிகக் குறைந்த 
உயர வேறுபாட்டில் தொழிற்படும் டர்பைன் சுழலியால் ( rotor ) 
நீரிலிருந்து எல்லா ஆற்றலையும் எடுக்க முடிவதில்லை . ஏறத்தாழ 
25 முதல் 40 சதவீத ஆற்றல் சுழலியில் பயன்படுத்தப்படாமல் 
வெளிவருகிறது . ஆகவே , திசைவேக வடிவிலுள்ள இந்த ஆற்றலை 
நிலையாற்றலாக ( static energy ) டி.ராஃப்ட் குழாய் ( draft tube ) 

பா . எ . - 12 


178 


பாய்ம எந்திரவியல் 


களில் மாற்றுகிறோம் . நீரானது தேக்கத்திலிருந்து டர்பைனுக்கு 
வரும் வழியில் ஏற்படும் இழப்பை hu ] எனவும் , டி.ராஃப்ட் குழாயில் 

v2 
2g 

hu 
+ 


- - 


H 
டாபைன் 

மொததத 
தலைப்பு 
h 
ட 2 


hL2 


Z 


மட்டம் 


2 


2 


29 


Vc 

2 


குழாய்மானித தலைப்பு ககோடு 
படம் 4.6 . நீர்மின்சார நிலைய அமைப்பு 


2 


ஏற்படும் இழப்பை ட , எனவும் , டிராஃப்ட் குழாயிலிருந்து வெளிச் 

V3 
செல்லும் திசைவேகத் தலைப்பை எனவும் எடுத்துக் கொண்டு 

2g 
படம் 4-6ல் ஆற்றல் , குழாய்மானிக் கோடுகள் வரையப்பட்டுள்ளன . 
நீரிலுள்ள ஆற்றலை , எந்திர ஆற்றலாக டர்பைன் மாற்றுவதால் 
டர்பைன் உள்ள இடத்தில் மொத்த ஆற்றல் கோடு திடீரெனச் 
சரிவது நோக்கற்பாலது . 

எங்கு திரவமானது திறந்த வெளியில் ஓடுகிறதோ , அங்கெல் 
லாம் குழாய்மானிக் கோடானது , அந்தத் திரவத்தின் மேல் மட்டத் 
தோடு இணைந்திருக்கும் , 


மாதிரிக் கணக்கு 43. தீயணைக்கப் பயன்படும் பம்பு ( pump ) 
2 மீ ஆழத்திலிருந்து நீரை இழுத்து பம்பின் அச்சிலிருந்து 6 மீ 
உயரத்திலுள்ள 50 மிமீ விட்டமுனை ( nozzle ) வழியாக 20 மீ / வி 
திசைவேகத்தில் செலுத்துகிறது . உறிஞ்சு குழாயில் ( suction pipe ) 
ஆற்றலிழப்பு 2 மீ நீர் உயரமும் , செலுத்து குழாயில் ( delivery pipe ) 
ஆற்றலிழப்பு 10 மீ உயரமும் இருக்குமானால் அந்தப் பம்பினால் 
நீருக்கு இடப்படும் திறன் ( power ) என்ன ? மொத்த ஆற்றல் கோடு 
குழாய்மானிக் கோடு ஆகியவற்றை வரைக , 

முனையின் விட்டம் = 50 மிமீ = 5 செமீ 
நீரின் திசைவேகம் = 20 மீ / வி 

* X 52 20x 100 
பாயுவீதம் = 

= 39-2 லி / வி 
4 ) 1000 


X 


பாய்ம இயக்கவிசையியல் 


179 


செலுத்தப்படும் திசைவேகத் தலைப்பு = 239.81 

202 

= 20-4 மீ 


-- 


12- 


13 


H = மொத்தத் தலைப்பு 


N 


2 


p / w 


+ Z 


மட்டம் 


+ v2 


29 


மொத்தத்தியப்புக்கோ 
குழாய் மானித் தலைப்புக் கோடு 


படத்திலிருந்து , பம்பானது தொழிற்படும் மொத்தத் தலைப்பானது 
H = உறிஞ்சு உயரம் + உறிஞ்சுகுழாயில் இழப்பு + முனையின் உயரம் 
+ செலுத்தப்படும் திசைவேகத் தலைப்பு + செலுத்தும் குழாயில் 
இழப்பு 

= 2 + 2 + 6 + 20-4 + 10 = 40-4 மீ நீர் உயரம் 
பம்பால் நீருக்குக் கொடுக்கப்படும் ஆற்றல் = 39-2x 40-4 

= 1580 கிகிஎ.மீ / வி 
MKS முறையில் 

1580 
திறன் = 21.1 குதிரை திறன் 

75 
SI முறையில் 


திறன் 


1580x9.81 

1000 


= 15.6 கிவா . 


சுழற்சியுள்ள ஓட்டங்கள் : கட்டற்ற சுழலைத் தவிர மற்ற 
எல்லா இடங்களிலும் ஏற்படும் மெய்ப் பாய்மப் பாய்ச்சல்கள் 
சுழற்சியுள்ளனவே . 

உதாரணமாக , ஒரு கிடையான குழாயில் 


180 


பாய்ம எந்திரவியல் 


நிகழும் நிலையான , அமுக்கமற்ற பாய்ச்சலை எடுத்துக்கொள்வோம் . 
படம் 4-7 - ல் அதன் திசைவேகப் பகிர்வு காட்டப்பட்டுள்ளது .. 


மொத்தத் 
தலைப்பு 


2 


2g 


12 


P816 


" குழாயமானித் 

தலைப்பு 


b 


C 


- 


படம் 47. சுழற்சியுள்ள பாய்ச்சலில் மொத்தத் தலைப்பு 


பாய்மம் பாகுநிலையுள்ள தால் , திசைவேகம் குறுக்கு வெட்டுப் 
பரப்பில் சீரற்றதாக இருக்கிறது . இந்த ஓட்டத்தில் தடையில்லா 
மலும் , முடுக்கமில்லாமலும் இருந்தால் எந்த ஒரு இழைக்கோட்டி 
லும் குழாய்மானியில் திரவம் ஒரே அளவு உயரத்திற்கு உயரு 
வதைப் பார்க்கலாம் . இருந்தபோதிலும் , ஒரு வெட்டுப் பரப்பி 
லுள்ள பல புள்ளிகளில் தேக்க உயரம் , அல்லது மொத்த ஆற்றல் 
உயரம் ஒரே அளவின தாக இல்லாதது நோக்கற்பாலது . b என்ற 
இடத்தில் 3 , c என்ற இடங்களைவிட மொத்த ஆற்றல் அதிகமாக 
இருக்கிறது . ஆகவே , இழைக் கோட்டிற்கு இழைக் கோடு மொத்த 
ஆற்றல் மாறுகிறது . இவ்வாறு மொத்த ஆற்றல் புள்ளிக்குப் புள்ளி 
மாறுவதால் , திரவத்தின் மொத்த இயக்க ஆற்றல் ஒவ்வொரு 
புள்ளியிலுமுள்ள இயக்க ஆற்றலின் கூட்டுத் தொகையாகும் . 
இவ்வாறு திரவத்தின் ஒவ்வொரு புள்ளியிலுமுள்ள இயக்க 
ஆற்றலைக் கணிப்பது கடினமான வேலையாதலால் , சராசரித் திசை 
வேகத்தின் அடிப்படையில் கணிக்கப்படும் இயக்க ஆற்றலை ஒரு 
திருத்தக் கூறால் ( correction factor ) பெருக்குகிறோம் . இவ்வாறு 


பாய்ம இயக்கவிசையியல் 


181 


திருத்தப்பட்ட திசைவேகத் தலைப்பையே மொத்த ஆற்றலை 
அடைவதில் பயன்படுத்துகிறோம் . 


ஆற்றல் திருத்தக் கூறு ( Energy Correction Factor ) : A 
வெட்டுப் பரப்புள்ள ஒரு அமைப்பின் வழியாகப் பாயும் பாய்மத் 
தின் மொத்த இயக்க ஆற்றலானது , திசைவேகப் பகிர்வை எடுத்து 
கொண்டால் , 

Py dA di 


=Pil Gran 


இதில் y என்பது Am நிறையுடைய ஒரு தனிமம் AA என்ற சிறிய 
வெட்டுப் பரப்பின் வழியாகச் செல்வதால் ஏற்படும் திசைவேக 
மாகும் . இத் திசைவேகமான v , AA என்ற பரப்பிற்கு நேர்குத்தாக 
இருக்கும் . இவ்வாறு ஒரு வெட்டுப் பரப்பிலுள்ள திசைவேகப் 
பகிர்வு தெரியுமானால் , மொத்த இயக்க ஆற்றலை அடையலாம் . 

Q 
ஆனால் பொதுவாகத் திசைவேகமானது 

A 

சராசரித் 


என்று 


திசைவேகமாக எழுதப்படுகிறது . ஆகவே , மொத்த ஆற்றலை 
இந்த சராசரித் திசைவேகம் மூலம் எழுதி , அதை & என்ற 
மதிப்புள்ள ஆற்றல் திருத்தக் கூறால் பெருக்கினால் , 

V2 ap dt 
இயக்க ஆற்றல் = a 

2 

2 
இதில் dm என்பது dt என்ற நேரத்தில் dA என்ற பரப்பின் 
வழி பாயும் பொருண்மையைக் குறிக்கும் . இரண்டையும் சமன் 
படுத்தினால் , 


-dm = 


AV8 


anave fran 


( 4.17 ) 


இந்த ஆற்றல் திருத்தக் கூறு ஒரு வெட்டுமுகத்திலுள்ள திசைவேகப் 
பகிர்வைப் பொருத்தது .குழாய்ப்படல ஓட்டத்தில் ( laminar flow ) 
இதன் மதிப்பு 2 ஆகும் . ஆனால் முழுமையான கொந்தளிப்பு 
ஓட்டத்தில் ( turbulent flow ) இதன் மதிப்பு 1 - ஐ அடையும் . 
பொதுவாகக் கொந்தளிப்பு ஓட்டங்களில் 8 - வின் மதிப்பு 1.01 முதல் 
1-15 வரை இருக்கும் . ஆற்றல் திருத்தக் கூறின் மதிப்பு இலட்சிய 
பாய்ம ஓட்டங்களில் ஒன்றாக இருக்கும் , 


182 


பாய்ம எந்திரவியல் 


ஆகவே , பெர்னாலிச் சமன்பாட்டை இரண்டு புள்ளிகளுக் 
கிடையே ஒரு மெய்ப் பாய்மப் புலத்தில் கீழ்க்கண்டவாறு 
எழுதலாம் . 

pava 
P 

Z p . 
+ + Z , + E 

( 4-18 ) 

2g 
மாதிரிக் கணக்கு 44. R ஆரமுள்ள ஒரு குழாயில் பாயும் 


ஆகும். 


பாய்மப் புலத்தில் திசைவேகப் பகிர்வு v = V [ 1 

R 
இதில் V உச்சத் திசைவேகத்தையும் , 1 ஆரம் / என்ற இடத்தி 
லுள்ள திசைவேகத்தையும் குறிக்கும் . ஆற்றல் திருத்தக் கூறின் 
மதிப்பு என்ன ? 

V சராசரி என்பது குழாயின் சராசரித் திசைவேகத்தைக் 
குறிக்கும் . எனவே , 


TR- V சராசரி = 


-- fans- f == x ( 1 ++ ) 


ஃ V சராசரி - 


98 

V 
120 


odA 


8 


11 


dA 


ஆற்றல் இருந்தக் கூறுக - * ....../ 

+ | ( .....) 
-ன் [ ] -- 
- * / =(s ) 
(1-4) 


dr 


= 106 


4 8. அழுத்தத்திற்கும் திசைவேகத்திற்குமுள்ள தொடர்பு 

ஒரு நிலையான , தடையற்ற பாய்ச்சலில் கிடைத்தளத்தில் இரு 
புள்ளிகளை எடுத்துக்கொண்டால் , Z = Z , ஆகும் . ay = a , = 1 
என்ற தற்கோளுக்குச் சமன்பாடு 4-18 ஆனது . 


பாய்ம இயக்கவிசையியல் 


183 


p 

. V. 
+ 

+ 
W 2g 

2g 
P1 - , _ V. 

V , --V1 

2g 


2 


ஆகவே , ஒரு நிலையான சுழற்சியற்ற பாய்ச்சலில் திசை 
வேகப் புலம் தெரியுமானால் அழுத்தப் புலத்தையும் ( pressure field ) 
கணிக்கலாம் . அத்தியாயம் 3 - ல் ஒரு இலட்சிய பாய்மப் பாய்ச்ச 
லுக்கு பாய்ச்சல் வலை வரையலாம் எனப் பார்த்தோம் . எனவே , 
ஒரு பாய்ச்சல் புலத்தில் ஏதாவது ஒரு புள்ளியில் திசைவேகத்தின் 
மதிப்புத் தெரியுமானால் வலையின் உதவியால் அப் புலத்தில் எந்தப் 
புள்ளியிலும் திசைவேகத்தை மதிப்பிடமுடியும் . 


Ano 
T 


V. 


BSO 


படம் 4-8 . பாய்ச்சல் வலை 


படம் 48 - ல் இரு பரிமாண , குவியும் அமைப்பிற்கான பாய்ச்சல் 
வலை வரையப்பட்டுள்ளது . 0 என்ற புள்ளியிலுள்ள திசைவேகம் 
தெரியுமானால் , அந்தப் புலத்தில் எந்த இடத்திலுமுள்ள திசை 
வேகத்தை 0 - விலுள்ள திசைவேகத்தால் கீழ்க்கண்டவாறு 
எழுதலாம் . 


V An . AS . 
V. An AS 


ஆகவே , அழுத்தமானது , 


3 


p - p . 

V. 
p- 


( 4-19 ) 


மூடிய அமைப்புகளில் அடைத்துக்கொண்டு ( contined flow ) 
செல்லும் சுழற்சியற்ற ஓட்டங்களில் மேலே உள்ள சமன்பாட்டைப் 


184 


பாய்ம எந்திரவியல் 


போன்ற ஒரு சமன்பாட்டை வருவிக்கலாம் . வெவ்வேறு மட்டத் 
திலுள்ள , 1 , 2 என்ற இரண்டு புள்ளிகளில் 


V. - P , 

P2 , 
P1 + Z + 

2g 


2 


V. 
h , + 

2g 


V. A 


( அ.து ) 


= h , + 


2g 


2 


1 


Ah 
V. 

( 4-20 ) 
2g 
அடைத்துக் கொண்டு செல்லும் அமைப்புகளில் பாய்மத்தின் 
எடையும் எடுத்துக் கொள்ளப்படுவதால் குழாய்மானி உயரம் 
சமன்பாட்டில் வருவது நோக்கற்பாலது . இருந்தபோதிலும் 
பாய்ச்சல் வலை அமைப்பானது பாய்ம எடையால் பாதிக்கப்படு 
வதில்லை என்பதைக் கருத்தில் கொள்ளவேண்டும் . 


ஒரு பாய்ச்சல் அமைப்பில் திசைவேகம் அதிகரிக்கும் இடங் 
களில் அல்லது மட்டம் உயரும் இடங்களில் அழுத்தம் குறையும் 
என்பது பெர்னாலிச் சமன்பாட்டிலிருந்து அறியலாம் . இவ்வாறு 
அழுத்தம் குறைந்து கொண்டே வந்து ஆவி அழுத்தநிலைக்கு 
வந்தால் அத்தியாயம் 1 - ல் விளக்கியுள்ளபடி திரவமானது வளி 
மண்டல வெப்பநிலையிலேயே ஆவியாக மாறும் . இவ்வாறு உண் 
டாகும் திரவ ஆவியானது தூசித் துகள்களை உட்கருவாகக் ( nuclei ) 
கொண்டு உருவாவதாகக் கருதப்படுகிறது . (வேறு பல கருத்துக் 
களும் உள்ளன . ) இவ்வாறு உருவாகும் எண்ணற்ற ஆவிக் குமிழ் 
கள் ( vapour bubbles ) அழுத்தம் அதிகமான இடத்தை அடையும் 
போது அழுத்தச் சக்தியால் உள்நோக்கிச் சுருங்கி உடைக்கப்படு 
கிறது (implosion ). இவ்வாறு ஆவிக்குமிழ்கள் உடைவதால் அழுத்த 
அலைகள் ( pressure waves ) ஏற்பட்டு அதிர்ச்சி ( vibration ) உண்டா 
கிறது . ஆவிக் குமிழ்கள் அழுத்தம் குறைவான இடத்தில் உற்பத்தி 
யாகி , அழுத்தம் அதிகமான இடத்தில் உடைவதற்குக் குழிதல் 
( cavitation ) எனப் பெயர் . எல்லைகளின் பாகங்கள் அரிக்கப்படுவ 
தாலும் ( erosion ) , பாய்மப் பாதையில் பாய்ம ஓட்டம் திணற 
வைக்கப் ( choking ) படுவதாலும் குழிதல் நல்ல தன்று . நீரியல் 
அமைப்புகளில் இது தவிர்க்கப்பட வேண்டும் . அவசியமானால் 
மாதிரிச் சோதனைகள் மூலம் குழி தல் ஏற்படுமா என்று சோதித் 
தறிவது அவசியம் . நீரானது 0-233 கிகிஎ / செமீ 2 ( 22 • 85 AG | e ) 
தனி அழுத்தத்தில் 15 ° C வெப்பநிலையில் ஆவியாக மாறுவதாக 
எடுத்துக் கொள்ளப்படுகிறது . 


பாய்ம இயக்கவிசையியல் 


185 


மாதிரிக் கணக்கு 4-5 . எண்ணெய் பாயும் ஒரு 

பாயும் ஒரு குழாயின் 
விட்டம் 200 மிமீ - லிருந்து 500 மிமீ விட்டமாக ஒரு இடத்திலிருந்து 
அந்த இடத்திற்கு 4 மீ உயரத்திலுள்ள இடத்தில் படிப்படியாக 
மாறுகிறது . அந்த இரண்டு இடங்களிலும் அழுத்தங்கள் முறையே 
1 AA எ / செமீ 2 ( 100 AG / e2 ) , 0-6 AA எ / செமீ 2 ( 60 AG / e2 ) ஆக 
இருக்குமானால் 200 லிட்டர் / வி பாயுவீதத்திற்கு ஆற்றலிழப்புத் 
தலைப்பு என்ன ? எண்ணெய் பாயும் திசை எது ? எண்ணையின் 
ஒப்புச் செறிவு 0-85 . 


4 


2 


X 


X 


O 


8 


w = 870 AA எ / e 


S = 0.87 
d , = 0.2 மீ 
d , = 0.5 மீ 
Q = 02 மீ / வி 
0-2X4 

= 6 : 37 மீ / வி 


Vi = mX0-22 


V , 


0.2X4 
NX0.52 


1.02 மீ / வி 


அழுத்தங்களை எண்ணையின் உயரமாக எழுதினால் , 
p 10000 

p . 6000 
= 11-5 மீ 

= 69 மீ 
870 

870 


W 


XX என்ற கோட்டை மட்ட அளவை ( datum ) யாக எடுத்துக் 
கொண்டு , 1 என்ற இடத்தில் மொத்தத் தலைப்பானது , 

6 : 372 
11-5 + 

= 11 : 5 + 2.07 
2X9.81 


= 13.57 மீ எண்ணெய் உயரம் 


186 


பாய்ம எந்திரவியல் 


2 என்ற இடத்தில் மொத்தத் தலைப்பானது , 

1.022 
6.9+ 

+ 4 = 6 • 9 + 0.053 + 4 
2x9-81 

I= 6 


= 10.953 மீ எண்ணெய் உயரம் 
1 என்ற இடத்தில் மொத்தத் தலைப்பு , 2 என்ற இடத்தைவிட 
அதிகமாக இருப்பதால் , பாய்மம் 1 - லிருந்து 2 - ஐ நோக்கிப் 
பாய்கிறது . 
1 - க்கும் 2 - க்கும் இடையே ஏற்படும் ஆற்றலிழப்பு 

= 13-57-10-953 
= 2-617 மீ எண்ணெய் உயரம் . 


மாதிரிக் கணக்கு 46. R ஆரமுள்ள இணை தளங்கள் ஒன்றுக் 
கொன்று b தூரத்தில் படத்திலுள்ளபடி அமைக்கப்பட்டிருக்கின்றன. 
அடியிலுள்ள தளத்தில் 1. ஆரமுள்ள துளையின் வழியாக W அலகு 
பருமனெடையுள்ள திரவமானது P. தனி அழுத்தத்தில் நுழைந்து 
மையத்திலிருந்து எல்லாத் திசைகளிலும் சமமாகப் படர்ந்து 
வெளிச் செல்கிறது . திரவம் வெளிச் செல்லும்போது இணைத்தளங் 
களிடையே உள்ள இடத்தை முழுவதும் நிரப்பி செல்லுமானால் 
அழுத்தப் பகிர்வு , மேற் தளத்திலுண்டாகும் கீழ்நோக்கு விசை 
இவற்றைக் கணக்கிடு . 


ப 


P. 


18 


R 


Va 


+ v 


Vo 


vo 


arom 


r ஆரமுள்ள இடத்தில் திசைவேகம் V ஆகவும் வெளி வாயிலில் 
திசைவேகம் V. ஆகவும் ஒரு மாறாத பாயுவீதத்திற்கு இருக் 
கட்டும் . பெர்னாலிச் சமன்பாட்டின்படி , 
pa V. 

V - 
+ 

+ 
2g 

2g 


3 
a 


p V2 


+ 

• = K 


W 


W 


W 


2g 


இதில் 1. என்பது வளிமண்டல அழுத்தமாகும் , ஆற்றலிழப்பு 
புறக்கணிக்கப்பட்டுள்ளது . தொடர்ச் சமன்பாட்டிலிருந்து , 


பாய்ம இயக்கவிசையியல் 


187 


V.x 2m Rb = Vx 2mrb = V.xmr . " 


R 
V = V . 


( 2) 


எனவே , 

R 
= 

2g 
C 

VAR 
= wK இதில் ( = 
r2 

2g 
இதிலிருந்து ஆரத் திசையில் அழுத்தப் பகிர்வு பரவளைவு ( parabola ) 
வடிவத்திலுள்ளது எனத் தெரிகிறது . மேற்தளத்தில் தொழிற்படும் 
விசையைக் கணக்கிட , 


P = 2xw 


. 


f(xr- ?)*+Aw : 
= 2 # w f( x - : ) - Clos. } + 2w . 
= TRA.- [ 2xw[FR -7.")- Clog -K } + Amr . 


எனவே , மொத்த கீழ்நோக்கித் தொழிற்படும் விசையானது 


மாதிரிக் கணக்கு 47. செங்குத்தாக இருக்கும் கூம்பு வடிவ 
மான ( conical ) டிராஃப்ட் குழாயின் ( draft tube ) வழியாகப் பாயும் 
நீரின் பாயுவீதம் 15 மீ / வி ஆகும் . குழாயின் மேற்பாகத்தில் 
விட்டம் 2 மீ . கீழ்ப்பாகம் நீர்மட்டத்திற்குக் கீழே 1 மீ மூழ்கியிருக் 
கிறது . கீழ்ப்பாகத்தின் வழி வெளிச்செல்லும் நீரின் திசைவேகம் 
1.5 மீ / வி . குழாயின் மேற்பாகத்தில் அழுத்தம் - 8 மீ நீரின் 
உயரத்திற்குக் குறையக்கூடா 

O 
தென்றால் , நீரின் மட்டத்திற்கு 
எவ்வளவு உயரம்வரை குழா 

V 
யின் மேற்பாகம் இருக்க 
வேண்டும் ? உராய்வு இழப் 
பைப் புறக்கணிக்கவும் . 
Q = 15 மீ 8 / வி 

2 
15X4 

= 478 மீ / வி 
* x 22 

மீ 


V , 


p 


3 ) 


|| 


-8 மீ நீரின் உயரம் 


1.5 பீவி 


188 


பாய்ம எந்திரவியல் 


டிராஃப்ட் குழாயின் வெளிவாயிலை மட்ட அளவையாக 
எடுத்துக்கொண்டு , 

Pa = 0 எனக் கண்டால் , 


V : 2 


+ 1 + 0 = Y1 * + ( n + 1 ) -8 

2g 


2g 


ஃ . 1 = 6.06 மீ . 


49. பெர்னாலிச் சமன்பாட்டின் சில செயற்பாடுகள் ( Applications 

of Bernouilli s Equation ) 
இந்தப் பகுதியில் பெர்னாலிச் சமன்பாட்டை எவ்வாறு சில 
முக்கியமான பொறியியற் சாதனங்களில் பயன்படுத்துகிறோம் 
என்பது விளக்கப்பட்டுள்ளது . பிட்டாட் குழாய் ( Pitot tube ) , 
துளை ( orifice ) யிலிருந்து வெளிவரும் தாரை ( jet ) , வாயருகு கருவி 
( mouth piece ) யிலிருந்து வெளிவரும் பாயு வீதம் முதலியவற்றைப் 
பற்றி ஆய்வதற்கு பெர்னாலிச் சமன்பாடு பயன்படுகிறது . இவை 
பற்றிய விளக்கம் இந்த அத்தியாயத்தின் பின்வரும் பகுதிகளில் 
உள்ளது . பெர்னாலிக் கொள்கையை பயன்படுத்தி விளக்கப்படும் 
மற்ற அமைப்புகளான வெஞ்சுரிமானி ( Venturimeter ) , துளை 
மானி ( orifice meter ) , முனைமானி ( nozzle meter ) , கலுங்குகள் 
( notches ) , சிற்றணைகள் ( weirs ) முதலியவற்றைப் பற்றி மற்ற 
அத்தியாயங்களில் 

விளக்கப்பட்டுள்ளன . உந்தச் சமன்பாடு 
களுடன் , பெர்னாலிச் சமன்பாடு பாய்ச்சலின் பல குணங்களைப் 
பற்றி ஆய்ந்தறியப் பயன்படுகிறது . 


4 • 10 . பிட்டாட் குழாய் ( Pitot Tube ) 

பிட்டாட் அல்லது தேக்கக் குழாய் ( stagnation tube ) ஒரு 
பாய்ச்சலின் மொத்தத் தலைப்பை அளக்கப் பயன்படுகிறது எனப் 


அழுத்த 
மானிக்கு 


88 - 08 


-zd 


d 


U 


0.3d b 


C 


படம் 4 9 . பிராண்டல் குழாய் 


டாய்ம இயக்கவிசையியல் 


189 


பார்த்தோம் . ஹென்ரி பிட்டாட் ( Henri Pitot ) என்ற பிரான்சு 
நாட்டு நீரியற் பொறியாளர் ஆற்றில் திசைவேகத்தை அளக்க 
இந்தக் கருவியை முதற்கண் கண்டுபிடித்துக்கையாண்டார் . கால் 
வாய் ஓட்டங்களில் முடுக்கம் இல்லாவிட்டால் , குழாய்மானித் 
தலைப்பு ( piezometric head ) , கால்வாயிலுள்ள திரவமட்டத்தோடு 
இணைந்துவிடுகிறது . ஆகவே , திரவமட்டத்திற்கு மேல் தேக்கக் குழா 
யில் உயரும் நீரானது திசைவேகத் தலைப்பைக் காட்டும் . இந்த எளிய 
அமைப்பை பிராண்டல் ( Prandtl ) என்ற ஜெர்மானிய நாட்டுப் 
பொறியாளர் இந்த நூற்றாண்டில் மேலும் சீரிய திசைவேகமானி 
யாகத் திருத்தி அமைத்தார் . இதன் கெழு பொதுவாக ஒன்றாகும் . 
இவ்வமைப்பு படம் 49- ல் காட்டப்பட்டுள்ளது . ஒரு சிறிய விட்ட 
முள்ள உருளைவடிவான குழாயைச் சுற்றி மற்றொரு குழாய் , 
இந்த இரண்டு குழாய்களுக்கும் இடையே வெளி இருக்கும்படி 
பொறுத்தப்பட்டிருக்கின்றன . படத்திலுள்ளபடி இந்த இரண்டு 
குழாய்களுக்கும் வளைவான முனை இருக்கும்படி முன்பாகத்தில் 
இணைக்கப்பட்டிருக்கின்றன. இரண்டு குழாய்களுக்கும் ஒன்றோ 
டொன்று சம்பந்தம் இல்லாதபடி பின்பாகத்தில் தனித்தனியே 
அழுத்தமானியில் பொறுத்துவதற்கு வசதியாக அமைக்கப்பட் 
டிருக்கிறது . வெளிக் குழாயில் அதன் முனையிலிருந்து 3d தூரத்தில் 
நுண்ணிய துளைகள் இடப்பட்டுள்ளன . உட்குழாய் தேக்க 
அழுத்தத்தையும் ( stagnation pressure ) , வெளிக் குழாய் நிலை 
அழுத்தத்தையும் ( static pressure ) காட்டும் . ஆகவே , 

இந்த 
இரண்டு அழுத்தங் களின் வேறுபாடு திசைவேகத்தால் ஏற்படும் 
அழுத்தத்திற்குச் சமமாகும் . இந்த அமைப்பிற்குப் பிராண்டல் 
குழாய் ( Prandtl tube ) எனப் பெயர் . பெர்னாலிச் சமன்பாட்டைப் 
புலத்தின் வெளியிலுள்ள புள்ளி a , தேக்கப்புள்ளி b , நிலை அழுத்தத் 
துளை C ஆகியவற்றிற்குப் பயன்படுத்தினால் , 
pal 

12 Pc 
+ 
2g 2g 

2g 
a , b , c என்ற புள்ளிகள் ஒரே கிடைத்தளத்தில் இருக்கின்றன. 
எனக் கொள்ளலாம் . இப்போது 

ps 

V2 ps தேக்கத் தலைப்பு 
+ 
2g 

( stagnation head ) 
இதில் V. = V .. ஆக இருக்கும் . எனவே ,, 

ps pe 

Va 
2g 


29 


2 


py 


V. 


2 
C 


+ 


V 


W 


V.=cv/ 28( 


ps 


pe 


(421 ) 


190 


பாய்ம எந்திரவியல் 


சமன்பாடு 4-21 - ல் உள்ள அழுத்த வேறுபாட்டை அளக்கப் 
பிட்டாட்.பிராண்டல் மானியில் ( Pitot - Prandtl tube ) இரு வெளி 
முனைகளையும் U- குழாய் அழுத்தமானியின் இரு புயங்களுடன் 
இணைக்க வேண்டும் . U- குழாய் அழுத்தமானியில் உண்டாகும் உயர 
வேறுபாட்டிலிருந்து அத்தியாயம் 2 - ல் விளக்கியுள்ளபடி , அழுத்த 
வேறுபாட்டைக் கணக்கிடலாம் . நன்கு நிர்மாணிக்கப்பட்ட 
பிராண்டல்மானியின் பாயுவீதக் கெழு ( discharge coefficient ) 
ஒன்றாக இருக்கும் . இருந்தபோதிலும் அதிகத் துல்லியமான 
அளவுகள் தேவைப்படும்போது இந்த மானிகளை அளவு திருத்தம் 
( calibration ) செய்வது அவசியம் . C என்ற கெழுவின் மதிப்பு 
பொதுவாக ஒன்றாகும் . 


மாதிரிக் கணக்கு 4 8 . ஒரு பிட்டாட் நிலைக்குழாய் ( Pitot 
static tubc ) ஆகாய விமானத்தின் வேகத்தை அளக்கப் பயன் 
படுத்தப்படுகிறது , இந்தக் குழாயின் இரு வெளிமுனைகளுடன் 
இணைக்கப்பட்டுள்ள U- குழாய் நீர் அழுத்தமானியில் நீரின் உயர 
வேறுபாடு 90 மிமீ ஆகும் . இந்த அழுத்தமானியின் கெழு 0-98 . 
ஆகாய விமானத்தின் வேகம் என்ன ? காற்றின் அலகு பருமனெடை 
1-225 AA எம் . அமுக்க விளைவுகளைப் புறக்கணிக்க. 
அழுத்த வேறுபாடு = 90 மிமீ நீர் உயரம் 

= 90 AA எ e 


/ 


இதற்குச் சமமான காற்றின் உயரம் = 


90 
1-225 


= 73 மீ 

V2 
திசைவேகத் தலைப்பு = 73 மீ 

2g 
V = 0 • 98 / 2x9-81873 

= 37-2 மீ / வி 
37.2X60X60 
வேகம் = 

= 134 கிமீ / மணி . 
1000 


தாரை 


4 • 11 . துளையிலிருந்து வெளிவரும் 

( Efflux from an 
Orifice ) 
ஒரு பாத்திரத்திலுள்ள துளையிலிருந்து திரவம் தாரையாக 
வெளிப்பாய்ந்தால் , அந்தத் துவாரத்திற்குத் துளை ( orifice) எனப் 
பெயர் . அந்தத் துளையின் சுவரானது படம் 4-10 - ல் உள்ளபடி 
மெல்லியதாக இருந்தால் தான் குறைந்த அளவு தொடுபரப்புடன் 


பாய்ம இயக்கவிசையியல் 


191 


( contact area ) தடை குறைவாகத் தாரை வெளிவரும் . இவ்வாறு 
கூரிய விளிம்புள்ள துளையை பொதுவாகத் துளை என்கிறோம் . 


h 


C 


ac = cca 


0 


* 


X 


+ 


C 


132 


படம் 4-10 . துளையிலிருந்து வெளிவரும் தாரை 


தாரையிலுள்ள துகள்களின் திசைவேகம் சீராக இருப்பதற்குத் 
தாரையில் தொழிற்படும் தலைப்பு அதிகமாக இருக்கவேண்டும் . 
தாரையின் விட்டத்திற்கு அல்லது செங்குத்து அளவிற்கு அதிற் 
தொழிற்படும் தலைப்பு அதிகமாக இருக்குமானால் , அந்த 
அமைப்பைச் சிறிய துளை ( small orifice ) என்கிறோம் . ஒரு பெரிய 
துளையில் (large orifice ) எந்த ஒரு புள்ளியிலுள்ள திசைவேகமும் 
அந்தப் புள்ளியிலுள்ள தலைப்பின் வர்க்கமூலத்திற்கு ( square root ) 
நேர்விகிதத்திலிருக்கும் . நாம் ஒரு 

ஒரு துளையிலிருந்து நிலையான 
தலைப்பில் ( constant head ) வெளிவரும் தாரையைப் பற்றி படிப் 
போம் , நம்முடைய ஆய்வில் புவியீர்ப்பின் விளைவுகளை எடுத்துக் 
கொள்ளவில்லை . 


பாத்திரத்தின் ஒரு பக்கத்திலுள்ள சிறிய துளையை எடுத்துக் 
கொள்வோம் . இந்தத் துளை , பக்கத்தின் விளைவுகளால் பாதிக் 
கப்படாத அளவு எந்தப் பக்கத்திற்கும் அண்மையில் இல்லை என 
எடுத்துக் கொள்வோம் . இழைக் கோடானது துளையை நோக்கி 
வரும்போது வளைகிறது ; அக்கோடானது அதன் வளைவைத் திடீ 
ரென்று துளையின் சமீபத்தில் மாற்றிக் கொள்ள முடியாததால் , 
CC என்ற பகுதியில் தாரையிலுள்ள துகள்கள் இணையாகும் வரை 


192 


பாய்ம எந்திரவியல் 


ளது . 


குவிந்து கொண்டே வருகின்றன. இந்த CC என்ற பகுதி துளை 

d 
யின் கூரிய விளிம்பிலிருந்து ஏறக்குறைய 2 என்ற தூரத்திலுள் 

இதில் d என்பது துளையின் விட்டமாகும் . cc என்ற 
இடத்தில் தாரையின் அளவு குறைந்த விட்டமான de -யை அடை 
கிறது . இந்தப் பகுதிக்குத் தாரைக் குறுக்கம் ( vena contracta ) எனப் 
பெயர் . தாரைக் குறுக்கத்திலுள்ள தாரையின் வெட்டுப் பரப்பிற் 
கும் , துளையின் பரப்பிற்குமுள்ள விகிதத்திற்குக் குறுக்கக் கெழு 
( coefficient of contraction ) எனப் பெயர் . 


அதாவது 


dc 


Ce = 


a 


தாரைக் குறுக்கத்தில் திசைவேகம் சீராக இருப்பதால் , அந்த 
டத்திலுள்ள தாரையின் அழுத்தமும் சீராக இருக்கும் . இந்த 
உண்மை சோதனைகள் மூலமாகவும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுள்ளது . 
ஆனால் துளையில் திசைவேகமானது சீரற்றதாக இருக்கிறது . 
இதற்கு இழைக் கோடுகள் வளைவுடையதாக இருப்பதே காரணம் . 
இதனால் ஏற்படும் முடுக்கத்திற்குத் தேவையான அழுத்த வேறுபாடு 
துளைப் பகுதியில் தேவைப்படுவதால் , அழுத்தம் சீரற்றதாக 
இருக்கவேண்டியிருக்கிறது . இப்போது ஒரு நிலையான பாய்ச்ச 
லுக்கு 00 என்ற கிடைக் கோட்டில் ( படம் 4-10 ) பெர்னாலிச் 
சமன்பாட்டைப் பயன்படுத்தினால் , 

Pa + Ps + 

V.2 pa V. 
2g 

2g 


2 


+ 


W 


W 


W 


W 


X என்ற இடத்தில் Vs- ன் மதிப்பு புறக்கணிக்கத்தக்க அளவு சிறிய 
தாக இருப்பதால் , Vx = 0 என எடுத்துக்கொள்ளலாம் . மேலும் 

Ps 
அழுத்தப் பகிர்வு நீர்நிலையியற் தன்மையது . ஆகவே ,, 

= h 
ஆகும் . எனவே , 

Ve " 
h = 
2g 

( 4 • 22 ) 
இதற்கு டாரிசெல்லித் தேற்றம் 

டாரிசெல்லித் தேற்றம் ( Torricelli s theorem ) எனப் 
பெயர் . பரப்பு இழுவிசை , தடை இவற்றால் தாரைக் குறுக்கத்தி 
லுள்ள திசைவேகமானது சமன்பாடு 4-22 - ல் கொடுக்கப் 
பட்டுள்ளதைவிடச் சிறிது குறைவாக இருக்கும் . CC என்ற இடத் 
தில் மெய்யான திசைவேகமானது , 


V. = Cy / 2gh 


இதில் C , என்பது திசைவேகக் கெழு ( coefficient of velocity ) வாகும் . 


பாய்ம இயக்கவிசையியல் 


193 


மூலம் 


தாரையின் சுற்றுப் பரப்பில் திசைவேகமானது மேலே உள்ள 
மதிப்பைவிடச் சிறிது குறைவாக இருக்கும் . இப்போது துளை 
வழியாக வெளிப்படும் பாய்மத்தின் வீதம் , 
Q = C . axCV2gh = a Ca V2gh 

( 4-23 ) 
இதில் C என்பது பாயுவீதக் கெழு ( coefficient of discharge) ஆகும் . 
சமன்பாடு 4-23 எல்லாவிதப் பாய்ச்சல்களுக்கும் , எவ்வித அமைப் 
புள்ள துளைக்கும் பொருந்தும் . ஆனால் பாயுவீதக் கெழுவை 
சோதனைகள் 

கண்டறிய 

வேண்டும் . Ca- யானது 
இரெயினால்ஸ் எண்ணையும் ( R ) , 

துளையின் அமைப்பையும் , 
வடிவத்தையும் சார்ந்தது 

எனத் 

தெரிகிறது . பாயுவீதக் 
கெழுவானது உண்மைப் பாயுவீதத்திற்கும் கொள்கை ரீதியான 
பாயுவீதத்திற்குமுள்ள விகிதமாகும் . கொள்கை ரீதியான 
பாயுவீதத்தை இலட்சிய பாய்மத்தால் ஏற்படும் பாயுவீதமெனத் 
தவறாக எண்ணிவிடலாகாது . இலட்சிய பாய்ம ஓட்டத்திலுண்டா 
கும் தாரையிலும் தாரைக் குறுக்கம் ( vena contracta ) ஏற்படுகிறது ; 
ஆனால் இதில் Cr = 1 ஆகும் . இலட்சிய பாய்ம ஓட்டத்தில் C.- யின் 
மதிப்பு எனக் கொள்கை ரீதியில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது . 

T + 2 
படம் 4-11 - ல் Ca- க்கும் R- க்குமுள்ள தொடர்பானது வளைகோட் 


7 


0-80 


0-70 
0-60 


co 


Ca = f ( R ) 


0.50 


0.40 


0.30 


102 


104 


105 


106 


103 
R = 


es 


படம் 411. R- க்கும் Cd- க்குமுள்ள தொடர்பு 


டால் விளக்கப்பட்டுள்ளது . R- ன் மதிப்பு அதிகரிக்குங்கால் , C-யின் 
மதிப்பும் அதிகரிக்கிறது . ஆனால் கொந்தளிப்புத் தன்மையுள்ள 
பாய்ச்சலில் C.- யின் மதிப்பு 0-59 முதல் 0-61 வரை இருக்கும் . மிகக் 
குறைந்த பாகுநிலையுள்ள திரவங்களுக்கு , 

Ce = 0 * 63 , Cr = 0 • 97 , Ca = 0611 


பா . எ .-- 13 


194 


பாய்ம எந்திரவியல் 


மேலே விளக்கப்பட்டுள்ள முறையை ஒரு குழாயின் முடிவி 
லுள்ள பாதிப்பற்ற ( suppressed ) துளைகளுக்கும் பயன்படுத்த 
லாம் . இதன் அமைப்பு படம் 4-12 - ல் காட்டப்பட்டுள்ளது . இந்தத் 


T 
d 


D 


V. 


2 


| 


P 
படம் 412. குழாயின் முடிவிலுள்ள துளை 
துளையிலிருந்து வெளிப்படும் தாரையானது குழாயின் சுவர்களின் 
விளைவுகளால் பாதிக்கப்படுகிறது . இந்த அமைப்பில் குழாயிலுள்ள 
அணுகு திசைவேகத்தையும் ( velocity of approach ) நாம் எடுத்துக் 
கொள்ளவேண்டும் . a , = a , = 1 என எடுத்துக்கொண்டு , பெர்னாலிச் 
சமன்பாட்டைப் பயன்படுத்தினால் , 

p V , P. 

2g 
தொடர்ச் சமன்பாட்டிலிருந்து , 

TD2 

mda 
Vix = V , Ce 
4 

4 ) 


2 
1 


V , 


2 
2 


+ 


+ 
W 


W 


2g 


இதில் C. என்பது குறுக்கக் கெழு ( coeficient of contraction ) ஆகும் . 
V.- ஆகத் தீர்த்தால் , 

1 
V2 

( pl - p2) 

2g 
1 


எனவே , பாயு வீதமானது , 

Ce 
Q = 


rd ? 
4 


M 


2g P -- 2 ) 


- 


V1 - c: (6 ) 


= Ca 


rd2 

4 ) 


/ 28 


Ap 


( 4-24 ) 


இதில் Ap = p . - , ) 


Cc 


Vi- c ( ) 


பாய்ம இயக்கவிசையியல் 


195 


சமன்பாடு 4-24 , கிட்டத்தட்ட சமன்பாடு 423 போல் இருப்பது 
நோக்கற் பாலது . நாம் அணுகு திசைவேகத்தை எடுத்துக்கொண் 
டிருப்பதால் , பாயுவீதக் கெழுவின் மதிப்பு அதிகமாக இருக்கிறது . 


இதேபோல் இரு பரிமாணமுடைய 

அமைப்பின் வெளி 
வாயிலில் பாயுவீதக் கெழுவானது , 


C. 


Ca = 


V - c:( ) 


( 4-25 ) 


இதில் b 

B , 6 முறையே D , d என்பவற்றிற்குச் சமமாகும் . 
இருபரிமாண , அச்சுச் சமச்சீரான ( axisymmetrical ) அமைப்பு 
களில் பாதிப்பற்ற துளைகளில் B- வின் மதிப்பு 90 ° -ஆக இருக்கும் 
போது பாயுவீதக் கெழுவின் மதிப்புகள் படம் 413 - ல் கொடுக்கப் 
பட்டுள்ளன . 


1.0 


B590 ° 


0.9 


b 
CoF 

B 


0.8 


d 
C 
dD 


0-7 

பா 

EO - 6 
T + 2 


CC 


0. 02 


0.6 


10 


b 


, d 

D 


B 


படம் 413. பாயுவீதக் கெழுவிற்கும் துளை அமைப்பிற்குமுள்ள தொடர்பு 


196 


பாய்ம எந்திரவியல் 


\\T 


இலட்சிய பாய்ம ஓட்டங்களில் பாயுவீதக் கெழுவானது 
துளை இருக்கும் அமைப்பின் எல்லைகளைச் சார்ந்ததென்றும் , 
மெய்ப் பாய்ம ஓட்டங்களில் பாய்மத்தின் பாகுநிலையையும் எல்லை 
யையும் . 

சார்ந்த தென்றும் பார்த்தோம் . இந்தப் பகுப்பாய்வு 
துளையிலிருந்து வளிமண்டலத்தில் பாயும் தாரைகளுக்கு மட்டு 
மின்றி ஒரு திரவத்திலிருந்து மற்றொரு திரவத்திற்குப் பாயும் 
தாரைக்கும் , வாயுவானது ஒரு பாத்திரத்திலிருந்து மற்றொரு 
பாத்திரத்திற்குத் துளை வழியாக 

தாரையாகப் பாய்வதற்கும் 
பொருந்தும் . 

Ca- யின் மதிப்பை அதிக 
ரிக்கத் துளையின் சுவரை நீள் 
வட்டத்தில் ( ellipse ) அல்லது 
வட்டத்தில் கால் பாதி இருக் 
கும்படி படம் 4-14 - ல் உள்ள 
படி 

அமைக்கலாம் . இந்த 
நுழைவாயானது ( inlet ) மணிக் 
கூண்டின் அமைப்பு போன் 
றிருப்பதால் பிரிதல் ( separa 
tion ) தவிர்க்கப்பட்டு C- யின் 
மதிப்பு ஏறத்தாழ ஒன்றா 
கிறது . ஆனால் C- யின் மதிப்பு 
தடையால் ஒன்றுக்குச் சிறிது 
குறைவாக 

வாகவே இருக்கும் . 
துளையில் திசைவேகப் பகிர்வு 

துளையின் எல்லையைப் 
படம் 4-14 . வளைந்த விளிம்புத் துளை பொருத்தது . 
4-12 , மூழ்கிய துளை ( Submerged Orifice ) 

துளையின் வெளிப்புறத்தில் திரவமட்டம் துளையின் மேல் 
மட்டத்தைவிட உயரமாக இருக்குமானால் , அப்படிப்பட்ட நிலையி 
லுள்ள துளையை மூழ்கிய துளை 

துளை என்கிறோம் . படம் 4-15 - ல் 
காட்டப்பட்டுள்ளபடி மேற்புறம் , கீழ்ப்புறம் முறையே by , h , 
தலைப்புகளுடைய மூழ்கிய சிறிய துளையை எடுத்துக் கொள் 
வோம் . அந்தத் துளையின் மத்திய அச்சிலுள்ள 1 , 2 புள்ளி 
களில் பெர்னாலிச் சமன்பாட்டைச் செயல்படுத்தினால் , 

ந VI 
+ 

+ 
2g 


2 


P2 + v , + z , 


+ Z 
2g 


1 


W 


W 


pl = hy , 


Z = Z2 , 


P2 = hy , V. = 0 ஆதலால் , 


W1 


W 


V2 = 2g ( hi - h2 ) 


197 


பாய்ம இயக்கவிசையியல் 


துளையின் 


இரு 


புறங் களிலுமுள்ள 


இதிலிருந்து } என்பது 
தலைப்புகளின் வேறுபாட்டைக் 
குறிக்குமானால் , டாரிசெல்லித் 
தேற்றத்தைப் 

பயன்படுத்த 
லாம் எனத் தெரிகிறது . 
முன்போல் உண்மையான 
பாயுவீ தமானது , 


h 


hing 


Q = Ca a 2g ( hy -h, ) (426 ) 


இதில் C என்பது பாயுவீதக் 
கெழுவையும் ,, என்பது 
துளையின் 

பரப்பையும் 
குறிக்கும் . 

படம் 4-15 . மூழ்கிய துளை 
மூழ்கிய . துளையிலிருந்து வெளிவரும் தாரையின் குறுக்கக் 
கெழு , பாயுவீதக் கெழு ஆகியவற்றின் மதிப்புகள் கட்டற்ற தாரை 
(free jet ) களில் உள்ள மதிப்புகளுக்குச் சமமாக இருக்குமெனக் 
கொள்ளலாம் . 


4.13 . பெரிய துளை ( Large Orifice ) 

படம் 4-16 - ல் உள்ளபடி h என்ற நிலையான தலைப்பில் 5 அகல 
மும் d உயரமும் உள்ள பெரிய துளையிலிருந்து வளிமண்டலத்தில் 


h 


C 


b 


ப 


dh 


de 


4 


d 


DC 


படம் 416. பெரிய துளை 


198 


பாய்ம எந்திரவியல் 


பாயும் தாரையை எடுத்துக்கொள்வோம் . CC என்ற தாரைக் 
குறுக்கத்தில் திசைவேகப் பகிர்வு சீராக இராது ; எந்த ஒரு 
புள்ளியிலும் திசைவேகமானது அந்தப் புள்ளியில் செயற்படும் 
தலைப்பின் வர்க்கமூலத்திற்கு நேர்விகிதத்திலிருக்கும் .. ஆனால் 
CC- யில் இழைக் கோடுகள் இணையாக இருப்பதாலும் , கட்டற்ற 
தாரையானதாலும் அழுத்தமானது வளிமண்டல அழுத்தமாக 
இருக்கும் . ஆகவே , துளையின் வழி வெளிவரும் பாயு வீதத்தை 
dh ஆழமுள்ள கிடையாகவுள்ள சிறிய பட்டை வடிவான பரப்பை 
எடுத்து அதன் வழி பாயும் பாயுவீதத்தைத் தொகையிடுவதி 
லிருந்து கணக்கிடலாம் . 


சிறிய பரப்பின் வழியாகப் பாயுவீதமானது , 

dQ = C , bc dh v2gh 


ஆகவே , 


h + { dc / 2 ) 
Q = C , be v2g 

/hadh 
h- ( di / 2 ) 

de 
= " Cybe 12g 

h + 

2 


இதில் CC என்ற குறுக்கக் கெழுவின் மதிப்பை எளிதில் அடைய 
வழியில்லையாதலால் மேலே உள்ள சமன்பாட்டை வசதிக்காக 
கீழ்க்கண்டவாறு எழுதிக் கொள்ளலாம் . இதில் Cd 
பாயுவீதக் கெழு எல்லைகளின் விளைவையும் , தடையின் விளைவுகளை 
யும் உள்ளடக்கியுள்ளது . 


என்ற 


Q = zca bV23 [[h+ z) - ( 1-2 ) ] 


(427 ) 


இதில் V. என்ற 
கொண்டால் , 


அணுகு திசைவேகத்தையும் எடுத்துக் 


Q = zca b vzz [[ +++ ; ) -- ( 1-5 + ; ) )( 4-28) 


+ 


இந்தப் பெரிய துளையில் கீழ்ப்புறத்திலுள்ள ( downstream ) 
திரவமட்டம் துளையின் மேல் விளிம்பைவிட உயரத்திலிருந்தால் 
அதை மூழ்கிய துளை என்கிறோம் . ஆனால் கீழ்ப்புற திரவமட்டம் 


பாய்ம இயக்கவிசையியல் 


199 


மேல் விளிம்பிற்குக் கீழும் , அடி விளிம்பிற்கு மேலும் இருக்குமானால் , 
அத் துளையைப் பகுதி மூழ்கிய துளை ( partially submerged large 
orifice ) என்கிறோம் . 

என்கிறோம் . மூழ்கிய பகுதியிலுள்ள பாயுவீதத்தைக் 
கணக்கிட சிறிய துளைக்கான சமன்பாட்டைப் பயன்படுத்தலாம் . 
பாயுவீதக் கெழுவில் மாற்றம் கவனிக்கத்தக்க அளவு இல்லை . 
ஆகவே , சிறிய துளைக்கான பாயுவீதக் கெழுவைப் பயன்படுத்த 
லாம் . 


மாதிரிக் கணக்கு 4-9 . 2 மீ சதுர வடிவமுள்ள மதகின் மேற் 
புறம் நீரானது துளையின் மேல் விளிம்பிலிருந்து 3 மீ உயரத்தி 
லிருக்கிறது . கீழ்ப்புறத்தில் நீர்மட்டமானது துளையின் அடித் 
தளத்திலிருந்து 1 மீ உயரத் 
தில் இருக்குமானால் பாயு 
வீதம் என்ன ? Ca = 0 * 62 . 


3 மீ 


துளை 


என 


2 மீ 


மதகுத் 

துளையின் 
மேற்பாதி உயரத்தின் வழி 
யாகப் பாயும் நீரின் 
வீதத்தைக் கட்டற்ற பெரிய 

எடுத்துக் 
கொண்டு கணக்கிடலாம் . 
கீழ்ப் பாதி முழுவதும் மூழ் 
கிய துளையாகும் . மேற் 
பாதியின் வழியாக வெளி 
வரும் பாயுவீதமானது , 


8/2 


- 


Q1 = 0-62x2xv2g [ 4 

-3 ] 
கீழ்ப்பாதியின் வழியாகப் பாயுவீதமானது , 

Q. = 0 62x2x1xV2gx4 
மொத்தப் பாயுவீதம் , Q = Q1 + Q , 

= 0-62x2xv2g [ 4 + 4 12 ) 
= 28.5 மீ / வி . 


8/2 


-38/2 


4 • 14 , சிறிய துளையின் வழியாக நிலையற்ற பாய்ச்சல் ( Unsteady 

Flow through a Small Orifice) 
எந்தப் பொறியியற் அமைப்புகளில் திரவத்தின் உயரம் 
குறையும் அல்லது அதிகரிக்கும் வீதம் மிக மிகக் குறைவாக 


200 


பாய்ம எந்திரவியல் 


இருக்குமோ , அங்கெல்லாம் துளைவழியாகப் பாயுவீதத்தைக் 
கணக்கிட நிலையான பாய்ச்சலுக்கான சமன்பாடுகளைப் பயன் 
படுத்தலாம் . இப்போது கீழ்க்கண்ட இரண்டு நிலையற்ற நிலைமை 
களை எடுத்துக் கொண்டு அவற்றின் பாய்ச்சல்களைப் பற்றி படிப் 
போம் . ( 1 ) ஒரு பாத்திரத்திலிருந்து திரவம் தாரையாக வெளிப் 
பாய்வதால் ஏற்படும் உயரக் குறைவுக்கான நேரம் . ( 2 ) ஒரு 
பாத்திரத்திலிருந்து மற்றொரு பாத்திரத்திற்கு நீர் பாய்தல் . 


கான 


சீரான வெட்டுப் பரப்புள்ள பாத்திரத்தைக் காலி செய்வதற் 

நேரம் : A வெட்டுப் 
பரப்புள்ள பாத்திரத்தின் 
அடியில் a பரப்புள்ள சிறிய 
இருக்கிறது . 

( படம் 
dh 

4.17 . ) அத்துளையின் 

வழி 
யாக 1 தலைப்பில் dt என்ற 
நேரத்தில் திரவம் பாய்வதால் 

நீரின் ஆழம் dh என்ற அளவு 
h 

குறைகிறது . எனவே , 


துளை 


h , 


ப 


- Adh = CaaV2gh dt 


ng 


10 


ஆகவே , திரவமட்டம் தலைப்பு 
h , -லிருந்து h , - க்கு குறைவதற் 

கான நேரம் , 
படம் 4-17 . துளையின் வழி 
திரவம் வெளிவருதல் 

h . 

A 
dt 

naah 
Caa V2g 

hi 


| 


ஃ . 


[ 


* ) 


2A 
h , h , 

( 4-29 ) 
Caav2g 
h , - வின் மதிப்பு சுழியாக இருக்கும்போது பாத்திரத்திலுள்ள 
திரவம் முழுவதும் வெளிப்பட்டிருக்க வேண்டும் . 

h என்ற 
தலைப்பைப் பாத்திரத்தின் அடிமட்டத்திலிருந்து பொதுவாக அளக் 
கிறோம் . ஆனால் கொள்கை ரீதியாகப் பார்த்தால் , தாரைக் 
குறுக்கத்திலிருந்து தான் தலைப்பை அளக்கவேண்டும் . 


மாதிரிக் கணக்கு 410. அரைக் கோள வடிவமுள்ள பாத்தி 
ரத்தின் அடியிலுள்ள சிறிய துளையின் மூலம் பாத்திரத்தில் 


பாய்ம இயக்கவிசையியல் 


201 


முழுவதும் நிரம்பியுள்ள நீரை வெளிப்படுத்தத் தேவையான 
நேரத்தைக் கணக்கிடு . 


அரைக் கோளத்தின் ஆரம் R- ஆகவும் , துளையின் பரப்பு a 
ஆகவும் இருக்கட்டும் . பாத்திரத்தின் அடியிலிருந்து h உயரத்தி 
லுள்ள dh என்ற கனமுள்ள கன அளவை எடுத்துக்கொள்வோம் . 
இது படத்தில் காட்டப்பட்டுள்ளது . இந்த இடத்தில் ஆரம் x 
என்றால் , 


28 


dh 


--- x 


-- 


h 


h 


x2 = R ? - ( R -- h ) 2 = 2Rh - h2 


dt என்ற நேரத்தில் வெளிப்படும் பாயு வீதமானது , 


dq = mxed} = -Cs a V2gh dt 


எனவே , 


T ( 2R1--1 " ) dhi 


dt = 


Caa V2gh 


தொகையிட்டால் , 


3 
( 2Rh - h ") dh 


---- chef ai 

= Tz [ 8 : - 3 ** ] 
* [ ; * * - ** ] 


இப்போது h , = R , 1 , -1)-ஆக இருக்குமானால் , 


14TRA 


15Caav2g 


202 


பாய்ம எந்திரவியல் 


துளை 


மாதிரிக் கணக்கு 4 • 11 . சீரான A பரப்புள்ள பாத்திரத்தில் 
நீரின் மட்டத்தை உயர்த்த அதனுள் Q அளவு பாயுவீதத்தில் நீர் 
விழுந்து கொண்டும் , அதே நேரத்தில் அடியிலுள்ள 
வழியாக நீர் வெளியேறிக்கொண்டும் இருந்தால் , நீரின் மட்டம் 
குறிப்பிட்ட அளவு உயர எவ்வளவு நேரமாகும் ? 

சிறிய துளையில் தொழிற்படும் தலைப்பு h வெளியேறும் நீரின் 
வீதம் பாத்திரத்தினுள் பாயும் நீரின் வீதத்தை விடக் குறைவாக 
இருப்பதால் , நீரின் மட்டம் உயர்கிறது . நீரின் ஆழம் h , - லிருந்து 
h , - க்கு அதிகரிப்பதற்குத் தேவையான நேரத்தை கணக்கிட 
வேண்டியதிருக்கிறது . 

q = Cd a v2gh = KVh 


dt என்ற நேரத்தில் நீர்மட்டம் dh அளவு உயருமானால் , 


Adh = Qdt - qdt = ( Q - Kvh ) dt 


114 


dh 


- 


எனவே , பாத்திரத்தில் நீரானது 
hic 

1 - லிருந்து , - க்கு உயரத் தேவையான 
நேரமாவது , 

t2 

Adh 
dt = 

l - 

- KV 
t 

hy 
Z = Q - KVA ஆக இருக்கட்டும் . 

. 
Kdh 
எனவே ,dz 

2Vh 

2 ( Q - Z ) 
dh dZ 

dZ 
Kdh 

K2 


ஆகவே , 


t = -24 °z4za - 24 (2-1)tz 
--2 (2 log z - z ) 
- 2 [ ); 
( 2 log 

++ K ( vk; -vi , )) 


ப 


2 


2A 


! 


K2 / Q loger 


( Q - KVh ) 
( Q - KVh, ) 


பாய்யும் இயக்கவிசையியல் 


203 


q = Q- ஆக இருக்கும்போது நீர்மட்ட ஆழம் நிலையாக மாறாமல் 
இருக்கும் . 


AI 


4.15 . ஒரு பாத்திரத்திலிருந்து மற்றொரு பாத்திரத்திற்குத் திரவம் 

துளை வழி செல்லுதல் 
அடுத்தடுத்துள்ள A1 , A , என்ற சீரான பரப்புகளையுடைய 
இரண்டு பாத்திரங்களின் 
அமைப்பும் , அவற்றின் 
பொதுச் சுவற்றில் a dh 
பரப்புள்ள துளையும் 

dh 
H 

A2 
படம் 4.18- ல் காட்டப் , 
பட்டுள்ளது . 

P 
முழுவதும் மூழ்கியுள் 
ளது . இரண்டு பாத்திரங் 
களிலுமுள்ள நீர்மட்ட 
உயரங்களின் வேறு 
பாட்டை hy-லிருந்து 5 , 

A / a 
ஆகக் குறைக்கத் தேவை 
யான நேரம் எவ்வளவு 

பாத்திரங்களுக்கிடையிலுள்ள 
எனக் கணக்கிடுவோம் . 

துளை வழியாகப் பாய்ச்சல் 


துளை 


A.2 


எவ்வளவு படம் 4 18 . 


ஒரு குறிப்பிட்ட நொடியில் நீர் மட்டங்களின் வேறுபாடு H 
ஆக இருக்கட்டும் . A , என்ற பாத்திரத்தில் தலைப்பு dh என்ற அளவு 
குறையுமானால் , நீர்மட்ட வேறுபாடு H- ல் ஏற்படும் மாற்றமானது . 

AI 
dH = dh( 1+ 


dt என்ற நேரத்தில் a பரப்புள்ள துளையின் வழியாகப் 
பாயும் நீரை A , என்ற பாத்திரத்தில் குறையும் நீருக்குச் 
சமமாக்கினால் , 

-Adh = Caa V2g H dt 
Adh 

Al dH 
dt = - Caay2gH 

AT 
A. 


C4aVags (1+ 4 ) 


ஆகவே , 


1 , 

dH 


VH 


Caa v23 ( 1+ 4 


204 


பாய்ம எந்திரவியல் 


2A , th , 1 -h , 3 ) 

( 4-30 ) 
C4 «V28( 1 + 4 ) 
h , சுழியானால் , திரவம் பாய்வது நின்றுவிடுவதற்கான நேரம் 
கிடைக்கும் . 


4:16 . திரவத் தாரை ( Liquid Jet ) 

ஒரு முனையிலிருந்து வேகத்துடன் வளிமண்டலத்தில் வெளிப் 
படும் நீர்த் தாரையின் பாதையை பெர்னாலிச் சமன்பாட்டால் 
நிர்ணயிப்போம் . தாரையைச் சுற்றியுள்ள அழுத்தம் வளிமண்டல 
அழுத்தமாக இருக்குமாதலால் , அந்த அழுத்தத்தைச் சுழியாக 
எடுத்துக் கொள்வோம் . தாரையின் எந்தப் புள்ளியிலும் மொத்தத் 


T 


(Vol 
2g 


2 


voa 


v2 


2g 


29 


Va vol 


வரும் 29 


Vol, 


Vo 


2 


2g 


evay ! 


( Valy 


படம் 4-19 . பெர்னாலிச் சமன்பாட்டை தாரைக்குப் பயன்படுத்தல் 
தலைப்பானது திசைவேகத் தலைப்பு , மட்டத் தலைப்பு ( elevation head ) 
ஆகியவற்றின் கூட்டுத் தொகையாகும் . இப்போது கிடைத் தளத் 
திற்கு 9 கோணத்தில் சாய்ந்து முனையிலிருந்து V. வேகத்தில் வெளி 
மண்டலத்தில் பாயும் தாரையை எடுத்துக் கொள்வோம் . படம் 
4:19 முனைவழிச் செல்லும் கிடைத் தளத்தை நாம் மட்ட அளவை 
யாக எடுத்துக் கொண்டால் , முனையின் வெளிவாயிலில் மொத்தத் 

V 2 
தலைப்பானது -- ஆகும் . காற்றின் உராய்வுத் தடைகளை நாம் 


2g 


புறக்கணித்து விட்டால் , திசைவேகத்தின் கிடைக் கூறான ( V ) x- ன் 
மதிப்பு நேரத்திற்கு நேரம் மாறாமல் x- திசையில் ஒரே நிலையாக 
இருக்கும் . ஆனால் திசைவேகத்தின் செங்குத்துக் கூறு புவியீர்ப்பு 
முடுக்கத்தால் குறைய ஆரம்பித்து Z = Z பெருமம் ஆக இருக்கும் 
போது சுழியாகிறது . t என்ற நேரத்தில் தாரையிலுள்ள ஒரு 
புள்ளி கடக்கும் கிடைத் தூரமானது , 
x = ( V ) xt 

( 4-31 ) 


பாய்ம இயக்கவிசையியல் 


205 


செங்குத்துத் தூரமானது , 
y = ( V )yt - jgt 

( 4:32 ) 
திசைவேகத்தின் செங்குத்துக் கூறான ( V. ) . 1 என்ற நேரத்தில் , 

( V ) y = ( Vyt - gt 
தாரையின் பாதையில் எந்த இடத்திலும் திசைவேகத்தின் 
மதிப்பானது VVx2 + V , 


2 


கூரிய 


மாதிரிக் கணக்கு 412. ஒரு 

விளிம்புள்ள துளையி 
லிருந்து வெளிவரும் தாரையின் திசைவேகக் கெழுவை அந்தத் 
தாரையின் அச்சுத் தூரங்களை அளந்து எவ்வாறு கணிப்பாய் ? 


பாத்திரத்திலுள்ள துளையின் மேல் தொழிற்படும் தலைப்பு 
h- ஆக இருக்கட்டும் . தாரையிலுள்ள A என்ற புள்ளியின் தூரம் 
தாரைக் குறுக்கத்திலிருந்து X , y 

என்று படத்திலுள்ளபடி 
குறிக்கப்படட்டும் . 


தாரைக் குறுக்கத்தில் திசைவேகம் = V 
ஃ x = I 

y = gt 


X 


y 


A 


t என்ற நேரத்தை மேலே உள்ள சமன்பாடுகளிலிருந்து நீக்கினால் , 

x2 

2y 
V2 


* 


g 


V 


ஆனால் திசைவேகக் கெழுவான Cy = 


V2gh 


206 


பாய்ம எந்திரவியல் 


V- க்கு , பதில் x , y மூலம் எழுதினால் 


N Anh 


xa 
C = 

4yh 
C.யானது சோதனைகளிலிருந்து அளந்து அறியப்படுமானால் 
Ca- யை இப்போது அடையலாம் . 


பாய 


மாதிரிக் கணக்கு 413. ஒரு முனையிலிருந்து வெளிவரும் 
நீர்த் தாரை தீயை அணைக்கத் தரையிலிருந்து 15 மீ உயரம் வரை 

வேண்டியதிருக்கிறது . அந்த முனை தரையிலிருந்து 2 மீ 
உயரத்திலிருக்குமானால் , தீயணைப்பவர் அந்தக் கட்டடத்திற்கு 
எவ்வளவு அதிக தூரத்திலிருந்து அந்த முனையைப் பிடிக்க 
வேண்டும் ? முனையிலிருந்து வெளிப்படும் தாரையின் திசைவேகம் 
25 மீ / வி . காற்றுத் தடையைப் புறக்கணிக்கவும் , 

V = 25 மீ / வி 
செங்குத்துக் கூறு ( V ) y = 25 sin 45 ° = 17-7 மீ / வி 

கிடைக் கூறு ( V. ) x = 25 cos 45 ° = 17-7 மீ / வி 
இப்போது 

y = ( V. ) yt - jgt 
y = 15-2 = 13 மீ 

, 13 == 17-7t - 1x9-81x12 
1 - க்காகத் தீர்த்தால் , 
1.5 ர் 

t = 1.1 அல்லது 2.66 வினாடிகள் 
2 

இவை பெரும் உயரத்திற்கு 
முன்னும் , பின்னுமாக இரண்டு 
புள்ளிகளைக் குறிக்கும் . நமக்கு 

அதிக தூரம் வேண்டுமாதலால் 
t = 2 66 வி - யை எடுத்துக்கொண்டால் , 


ஆனால் 


X 


x = { V ) xx 2 • 66 

= 17-7x2+ 66 = 47 மீ . 


என்ற 


மாதிரிக் கணக்கு 4-14 . படத்திலுள்ளபடி A 
பாத்திரத்திலிருந்து B என்ற பாத்திரத்திற்கு 50 மிமீ விட்டத் 
துளையின் வழியாக நீர் பாய்கிறது . வெற்றிடமானியின் ( vacuum 
gauge ) காட்சிப்பதிவு ( reading ) 0-75 AA எ / செமீ 2 ஆனால் பாயுவீத 
மென்ன ? Ca = 06 . 


பாய்ம இயக்கவிசையியல் 


207 


d = 50 மிமீ = 0.05 மீ 


எண்ணை 
( S = 0.8 ) 


வெற்றிட மானி 


+ 


எண்ணையின் 

ஆழத்தை 
நீரின் ஆழத்திற்குச் சமமாக 
எழுதினால் , 

1x0-8 = 0 • 8 மீ ஆகும் . 

எனவே , துளையில் மொத் 
தத் தலைப்பு = 1-25 + 0 8 

= 2 • 05 மீ நீர் உயரம் 

வெற்றிடமானியின் அழுத் 
தம் = -0-75 கிகிஎ / ச.செமீ 


A 


| 25 மீ 


நீர் 


B 


= -75 மீ நீர் உயரம் 


துளையில் நிகர அழுத்தம் = [ 2 • 05 - ( -75 ) ] = 2 : 05 + 7.5 

= 9 : 55 மீ நீர் உயரம் 
பாயுவீதம் = Caa V2gh 


= 0-6x + x ( 0-05 )* x V2x9-81x9-55 


= 16.3X 10-4 மீ / வி 
= 1.63 லி / வி . 


களாக 


மாதிரிக் கணக்கு 4 • 15 . நீரியல் ஆய்வுக் கூடத்திலுள்ள 
(hydraulic laboratory ) பாதாளத் தொட்டியின் ( sump ) நீளம் 
25 மீ , அகலம் 2 மீ , ஆழம் 3 மீ . அது 15 மீ நீளத்தில் இரண்டு பாகங் 

ஒரு குறுக்குச் சுவரால் பிரிக்கப்படுகிறது . இப்போது 
இரண்டு தொட்டிகளிலுமுள்ள நீர்மட்ட வேறுபாடு 1 5 மீ.ஆக 
இருக்கிறது . பெரிய பாகத்தில் நீரின் ஆழம் அதிகம் . 
வேறுபாட்டை 0-5e- ஆகக் குறைக்க குறுக்குச் சுவற்றினடியிலுள்ள 
01 ex0 • 1 மீ துளையானது முழுவதும் திறந்துவிடப்பட்டால் , 
அதற்காகும் நேரம் எவ்வளவு எனக் கணக்கிடு . C. = 0 • 59 . 

A = 15x2 = 30 மீ 2 
A , = 10x2 = 20 மீ 2 
துளையின் பரப்பு = 0 • 1 x01 = 0.01 மீ 
நீர்மட்ட வேறுபாடு h = 1.5 மீ 

h , = 05t 
Ci = 0 : 59 


208 


பாய்ம எந்திரவியல் 


சமன்பாடு 4-30 - ஐப் பயன்படுத்தினால் , 


2x 30 ( 1 • 5_0 • 51 ) 

30 
0.59X001V2X9.8131 + 

20 


= 476 வினாடிகள் . 


மாதிரிக் கணக்கு 4:16 . படத்திலுள்ள சாய்ந்த பக்கங்களை 
யும் செங்குத்தான பக்கங்களையுமுடைய 5 மீ நீளத் தொட்டியின் 
அடிப்பாகத்தில் 3000 மிமீ 2 பரப்புள்ள துளை இருக்கிறது . அந்தத் 
தொட்டியிலுள்ள நீரைக் காலி செய்ய எவ்வளவு நேரமாகும் ? 
Ca = 0 • 61 . 

துளையின் பரப்பு 

= 3x100 மிமீ 2 = 3x 10-8மீ 2 
dh 

T 
மீ அடித்தளத்தின் அகலம் 

10 
= 2X5 tan 30 ° 


மீ 


8 


- 


சிறிய தனிமத்தின் அகலம் 
5 மீ 

10 

+ 2h tan 30 ° 
160 / 

( 10 + 2h ) 

M 3 
dh ஆழம் நீர் வழிவதற்கான நேரம் dt ஆனால் , 

( 10 + 2h ) 
Adh 

X5xdh = Caay2ghdt 
V3 

- 5 (10 + 2n) h - tal 
dt = 

V3 x061x3x 10-334-42 


-- 


t = -0-357x 108 


j ( 


101 - + 2h 

+ 2h jdh 


)in 


tees 


357 20h + h 
= 357 ( 2003 + 4 / 3 ) வினாடிகள் 
357 X 41-54 

= 4.12 மணி . 
3600 


பாய்ம இயக்கவிசையியல் 


209 


இயக்க 


மாதிரிக் கணக்கு 4-17 . ஓர் நீர்த் தாரையின் 
ஆற்றல் ( kinetic energy ) 2.5 பரிதிறன் ( 1 • 8 கிவா ) ஆகும் . நீர்த் 
தாரை வெளிவரும் அமைப்பு படத்தில் காட்டப்பட்டுள்ளது . 
இப்படிப்பட்ட நிலையில் அழுத்தமானியின் அளவு என்ன ? 


A 


100 மி.மீ 


A 150 மிமீ 


d = 50 மிமீ 


d 

= 0.5 
D 


D = 100 மிமீ 


படம் 4-13 - லிருந்து 


Ce = 064 
Ci = 0-655 


எனவே , வெளிவரும் நீர்த் தாரையின் விட்டம் = 50x Vo -64 

= 50X0-8 


= 40 மிமீ 


தாரையின் திசைவேகம் V- ஆக இருக்கட்டும் , தாரையிலுள்ள 
நீரின் இயக்க ஆற்றலானது வினாடிக்கு 

wQ 

/ 2 

g 
இதில் ) என்பது பாயு வீதத்தைக் கன அளவில் குறிக்கும் . 


TX0.052 
ஆனால் Q = CA A V = 0 • 655X 

V ஆகும் . 
4 


MKS முறையில் 
இயக்க ஆற்றல் = 2.5 பரிதிறன் 

= 75x 2.5 = 187 : 5 AA எ.மீ / வி 


ஆகவே , 


1 wQ 


V2 


1 w CdA V8 

= 187.5 
2 . 

g 


2 g 


1000x0.655XxX 0.052 
2x9.8184 

X V3 = 187.5 


ஃ V = 14-2 மீ / வி 
பா . எ . - 14 


210 


பாய்ம எந்திரவியல் 


பெர்னாலிச் சமன்பாட்டை AA என்ற கிடைக் கோட்டில் , 
உராய்வுத் தடையைப் புறக்கணித்துவிட்டுப் பயன்படுத்தினால் , 

p 3 : 542 14-22 
+ 2X981-2x9-81 


1 ) 


p 
= 9.62 மீ நீர் உயரம் 


1 


p = 0-962 AA எ / செமீ 2 
அழுத்த மானியில் காட்சிப்பதிவு = 0-962 AA எ / செமீ . 
SI முறையில் 
ஒரு வினாடிக்கு இயக்க ஆற்றல் = 1• 84 AG மீ 

= 1840 நிமீ 
V திசைவேகமுள்ள தாரையிலுள்ள இயக்க ஆற்றலானது 

PC.AV8 = 1840 

TX0-052 
1x1000x0 655x 

4 

x Vs = 1840 


- 


V = 14-2 மீ / வி 
குழாயில் திசைவேகம் = 3 • 54 மீ / வி 
பெர்னாலிச் சமன்பாட்டைப் பயன்படுத்தினால் , 

P 

3-542 14-22 
+ 2X9.81 289.81 


W 


p 
* = 9 • 62 மீ நீர் உயரம் 


இப்போது w = 9 • 81 AG / e8 

p = 9 • 62x9-81 = 94 5 AG / e " . 


4 • 17 . உந்தச் சமன்பாடு ( The Momentum Equation ) 

நியூட்டனின் இரண்டாவது விதிப்படி , ஒரு பொருளின் மேற் 
தொழிற்படும் நிகரப் புற விசையானது அவ்விசை தொழிற்படும் 
திசையில் அப்பொருளில் நிகழும் உந்த மாற்ற வீதத்திற்குச் சமம் 
ஆகும் . பாய்மம் , தொடர்மம் ஆதலால் ஒரு பாய்ம ஓட்டத்தில் 
ஏதாவது ஒரு துகள் செல்லும் பாதையை திட்டவட்டமாக நிர்ண 
யிக்க இயலாது . ஆகவே , படம் 4-20 - ல் உள்ளபடி ஒரு குவியும் 
குழாயை ஆட்சிப் பருமனாக ( control volume ) எடுத்துக் கொண்டு , 


பாய்ம இயக்கவிசையியல் 


211 


அதில் தடையற்ற பாய்மப் பாய்ச்சல் நிகழ்வதால் ஏற்படும் உந்த 
மாறுபாட்டைப்பற்றி படிப்போம் . குவியும் குழாயின் பாகமாகிய 


12 


ம 


AS 


AA 


, 


V. 
படம் 420. இழைக்குழாய் வழியாகப் பாய்ம ஓட்டம் 


ஆட்சிப் பருமனின் எந்த வெட்டுப் பரப்பிலும் உள்ள உட்புற 
விசைகள் வினை ( action ) , எதிர்வினை ( reaction ) என ஒருங்கிணைந்து 
நிகழ்வதால் அவைகள் ஒன்றையொன்று அழித்து ( cancel ) விடு 
கின்றன . ஆகவே , ஆட்சிப் பருமனில் ( control volume ) தொழிற் 
படும் புற விசைகளையும் , அதன் எடையையும் எடுத்துக் கொண் 
டால் மட்டும் போதும் . AA என்ற வெட்டுப் பரப்பு , AS என்ற 
நீளமுள்ள சிறிய இழைக் குழாய் அமைப்புள்ள சிறிய தனிமத்திற் 
செயற்படும் விசைகளை எடுத்துக் கொள்வோம் . அந்தத் தனிமத்தில் 
திசைவேகம் y- ஆக இருக்கட்டும் . P அடர்த்தியுள்ள பாய்மத்தில் 
x- திசையில் தொழிற்படும் விசையானது , 


d 


dF % = ar ( P ds dA v ) ; 


= Pds dA 


isda( **++ ) 


212 


பாய்ம எந்திரவியல் 


O Vx 


நிலையான ஓட்டத்திற்கு 


= 0 . மேலும் 


ds 

= v ஆதலால் , 


@t 


di = 1 


dy . 
dFx = P ds dA y 

ds 


dys 


= p ds dQ 


ds 


அந்தத் தனிமக் குழாயின் வழி பாயும் பாயு வீதம் மாறிலியாதலால் , 
அந்தச் சமன்பாட்டைத் தொகையிட்டால் , 

AFx = P [ [ Vx ) , - ( Vx ) ! ] dQ 
வெட்டுமுகங்கள் 1,2 - ல் உள்ள முழு வெட்டுப் பரப்பையும் 

போது எடுத்துக் கொண்டால் , அப்பரப்புகளில் சீரான திசை 
வேகமுள்ளது எனக் கொண்டு , - திசையில் உண்டாகும் விசை 
யானது 


F % = 3AFx = PQ [ (Vx ), - ( Vs ) ] 

(433 ) 
இதில் ( VR ),, ( Vx ) , முறையே 2 , 1 வெட்டுமுகங்களிலிலுள்ள 
சராசரித் திசைவேகங்களின் X- திசையிலுள்ள கூறுகளாகும் . இந்த 
F % நீரின் மீது செயற்படும் விசையாகும், 


இதே போல் பாய்மமானது தானாகத் திசை மாறுவதால் , 
அது செல்லும் பாதையிலுள்ள எல்லைகளில் x- திசையில் செயல் 
படும் விசையானது மேலே உள்ள மதிப்பிற்கு எதிராகவும் சமமாக 
வும் இருக்கும் . ஆகவே , 
F - PQ [[ Vi );-).. 

( 4:34 ) 
இந்த F , என்பது பாய்மத்தால் ஆட்சிப் பருமனில் செயற்படும் 
விசையாகும் . 


இதிலுள்ள 

உந்த மாறுபாடு , திசைவேகத்தின் மதிப்பில் 
ஏற்படும் மாறுபாட்டாலோ அல்லது திசைவேகத்தின் திசையிலேற் 
படும் மாறுபாட்டாலோ அல்லது இவ்விரண்டு மாறுபாடுகளும் ஒரே 
நேரத்திலேற்படுவதாலோ ஏற்படலாம் . மெய்ப் பாய்ம ஓட்டங் 
களில் பிசுப்பிசுப்புத் தன்மையால் அதாவது பாகு நிலைத் தன்மை 
யால் ஏற்படும் புற விசையையும் நாம் எடுத்துக் கொள்ள 
வேண்டும் . 


பாய்ம இயக்கவிசையியல் 


213 


4:18 . உந்தத் திருத்தக் கெழு ( Momentum Correction Factor ) 

உந்தச் சமன்பாட்டை வருவிக்கும்போது குவியும் குழாயின் 
நுழைவாயிலிலும் , வெளிவாயிலிலும் திசைவேகப் பகிர்வு சீராக 
இருப்பதாக எடுத்துக் கொண்டோம் . ஆனால் மெய்ப் பாய்ம 
ஓட்டங்களில் பாகுநிலை , இரண்டாம் நிலை ஓட்டம் ( secondary flow ) 
இவற்றால் திசைவேகப் பகிர்வு சீரற்றதாக இருக்கும் . ஆகவே , ஒரு 
வெட்டுமுகத்தில் உண்மையாக உள்ள உந்தமானது / Pv ? dA 
ஆகும் . இதில் V என்பது dA என்ற சிறிய பரப்பில் திசைவேகத் 
தையும் , 9 அடர்த்தியையும் குறிக்கும் . ஆனால் நாம் ஒரு வெட்டுப் 
பரப்பின் சராசரித் திசைவேகத்தை எடுத்துக் கொண்டால் , 
அமுக்கமற்ற பாய்மத்திற்கு உந்தமானது PV2 A ஆகும் . இதில் V 
சராசரித் திசைவேகமாகும் . எனவே , உந்தத் திருத்தக் கெழுவான B 
JydA 1 / vdA 

( 4-35 ) 
V2A 

A S vd A 
பெரும்பாலான பாய்ச்சல்களுக்கு 8 -வின் மதிப்பு ஒன்றுக்கு 
சிறிது அதிகமாக இருக்கும் . குழாயில் ஏற்படும் படல ஓட்டத்திற்கு 
அதன் மதிப்பு 1.33 - ஆக இருக்கும் . 
4 • 19 . உந்தச் சமன்பாட்டின் சில செயற்பாடுகள் 

இந்தப் பகுதியில் சில பொறியியற் சாதனங்களில் உந்தச் 
சமன்பாடு எவ்வாறு பயன்படுகிறது என்பது விளக்கப்பட்டிருக் 
கிறது . 

சில சுழலும் எந்திரங்களில் உந்தத் திருப்புதிறன் 
( moment of momentum ) கொள்கைப் பயன்படுவதால் , அக்கொள் 
கையும் இப்பகுதியில் வருவிக்கப்பட்டுள்ளது . 
4 • 20 . தட்டை , வளைந்த தளங்களில் தாரையால் ஏற்படும் விசை 

( Force Due to Jet on Flat and Curved Plates ) 
P அடர்த்தியுள்ள ஒரு பாய்மத் தாரை V திசைவேகத்துடன் 
ஒரு தட்டையான தளத்தை 9 
சாய்வு கோணத்தில் தாக்கு 
வது படம் 421 - ல் காட்டப் 
பட்டுள்ளது . 
குறுக்கு வெட்டுப்பரப்பு a- வாக 
இருக்கும்போது , அந்தத் 
தளத்திற்கு நேர்குத்தாகத் . 
தாரையால் 

உண்டாகும் 
விசையானது , 


தாரையின் 


Fa = PaV ( Vsin a -0 ) 

= Pave sin a 


படம் 421. சாய்ந்த தளத்தில் தாரை 

(4-36 ) 


214 


பாய்ம எந்திரவியல் 


இத்தாரை தளத்தை நேர்குத்தாகத் தாக்கும் போது ஏற்படும் 
விசையானது PaV ஆகும் . பாய்மத்திற்கும் , தளத்திற்கு மிடையே 
உராய்வு இல்லாவிட்டால் , அந்தத் தளத்தில் அதற்கு இணையாக 
எந்த விசையும் தொழிற்படாது . ஆனால் மெய்ப் பாய்ம ஓட்டங் 
களில் சறுக்குப் பெயர்ச்சி விசை தொழிற்படும் . 


படம் 4-21 - ல் உள்ளபடி இந்தத் தளமானது y திசைவேகத்தில் 
தாரையின் திசையில் 

திசையில் நகர்வதாக எடுத்துக் கொள்வோம் . 
அப்போது தாரையானது தளத்தை ( V- v ) sin g என்ற திசை 
வேகத்தில் தாக்கும் . இப்போது ஒரு வினாடிக்குத் தளத்தின் மேல் 
தாக்கும் தாரையின் பொருண்மையானது Pa ( V - y ) ஆக இருக்கும் . 
ஒரு வினாடியில் முனையிலிருந்து வெளிவரும் பொருண்மைக்கும் , 
தளத்தைத் தாக்கும் பொருண்மைக்கும் உள்ள வேறுபாடு வெளி 
யில் தாரையின் பாகமாகத் தங்கி விடுகிறது . இத்தாரையின் பாகம் 
எக்காலத்திலும் தளத்தைச் சந்திக்க வாய்ப்பில்லை . எனவே , 
தாரையால் தளத்தில் எற்படும் விசையானது , 


F = ஒரு வினாடியில் தாக்கும் பொருண்மை தாக்கு திசைவேகம் 
= Pa ( V - y ) x ( V - y ) sin a 
= pa ( V - y ) : sin a 

( 4:37 ) 
இந்த நகரும் தளமானது , தாரைக்கு நேர்குத்தாக இருக்குமானால் , 
விசையானது Pa ( V - y ) ? ஆக இருக்கும் . 


இந்தத் தாரையானது ஒரு சக்கரத்தின் விளிம்பில் நெருக்க 
மாக அமைக்கப்பட்டுள்ள தளங்களைத் ( தகடுகளை ) தொடர்வாக 
வரும்போது தாக்குமானால் , அந்தத் 

தகடுகளில் 

ஏற்படும் 
விசையானது 
F = ஒரு வினாடியில் தாக்கும் பொருண்மை x திசைவேக மாறுபாடு 
= Pav ( V - y ) 

( 4-38 ) 


மாதிரிக் கணக்கு 4-18 . 50 மிமீ விட்டமுள்ள ஒரு தாரை 
நிலையாக உள்ள ஒரு தகட்டை அதன் மத்தியில் தாக்குகிறது . 
அந்தத் தகடானது அதன் அடிப்பாகத்தில் கீலால் கிடைத்தளத் 
திற்கு 45 ° கோணத்தில் படத்திலுள்ளபடி இணைக்கப்பட்டிருக் 
கிறது . அந்தத் தகட்டின் நீளம் 0.6 மீ . தாரையின் திசைவேகம் V 
ஆகவும் , பாய்மத்தின் அடர்த்தி P ஆகவும் இருக்குமானால் , அந்தத் 
தகட்டின் மேல் விளிம்பில் நேர்குத்தாகச் செயற்படும் எந்த 
அளவு விசை அதை நிலையில் வைத்திருக்கும் ? 


பாய்ம இயக்கவிசையியல் 


215 


TX.25 
தளத்திற்கு நேர்குத்தாக விசை = px x V2 sin 45 ° 

4 


= 13-9V2P 
அந்தத் தளத்தின் விளிம்பில் செயற்படும் 
இருக்கட்டும் , 


விசை F- ஆக 


F 


50 மிமீ 


450 


0.6 
மீ 


Fx 60 = 13-9V2Px 30 


F = 6-95PV2 டைன்கள் 


இதில் P என்பது கிராம் க.செமீ - ஆக இருக்கிறது . 


V 


X 


X 


நிலையான வளைந்த 
தளம் ( Fixed Curved Plate) : 
a வெட்டுப் பரப்புள்ள ஒரு 
தாரை படம் 4-22 - ல் உள்ள 
படி 41 , 4 , நுழை கோணம் 
( inlet angle ) , வெளிக் 
கோணம் ( outlet angle ) 
உள்ள ஒரு வளைந்த தளத் 
தைத் தாக்குகிறது . இந்தத் 
தாரை அத் தளத்தின் 
கோணத்தில் நுழைவதால் , 
அந்நுழைவு இலகுவாக ஏற் 
படுவதாகக் கொள்ளலாம் . 
இத்தாரையின் நுழைவுத் 
திசைவேகம் , வெளித் திசை 


.. 


V2 


படம் 4-22 . 
வளைந்த தளத்தைத் தாரை தாக்குதல் 


216 


பாய்ம எந்திரவியல் 


வேகம் முறையே VI , V , - ஆக இருக்கட்டும் . இப்போது x-திசை 
யில் உண்டாகும் விசையானது , 
Fx = PaV . ( V , cos a | -V , cos d , ) 

( 4-39 ) 
இதில் a , > 90 ° ஆக இருக்குமானால் , V , cos a , என்பது எதிராக 
( negative ) இருக்கும் . இந்த வளைந்த தளத்தில் தொழிற்படும் 
விசையானது ஒரு குறிப்பிட்ட கோணங்களுக்கு அதாவது a , = 0 , 
az = T ஆக இருக்கும்போது பெருமமாக இருக்கும் . இப்போது 
இந்த வளைந்த தளம் பாதிவட்ட வடிவத்தை அடையும் . அதிற் 
தொழிற்படும் விசையானது , 

F = Pavi (V1 + V2 ) 
வழவழப்பான , பாதிவட்ட அமைப்புடைய தளத்தில் உண்டாகும் 
விசையானது தட்டையான தளத்திலுண்டாகும் விசையைவிட 
இருமடங்காக இருக்கும் . 


நகரும் வளைந்த தளங்கள் : வளைந்த தளமானது (படம் 4-23 ) 
x-திசையில் V திசைவேகத்தில் நகரட்டும் . a பரப்பு , P அடர்த்தி , 


V 


V 


V 


2 


82 


Vra 


N2 


Pe 


e , 


2 


படம் 4-23 . நகரும் வளைந்த தளம் 
V. தனித் திசைவேகம் உள்ள தாரை அந்தத் தளத்தை நோக்கிப் 
பாய்கிறது . இப்போது இந்தத் தளத்தை தாரையானது V என்ற 

f1 
ஒப்புத் திசைவேகத்தில் அணுகுகிறது . V , - ன் மதிப்பை V ,, V ஆகிய 
வற்றின் மதிப்புகள் தெரியுமானால் திசைவேக முக்கோணத்தி 


பாய்ம இயக்கவிசையியல் 


217 


லிருந்து ( velocity triangle ) அறிந்து கொள்ள முடியும் . தாரையானது 
இந்தத் தளத்தில் இலகுவாக நுழைய வேண்டுமானால் 

அது 
தளத்தின் நுழைவாயிலை தொடுகோட்டுத் திசையில் அணுக 
வேண்டும் . இந்தத் திசைவேகமானது V. , -ஆக இருக்கட்டும் . 
தளத்தில் உராய்வு இல்லாமலிருந்தால் , V. , என்ற திசைவேகத்தில் 
தாரையானது வளைந்த தளத்தின் வழியாகச் செல்லும்போது 
அதன் மதிப்பில் எவ்விதமான மாறுதலும் ஏற்படாது . ஆனால் 
தளங்களிலுள்ள உராய்வு காரணமாகத் தாரையானது தடித்து 
அதன் திசைவேகம் V. -ஆகக் குறைந்து வெளிவாயிலின் வழியாக 
வெளிப்படுகிறது . இவ்வாறு தாரையானது V. , என்ற ஒப்புத் திசை 
வேகத்தில் 3 , என்ற கோணத்தில் வெளிப்படுகிறது . எனவே , 
தாரையானது V2 என்ற தனித் திசைவேகத்தில் ( absolute velocity ) 
தளத்திலிருந்து வெளிப்படவேண்டும் . இதன் மதிப்பானது V 
ஆகியவற்றின் திசையுளிக் கூட்டுத் தொகைக்குச் சமமாகும் . 
இந்தத் தனித் திசைவேகம் x- திசைக்கு a , என்ற கோணத்தில் 
சாய்ந்திருக்கும் . 


2 


ra V 


இவ்வளைந்த தளத்தில் x- திசையில் ஏற்படும் F , 

என்ற 
விசையின் 

அளவை உந்தச் சமன்பாட்டைப் பயன்படுத்தி 
அறியலாம் . 
Fx = ஒரு வினாடியில் தளத்தைத் தாக்கும் பொருண்மை 

Xx- திசையில் திசைவேக மாறுபாடு 
இந்தத் தளமானது v திசைவேகத்தில் நகர்ந்து கொண்டிருக் 
கிறது . அதைத் தாக்கும் பொருண்மையின் அளவானது PaVr , 
ஆகும் . ஆகவே , 
Fx = Pa Vr , ( V1 cos a 1 --V , cos as ) 

( 4-40 ) 
a- ன் மதிப்பு 90 ° க்கு அதிகமாக இருக்குமானால் , cos a , - ன் மதிப்பு 
எதிராக இருக்கும் . ஆகவே , F- ன் மதிப்பு அதிகரிக்கும் . தொடர் 
வான வளை தளங்களில் , 
Fx = Pa V , { V , cos ey - V , cos a , ) 

( 4.40 - அ ) 
மாதிரிக் கணக்கு 4-19 . படத்திலுள்ளபடி ஒரு தாரை 
யானது நகர்ந்து கொண்டிருக்கும் தொடர்வான வளை தளங்களைத் 
( series of curved plates ) தாக்குகிறது . அந்த வளை தளத்தில் 
நுழைவு , வெளிக் கோணங்கள் a- ஆக இருக்குமானால் , ஒவ்வொரு 
தகட்டிலும் ஒரு அலகு கன அளவு நீரினால் ஏற்படும் விசையானது 

P ( V , cos 9 - y + Vr , cos a ) 
என நிரூபி . 


218 


பாய்ம எந்திரவியல் 


நுழைவு , வெளிக் கோணங்கள் படத்தில் வரையப்பட்டுள்ளன . 
பாய்மத்தின் அடர்த்தி P- ஆக இருக்கட்டும் . 


d 


V 


12 


Vr2 


VI 


Vel 


O 


தளம் நகரும் திசையில் விசை = P [ V1 cos 0 + ( Vr , cos e - y ] ] 

= P ( V , cos 6 - y + Vr , cos a ) 


4-21 . வளைந்த குவியும் பாய்மக் கடத்தி ( Curved tapering 

Conduit ) 
கிடைத் தளத்தில் அச்சு உள்ள ஒரு வளைந்த குவியும் பாய்மக் 


V₂ 


PĄ 


02 


P 


X 


அ 


படம் 4-24 . குவியும் வளைவில் பாய்ச்சல் 


கடத்தியை எடுத்துக் கொள்வோம் . அதன் நுழை வெட்டு முகத் 
தில் பரப்பு , திசைவேகம் , அழுத்தம் முறையே al , V1 , P1- ஆக 


பாய்ம இயக்கவிசையியல் 


219 


இருக்கட்டும் . அதேபோல் வெளி வெட்டுமுகத்தில் a ,, V ,, ,, 
ஆக இருக்கட்டும் . ( படம் 4-24 . ) இந்த வளைந்த பாய்மக் கடத்தி 
யின் அச்சுசு அதன் வெளிவாயிலில் 9 கோண அளவு சாய்ந் 
திருக்கிறது . 


இந்தப் பாய்மக் கடத்தி வளைவை ஆட்சிப் பருமனாக ( control 
volume ) எடுத்துக் கொள்வோம் . இவ்வாட்சிப் பருமனில் ஒரு 
திசையில் தொழிற்படும் நிகரப் புற விசையானது , அந்தத் திசையி 
லுள்ள நிலை விசை , இயக்க விசை இவற்றின் இயற்கணித ( algebraic ) 
கூட்டுத் தொகைக்குச் சமம் . ஒரு வினாடிக்கு பாய்மக் கடத்தியின் 
வழி பாயும் பாய்மத்தின் அளவு Q ஆகவும் , அமுக்கமற்ற அப் 
பாய்மத்தின் அடர்த்தி p- ஆகவும் இருக்குமானால் x- , y- திசைகளில் 
செயற்படும் விசைகளாவது , 


play - p , a , cos 9 + PQ ( VI - V , cos 6 ) = F (441 ) - 

--p , a , sin G + pQ ( 0 - V , sin a ) = Fy ( 4-42 ) 
Y - Y திசையில் விசையானது கீழ்நோக்கிச் செயற்படுகிறது . X - X 
திசையில் விசையானது பாய்மக் கடத்தி திரும்பும் திசைக்கு 
மாறாகத் தொழிற்படுகிறது . இவற்றின் தொகுபயனானது , 

F = VF + F , 

Fy 
tan © 


3 


Fx 


ஆகவே , வளைவானது பாய்மக் கடத்தியிலிருந்து அற்றுக் கொண்டு 
F திசையில் போக முயற்சிக்கிறது . இந்த முயற்சியை வளைவு 
கடத்தியோடு இணைக்கப்பட்டிருக்கும் அமைப்பும் , அதன் எடையும் 
எதிர்க்கிறது . இந்த எதிர்ப்பு விசையை அதிகமாக்குவதற்காகவே 
இவ்வகை வளைவு பெரிய கான்கிரீட் கட்டிகளால் மூடப்படுகிறது . 


மாதிரிக் கணக்கு 4-20 ( MKS ) . ஒரு 45 ° நீண்ட சதுர வளை 
வானது 1 மீ பரப்பிலிருந்து படிப்படியாக 0-5e * பரப்பிற்குக் குறை 
கிறது . 1 மீ வெட்டுமுகத்தில் அதன்வழி பாயும் காற்றின் திசை 
வேகம் 10 மீ / வி ஆகவும் , அழுத்தம் 0-3 AA எ / செமீ ஆகவும் இருக்கு 
மானால் அந்த வளைவை அதன் இருப்பிடத்தில் இருக்கச் செய்யத் 
தேவையான விசையின் அளவையும் , திசையையும் 

, கணக்கிடு . 
காற்றில் அலகு பருமனெடை 1.16 AA எ / e3 . a = B = 1 . 

Vi = 10 மீ / வி 
Pr = 0 • 3 AA எ / செமீ 2 


G = 1 மீ 


a , = 0.5 மீ 2 


220 


பாய்ம எந்திரவியல் 


பெர்னாலிச் சமன்பாட்டைப் பயன்படுத்தினால் , 

P. V1 " P. _V . 

2g 


+ 


+ 


W 


2g 


0.3X100 

1.16 


p , x1002 


102 
+ 

2X9-81 


202 
+ 
2X9.81 ) 


1.16 


W 


p , = 0 291 AA எ / செமீ 
உந்தச் சமன்பாட்டைப் பயன்படுத்தி , 
F = play - p , a , cos 45 ° ) + ( V1 - V , cos 45 ° ) 

g 

10x1-16 
= ( 03x1002-0-291x 502 x 0-707 ) + 

( 10-20x0-707 ) 

9-81 
= 2841 கிகிஎ . 


WV , sin45 ° ) 


- ( 


Fy = - ( p , a , sin 45 ° + 

g 

10x1: 16x20x0-707 
0-291X 502 x 0.707 + 

9.81 
-- 531 கிகிஎ . 
தொகுபயன் விசை = V24812 + 5312 = 2537 கிகிஎ 
இவ்விசை 4 - வது கட்டத்தில் x- அச்சிற்கு 9 கோணத்தில் சாய்ந் 
திருக்கும் . 

531 

126 . 
2841 


9 = tan - 1 


மாதிரிக் கணக்கு 4-20 ( SI ) . ஒரு 45 ° நீண்ட சதுர வளைவானது 
1 மீ பரப்பிலிருந்து படிப்படியாக 0.5 மீ பரப்பிற்குக் குறைகிறது . 
1 மீ 2 வெட்டுமுகத்தில் அதன் வழி பாயும் காற்றின் திசைவேகம் 
10 மீ / வி ஆகவும் , அழுத்தம் 29 AG | மீ 2 ஆகவும் இருக்குமானால் , 
அந்த வளைவை அதன் இருப்பிடத்தில் இருக்கச் செய்ய தேவையான 
விசையை அளவிலும் , திசையிலும் கணக்கிடு . காற்றின் அலகு 
பருமனெடை 11:38 நி / மீ . 

V1 = 10 மீ / வி 

p = 29 AG | e 
பெர்னாலிச் சமன்பாட்டைப் பயன்படுத்தினால் , 
29000 

p . 

202 
+ 

+ 
11:38 2x9.81 11.38 239 81 

p , = 286 AG | மீ 


ay = 1 மீ 
a , = 0.5 மீ 2 


102 


21 


பாய்ம இயக்கவிசையியல் 


221 


உந்தச் சமன்பாட்டை உபயோகித்தால் , 

11 : 38x 10 
F = 29-28.6x0-707X0.53 + 

( 10-20x0-707 ) 
1000 


= 23-89 AG 

11.38x 10x 20x0.707 
Fy : 28.6x0.5x0.707 + 

1000 


= -- 5-2 கிநி 
தொகுபயன் விசை = v23-892 + 5-22 = 24 5 A G 


இந்த விசை 4 - வது கட்டத்தில் x- அச்சிற்கு 9 கோணம் 
சாய்ந்திருக்கிறது . 


5-2 
9 = tan - 1 = 12.10 

23.89 


எனவே , இந்த வளைவில் 24-5 AG விசை 12 • 1 ° கோணத்தில் தொகு 
பயனுக்கு எதிர் திசையில் தொழிற்பட வேண்டும் . 


மாதிரிக் கணக்கு 4-21 . 50 மிமீ விட்டமுள்ள குழாயின் 
முடிவிலுள்ள முனையின் விட்டம் 20 மிமீ ஆகும் . அந்தக் குழாயில் 
பாயு வீதம் 10 லி / வி.ஆக இருக்கும் போது , அந்த முனையில் செயற் 
படும் விசை என்ன ? திசைவேகப் பகிர்வு சீராக இருப்பதாகக் 
கொள்ளவும் . 


Q = 10 லி / வி 


d , = 20 மிமீ 


p , 


d ; = 50 மிமீ 


= 0 


V. 


10x 1000X4 

= 510 செமீ / வி = 5-10 மீ / வி 
KX 25 


V. = 510x 


( 2 ) 


= 3190 செமீ / M = 31-9t/ M 


2 - 0 


MKS முறையில் 

பெர்னாலிச் சமன்பாட் 
டைப் பயன்படுத்தினால் , 
P V. p . 
+ 2g 


VV 


| 


V2 


V. ) 


( 2 


- 

2g 


, 


W 


19 


w = 1000 AA எ / e 

" 


O 


222 


பாய்ம எந்திரவியல் 


pi 31-92-5-12 

50.6 மீ நீர் உயரம் 
2x9-81 
p = 5 • 06 AA எ / செமீ 


W 


F % = p1a1 + * (vi - y;) 


g 


+ 


5.06xnx 52 10 

( 5-1-319 ) 
4 

9.81 
= 99-5-27-3 = 72-2 கிகிஎ . 


SI முறையில் 
w = 9 • 81 AG | ee , P = 1 AA / L , p = 497 AG / e 

4-97x108Xxx0 052 
F = 

- 10 ( 5-1-319) 
4 
= 978-268 = 710 நி . 


4-22 . உந்தத் திருப்புதிறன் சமன்பாடு ( Moment of Momentum 

Equation ) 

உந்தத் திருப்புதிறன் சமன்பாடானது பம்புகள் ( pumps ) , 
நீரியற் டர்பைன்கள் ( hydraulic turbines ) முதலிய நீரியற் எந்திரங் 
களின் வழியாகப் பாயும் பாய்மத்தால் ஏற்படும் இரட்டைத் 
திருப்புதிறனைக் ( torque ) கணிக்கப் பயன்படுகிறது . 


8 


டி 


S 


Vr 


V 


V2 


2 


படம் 425. சுழலும் பாதை வழியாகப் பாய்ச்சல் 
படம் 4-25 - ல் இரண்டு வளைந்த தகடுகள் ஒரு சுழலும் சக்கரத் 
தின் விளிம்பில் பொருத்தப்பட்டிருக்கும் அமைப்பு காட்டப் 


பாய்ம இயக்கவிசையியல் 


Ai3 


, 


பட்டுள்ளது . இதில் பாய்மமானது வெளியிலிருந்து அந்தத் தகடு 
களின் வழியாக உள்நோக்கிப் பாய்வதாக எடுத்துக் கொள்வோம் . 
அந்தச் சக்கரத்தின் ஆரமானது வெளி, உட்புறங்களில் முறையே 
11,1 , -ஆக இருக்கட்டும் , ஒரு சிறிய dM பொருண்மையுள்ள தனிம 
மானது ( element ) VI என்ற தனித் திசைவேகத்தில் ( absolute 
velocity ) உட்புகுந்து பின்னர் சக்கரத்திலிருந்து வெளியே V , என்ற 
தனித் திசைவேகத்தில் வரட்டும் . இந்தச் சக்கரத்தில் பாய்மம் 
பாய்வதால் உண்டாகும் திசைவேகம் சீராக இருப்பதாகவும் , 
இழைக் கோடுகள் தகடுகளுக்கு ( vanes ) அமைப்பாக ( congruent ) 
அமைந்திருப்பதாகவும் கொள்வோம் . 

dM என்ற பாய்மப் பொருண்மையின் உந்தம் 

நுழைவாயிலில் தொடுகோட்டுத் திசையில் = dMX Vr cos ay 
ஆகவே , உந்தத் திருப்புதிறன் நுழைவாயிலில் = dMX Y1 cos a1 Xr1 
அதேபோல் உந்தத் திருப்புதிறன் வெளிவாயிலில் 

= dMXV , cos & , Xrs 
ஆகவே , நுழைவாயில் , வெளிவாயில் இவற்றிடையேயுள்ள 
உந்தத் திருப்புதிறன்களின் வேறுபாடு அந்தச் சக்கரத்தில் 
0 என்ற அச்சில் உண்டாகும் இரட்டைத் திருப்புதிறனுக்குச் சம 
மாகும் . இந்தத் திருப்புதிறனில் பாய்மத்தின் எடை 
மாற்றத்தையும் ஏற்படுத்துவதில்லை . 
ற 

, , 

) 
இந்தச் சக்கரத்தின் வழியாகப் பாயும் பாய்மத்தின் வீதம் Q 
ஆகவும் , அதன் அடர்த்தி P- ஆகவும் இருக்குமானால் , இரட்டைத் 
திருப்புதிறனின் மொத்த அளவானது , 

T = PQ ( V.ry cos a1 - V.r , cos es ) ( 4-43 ) 
இந்தச் சமன்பாட்டிற்கு உந்தத் திருப்புதிறன் சமன்பாடு 
பெயர் . இப்போது திறனாவது ( power ) , 
P = இரட்டைத் திருப்புதிறன் X கோணத் திசைவேகம் 

= PO (Vry cos ai -V , r , cos a , ) 
இப்போது 
V : cos al = V . 

, ; V , cos a = Vu , 

r1w = Y1 ; rew = ve 
ஆகவே , 
P = PQ (Va , 1 - Vo , s) 

( 4.44 ) 
இதற்கு ஆய்லர் டர்பைன் சமன்பாடு ( Euler sequation for turbines ) 


எவ்வித 


எனப் 


214 


பாய்ம எந்திரவியல் 


என்றும் பெயருண்டு. மேலே உள்ள சமன்பாட்டை வருவித்தலில் 
இழைக் கோடுகள் சக்கரத்திலுள்ள தகடுகளுக்கு ( vanes ) 
இணையாக இருப்பதாகவும் , நுழைவு , வெளித் திசைவேகங்கள் 
தகடின் நுழைவு , வெளி வாயில்களில் முறையே தொடுகோடுகளின் 
பாதைகளில் இருப்பதாகவும் தற்கோள்கள் கொள்ளப்பட்டுள்ளன . 
a , = 90 ° -ஆக இருக்கும் போது சமன்பாடு 4-44 - ல் பிறைகளுக்குள் 
( parentheses ) இருக்கும் இரண்டாவது உறுப்பு மறைந்து விடு 
கிறது , ஆகவே , 


P = PQ Vu , Y ) 
ஆனால் பாய்மமானது சக்கரம் சுழலும் திசைக்கு எதிரான 
திசையில் வெளிப்பட்டால் , 
P = PQ ( Vo, 1 + Vo ,"s) 

( 4-45 ) 


மாதிரிக் கணக்கு 4-22 . ஒரு சக்கரத்தின் விளிம்பில் அமைக்கப் 
பட்டுள்ள தொடர்வான தகடுகளை நீர்த் தாரை 30 மீ / வி திசை 
வேகத்தில் விளிம்பின் அதிர்வின்றித் தாக்குகிறது . விளிம்பின் 
திசைவேகம் 15 மீ / வி ஆகும் . தாரையின் தனித் திசைவேகம் 
( absolute velocity ) அந்தத் தகட்டின் திசைவேகத்திற்கு 30 ° 
கோணத்திலிருக்கிறது . வெளிவாயிலில் ஒப்புத் திசைவேகம் நுழை 
வாயிலிலுள்ள தில் 95 % மதிப்புள்ளது . வெளிவாயிலில் தனித்திசை 
வேகம் தகடுகளின் திசைவேகத்திற்கு நேர்குத்தாக இருக்கிறது . 
தாரையானது சீரான தகட்டில் நுழைவதாகக் கொண்டு , 
தகட்டின் நுழை , வெளிக் கோணங்கள் , நீரியற் திறம் ( hydraulic 
eficiency ) முதலியவற்றைக் கணக்கிடு . 


திசைவேக முக்கோணங்களும் , தகட்டின் அமைப்பும் படத்தில் 
காட்டப்பட்டுள்ளன . 


Vr , " = 30 " + 15-2x 30 x 15 cos 30 ° 
V. = 18 • 05 மீ / வி 


sin Bl 


V | sin 30 ° 


f1 


30 sin 30 ° 

18-05 


15 
18-05 


பாய்ம இயக்கவிசையியல் 


225 


15 மீ / வி - 


9 


30 % 


ve 


vi 


15 மீவி 


Vr2 


V2 


F2 
ko 
15 மீ / வி 


5 


B , = 56.5 
Vr , = 095 VAI 

= 0.95x 18.05 = 172 மீ / வி 


15 


cos Ps = 17-2 


B , = 29 


2Vw Y1 ) 


நீரியற் திறம் = 


2X 30 cos 30 ° X 15 

30x30 


0.866 . 


1 , 2 


4:23 . தாரையின் கணத்தாக்கு ( Impulse of a Jet ) 

நன்றாகக் காற்றூதப்பட்ட பலூனானது திடீரென்று திறக்கப் 
பட்டு அதனிச்சைப்படி விடப்பட்டால் , அந்தப்பலூன் அதிலிருந்து 
வெளிப்படும் தாரையின் திசைக்கு எதிர்த் திசையில் நகருவதைக் 
காணலாம் . வெளிப்படும் பாய்மத்தால் ஏற்படும் விசையானது , 
அத்தாரை வெளிவரும் திசைக்கு எதிராகத் தொழிற்படுவதால் , 
பலூன் எதிர்த் திசையில் நகருகிறது . இந்த விசையானது பலூனி 
லிருந்து வெளிவரும் பாய்மத்தின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்குச் 
சமமாகும் . அப்பலூனிலிருந்து வெளிப்படும் பாய்மத்தின் வீதம் 
நேரமாக ஆகக் குறைய ஆரம்பிக்குமாதலால் , அந்தப் பலூனில் 
தொழிற்படும் விசையும் குறைந்து கடைசியில் புவியீர்ப்பு விசை 
யால் பலூன் பூமியை அடைகிறது . 

பா . எ . - 15 


226 


பாய்ம எந்திரவியல் 


இந்தத் தத்துவமானது தாரைகளின் உதவியால் ஆகாயக் 
கப்பல்கள் , கப்பல்கள் முதலியவற்றை இயக்கப் பயன்படுகிறது . 
ஒரு ஜெட் விமானமானது ( jet plane ) அதன் பின் பாகத்தின் 
வழியாக அதிவேகத்தில் வெளிப்படும் தாரையால் தள்ளுவிசையை 
( thrust ) அடைகிறது . வளிமண்டலத்தில் அதிக உயரத்தில் வாயு 
வின் அடர்த்தி மிகக் குறைவு . ஆகவே , விமானமானது மிக உயரத் 
தில் பறக்கும்போது அதைத் தள்ளுவ தற்குத் தேவையான 
விசையும் குறைவாகவே தேவைப்படும் . எனவே , ஜெட் விமானங் 
கள் அதி உயரங்களில் மிகத் திறனாக வேலை செய்கிறது . தாழ்வாகப் 
பறக்கும்போது அவற்றின் திறன் மிகக் குறைவாக இருக்கும் . 


கப்பல்களில் நீரானது பக்கவாட்டில் அல்லது முன்னிருந்து 
உறிஞ்சப்பட்டு , பம்புகளால் அழுத்தப்பட்டு , கப்பலின் பின்னுள்ள 
துளைகளின் 

வழியாக அதிவேகத்தில் வெளிச் செலுத்தப் 
படுகிறது . பக்கவாட்டில் நீர் உறிஞ்சப்படும்போது கப்பல் 
செல்லும் திசையில் நீரின் நுழைத் திசைவேகம் ( entrance velocity ) 
சுழியாகும் . ஆனால் முன்னிருந்து நீர் உறிஞ்சப்படும்போது , 
நீரானது கப்பல் செல்லும் வேகத்தில் நுழைகிறது ; ஆகவே , அது 
இயக்க ஆற்றல் உள்ளதாக இருக்கிறது . நீரை முன்னிருந்து 
உறிஞ்சுவதால் , கொள்கை ரீதியான தள்ளுதிறன் அதிகரிக்கிறது . 
இவை பற்றிப் பின்வரும் பகுதிகளில் விளக்கப்பட்டுள்ளன. 


நீரானது முன்னிருந்து உறிஞ்சப்படும்போது : 

தாரையின் 
வெட்டுப் பரப்பு a- ஆகவும் , அடர்த்தி P- ஆகவும் இருக்குமானால் , 
தள்ளுவிசையானது , 


F = ஒரு வினாடிக்கு வெளிவரும் பொருண்மையின் அளவு X 

தாரையின் திசைவேக மாறுபாடு 


= Pa Vr ( V- (0 ) 
= Pa Vr ( Vr- y 


தாரையால் ஒரு வினாடியில் செய்யப்படும் வேலை = Pa Vr ( V = -y ) v 

( 4-46 ) 
வெளிவரும் ஒரு அலகு பொருண்மையுள்ள பாய்மத்தின் இயக்க 

V. 
ஆற்றலானது ஆகும் . ஆனால் இந்தப் பொருண்மை கப்பலில் 

2 


2 


நுழையும்போது 


இயக்க ஆற்றல் உள்ள தாக 


2 


இருக்கிறது . 


பாய்ம இயக்கவிசையியல் 


227 


ஆகவே , ஒரு அலகு பொருண்மைக்கு 

பொருண்மைக்கு கப்பலிலுள்ள பொறி 

V ---- y2 
அளித்துள்ள ஆற்றலாவது ஆகும் . எனவே , தள்ளுதிறமா 

2 
வது ( propulsion efliciency ) , 

2 ( V --- y ) y 

2v 
= V .---y2 | V + v 

( 4.47 ) 


Vr = } -ஆக இருக்கும்போது தள்ளுதிறத்தின் மதிப்பு ஒன்றாகும் . 
ஆனால் Vr = } -ஆக இருக்கும்போது தள்ளுவிசை சுழியாகும் . 
ஆகவே , V- க்குச் சமமான திசைவேகத்தை அடைவது நடைமுறை 
யில் சாத்தியமல்ல . தள்ளுவிசை குறைவாக இருக்கும்போது தள்ளு 
திறம் அதிகமாகிறது . எனவே , ஜெட் விமானங்கள் , தள்ளு 
விசையின் மதிப்புக் குறைவாக இருப்பதற்காக மிக உயரத்தில் 
பறக்க வேண்டியதிருக்கிறது . 


பாய்மமானது பக்கவாட்டிலிருந்து எடுக்கப்பட்டால் : தள்ளு 
விசையும் , தாரையால் செய்யப்படும் வேலையும் முன்னர் வருவிக்கப் 
பட்ட மதிப்புகளை உடையன . பக்கவாட்டிலிருந்து நீரானது 
எடுக்கப்பட்டால் , அதன் நுழைவுத் திசைவேகம் கப்பல் செல்லும் 
திசையில் சுழியாதலால் , நுழையும் நீரில் எவ்வித ஆற்றலும் 
இருக்காது . ஆகவே , தேவையான முழு ஆற்றலையும் கப்பலிலுள்ள 
பொறியே கொடுக்க வேண்டியதிருக்கிறது . ஆகவே , பொறியினால் 
ஒரு அலகு பொருண்மை நீருக்கு கொடுக்கப்படும் ஆற்றலானது 
V.2 

ஆகும் . எனவே , தள்ளுதிறமானது , 
2 

2 ( V --- y ) y 
P 

V ? 


பெரும் திறத்திற்கு , 


dy 
dy 


dn 2V . ( V - v ) V 
dy 


, = 0 


. 


V = y 


ஆகவே , தள்ளுதிறம் 50 % மேல் இருக்கமுடியாது . 

ஆகாயவிமானங்கள் மிக உயரத்தில் பறக்கும் போது தள்ளு 
விசை குறைவாகவே தேவைப்படும் . எனவே , உயரம் அதிகமாக 
அதிகமாக தள்ளுதிறமும் அதிகரிக்கிறது . அதனால் தான் ஜெட் 
விமானங்களை அதிக உயரத்தில் பறக்கவிடுகிறார்கள் . ஆனால் 
கடலில் செல்லும் கப்பல்களை ஜெட் முறையைக் காட்டிலும் 


228 


பாய்ம எந்திரவியல் 


சாதாரண முன் தள்ளு சுழலி ( propeller ) அமைப்பு அதிகத் 
திறத்தைத் தருவதால் , தாரையின் உதவியால் தள்ளும் முறை 
கையாளப்படுவல்லை . 


மாதிரிக் கணக்கு 4.23 . ஒரு ஜெட் படகில் அதன் பின்புற 
முள்ள 0.02 மீ 2 துளையின் வழியாக நீர் வெளிச் செலுத்தப்படு 
கிறது . அந்தப் படகின் தடைவிசை 40V2 G ஆகும் . இதில் 
V என்பது திசைவேகத்தை மீ / வி - யில் குறிக்கும் . அந்தப் படகின் 
வேகம் 10 மீ / வி - யானால் , கீழ்க்கண்டவற்றை நிர்ணயி : ( 1 ) படகின் 
வேகத்திற்கு வெளிவரும் தாரையின் ஒப்பு வேகம் ; ( 2 ) தாரைக்குக் 
கொடுக்கப்படும் 

ஆற்றல் 

வீதம் ; ( 3 ) தள்ளுதிறன் ; 
( 4 ) மோட்டாருக்குத் தேவையான திறன் . பம்பு செட்டின் 
( pump set ) திறம் 70 % எனக் கொள்க . 

நீரின் அடர்த்தி = 1030 AA / e8 
a = 0.02 மீ 2 

n , = 70 % 
V = 10 மீ / வி 

V. = ? 
F = 40 / 2 

E = ? 


P = ? 


இப்போது 


F = 40x 10 = 4000 நி 


நிலையான தன்மையில் தள்ளுவிசையானது இழு விசைக்குச் 
சமமாக இருக்கவேண்டும் , எனவே , 


4000 = PaV . ( V = -y ) 
4000 = 1030x0.02 ( VF - 10V ) 
: V = 19.8 மீ / வி 


வெளிவரும் பாய்மப் பொருண்மை வீதம் = 1030x0-02x 19-8 


= 408.3 கிகி 


( 19-8--102 ) 
பம்புக்குத் தேவையான ஆற்றல் = 408 : 3 

2 


2y 
தள்ளுதிறம் = 

Vsto v 


= 59600 நிமீ = 59.6 கிநிமீ 
2X10 

= 67-2 % 
19-8 + 10 


59.2 
மோட்டாரின் திறன் = = 85.3 கிவா 

07 


பாய்ம இயக்கவிசையியல் 


229 


4-24 . தள்ளுசுழலியின் தள்ளு விசை ( Thrust Due to Propeller ) 

தள்ளுசுழலி சுழல்வதால் அதைக் கடந்து செல்லும் பாய்மத்தி 
லேற்படும் உந்த அதிகரிப்பு , தள்ளுசுழலியின் அச்சின் திசையில் 
பாய்மம் பாயும் திசைக்கு எதிராக ஒரு தள்ளுவிசையை உண்டாக்கு 
கிறது . ஜெட் எந்திரங்களில் சிறிதளவு பொருண்மையுள்ள வாயு 
வானது அதிகத் திசைவேகத்தில் வெளிச் செல்கிறது . ஆனால் 
தள்ளுசுழலியில் ( propeller ) அதிக அளவு பாய்மமானது குறை 
திசைவேகத்தில் கடந்து செல்வதால் தள்ளு 
ஏற்படுகிறது . தடையற்ற , அமுக்கமற்ற பாய்மமானது , தள்ளு 
சுழலியைக் கடந்து செல்வ தால் ஏற்படும் தள்ளு விசையை இங்கு 
பகுப்பாய்ந்து வருவிப்போம் . இந்த 

அமைப்பில் 
மாறுபாட்டை அடையும் பாய்மத்திற்கு நழுவிச் செல்லும் ஓடம் 
( slip stream ) எனப் பெயர் . 


விசை 


உந்த 


Lv 


D 
. 


4 


O 


2 


3 


VA 


V 


04 


V2 V3 


| 
1 


P 


பு 
P2 


P 


Pr : P 


படம் 4-26 . தள்ளுசுழலியில் தள்ளுவிசை 


D விட்டமுள்ள தள்ளுசுழலி V திசைவேகத்தில் செல்வதாக 
எடுத்துக் கொள்வோம் . ஒப்பு இயக்க அடிப்படையில் இச் 
சுழலியை நிலைக்குக் கொணர்ந்து , பாய்மத்தை நகரச் செய்வதால் , 
இது பற்றி பகுப்பாய்வது எளிதாகிறது . படம் 4-26 - ல் தள்ளுசுழலி 


230 


பாய்ம எந்திரவியல் 


நிலைக்குக் கொண்டுவரப்பட்டுள்ளது . எவ்விதத்திலும் உலைவற்ற 
( disturbance ) பாய்மம் V திசைவேகத்தில் , வளிமண்டல அழுத்த 
மான P1- ல் தள்ளுசுழலியை அடைகிறது . பாய்மம் சுழலிக்கு முன் 
V , திசைவேகத்தையும் 

pa அழுத்தத்தையும் அடைகிறது . 
சுழலிக்குப் பின் திசைவேகத்தில் மாற்றமில்லை . ஆனால் அழுத்த 
மானது 

சுழலி ஊட்டும் ஆற்றலால் p-ஆக அதிகரிக்கிறது . 
பாய்மத்திற்குச் சுழலி எவ்வித சுழற்சி ஆற்றலையும் ( rotational 
energy ) கொடுக்கவில்லை எனக் கொண்டால் , V , = V :. திசைவேக 
மானது V.- யிலிருந்து நழுவிச் செல்லும் ஓடத்தின் முடிவில் V.- ஆக 
அதிகரிக்கிறது . வெட்டுமுகம் 4 - ல் அழுத்தம் வளிமண்டல அழுத்த 
மாக இருக்கிறது . 


நழுவிச் செல்லும் ஓடத்தின் ( slip stream ) எல்லைகளையும் , 
வெட்டுமுகங்கள் 1 , 2 - யையும் எல்லைகளாகக் கொண்டுள்ள ஆட்சிப் 
பருமனை எடுத்துக் கொண்டால் , நிலையான ஓட்டத்தில் ஆட்சிப் 
பருமனில் தொழிற்படும் நிகரப் புறவிசையான F , 
F = PQ ( V4 -- V ) 

( 4 49 ) 
இதில் Q என்பது நழுவிச் செல்லும் ஓடத்திலுள்ள பாயுவீதத்தைக் 
குறிக்கும் . பாய்மமானது 

தடையற்றது எனத் தற்கோள் 
கொள்ளப்பட்டுள்ள தால் , எவ்வித சறுக்குப் பெயர்ச்சித் தகைவும் 
ஆட்சிப் பருமனில் தொழிற்படாது . 


இந்த விசை F ஆனது , அந்தத் தள்ளுசுழலியில் தொழிற்படும் 
நிகர விசைக்குச் சமமாக இருக்க வேண்டும் . 


TD2 


KD2 
4 


(98 -- P2 ) = p - 4 - V ,( V .-- V1 ) 


( அ - து ) ( ps -p, ) = PV , ( VA - V1) 

( 4-50 ) 
பெர்னாலிச் சமன்பாட்டை வெட்டுமுகங்கள் 1 , 2 பின்னர் 3 , 4 
இவற்றிடையே பயன்படுத்தினால் , 


e : + ? = h ,+ , 
P3 + P- , =px +P ; 


2 


அச்சானது கிடையாக இருக்கிறது . இப்போது pi = px ; V , = V .. 
ஆதலால் , 
ps - p , = 1P ( V. --V . 2 ) 

( 4.51 ) 


பாய்ம இயக்கவிசையியல் 


231 


சமன்பாடுகள் 4-49 , 4-50 - லிருந்து , 

V. + V . 
V , = 

2 


எனவே , சுழலியின் முன்னுள்ள திசைவேகமானது V. , V , திசை 

, 
வேகங்களின் சராசரிக்குச் சமமாகும் . 


இப்போது பாய்மம் நிலையாக இருப்பதாகவும் , தள்ளுசுழலி V1 
திசைவேகத்தில் முன்னேறுவதாகவும் வைத்துக் கொள்வோம் .. 
இப்போது தள்ளுசுழலி( propeller ) செய்யும் பயனுள்ள வினையானது 
( useful work ) விசை F , V , ஆகியவற்றின் பெருக்குத் தொகைக்குச் 
சமம் . ஆகவே , 


பயனுள்ள வினை = Fx Vi = PQ ( V ; -- V1 ) V . 
நழுவிச் செல்லும் ஓடத்தில் ஏற்படும் ஆற்றல் இழப்பானது 
| PO ( VA - V ) * ஆகும் . எனவே , இடப்படும் மொத்தத் திறனானது 


2 


= PQ ( V - VIV + 1PQ ( V . - V ) 
ஆகவே , கொள்கை திறமாவது , 

PQV4 --V1 ) VI 
PQ( TA - VIV + 3PQ { V - V ) 


கொள்கை 


2 


V 


VA 
V. + 

2 


-TI 


கொள்கை 


-- 


V. 

( 4.52 ) 
V , 
இதற்கு ஃப்ரூடு திறம் ( Froude efficiency ) என்றும் பெயர் . 
திறமானது 100 சதமாக இருக்க V4 = V1- ஆக இருக்க வேண்டும் . 
ஆனால் இது சாத்தியமல்ல , பொதுவாக , திறமானது 85 முதல் 90 
சதவீதம் வரை இவ்வகை அமைப்புகளில் இருக்கிறது . 


மாதிரிக் கணக்கு 4.24 . 0.3 மீ விட்டமுள்ள ஒரு காற்றூதி 
( blower ) வளிமண்டலத்திலிருந்து காற்றை இழுத்து 30 மீ / M 
பாயுவீதத்தில் கடத்துகிறது . நீளவாட்டில் ( longitudinal ) காற் 
றூதியில் உண்டாகும் விசை என்ன ? w = 1-13 AA எ / மீ 8 . மோட் 
டாரின் மொத்தத் திறம் 70 % -ஆக இருக்குமானால் தேவையான 
பரிதிறன் என்ன ? 


232 


பாய்ம எந்திரவியல் 


8 


Q = 


காற்றின் தொடக்கத் திசைவேகம் V , = 0 
காற்றின் இறுதித் திசைவேகம் V. = 30 மீ / வி 

D = 0.3 மீ 
w = 113 AA எ / t 
KD2 

TX 0.32 
XV . = 

x 30 = 2 • 12 மீ / வி 
4 

4 
தள்ளுவிசை = PQ ( V - V1 ) 

1.13 

x 2 • 12 ( 30-0) = 7 • 3 கிகிஎ 

9.81 
ஒரு அலகு பருமன் காற்றில் 

V. - 1 13 302 

= P 
உள்ள இயக்க ஆற்றல் 

2 9.81 2 

= 51 6 AA எ- e | ee 
மோட்டாருக்கு இடுதிறன் = 

2.1x51-6 
75x0.7 


P , 


X 


= 2 • 09 பரிதிறன் . 


மாதிரிக் கணக்கு 4-25 . ஒரு பயிற்சி ஆகாயவிமானம் ( trainee 
aircraft ) 40 கிமீ / மணி வேகத்தில் வீசும் காற்றிற்கு எதிராக 
200 கிமீ / மணி தனித் திசைவேகத்தில் செல்கிறது . இதற்குத் 
தேவையான தள்ளுவிசை ( thrust ) 9000 நி ஆகும் . காற்றின் 
அடர்த்தி 1-15 கிகி / e : என்றும் , கொள்கை ரீதியான திறம் 90 % 
என்றும் எடுத்துக் கொண்டு , ( 1 ) சுழலியின் விட்டம் , ( 2 ) சுழலியின் 
இரு பக்கங்களிலுமுள்ள அழுத்த வேறுபாடு , ( 3 ) தேவையான 
திறன் இவற்றைக் கணக்கிடு . 
நழுவிச் செல்லும் ஓடத்தின் அணுகு திசைவேகம் Y , 
= 200 + 40 = 240 கிமீ / மணி = 66-6 மீ / வி 

Vi 
திறம் 

கொள்கை = > 


19 


அதாவது 


0-9 = 


66.6 
V. 


ஆனால் 


..V , = 74 மீ / வி 
V. = 2V , -V , 

= 2X74-66-6 
= 81 • 4 மீ / வி 


பாய்ம இயக்கவிசையியல் 


233 


சமன்பாடு 4-49 - ஐப் பயன்படுத்தி , 

9000 = 1.15XQ ( 81-4-66.6 ) 

9000 
Q = 

528 மீ / வி 
1.15X14.8 


சுழலியின் விட்டம் d- ஆக இருக்குமானால் , 

Trda 

x74 = 528 


M 


528x4 

= 3.02 மீ 
TX74 


அழுத்த வேறுபாடு Ap- ஆக இருக்குமானால் , 

rd 
Lpx 

4 


9000x4 
Ap = 

xx 3-022 


= 1260 நி / மி 


FX V1 


தேவையான திறன் = 


9000X 66.6 

0.9 


= 66.6x104 வா 


= 666 கிவா . 


4:25 . திடீர் விரிசலில் ஏற்படும் இழப்பு ( Loss Due To Sudden 

Enlargement ) 
படம் 4-27 - ல் ஒரு குழாயில் திடீர் விரிசல் ஏற்படுவதால் 
உண்டாகும் பிரிதல் ( separation ) எவ்வாறு பாய்ச்சலைப் பாதிக்கிறது 
என்பது காட்டப்பட்டுள்ளது . இந்தப் பிரிதலால் எண்ணற்ற 
சுழல்கள் ஏற்பட்டு கொந்தளிப்புத் தன்மை எங்கும் பரவுகிறது . 
இக் கொந்தளிப்பே ஆற்றலிழப்பிற்குக் காரணமாகும் . 


வெட்டுமுகங்கள் 11 , 22 இடையில் திசைவேகமானது சீரற்ற 
தாக இருக்கிறது . இந்தப் பகுதியில் உண்டாகும் ஆற்றலிழப்பை 
வருவிப்போம் . விரிசலினால் ஏற்படும் ஆற்றலிழப்பைப் பெரும்பா 
லான அளவு இந்தப் பகுதியில் தான் ஏற்படுகிறது எனச் சோதனை 
கள் மூலம் திட்டவட்டமாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது . 


234 


பாய்ம எந்திரவியல் 


நிலையான , அமுக்கமற்ற பாய்ம ஓட்டங்களுக்கு , தொடர் , உந்த , 
ஆற்றல் சமன்பாடுகளைப் பயன்படுத்தி ஆற்றலிழப்பைக் 
கணக்கிடலாம் . 


h2 

V 


vy² 


மொத்தத் தலைப்புக் 
கோடு 


2g 


2g 


O 


குழாய் மானிக் கோடு 


( 2 ) 


P 


1 


V2 


P2 


VV 


- 


A , 


ஆட்சிப் பருமன் 


k 
1 


A24 


) 


சீரான 
விட்டம் 


சீரற்ற ஓட்டம் 


சீரான 


ஓட்டம் 


1 ) 


2 


படம் 4:27 . 


குழாயில் திடீர் விரிதல் 


படத்திலுள்ளபடி ஆட்சிப்பருமனை எடுத்துச் சறுக்குப் 
பெயர்ச்சி விசையைப் புறக்கணித்துவிட்டு ஒரு பரிமாண உந்தச் 
சமன்பாட்டைப் பயன்படுத்தி X- திசையில் நீரின் மேற் செயற்படும் 
விசையைக் கணக்கிட்டால் , 


IVA , 
( p1 - ) 4 = PQ( V , --V1) - ( V , --VI , ) 

g 


இதில் ( என்பது விரிசல் வழி பாயும் பாயுவீதத்தையும் , P 
பாய்ம அடர்த்தியையும் குறிக்கும் . தொடர்ச் சமன்பாட்டிலிருந்து , 

Q = V , 

AV, A. 
அச்சைக் கிடைமட்டமாக எடுத்துக்கொண்டு , வெட்டு 
முகங்கள் 11 , 22 - க்கு பெர்னாலிச் சமன்பாட்டைக் கையாண்டால் , 


2 


p V1 

+ 


V , 


2 


+ 

+ h , 
2g 


W 


2g 


1 


பாய்ம இயக்கவிசையியல் 


235 


இதில் h , ஒரு அலகு பருமனெடையில் ஏற்படும் ஆற்றலிழப்பை 
உயரத்தில் குறிக்கிறது . இப்போது 


8 


h , _Pl -- P , V12 --V , 

" 
+ 

23 


2 


V , – VV , 

V. - V , 
+ 

2g 


(உந்தச் சமன் 


பாட்டிலிருந்து ) 


2 


h , 


( VI - V , ) 

2g 


( 453 ) 


= 


சோதனைகள் மூலம் சமன்பாடு 4:53 ஊர்ஜிதம் செய்யப்பட் 
டுள்ளது . இதிலிருந்து சறுக்குப் பெயர்ச்சி விசையைப் புறக்கணித்த 
போதிலும் அதிகப்படியான தவறு நிகழவில்லை எனத் தெரிகிறது . 
கொந்தளிப்பால் ஏற்படும் ஆற்றலிழப்பை ஒப்பிடும் போது சறுக்கு 
பெயர்ச்சி விசை மிகக் குறைவாக இருக்கவேண்டும் . பாய்மக் 
கடத்தியிலிருந்து பாய்மம் பெரிய தொட்டியினுள் பாயும்போது 
V , = 0 ஆகும் . ஆகவே , h , 

V1 . இதிலிருந்து அந்தப் பாய்மக் 

2g 
கடத்தியிலிருந்து வெளிப்படும் எல்லா இயக்க ஆற்றலும் அழிக்கப் 
படுகிறது எனத் தெரிகிறது . 


4.26 . வாயருகு கருவி ( Mouthpiece ) 

துளையின் உட்புறம் அல்லது வெளிப்புறம் இணைக்கப்படும் 
ஒரு சிறிய குழாய்க்கு வாயருகு கருவி எனப் பெயர் . உட்புறமாக 
அமைக்கப்பட்டால் உட்புற வாயருகு கருவி ( internal mouthpiece ) 
என்றும் , வெளிப்புறமாக அமைக்கப்பட்டால் வெளிப்புற வாயருகு 
கருவி ( external mouthpiece ) என்றும் அழைக்கப்படுகிறது . 
இந்த வாயருகு கருவியிலிருந்து வெளிப்படும் பாய்மத் தாரையில் 
திசைவேகப் பகிர்வு சீராக இருக்கவேண்டுமானால் , அதன் மேல் 
தொழிற்படும் தலைப்பு அதிகமாக இருக்கவேண்டும் . இப்பகுதியி 
லுள்ள பகுப்பாய்வு எவ்விதமான அமைப்புள்ள வாயருகு கருவிக் 
கும் பயன்படுமானாலும் , உருளைவடிவான வாயருகு கருவிகளைப் பற்றி 
மட்டும் படிப்போம் . வாயருகு கருவியின் நீளம் அதன் விட்டத்திற்கு 
3 , 4 மடங்குகள் இருக்கவேண்டும் . அப்போது தான் அதில் முழுமை 
யாகத் திரவம் வெளிவரும் . அதிக நீளமிருந்தாலும் , அது குழாய் 
போன்று இயங்கத் தொடங்கிவிடும் . ஆகவே , வாயருகு கருவியில் 
திரவம் முழுமையாக 

வெளிவாயிலை அடைத்துக்கொண்டு 
வருவதற்குத் தேவையான குறைந்த அளவு நீளமிருந்தால் போதும் , 


பாய்ம எந்திரவியல் 


236 


தூரத்தில் 


C 


4-27 . வெளிப்புற வாயருகு கருவி 

d விட்டமுள்ள ஒரு குழாய் ஒரு பெரிய பாத்திரத்தின் பக்கச் 
சுவரின் வெளிப் புறத்தில் அந்தப் பாத்திரத்தின் மற்ற பக்கச் 

சுவர்களின் விளைவுகளால் 
பாதிக்கப்படாத 
அமைக்கப்பட்டிருப்பதாக 
எடுத்துக் கொள்வோம் . ( படம் 
4-28 . ) வளிமண்டத்தில் திரவத் 
தைப் பாய்ச்சும் அவ்வாயருகு 
கருவியிற் தொழிற்படும் 
தலைப்பு 11 - ஆக இருக்கட்டும் .. 
துளையில் எவ்வாறு இழைக் 
கோடானது ஓரங்களிலிருந்து 
பிரிகிறதோ அதேபோல் 
வாயருகு 

கருவியின் ஓரங் 
படம் 4-28 . வெளிப்புற வாயருகு கருவி களிலிருந்து இழைக் கோடுகள் 

பிரிந்து , தாரைக் குறுக்கத்தில் 
( vena contracta ) தாரையானது . குறைந்த விட்டத்தை அடை 
கிறது . 

பிறகு அத்தாரை விரிவடைந்து வாயருகு கருவியின் 
வெளிப்புறத்தை முழுவதும் அடைத்துக் கொண்டு வெளிவருகிறது . 
கருவியின் வெளிப்புறம் முழுவதும் நிரம்பித் தாரையானது வெளிவர 
வேண்டும் . வாயருகு கருவியின் வெளிவாயிலில் இழைக் கோடுகள் 
இணையாகவும் , நேராகவும் இருப்பதால் , அழுத்தமானது வளி 
மண்டல அழுத்தமாக இருக்க வேண்டும் . பெர்னாலிச் சமன்பாட்டை 
வாயருகு கருவியின் 

கிடை அச்சில் 

இடங்களில் 
பயன்படுத்தினால் , 


V s = 


pa 
h + 

W 


pe 

+ 
W 

2g 


pa 

V2 _ (V. - V ) 
+ 

2g 2g 


+ 


( 4.54 ) 


W 


W 


pe 

( Ve -- V ) 
இதில் என்பது வளிமண்டல அழுத்தத்தையும் , 

2g 
ஆற்றலிழப்பையும் குறிக்கும் . 0 என்ற புள்ளியில் திசைவேக 
மானது புறக்கணிக்கத்தக்க அளவு மிகச் சிறியதாக இருக்குமெனக் 
கொள்ளலாம் . வெளித் திசைவேகம் ( exit velocity ) V ஆகும் . 
வாயருகு கருவியின் நுழைவாயிலிருந்து தாரைக் குறுக்கம் வரையி 
லுள்ள பகுதியில் தாரையானது மூடுக்கப்படுவதால் , ஆற்ற 
லிழப்பை இந்தப் பகுதியில் புறக்கணிக்கலாம் . ஆனால் தாரை 
விரியும் பகுதியில் சமன்பாடு 4-54 - ல் உள்ளபடி ஆற்றலிழப்பு 


பாய்ம இயக்கவிசையியல் 


237 


ஏற்படும் . CC என்ற வெட்டுமுகத்தில் தாரையின் குறுக்கக் கெழு 

V 
( coefficient of contraction ) Cc- ஆக இருக்குமானால் V. = C. ஆகும் . 
இதைச் சமன்பாடு 4-54 - ல் இட்டு Ce = 062 என எடுத்துக் 
கொண்டால் , 


h = + ( -1)-X +0: 375 % 


V2 


= 1-375 2g 


1 
V = 

V2gh = 0.855V2gh 
V1-375 


( 4.55 ) 


ஆகவே , C ) என்ற வாயருகு கருவியின் திசைவேகக் கெழுவின் 
( coefficient of velocity ) மதிப்பு 0.855 ஆகும் . வாயருகு கருவியின் 
வெளிவாயிலில் திரவம் முழுவதும் அடைத்துக்கொண்டு வருவதால் 
bb என்ற வெட்டு முகத்தில் Ce = 1 ஆகும் . ஆகவே , கொள்கை 
ரீதியான பாயுவீதக் கெழு 0-855 - ஆக இருக்க வேண்டும் . ஆனால் 
நடைமுறையில் உராய்வு போன்ற தடைகளால் , Ca- ன் மதிப்பு 
0-813 - க்குக் குறைகிறது . இதிலிருந்து Ca- ன் மதிப்பு , துளையோடு 
ஒப்பிடும்போது மிக அதிகமெனத் தெரிகிறது . 


பகுதியில் 


சமன்பாடு 4-54 - லிருந்து தாரைக் குறுக்கப் 
அழுத்தத்தைக் கண்டறியலாம் . இப்போது 


Ps + = ++ ; 
Ps + 1-375 %; * + ( 6 )" , 

* = * - 1225 


எனவே , 


V2 


2g 


pa 


= 


0.89h 


( 4:56 ) 


W 


pe -வின் கொள்கை ரீதியான குறைந்த அளவு மதிப்பு சுழியாதலால் , 


pa 


வாயருகு கருவியில் தொழிற்படக் கூடிய அதிகமான தலைப்பு 890 


18 


பாய்ம எந்திரவியல் 


ஆகும் . இருந்த போதிலும் நடைமுறையில் நீரானது 2 மீ நீர் 
உயரத் தனி அழுத்தத்தில் ஆவியாக மாறுவதால் , அதிகப்படியான 
தலைப்பானது , 

2 = 10-33-0.89h 


ஃ = 


8.33 
0.89 


= 9.35 மீ . 


மாதிரிக் கணக்கு 4-26 . ஒரு வெளிப்புற வாயருகு கருவியின் 
பாயுவீதக் கெழு 0-813 ஆகும் . இந்த மதிப்பிற்கு வாயருகு 
கருவியில் தொழிற்படும் h என்ற தலைப்பிற்கும் தாரைக் குறுக்கத்தி 
லுள்ள அழுத்தத்திற்குமுள்ள தொடர்பைக் காண் . Ca = 0813 . 

C- யின் மதிப்பு ஒன்று ஆதலால் , C , = 0 * 813. இப்போது , 


V = 0.813 V2gh 


V3 
h = . 51 


2g 


பெர்னாலிச் சமன்பாட்டைப் பயன்படுத்தினால் , 
pa 

V. 
+ h = 

2g 


2 


pe 

+ 


* + 1512- * +26 ( : va) 


pc 


pa 


0.7211. 


10 


1 


4-28 . உட்புற வாயருகு கருவி 

படம் 4-29 - ல் உள்ளபடி ஒரு உட்புற வாயருகு கருவி ஒரு 
பாத்திரத்தில் உள்ளே நீட்டிக் கொண்டிருக்குமாறு அமைக்கப் 
பட்டிருக்கிறது . இதன் வழி பாயும் திரவ ஓட்டத்தின் தன்மை 
களைப் பற்றி முதற்கண் ஆராய்ந்த இத்தாலிய நாட்டு விஞ்ஞானி 
யான போர்டா என்பவரின் பெயரால் இவ்வமைப்பு போர்டா 
வாயருகு கருவி ( Borda mouthpiece ) என அழைக்கப்படுகிறது . இந்த 
வகையான வாயருகு கருவியானது பொறியியற் துறையில் நடை 
முறையில் கையாளப்படாவிட்டாலும் உந்தச் சமன்பாட்டின் 
பயனை விளக்க இது பயன்படுகிறது . இந்த வாயருகு கருவியின் நீளம் 
3d- க்கும் குறைவாக இருக்குமானால் , தாரையானது வெளிப்படும் 
போது அதன் பக்கங்களைத் தொடாமல் வெளிவருகிறது . அப்படிப் 


பாய்ம 


யக்கவிசையியல் 


239 


பட்ட தாரைக்குத் தொடாத் தாரை ( running free ) எனப் பெயர் . 
வாயருகு கருவியின் நீளம் அதிகமானால் தாரை 

கருவியின் 


h 


h 


- 


3d 


1 


el 


( அ ) 


படம் 4 29. உட்புற வாயருகு கருவி 


( ஆ ) 


வெளிவாயிலைத் தொட்டுக் கொண்டு நிரம்பி வெளிவரும் , இதற்குத் 
தொடும் தாரை ( running full ) எனப் பெயர் , இந்த இருவகை 
நிலைகளையும் படம் 4-29 - ல் காட்டப்பட்டுள்ளன . மேலும் தாரை 
யின் இருவகை நிலைகள் h- ன் மதிப்பையும் சார்ந்துள்ளன . 


தொடாத் தாரை : வாயருகு கருவியின் வெட்டுப் பரப்பு a 
ஆகவும் , அதன் மேற் தொழிற்படும் தலைப்பு h- ஆகவும் இருக்கட் 
டும் . அக்கருவியிலிருந்து வெளிப்படும் தாரையின் பரப்பு தாரைக் 
குறுக்கத்தில் C.xa- ஆக இருக்கட்டும் . இத்தாரை புவியீர்ப்பு 
விசையால் தாரைக் குறுக்கத்தில் பாதிக்கப்படவில்லை என எடுத்துக் 
கொள்வோம் . C. என்பது குறுக்கக் கெழுவாகும் . வெளித் திசை 
வேகம் V ஆனால் , கோடிட்ட பாகத்தை ஆட்சிப்பருமனாக எடுத்துக் 
கொண்டு , 


நிகரப் புறவிசை = உந்த மாறுபாட்டு விதம் 


2 


waeV 


awh 


wacV 

( V- (0 ) - 
g 


- 


g 


வாயருகு கருவியின் பரப்பில் நிலைநீரியற் அழுத்தப் பகிர்வால் ஏற் 
படும் அழுத்த வேறுபாட்டைப் புறக்கணித்து விட்டு , பெர்னாலிச் 


240 


பாய்ம எந்திரவியல் 


சமன்பாட்டைக் கிடை அச்சின் வழியாக உள்ள இழைக் கோட்டில் 
பயன்படுத்தினால் , 

V3 

+0 
2g 


இதை உந்தச் சமன்பாட்டில் இட்டால் , 


a 


ac = 2 


( அ - து ) 


Ce = 0.5 


( 4:57 ) 


C- யின் மதிப்பு என எடுத்துக் கொண்டால் , Ca = 0.5 . எனவே , 


Q = 05 a v2gh 


தொடும் தாரை : வாயருகு கருவி உட்புறம் போதுமான 
அளவு நீட்டிக் கொண்டிருக்குமானால் , தாரையானது அதன் வெளி 
விளிம்பைத் தொட்டுக் கொண்டு முழுவதும் நிரம்பி வெளிவரும் . 
தாரையானது முதலில் குறுகிப் பின்னர் விரிந்து படம் 4-29 ( ஆ ) -ல் 
உள்ளபடி வெளி வருகிறது . பெர்னாலிச் சமன்பாட்டைக் கருவியின் 
கிடை அச்சில் பயன்படுத்தி , விரிதலால் ஏற்படும் ஆற்றலிழப்பை 
யும் எடுத்துக் கொண்டால் , 
pa 

pe V2 24 ( V .-- V ) 
+ h = 2g 

2g 


V. 


+ 


+ 
W 


W 


W 


2g 


V2 


]] 


V9 pa 

+ 
2g W 


2g 


( : Ve = 2V ) 


ஃ v = Vgh ( Ce = 0-5 எனத் தற்கோள் கொள்ளப்படுகிறது ) 

C = 1 என எடுத்துக் கொண்டால் , வாயருகு கருவியிலிருந்து 
பாயுவீதமானது , 
Q = a Vgh 

( 4:58 ) 
எனவே , 

avgh 

1 
பாயுவீதக் கெழு Ca = 

0.707 
V2 


av2gh 


1 


அளவு 


எனவே , தொடாத தாரையைவிடப் பாயுவீதம் 0.5V , 
அதிகரிக்கிறது . 


பாய்ம இயக்கவிசையியல் 


241 


தாரைக் குறுக்கத்தில் அழுத்தமானது , 

pe pa 

2V2 4V2 
+ 

2g 2g 


W 


pe 


pa 


. 


h 


W 


W 


pc 
நடைமுறையில் வின் மதிப்பு 2 மீ நீரின் தனி உயரத்திற்குக் 
குறைவாக இருக்க முடியாது . எனவே , கருவியில் தொழிற்படும் 
தலைப்பு 8-33 மீ நீரின் உயரத்திற்கு அதிகமாக இருக்கக் கூடாது . 


4-29 . கூம்பு வாயருகு கருவி 

உட்புற , வெளிப்புற வாயருகு கருவிகளின் பாயவீதக் கெழு 
வின் மதிப்பு அவற்றில் ஏற்படும் ஆற்றலிழப்பு காரணமாக 
ஒன்றுக்கும் குறைவாக இருக்கிறது . இந்த வாயருகு கருவியின் 
வழியாகப் பாபும் பாயுவீ தம் நிலையற்றதாக இருக்கிறது . ஆகவே , 
இவ்வகைக் கருவிகள் பொறியியற் துறையில் அதிகப் பழக்கத்தி 
லில்லை . ஆனால் வெளிப்புற வாயருகு கருவியைக் கூம்பு அமைப்புள்ள 
தாக மாற்றினால் அதன் குணங்கள் மேம்பாடடைகின்றன . இக் 
கூம்பு அமைப்பு விரிந்த கூம்பு , குவிந்த கூம்பு என இருவகைப்படும் . 


8 


( அ ) 

படம் 4-30 . கூம்பு வாயருகு கருவி 


குவிந்த கூம்பு அமைப்புடைய வெளிப்புற வாயருகு கருவி 
படம் 4-30 ( அ ) -ல் காட்டப்பட்டுள்ளது . இதில் 9 - வின் மதிப்பு 

பா . எ .-- 16 


242 


பாய்ம எந்திரவியல் 


எதாக இருந்தாலும் பாய்ச்சல் நுழைவாயிலில் பிரிகிறது . ஆனால் 
தாரைக் குறுக்கத்திற்குப் பிறகு தாரை விரிவடைவதில்லை ஆதலால் 
இதில் ஏற்படும் ஆற்றலிழப்பு குறைவாக இருக்கும் . 9 - வின் மதிப்பு 
13 ° -ஆக இருக்கும்போது Cy , Ca- ன் உச்ச மதிப்பானது முறையே 
0-96 , 0-95 - ஆக இருக்கும் . 9 - வின் மதிப்பு மேலே குறிப்பிடப்பட்ட 
மதிப்பிற்கு அதிகரிக்கவோ அல்லது குறையவோ செய்யுமானால் , 
Ca- யின் மதிப்பு 0-95 - க்கு குறைவாகவே இருக்கும் . இந்த வகை 
வாயருகு கருவியின் தன்மையை மேம்படுத்த அதன் நுழைவாயை 
மணிக்கூண்டு அமைப்புப்போல் படிப்படியாக வளைந்திருக்கும்படி 
அமைக்க வேண்டும் . இவ்வகை வடிவமைப்பு படம் 4-30 ( ஆ ) -ல் 
காட்டப்பட்டுள்ளது . இதில் பிரிதல் முழுவதும் தவிர்க்கப் 
படுவதால் , Cv , Ca- ன் மதிப்பு 0.92 முதல் 0-99 வரை இருக்கும் . 
உராய்வுத் தடையில் இவற்றின் மதிப்புகள் ஒன்றிற்கும் குறைவாக 
இருக்கும் . இவ்வகை வாயருகு கருவில் பாய்மம் வெளிவாய் 
முழுவதும் நிரப்பிக் கொண்டு வெளிவருவதால் C- யின் மதிப்பு 
ஒன்றாகும் . 


படம் 4-31 - ல் விரிந்த வெளிப்புற வாயருகு கருவி காட்டப் 
பட்டுள்ளது . இதில் தாரையானது முதலில் குறுகிப் பின்னர் வெளி 

வாயில் விட்ட அளவிற்கு 
விரிந்து , வாயில் 

முழுமையு 
மாகத்தாரை வெளிப்படுகிறது . 
இந்தக் கருவியில் ஏற்படும் 
வெற்றிட அழுத்தம் ( vacuum 
pressure ) உருளை வடிவான 
வெளிப்புற வாயருகு கருவியில் 
ஏற்படுவதைவிட அதிகம் , 
9 - வின் 

மதிப்பு அதிகரிக்க , 

இவ் வெற்றிட அழுத்தமும் 
படம் 4:31 . 

அதிகரிக்கிறது . இந்த அமைப் 
விரிந்த வெளிப்புற வாயருகு கருவி 

பில் 9 - வின் மதிப்பு ஒரு அள 
விற்கு மேல் அதிகரிக்கப்பட்டால் , தாரையானது வாயருகு 
கருவியின் சுவர்களைத் தொடாமல் துளை அமைப்பிற் போன்று 
வெளிவரும் . விரிந்த , வெளிப்புற வாயருகு கருவுயின் நுழைவாய் 
மணிக்கூண்டு அமைப்பிலிருக்குமானால் , இழப்பு குறைவாக 
இருக்கும் . இந்த மாதிரியான அமைப்பையே ஜெட் பம்புகள் 
( jet pumps ) , உந்திகள் ( ejectors ) முதலியவைகளில் 

கையாளு 
கிறோம் . இவ்வகை அமைப்பிற்குக் குவிந்து - விரியும் வாயருகு கருவி 
(convergent - divergent mouthpiece ) எனப் பெயர் . 


243 


பாய்ம இயக்கவிசையியல் 


o 


C 


4.30 . குவிந்து விரியும் வாயருகு ககருவி 

எவ்விதமான பிரிதலும் ஏற்படாத அமைப்பையுடைய குவிந்து 
விரியும் வாயருகு கருவியை எடுத்துக் கொள்வோம் . ( படம் 4:32 . ) 
இந்த வகைக் கருவியில் பாயுவீ தம் 
அதிகரிக்கப்படுகிறது . ஆனால் CC 
என்ற 

வெட்டு முகத்தில் பரப்பு 
குறுக்கமடைவதால் , அழுத்தம் குறை 
கிறது . 

இப்போது CC- யில் அழுத்த 
மானது மாறுநிலை அழுத்தத்திற்குக் 
( critical pressure ) குறைவாக ஏற் 
படா தவாறு CC- யின் பரப்பானது 
ac- யும் கருவியின் வெளிவாயில் பரப் 
பான a- யும் இருக்க வேண்டுமெனப் 
பார்ப்போம் . இழப்புகளை புறக் 

படம் 4-32 . குவிந்து விரியும் 
கணித்துவிட்டு பொனாலிச் சமன் 

வாயருகு கருவி 
பாட்டை கிடை 

அச்சில் 

பயன் 
படுத்தினால் , 


C 


2 


pa 


pc 


V. 
+ 


1+ 


pa 

VA 
+ 
10 

2g 


( 4.60 ) 


112 


2g 


ஆகவே , V = v2gh. எனவே , பாயுவீதமானது , 


Q = a | 2gh 


இதில் Ca = 1 


இந்தவகை அமைப்பில் pe . யின் மதிப்பு தனிச் சுழி ( absolute 
zero ) க்குக் குறைவாக இருக்கமுடியாது . எனவே , 


Ve = 


V 28(k+ * * ) 


* = // 


1+ 


pa pc 

Wh 


ஆனால் aV = aVe 


( 


(461 ) 


ஃ . 


pa - pc 
1+ 

wh 


dc 


244 


பாய்ம எந்திரவியல் 


pc 
நீர் பாயும்போது வின் மதிப்பு 2.33 மீ நீரின் உயரத்திற்குக் 


W 


குறைவாக இருக்கக்கூடாது . மேலும் Pa = 10-33 மீ நீரின் 


10 


உயரமாதலால் , 


8 
1+ 

h 


ac 


a 


-ன் மதிப்பு 


எனவே , பரப்பு வீதமான , h- ஐச் சார்ந்தது . 

de 
அதிகரித்தல் a - ac . 


மாதிரிக் கணக்கு 4-27 . ஒரு குவிந்து - விரியும் வாயருகு கரு 
வியின் தொண்டைப் பரப்பிற்கும் , வெளிவாயிற் பரப்பிற்குமுள்ள 
உச்ச விகிதத்தின் மதிப்பைக் கீழ்க்கண்ட இழப்புகளையும் எடுத்துக் 
கொண்டு கணக்கிடுக . கருவியின் மேற் தொழிற்படும் தலைப்பு h . 
தொண்டைவரையுள்ள இழப்பின் மொத்த மதிப்பு 0.05h . கருவி 
முழுவதுமுள்ள இழப்பு 0-16h . தொண்டையில் அனுமதிக்கப்படும் 
குறைந்த அளவு தனி அழுத்தம் 2 • 33 மீ நீரின் உயரமாகும் . 


- + h - * + ; 


pa 


+ 0.05h = 


V2 
+ +016 


W 


2g 


... 


V = V0.84x 2gh = 092 V2gh 


( :: cc = 1 ) 


V. = 


= / 28 (10-33 + 0-951 


pc 


R ) 


W 


pc 


Vc 


10 • 33 + 0-95 


a 


MA 


W 


ஃ V 


이 


ac 


0.84h 


pe 


= 2 • 33 என எடுத்துக் கொண்டால் , 


W 


a 


> 


8 + 0.95h 

0-84h 


ac 


M 
MN 


a 


* 


1 
1-13 + 

0.105h 


ac 


பாய்ம இயக்கவிசையியல் 


245 


4:31 . வளைந்த பாதைகளில் பாய்ச்சல் ( Flow in Curved Paths ) 

வளைந்த பாதையில் சீரான வேகத்தில் செல்லும் ஒரு பாய்மத் 
தனிமம் மையநோக்கு முடுக்கத்திற் ( centripetal acceleration ) குள் 
ளாகிறது . இதனால் அவ்வளைவின் ஆரத் திசையில் அழுத்த 
வேறுபாடு ஏற்படுகிறது . நிலையாக ஒரு வட்டப் பாதையில் 
செல்லும் பாய்மத்தில் ஏற்படும் அழுத்தப் பகிர்வையும் , திசை 
வேகத்தையும் பற்றிப் படிப்போம் . இவ்வாறு வட்டப் பாதையில் 
பாய்மம் சுற்றுவதற்குச் சுழலியக்கம் ( vortex motion ) எனப் 
பெயர் . 


PLA 


o + SP ar ) AA 


SA = TAGAZ 


Z 


| 


(9 +82 azraar 


AZ 


wradAr AZ 


DRABUZ 


N 


படம் 4:33 . வட்டப் பாதையில் தனிமம் 


படம் 4-33 - ல் A என்ற மிகச் சிறிய இடைத் தூரத்தில் ஒரே 
மையமுள்ள இரண்டு வட்டங்கள் உள்ளன . இந்த இரண்டு 
வட்டங்களும் பாய்ம வட்ட ஓட்டத்தால் ஏற்படும் இழைக் கோடு 
களாகும் . பாய்மப் பாதையில் ஆரம் -ஆகவும் , அப்பாதையில் 
ஏற்படும் தொடுகோட்டுத் திசைவேகம் V- ஆகவும் இருக்கட்டும் . 


இவ்வோட்டத்தில் தொடுகோட்டுத் திசையில் திசைவேக 
மானது V மாறாமல் ஒரே அளவின தாக இருப்பதால் , தடையற்ற 
ஓட்டத்தில் அத்திசையில் அழுத்த வேறுபாடு நிகழக் காரணம் 
இல்லை . ஆனால் , இதற்கு நேர்குத்துத் திசையான ஆரத் திசையில் 
( radial direction ) நேர்குத்து முடுக்கத்தால் ( normal acceleration ) 
அழுத்த வேறுபாடு ஏற்படுகிறது . Z எனக் குறிக்கப்படும் செங்குத் 
துத் திசையில் அழுத்தமானது நீர்நிலையியற் தன்மையுடையது . 


246 


பாய்ம எந்திரவியல் 


இப்போது பகுப்பாய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் தனிமத் 
தின் பொருண்மை Pr AGAr ஆகும் . இதில் 40 என்பது அத் 
தனிமம் மையத்தில் தாங்கும் கோணமாகும் . இத்தனிமத்தின் 
ஆரத் திசையில் தொழிற்படும் அழுத்த விசைகளின் வேறுபாடு 
மைய நோக்கு முடுக்கவிசைக்குச் சமமாகும் . அத்தியாயம் 3 - ல் 

V2 
மைய நோக்கு முடுக்கத்தின் மதிப்பு --எனக் காட்டப்பட்டுள்ளது . 
இப்போது பாய்மத் தனிமத்தின் ஆரத் திசையில் தொழிற்படும் 
விசைகளை , வெகு சிறிய மதிப்புள்ள உருப்பைப் புறக்கணித்து 
விட்டுச் சமன்படுத்தினால் , 


( + * -ar) 4 


0p 
or 


12 
ΔΑ - pΔΑ = ΡΔΑΔη 


/ 2 


. 


0p 
ar 


= P 


( 462 ) 


T 


இதிலிருந்து ஆரத்தின் மதிப்பு அதிகரிக்கும் திசையில் அழுத்தமும் 
அதிகரிக்கும் எனத் தெரிகிறது . ஆனால் இச்சமன்பாட்டைத் 
தொகுக்க V , / இரண்டிற்குமுள்ள தொடர்பு தெரிய வேண்டும் . 
இப்போது 2 -திசையிலுள்ள விசைகளை எடுத்துக்கொண்டால் , 


br Δ6 Δη 


-(r + 2 a:) 


rAgar- pgr AgarAz = 0 


0p 


Pg 


( 463 ) 


2 z 


ஆகவே , வளைந்த பாதைகளில் செல்லும் பாய்ம ஓட்டத்திற் 
கான அடிப்படைச் சமன்பாடுகள் 4-62 , 4 * 63 ஆகும் . இப்போது 
வட்டப் பாதைகளில் செல்லும் திணிச் சுழல் ( forced vortex ) , 
கட்டற்ற சுழல் (free vortex ) இவற்றைப்பற்றி படிப்போம் , 


4:32 . திணிச் சுழலியக்கம் 

திரவமுள்ள செங்குத்தான உருளை வடிவப் பாத்திரம் படம் 
4-34 - ல் உள்ளபடி அதன் மைய அச்சில் நிலையான கோணத் திசை 
வேகமான ய - ல் சுழல்வதாக எடுத்துக் கொள்வோம் . அந்த உருளை 
யின் சுவற்றிற்கு அண்மையிலுள்ள திரவத் துகள்கள் அந்தப் பாத் 
திரம் என்ன வேகத்தில் சுற்றுகிறதோ அதே வேகத்தில் சுழலும் . சுழ 
லும் அச்சிலிருந்து 1 ஆரத்திலுள்ள ஒரு திரவத் தனிமத்தின் தொடு 
கோட்டுத் திசைவேகம் ய ஆக இருக்கும் . இழைக் கோடுகள் 


247 


பாய்ம இயக்கவிசையியல் 


ஒரே மையமுடைய வட்டங்களாக இருக்கும் . இந்தப் பாத்திரத்தி 
லுள்ள திரவமானது ஒரே அளவு இரட்டைத் திருப்புதிறனுக்கு 
( torque ) உட்படுகிறது . 
நிலையில் வட்டப் பாதையில் சுழ 
லும் ஒரு ஓட்டத்திற்குத் திணிச் 
சுழல் எனப் பெயர் . 

சமன்பாடுகள் 4:62 , 4 : 63 - ல் 
V = wr- ஐ இட்டால் , 

0p 

= pwer 
ar 


மேல் மட்டம் 


V 


ap 

pg = 
az 
அழுத்தமானது r , z திசைகளில் 
மட்டும் மாறுவ தால் , 
Әр 

ap 
dp = dr + 
ar 

əz 
= pwar dr -- wdz 


70 


-dz 


-- 


To 


ܣܗܪܳܐ 


1 
Z2 


Z 


தொகையிட்டால் , 

pur2 
p = 

- wz + C 
2 


படம் 4- 34. திணிச் சுழல் 


திரவத்திலுள்ள 1 , 2 என்ற புள்ளிகளை எடுத்துக்கொண்டு அப் 
புள்ளிகளிலுள்ள மதிப்புகளை மேலே உள்ள சமன்பாட்டில் 
இட்டால் , 


p . --P 

PP 


= } w ? ( r , 2 -- re ) + g ( z1 -- z , ) 


( 4-64 ) 


ஒரு கிடைத்தளத்தில் அந்த இரண்டு புள்ளிகளும் இருக்குமானால் 
Z = Z ,. எனவே ,, 
p .-- P V. " - V1 " / 

( 4.65 ) 
2g 


1 


10 


ஆகவே , அழுத்தமானது சுழலும் அச்சிலிருந்து ஆரத் திசை 
யில் அதிகரிக்கிறது . 

சம அழுத்தமான தளங்கள் பரவளைவு 
( parabola ) அமைப்பை உடையதாக இருக்கின்றன . இந்தத் தளங் 
களைச் சுழலும் பரவளைவுரு ( paraboloid of revolution ) தளங்கள் 
என அழைக்கிறோம் . 


பாய்ம எந்திரவியல் 


248 


2 
2 


திரவத்தின் மேல்மட்டத்தில் உயர வேறுபாடு Z , -Z1 = 

V1 

23 ) ஆகும் . மையவிலக்கு விசையால் ஏற்படும் தலைப்பு 
வேறுபாடே , திசைவேகத் தலைப்பு வேறுபாடாகிறது . 


; ) ஆகு 


2g 


திணிச் சுழலில் ஏற்படும் ஓட்டமானது சுழற்சியுள்ள தாக 
(rotational ) இருப்பதால் , அத்தியாயம் 3 - ல் இவ்வகை ஓட்டங் 
களுக்குப் பாய்ச்சல் வலையைப் பயன்படுத்தமுடியாது எனக் 
கண்டோம் . பெர்னாலிச் சமன்பாட்டைத் திணிச் சுழலில் எந்த இரு 
புள்ளிகளுக்கு மிடையே பயன்படுத்த முடியாது ; ஆனால் ஒரு 
இழைக் கோட்டிலுள்ள எந்த இரு புள்ளிகளுக்கும் பயன்படுத்த 
லாம் . திணிச்சுழல் ஓட்டமானது மையவிலக்கு ஓட்டமுள்ள பம்பு 
கள் ( centrifugal pumps ) , டர்பைன் சுழலிகள் ( turbine rotors ) , 
புயற்காற்றின் மையம் போன்றவைகளில் ஏற்படுகிறது . திணிச் 
சுழலுக்கு நாம் புறத்திலிருந்து கொடுக்கும் இரட்டைத் திருப்பு 
திறன் நிறுத்தப்பட்டால் , திரவப் பாகு நிலையாலும் , கொந்தளிப் 
பாலும் , ஓட்டமானது தன்னுடைய ஆற்றலை இழந்து அமைதி 
யான நிலைமையை அடைகிறது . 


4:33 . கட்டற்ற சுழலியக்கம் ( Free Vortex Motion ) 

கழுவுத் தொட்டியில் ( wash basin ) நீர் நிறைந்திருக்கும்போது 
அடியிலுள்ள அடைப்பானைத் ( plug ) திறந்துவிட்டால் ஏற்படும் 
நீரோட்டத்திற்குக் கட்டற்ற சுழல் எனப் பெயர் . புறத்திலிருந்து 
எந்தவிதமான இரட்டைத் திருப்புதிறனை பயன்படுத்தாதிருந் 
தும் இந்த வட்ட ஓட்டம் நிகழ்வது நோக்கற்பாலது . இரட்டைத் 
திருப்புதிறன் செயற்படாததால் , நேரத்திற்கு நேரம் கோண 
உந்தத்தில் எவ்வித மாறுதலும் ஏற்படுவதில்லை . 

ஏற்படுவதில்லை . சுழலும் 
அச்சிலிருந்து r ஆரதூரத்தில் V தொடுகோட்டுத் திசைவேகமுள்ள 
m பொருண்மையுடைய தனிமத்தை எடுத்துக்கொண்டால் , 


a 
a1 ( mVr ) = 0 


தொகையிட்டால் , 


rV = C 

( 4 • 66 ) 
எனவே , கட்டற்ற சுழலில் தொடுகோட்டுத் திசைவேகம் , ஆரத் 
தூரத்திற்கு எதிர் விகிதத்திலிருக்கிறது . அத்தியாயம் 3 - ல் தனிச் 
சுழல் ஓட்டமானது சுழற்சியற்றது எனப் பார்த்தோம் . ஆதலால் 
பெர்னாலிச் சமன்பாட்டை எந்த இரண்டு புள்ளிகளுக்கிடையேயும் 


பாய்ம இயக்கவிசையியல் 


249 


அப் பாய்மப் புலத்தில் பயன்படுத்தலாம் . சமன்பாடு 4-66 - ஐச் 
சமன்பாடு 4 62 - ல் இட்டால் , 

ap 

C2 
p 

( 4.67 ) 
at 

ra 
ஒரு நிலையான கட்டற்ற சுழலில் p என்பது r- ஐ மட்டும் 
சார்ந்தது . ஆகவே , dp என்பதை எடுத்துக் கொண்டு சமன்பாடு 
கள் 4-67 , 4-63 - ஐ புள்ளிகள் 1 , 2 - க்கு இடையே தொகுத்தால் , 
pz - P 

1 

1 
P = 1C2 

+ g ( Z1 -Z , ) ( 4.68 ) 

r1 
இது கட்டற்ற சுழலுக்கான பொதுச் சமன்பாடாகும் . படம் 
4 : 35 - லுள்ள திரவத்தின் மேல் மட்டத்தை P1 = pz = pa = 0 என 
இட்டு அடையலாம் . அதாவது 
v = 

கூட்டுச் சுழல் 

* 을 


மொத்தத் தலைப்புக் கோடு 


+ 


Zo 


2 


இராக்கின் கூட்டுச் சுழல் 
கட்டற்ற சுழல் 


மட்டம் 


14 


படம் 4:35 . கட்டற்ற சுழல் 

| C2 1 1 


z , -z = 1 H- ) 

z= z,- * 


அல்லது 


சமன்பாடு 468 - ல் TV = r , V , = rV = C என்ற சமன்பாட்டை 
இட்டு அது பெர்னாலிச் சமன்பாட்டைப் பூர்த்தி செய்கிறது 
ஆதலால் சுழற்சியற்றது என நிரூபிக்கலாம் . 


250 


பாய்ம எந்திரவியல் 


r = 0- ஆக இருக்கும்போது நடைமுறையில் வரம்பில்லாத் 
திசைவேகத்தை அடைதல் முடியாது . மெய்ப் பாய்ம ஓட்டங்களில் 
பாகு நிலையால் , திசைவேகம் அச்சை அணுகும்போது குறைந்து 
திணிச் சுழற் தன்மையை அடைகிறது . ஆகவே , அச்சிற்கு அண்மை 
யில் திணிச் சுழற் தன்மையையும் வெளிப் பக்கங்களில் கட்டற்ற 
சுழற் தன்மையையும் உடைய ஓட்டத்திற்கு இராங்கின் கூட்டுச் 
சுழல் ( Rankine combined vortex ) எனப் பெயர் . இவ்வகைக் 
கூட்டுச் சுழல் புயல்களில் ( tornadoes ) ஏற்படுகிறது . 


மாதிரிக் கணக்கு 4.28 . 120 மிமீ விட்டம் , 300 மிமீ உயர 

முள்ள ஒரு உருளைப் பாத்திரத்தில் 
-- 

நீரானது அதன் மேல் விளிம்பு 
Z 

வரை இருக்கிறது . அந்தப் பாத்தி 
ரத்தை அதன் மைய அச்சில் நிமிடத் 
திற்கு 200 சுற்றுகள் சுற்றினால் , எந்த 

அளவு நீர் வெளிவரும் ? 
1008 

d = 120 Ie = 0-12 மீ 


h = 300 மிமீ = 0.3 மீ 


N = 200 சுற்றுகள் / நிமிடம் 


V2 
2g 


நடு அச்சில் Z = 
120 மி.மீ 
இதில் V என்பது விளிம்புத் திசைவேகமாகும் . 

KDN WX0.12X 200 
60 

60 

= 1-26 மீ / வி 


V2 1-262 

= 0.08 மீ 
2g 2X9.81 

1 
வெளியே சிந்திய நீரின் அளவு = 2 


TD2 

XZ 
4 


1 


TX (0.122 
X 

X0.08 
4 


2 


= 45.4X10-4t8 . 
மாதிரிக் கணக்கு 4-29 . படத்திலுள்ள ஒரு குழாயின் வளைந்த 
பாகமான CD 1 மீ ஆரமுள்ள கால்வட்ட அமைப்பில் மையம் 
B- யிலிருக்கிறது . வளைந்த பாகத்தின் முனை மூடப்பட்டும் , 
செங்குத்துப் பாகத்தின் முனை வளிமண்டலத்திற்குத் திறந்தும் 
இருக்கின்றன . நீரின் உயரம் 12 மீ இருக்கிறது . வளைந்த பாகமும் 


பாய்ம இயக்கவிசையியல் 


251 


நீரால் அதன் முனையை மூடுவதற்கு முன் நிரப்பப்பட்டுள்ளது . 
ABC என்ற அச்சில் இவ்வமைப்பை எந்த வேகத்தில் சுற்றினால் , 
C , D என்ற புள்ளிகளில் அழுத்தம் சமமாக இருக்கும் ? அந்த 
அழுத்தத்தின் உச்ச மதிப்பென்ன ? 


C என்ற புள்ளியில் அழுத்தம் 120 செமீ உயரத்திற்குச் சமம் . 
D என்ற புள்ளியில் அழுத்தமானது அந்த அமைப்பு சுற்றப் 
படுவதற்கு முன் ( 120--100 ) = 20 செமீ.ஆக இருக்கவேண்டும் .. 
எனவே , அழுத்தமானது 120 - 20 = 100 செமீ = 1 மீ நீரின் உயரத் 
திற்கு D- ல் அதிகரிக்கப்படவேண்டும் . இந்த அழுத்த அதிகரிப்பு 
அவ்வமைப்பைச் சுற்றுவதால் ஏற்படவேண்டும் . 


AL 


200 மிமீ 


0-2மீ 
B 


r = | மீ 


e 


| ptdpla 


| 2 மி 


1-01 


1- ம் 


po dw 


C 


அவ்வமைப்பு நிமிடத்திற்கு N தடவைகள் சுழலட்டும் . 

DN KX2XN 
60 

60 

மீ / வி 


V2 

= 1 மீ 
2g 
* 2 X N 2 X4 

2gx602 


. 


ஃ N = 


60 
271 


V2g = 42 சுற்றுகள் மணி 


dW எடையுள்ள தனிமத்தை எடுத்துக்கொள்வோம் . அத் 
தனிமம் சமநிலையிலிருப்பதால் , அதில் தொழிற்படும் நிகர விசை 
சுழியாக இருக்கவேண்டும் . நிலையான கோணத் திசைவேகமான 
w , க்கு , 

dw wax 
dp a + dw sin a 

cos a 
g 


252 


பாய்ம எந்திரவியல் 


இப்போது 

x = / sin a 
dw = vr dg.a 

dw 

u r do 
சமநிலைச் சமன்பாட்டில் மெலேயுள்ள மதிப்புகளை இட்டால் . 

war2 
dp = 

2g 

w sin 20da - wr sin a 10 


தொகையிட்டால் , 

wa , 2 
p = 

4g 


w cos 20 + wr cos G + C 


எல்லை நிபந்தனைகளான 

9 = 0 , w = 0 , p = w ( h + r ) 
என்பதைப் பயன்படுத்தினால் , 

CC = w 


எனவே , 


p 


wr2 
4g 


cos 29 + r cos 9 + h 


w 


p 


என்பது பெருமமாக இருக்கவேண்டுமானால் , 


W 


do 
do 


0 


( அ - து ) 


ஃ sin a ( 1-2 cos G ) = 0 

cos G = } 

9 = 60 ° 


G-வின் மதிப்பை அழுத்தத்திற்கான சமன்பாட்டில் இட்டால் , 


2g 


w2 


" 


அதாவது 


( A ) -- xrth-- x 100 + 20-95 மீ நீர் உயரம் 


பாய்ம இயக்கவிசையியல் 


253 


மாதிரிக் கணக்கு 4-30 . 1 மீ உயரம் , 0.3 மீ விட்டமுள்ள ஒரு 
வட்டத் தொட்டியில் 0.8 மீ ஆழம் நீர் இருக்கிறது . இந்தத் 
தொட்டியை அதன் மைய அச்சில் எந்த உச்ச வேகத்தில் சுற்றினால் 
அதிலுள்ள நீர் வெளியில் சிந்தாது . இப்போது அப்பாத்திரத்தின் 
அடிப்பாகத்திலும் , பக்கங்களிலும் ஏற்படும் விசை வேறுபாடுகளின் 
மதிப்பைக் காண் . 


பரவளையுருவின் உயரம் h- ஆக இருக்கட்டும் . இப்போது நீர் 
வெளிவராதாதலால் , 


0.1527 + TX0.152 ( 1 - h ) = mX0.152008 


ஃ h = 0.4 மீ 


--- 


கோணத் திசைவேகம் 4 
ஆக இருக்குமானால் , 

wer 

= 0.4 
2g 


2 


SAN 


|-0 மீ 


0.4X2X9.81 


ய 


0.மீ 


0.15 


ஃ . w = 18.65 


N = 178-4 சுற்றுகள் நிமிடம் 


அழுத்தப் பகிர்வு நீர் நிலை 
யியற் தன்மையது . 

சுற்றப்படுவதற்கு முன் , 


Q.3 மீ 


TXC 152x0.8X1000 = 56.5AA எ 


0.13 


2.2 


சுற்றப்பட்ட பின் , TX0-152806 + 1000+ 


f 


w 2mr 


dr 


2g 


Sw 
4 ( - ) " 


= 42-5- 


= 42 + 5 + 


18.652X0.154X1000 

4X9.81 


= 42.5 + 141 = 183-5AA எ 
விசை வேறுபாடு = 1835-56-5 = 1270 கிகிஎ 


254 


பாய்ம எந்திரவியல் 


பக்கங்களில் நிர்நிலையியல் விசை : 

KDXwpe 
சுற்றப்படுவதற்கு முன் = 

2 
Tx0 • 3x 1000x0 • 82 

2 
= 310 கிகிஎ 


சுற்றப்பட்டபின் , 


TXC • 3x 1000x 12 

2 


= 415 AA எ 


அழுத்த விசையில் வேறுபாடு = ( 415-310 ) = 175 AA எ . 


பயிற்சிக் கணக்குகள் 
41. ஒரு கிடை உருளை வடிவான குழாயின் முடிவு 

விட்டங்கள் ( end diameters ) 150 மிமீ , 80 மிமீ ஆனால் , 
அதன்வழி பாயும் நீரின் அளவு 50 லி / வி.யாக இருக்கும் 
போது , அதன் முடிவு பக்கங்களில் திசைவேகம் என்ன ? 
பெரிய பக்கத்தில் அழுத்தம் 15 கிகி எ /செமீ -ஆக 
இருக்குமானால் , சிறிய பக்கத்தில் அழுத்தம் என்ன ? 


4-2 . 300 மிமீ விட்டக் குழாய் 8500 லி / வி பாயுவீதத்தில் 

நீரைக் கடத்துகிறது . A என்ற புள்ளியில் அழுத்தம் 
2.5 AA எ /செமீ . A என்ற புள்ளி B என்ற புள்ளியை விட 
5 மீ உயரத்தில் இருக்கிறது . A , B என்ற புள்ளிகளுக் 
கிடையேயுள்ள தூரத்தில் இழப்பால் ஏற்படும் அழுத்த 
வேறுபாடு 10 மீ நீரின் உயரமானால் B- ல் அழுத்தம் 
என்ன ? 


4 • 3 . ஒப்பு அடர்த்தி 0 92 உள்ள .எண்ணையை 3 மீ ஆழத்தி 

லுள்ள பாதாளத் தொட்டியிலிருந்து (sump ) பம்பானது 
உறிஞ்சி 12 மீ உயரத்திலுள்ள தொட்டிக்கு அனுப்பு 
கிறது . உறிஞ்சு பாதையிலும் அனுப்பு பாதையிலும் 
இழப்புகள் முறையே 3 மீ , 112 மீ எண்ணெய் உயரமாகு 
மானால் அந்த பம்பிற்கு முன்னும் பின்னுமுள்ள 
அழுத்தங் களின் மதிப்புகள் என்ன ? உறிஞ்சு குழாயில் 
திசைவேகம் 3 மீ / வி . அனுப்பு , உறிஞ்சு குழாய்களின் 
விட்டவிகிதம் 0-8 . பம்பின் மொத்தத் திறம் 60 % ஆனால் 
பம்பின் திறன் என்ன ? 


பாய்ம இயக்கவிசையியல் 

255 
4-4 . படத்திலுள்ள வடிகுழாயில் உராய்வைப் புறக்கணித்து 

B 

12-00 


Flooo 


al 


100 மிமீ விட்டம் 


AAL 


80 மிமீ 5.00 


200 மிமீ 


s ! 


விட்டு , வெளிவாயில் பாயுவீதத்தைக் காண் . குறுக்கத் 

V2 
தால் ஏற்படும் இழப்பு 0-375 

2g 
4-5 . கணக்கு 44 - ல் மொத்தத் தலைப்புக் கோட்டையும் , 

குழாய்மானித் தலைப்பு கோட்டையும் வரைக . B- யில் 

அழுத்தம் என்ன ? 
46. காற்று தாரை பல அளவுகளையுடைய பொருள்களைப் 

பிரிக்கப் பயன்படுகிறது . அந்தத் தாரையின் திசை 
வேகம் 80 மீ / வி.யானால் , அழுத்தம் என்ன ? அழுத்தத்தை 
அளக்கும் இடத்திற்கும் தாரையின் முனை ( nozzle ) க்கு 
முள்ள இடைத் தூரத்தில் இழப்பு 20 மிமீ நீர் உயர 

மாகும் . ( காற்றின் வெப்பநிலை 25 ° C . ) 
4-7 . ஒரு நீர்புழலின் ( water tunnel ) சோதனையிடத்தின் 

வெட்டுப் பரப்பு 150 மிமீ x 100 மிமீ . அதன் வெளிவாய் 
சோதனையிடத்திலிருந்து 2 மீ கீழே இருக்கிறது . சோதனை 
இடத்தில் -7 மீ நீர் உயரம் அழுத்தத்தை உண்டாக்க 

அவ்விடத்தில் என்ன திசைவேகம் இருக்கவேண்டும் ? 
4-8 . படத்திலுள்ள குழாயின் வழியாக நீர் பாய்கிறது . A 

8 


4 மீ 


GU 


200 மிமீ 


Floo மிமீ 


B 


A 
என்ற வெட்டு 


முகத்தில் திசைவேகம் 2.5 மீ / வி , 


256 


பாய்ம எந்திரவியல் 


அழுத்தம் 200 AA எ / e2 . A , B என்ற வெட்டு முகங் 
களிடையே இழப்பு 2 மீ நீர் உயரமானால் , B- யில் திசை 
வேகம் , அழுத்தம் முதலியவற்றைக் கணக்கிடு . குழாய் 
மானித் தலைப்பு , மொத்தத் தலைப்புக் கோடுகளை வரைக . 
( குறுக்கத்தால் ஏற்படும் இழப்பு 1.5 மீ ; மற்றவை 
உராய்வால் ஏற்படுகின்றன . ) 

4-9 . குழாயிலுள்ள 
சராசரித் திசைவேகத்தை 
விட A என்ற புள்ளியில் 
திசைவேகம் 1.5 மடங்கு 

அதிகம் . A என்ற புள்ளி 
21 

யில் அழுத்தம் -8 மீ நீர் 
உயரத்திற்குக் குறையாமல் 
இருக்க AB என்ற குழாயின் 
நீளம் என்ன ? 

AB- யில் 
A 

ஏற்படும் மொத்த இழப்பு 
0-25 மீ நீர் உயரமாகும் . 
4.10 . 

ஒரு கூரை உச்சி 

யில் இழைக் கோடுகளின் 
8 

இடைத் தூரம் கட்டற்ற 
இடத்திலுள்ள இழைக் கோடுகளின் இடைத் தூரத்தில் 
காற் பங்கு . காற்றானது 200 கிமீ / மணி வேகத்தில் 
வீசினால் , கூரைக்குச் சிறிது பின்புறம் என்ன அழுத்தம் 

இருக்கும் ? காற்றின் வெப்பநிலை 20 ° C . 
4:11 . ஒரு காற்றுகடத்தி 

காற்றுகடத்தி 05 மீ . பரப்பிலிருந்து 0-2 மீ 2 
பரப்பிற்குப் படிப்படியாகக் குறைகிறது . இடைத் தூரத் 
திலுள்ள இழப்புகளை புறக்கணித்துவிட்டு இப் பரப்பு 
களிடையேயுள்ள அழுத்த வேறுபாட்டைக் காண் . 
காற்றின் எடை 1 • 2 AA எ / e3 . காற்றின் வெப்பநிலை 

30 ° C . 
4-12 . சலனமற்ற இரண்டுவட்ட இணைத் தகடுகளுக்கிடையே 

Icon . 


4 


தமி.மீ 


ப 


20மிமீ 


நீர் 1-5 லி / வி என்ற வீதத்தில் பாய்கிறது . இவ்வமைப்பு 


பாய்ம இயக்கவிசையியல் 


257 


படத்தில் காட்டப்பட்டுள்ளது . அடியிலுள்ள வட்டத் 

தகட்டில் ஏற்படும் நிகர விசை என்ன ? 
4-13 . 100 மிமீ விட்டமுள்ள இரண்டு இணைத்தகடுகளுக் 

கிடையே நீர் உள்நோக்கிப் பாய்கிறது . இடைத் தூரம் 
10 மிமீ . அடித் தகட்டின் மத்தியிலுள்ள 25 மிமீ விட்டத் 
துளை வழியாக 

நீர் வெளிப்படுகிறது . பாயுவீதம் 
2.4 லி / வி . மத்தியிலுள்ள அழுத்தம் , மேற் தட்டிலுள்ள 

நிகர விசை இவற்றைக் காண் . 
4.14 . ஒரு 

300 மிமீ சதுரக் காற்றுகடத்தியின் மத்தியில் 
பிட்டாட்மானி பொருத்தப்பட்டுள்ளது . அப் பிட்டாட் 
மானியால் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள கார்பன்டெட் 
ராகுளோரைடு U- குழாயில் 150 மிமீ காட்சிப்பதிவு 
(reading ) ஏற்படுத்தப்படுகிறது . அந்த இடத்தில் நிலை ,. 
அழுத்தம் 9 • 0 AA எ / செமீ ஆனால் காற்றின் திசைவேகம் 

என்ன ? காற்றின் வெப்பநிலை 30 ° C . 
4-15 . 0.5 மீ விட்டமுள்ள குழாயில் நீரின் பாயுவீதம் 2.5e / M . 

திசைவேகம் சீராக இருப்பதாகக் கொண்டு ஒரு 
பிராண்டல் குழாயோடு இணைக்கப்பட்டிருக்கும் பாதரச 
நீர் U- குழாய் அழுத்தமானியிலுள்ள காட்சிப்பதிவு 

என்ன ? 
4-16 . ஒரு பிட்டாட் குழாயின் கெழு 0.97 . அக்குழாய் 300 மிமீ 

விட்டமுள்ள நீர்க் குழாயின் மத்தியில் பொறுத்தப்பட்ட 
பொது தேக்க அழுத்தம் 2.95 நீர் உயரம் . நிலை அழுத்தம் 
1-75 மீ நீர் உயரம் , அந்தப் புள்ளியில் நீரின் திசைவேகம் 
என்ன ? இந்தத் திசைவேகத்தில் 90 % சராசரித் திசை 

வேகமெனக் கொண்டு நீரின் பாயு வீதத்தைக் காண் . 
4 • 17 . தேக்க அழுத்தத்திற்கும் நிலை அழுத்தத்திற்குமுள்ள வேறு 

பாட்டை பிராண்டல் குழாய் அளக்கிறது . அவ்வழுத்த 
வேறுபாடு சாராய ( S = 0-79 ) U- குழாய்மானியில் 30 ° C 
வெப்பநிலையில் காற்று பாயும்போது 100 மிமீ காட்சிப் 
பதிவை உண்டாக்குகிறது . அந்தப் புள்ளியில் காற்றின் 

திசைவேகம் என்ன ? 
4-18 . ஒரு கோல் பிட்டாட்மானி இரண்டு எதிர் எதிர் திசை 

களை நோக்கியுள்ள முனைகளையுடைய குழாய்களால் 
ஆனது . அது 140 மிமீ பாதரச உயரத்தை ஒரு பாதரச 
நீர் U- குழாயில் காட்டுமானால் , நீரின் திசைவேகம் 
என்ன ? கோல்மானியின் கெழு 0.85 . 
எ . - 17 


பா . எ . 


258 


பாய்ம எந்திரவியல் 


4-19 . துளையையுடைய ஒரு மூடிய தொட்டியில் அழுத்த 

மானி 2 5 AA எ / செமீ காட்சிப்பதிவைக் காட்டுகிறது . 
அதிலிருந்து வெளிப்படும் நீர்த் தாரையில் ஓர் புள்ளி 
தாரைக் குறுக்கத்திலிருந்து x = 22 • 8 செமீ , y = 4-9 செமீ 
தூரத்திலிருக்கிறது . C = 061 . C- யின் மதிப்பைக் 
கணக்கிடு . 

விட்டம் 60 மிமீ . பாயு வீதம் 
என்ன ? 


துளையின் 


4-20 . 2 ex3 மீ வெட்டுப் பரப்புள்ள ஒரு தொட்டியினுள் நீர் 

15 லி / வி என்ற வீதத்தில் விழுகிறது . அத்தொட்டியில் 
நீரின் ஆழம் 4 மீ . அத்தொட்டியின் அடியிலுள்ள 50 மிமீ 
துளையின் வழி நீர் வெளிப்படுமானால் , தொட்டியில் 
நீரின் ஆழம் அதிகரிக்குமா அல்லது குறையுமா ? Ca = 0.62 . 


4-21 . ஒரு தகட்டில் 20 மிமீ துளைகள் மையத்திற்கு மையம் 

60 மிமீ தூரத்தில் இடப்பட்டுள்ளன . இந்தத் தகட்டின் 
இரு புறங்களிலுமுள்ள அழுத்த வேறுபாடு 0.3 கிகிஎ 
செமீ ( 30 G / e ) ஆக இருக்குமானால் , அலகு பரப்புள்ள 
தகட்டின் வழி பாயும் நீரின் வீதம் என்ன ? 


4-22 . ஒரு கூரிய விளிம்புகளையுடைய துளையிலிருந்து வெளி 

வரும் தாரையில் குறுக்கம் ஏற்படக் காரணம் என்ன ? 


4-23 . ஒரு பெரிய தொட்டியிலிருந்து அதன் சுவற்றிலுள்ள 

60 மிமீ விட்டத் துளையின் வழியாக 0-78 ஒப்பு அடர்த்தி 
யுள்ள எண்ணெய் 6 6 லி / வி பாயுவிதத்தில் வெளிப் 
படுகிறது . துளையில் தொழிற்படும் தலைப்பு என்ன ? 


4-24 . 300 மிமீ சதுரக் காற்று கடத்தியின் முடிவில் படத்தி 
லுள்ளபடி 

கீரல் இருக்கிறது . இரண்டுவித 
அமைப்புகளிலும் 1.5 கிவா திறன் தேவைப்படுமானால் , 


T 
300 மிமீ 


120 மிமீ 


300 மி.மீ 


1200 


120 மிமீ 


( அ ) 


( 4 ) 


30 ° C வெப்பநிலையில் காற்றை எந்த அமைப்பு அதிக 
மாகக் கடத்தும் ? அவற்றின் பாயுவீ தங்களின் விகிதம் 
என்ன ? 


பாய்ம இயக்கவிசையியல் 


259 


4-25 . ஒரு பெரிய நீண்ட சதுரத் துளையில் ( large rectangular 

orifice ) தொழிற்படும் தலைப்பு 2 மீ . துளையின் ஆழம் 
0 • 3 மீ . துளையிலிருந்து பாயுவீதம் 1 t * / M- ஆக இருக்க 
வேண்டுமானால் , துளையின் அகலம் என்ன ? Ca = 0 * 61 . 


4-26 . ஒரு பெரிய வட்டத் துளையின் வழியாகப் பாயும் நீரின் 

வீதத்திற்கு ஒரு சமன்பாட்டை வருவி . 


4:27 . ஒரு பெரிய நீர்ப்பாசன ஏரியில் 100-00 , 99-00 மட்டங் 

களுக்கிடையில் கன அளவு 5000 மீ ஆகும் . இந்த அளவு 
நீரை 48 மணி நேரத்தில் 95 • 0 மட்டத்திலுள்ள 0 • 3 மீ 
விட்டத் துளைகளின் வழியாக வடிக்க வேண்டுமானால் , 
எத்தனை துளைகள் வேண்டும் ? Ca = 06 . 


4-28 . 3-0 மீ சீரான பரப்புள்ள தொட்டியின் ஒரு பக்கத்தில் 

அடியிலிருந்து 60 மீ , 1.5 மீ உயரங்களில் 90 ச.செமீ 
பரப்புள்ள இரண்டு துளை கள் உள்ளன . தொட்டியில் 
நீரின் ஆழம் 9 மீ.லிருந்து 4 மீ - க்குக் குறைய எவ்வளவு 
நேரமாகும் ? Ca = 0 • 625 . 


4-29 . 1.8 மீ விட்டம் 9 • 0 மீ நீளமுள்ள ஒரு கொதிகலன் 

கிடையாக இருக்கிறது . அதன் அடியில் 75 மிமீ விட்ட 
முள்ள வாயருகு கருவி பொருத்தப்பட்டிருக்கிறது . அக் 
கருவியின் திசைவேகக் கெழு 0-8 ஆனால் , அந்தக் கொதி 
கலனில் இருக்கும் பாதியளவு நீரை வடிக்க எவ்வளவு 
நேரமாகும் ? 


4-30 . ஒருகன பரவளைவிலிருக்கும் ( paraboloid ) நீரை அதன் 
அடியிலுள்ள 

துளையின் 

மூலம் முழுவதும் வடிக்க 
எவ்வளவு நேரமாகும் ? 


4-31 . 0 • 2 மீ விட்டமுள்ள அரை கோளப் பாத்திரத்தில் நீர் 

முழுவதும் உள்ளது . அதிலுள்ள நீரை முழுவதும் 3 
நிமிடங்களில் வடிக்க என்ன 

விட்டமுள்ள 
தேவை ? Ca = 0 *62 . 


துளை 


4-32 . 2.5 மீ விட்டம் , 10 மீ நீளமுள்ள ஒரு உருளை வடிவான 

எண்ணைத் தொட்டி சரிபாதியாக 2.5 மீ விட்டமுள்ள 
தகட்டால் பிரிக்கப்பட்டிருக்கிறது . அப்பிரிக்கும் தகட் 
டில் 100 மிமீ விட்டமுள்ள வால்வு அடியிலிருந்து 150 மிமீ 
உயரத்திலிருக்கிறது . ஒரு பக்கத்தில் எண்ணையின் 


260 


பாய்ம எந்திரவியல் 


ஆழம் 2 மீ ; மற்றொரு பக்கத்தில் 1 மீ . இரு பக்கங் களிலு 
முள்ள ஆழ வேறுபாட்டைப் பாதியாகக் குறைக்க 
வேண்டுமானால் , அந்த வால்வை முழுவதும் திறந்து 
எவ்வளவு நேரம் வைத்திருக்கவேண்டும் ? Ca = 0 •56 . 


துளையின் 


4-33 . செங்குத்தான சுவர்களையுடைய தொட்டியின் அடியில் 

40 மிமீ விட்டமுள்ள துளை இருக்கிறது . இந்தத் 
தொட்டியினுள் நீரானது சீரான அளவில் விழுந்து 
கொண்டிருக்கிறது . 

அதே 

சமயத்தில் 
வழியாக நீர் வெளிச் சென்று கொண்டேயிருக்கிறது . 
அந்தத் தொட்டியில் நீரின் ஆழம் 0.5 மீ - லிருந்து 0.6 மீ 
உயர 100 வினாடிகளும் , 1 மீ.லிருந்து 1.15 மீ உயர 130 
வினாடிகளும் ஆகுமானால் , தொட்டியினுள் விழும் நீரின் 
பாயுவீதத்தையும் , தொட்டியில் வெட்டுப் பரப்பையும் 
காண் . 


4-34 , 0-6மீ விட்டம் 18 மீ நீளமுள்ள உருளை வடிவான தொட்டி 

அதன் அச்சில் செங்குத்தாக இருக்கிறது . அதன் அடியில் 
50 மிமீ விட்டமுள்ள ஒரு துளை ( Ca = 0 *60 ) இருக்கிறது . 
அந்தத் தொட்டி காலியாக இருக்கும்போது 800 லி 
நிமிடம் என்ற விதத்தில் நீர் தொட்டியினுள் விழுகிறது . 
அத்தொட்டி முழுவதும் நிறைய எவ்வளவு நேரமாகும் ? 
இந்தக் காலத்தில் அடியிலுள்ள துளையின் வழி வெளி 
செல்லும் நீரின் கன அளவு என்ன ? 


4:35 . ரெயினால்ஸ் எண்ணிற்கும் 

துளையின் 

பாயுவிதக் 
கெழுவுக்குமுள்ள தொடர்பை விளக்குக . 100 மிமீ குழா 
யின் முடிவிலுள்ள 30 மிமீ துளையின் வழியாக 0-4 
சென்டிபாய்ஸ் இயக்கவிசைப் பாகுநிலை எண்ணெய் பாய் 
கிறது . R- ன் மதிப்பு துளையில் 2500 - ஆக இருக்கும் 
போது பாயுவீதமென்ன ? 


4.36.150 மிமீ விட்டமுள்ள குழாயின் முடிவில் 60 மிமீ விட்ட 
முள்ள துளை இருக்கிறது . 
இருக்கிறது . அந்தக் 

அந்தக் குழாயின் வழி 
27 லி / வி அளவிற்கு நீர் வெளிமண்டலத்தில் பாயுமானால் . 
துளைக்குமுன் அழுத்தம் என்ன ? 


4-37 . 100 மிமீ விட்டக் குழாயில் 70 மிமீ விட்டமுள்ள முனை 

மானி ( nozzlemeter ) பொருத்தப்பட்டிருக்கிறது . அதன் 
வழி C 8 ஒப்பு அடர்த்தியுள்ள எண்ணெய் பாய்கிறது . 
அந்த முனையினால் ஏற்படும் அழுத்த வேறுபாடு ஒரு 


பாய்ம இயக்கவிசையியல் 


261 


பாதரச - எண்ணெய் U- குழாயில் 

100 மிமீ 

பாதரச 
உயரத்தை உண்டாக்குகிறது . எண்ணையின் பாயுவித 
மென்ன ? CA = 0 • 7 . 


4 • 38 . ஒரு பெரிய தொட்டியில் பொருத்தப்பட்டுள்ன 100 மிமீ 

விட்ட வெளிப்புற வாயருகு கருவியில் 4 மீ தலைப்பு 
தொழிற்படும் போது , அக்கருவியின் வழி பாயுவீத 
மென்ன ? 


4 • 39 . நீரியற் ஆய்வுக்கூடத்திலுள்ள ஒரு நீர்க்காலில் (flume ) 

மதகுக் கதவிற்கு ( sluice gate ) முன் நீரின் ஆழம் 1 மீ . 
மதகு தளத்திலிருந்து 0.1 மீ திறந்திருக்கிறது . 0.6 மீ 
அகலமுள்ள அந்த நீர்க்காலின் மதகின்வழி பாயும் நீரின் 
அளவு வீதம் என்ன ? மதகிற்குப் பின்புறம் நீரின் ஆழம் 
0 • 5 இருக்குமானால் பாயுவீதம் என்ன ? 


4-40 . 20 மிமீ விட்டமும் 10 மீ / வி திசைவேகமும் உள்ள ஒரு 

கிடைத்தாரை ( அ ) ஒரு செங்குத்தான தகட்டைத் 
தாக்குகிறது . ( ஆ ) தாரைக்கு 30 ° சாய்ந்துள்ள 
தகட்டைத் தாக்குகிறது . தகட்டில் நேர்குத்தாகத் 
தொழிற்படும் விசை என்ன ? 


4.41 . 


ஒரு வளைந்த தளமானது 30 மிமீ சதுரத் தாரையை 45 ° 
கோண அளவு திசை திருப்புகிறது . தாரையானது 0.85 
ஒப்பு அடர்த்தியுடைய எண்ணையிலானது . அதன் 
நுழைவு திசைவேகத்தின் ( inlet velocity ) மதிப்பு 1.5 மீ / வி 
யாக இருக்குமானால் , உராய்வைப் புறக்கணித்துவிட்டு , 
அத்தாரையின் திசையிலும் அதற்கு நேர்குத்துத் 
திசையிலும் விசைகளைக் காண் . 


4:42 . ஒரு நீர்த்தாரை AB திசையில் 6 மீ / வி வேகத்தில் வெளி 

வருகிறது . அது BC திசையில் 3 மீ / வி வேகத்தில் தொடர் 
வாக நகர்ந்து கொண்டிருக்கும் வரிசையான பல தகடு 
களைத் தாக்குகிறது . AB- க்கும் CB- க்கும் இடையே 
உள்ள கோணம் 30 ° . அந்தத் தாரை 0.3 மீ அகலம் , 
2:54 செமீ கனம் உள்ளது . ( அ ) தகடுகளில் தொழிற்படும் 
வினை , ( ஆ ) தடையின்றி தகட்டில் தாரை நுழையத் 
தேவையான நுழைவு கோணம் ( inlet angle ) , ( இ ) தாரை 
யானது 

ஆரத் திசையில் வெளிவரத் தேவையான 
வெளிக் கோணம் ( outlet angle ) முதலியவற்றைக் 
கணக்கிடு . 


262 


பாய்ம எந்திரவியல் 


4-43 . வளைந்த தளம் நிலையாக இருக்கும்போது , அது நீர்த் 

தாரை 30 ° திசை திரும்பச் செய்கிறது . இந்தத் தளம் 
தாரையின் திசையில் 7 மீ / வி வேகத்தில் நகரும்போது , 
0 • 5 மீ / வி பாயுவீதமுள்ள ஒரு தாரை அத்தளத்தைத் 
தொடுகோட்டுத் திசையில் 40 மீ / வி வேகத்தில் தாக்கு 
கிறது . இப்போது இந்தத் தாரை அத்தளத்தால் 
உண்மையில் 

எந்த அளவிற்குத் திசை பெயர்க்கப் 
படுகிறது ? தளம் நகரும் திசையில் ஏற்படும் விசை 
என்ன ? 


4:44 . வளைந்த தகடுகளையுடைய சக்கரத்தில் நீர் உள் நோக்கிப் 

பாய்கிறது . அச்சக்கரத்தின் வெளி , உள் விட்டங்கள் 
முறையே 1 மீ , 0 • 5 மீ ஆகும் . நீரானது வெளிவட்டத் 
தில் தொடுகோட்டிற்கு 30 ° சாய்வில் 4 மீ / வி திசை 
வேகத்தில் நுழைந்து , 3 மீ / வி திசைவேகத்தில் உள் 
வட்டத்தின் தொடுகோட்டிற்கு 120 ° சாய்வில் வெளி 
வருகிறது . உள் , வெளி திசைவேகக் கோணங்களை 
வரைந்து , அச்சக்கரம் நிமிடத்திற்கு 300 சுற்றுகள் சுற்று 
மானால் , தகட்டில் நுழைவு , வெளிக் கோணங்களைக் 
கணக்கிடு 


4-45 . ay , as 

பரப்புள்ளதும் , VI , V , திசைவேகங்களை 
யுடையதுமான இரண்டு தாரைகள் ஒன்றையொன்று 
9 கோணத்தில் சந்தித்துப் பின்னர் ஒரே தாரையாகின் 
றன . இவ்வாறு ஏற்படும் தாரையின் திசைவேக மதிப்பு , 
திசை இவற்றைக் கணக்கிடு . ஆற்றலிழப்பு எவ்வளவு ? 


4:46 . 0.5 AA எ எடையுடைய ஒரு விளையாட்டு ராக்கெட் 

(rocket ) 0 • 001 AA எ / செமீ 8 வாயுவால் இயக்கப் 
படுகிறது . அந்த வாயு ராக்கெட்டின் அடியிலுள்ள 
1 செமீ 2 துளையின் வழியாக 400 மீ / வி வேகத்தில் வெளி 
வந்தால் , தொடக்க முடுக்கம் என்ன ? 


4:47 . ஒரு ஜெட் விமானம் 1000 கிமீ / மணி வேகத்தில் செல் 

கிறது . அதற்கு 50 செமீ விட்டமுள்ள இரண்டு துளைகள் 
இருக்கின்றன . விமானத்திலிருந்து வெளிவரும் தாரை 
களின் தனித் திசைவேகம் 600 கிமீ / மணி ; வெளிவரும் 
வாயுவின் எடை 20 கிகிஎ / வி ஆகும் . இப்போது 
( அ ) தள்ளுவிசை , ( ஆ ) தள்ளுதிறம் , ( இ ) தள்ளு பரி 
திறன் இவற்றைக் கணக்கிடு . 


பாய்ம இயக்கவிசையியல் 


263 


4:48 . தாரையால் உந்தப்படும் ஒரு படகின் தள்ளுவிசை 

( propulsive force ) கீழ்க்கண்ட புள்ளி விபரங்களுக்குக் 
கணக்கிடு : நீரின் பாயுவீதம் 0.5 மீ / வி ; தாரை வெளி 
வரும் துளையின் பரப்பு 10 செமீ ; படகின் வேகம் 
4 மீ / வி . தாரையின் Ce = 062 . 


4-49 . கடலில் 15 மீ / வி வேகத்தில் செல்லும் ஒரு படகின் 

தள்ளுசுழலி ( propeller ) 0.5 மீ விட்டமுள்ளது . அது 
0.5 மீ / வி பாயுவீதத்தைக் கடக்கிறது . படகின் அடிப் 
பாகத்தில் ஏற்படும் விளைவுகளைப் புறக்கணித்துவிட்டு 
படகில் ஏற்படும் ( அ ) தள்ளுவிசை, ( ஆ ) கொள்கை அள 
வான தள்ளுதிறம் , ( இ ) தள்ளுசுழலிக்குக் கொடுக்கப்படும் 
திறன் இவற்றைக் கணக்கிடு . 


4:50 . ஒரு நீர் மின் நிலையத்திற்கு ( hydroelectric station ) நீரைக் 

கடத்தி செல்லும் குழாய் ( 3 மீ விட்டம் ) செங்குத்துத் 
தளத்தில் 30 ° கோணத்தில் வளைகிறது . இந்த வளைவை 
( bend ) நிலையாக இருக்கச் செய்ய தேவையான 
கான்கிரீட்டின் எடை என்ன ? வளைவு வழி பாயும் நீரின் 
வீதம் 20 மீ / வி . அதிலுள்ள தலைப்பு 100 மீ நீர் உயரம் , 


4:51 . ஒப்பு அடர்த்தி 0 • 85 உள்ள எண்ணையைக் கடத்திச் 

செல்லும் 0.5 மீ விட்டக் குழாய் 03 மீ குழாயுடன் ஒரு 
குறைவால் ( reducer ) இணைக்கப்பட்டுள்ளது . குழாயின் 
வழி 1 மீ / வி பாயு வீதத்தில் எண்ணெய் பாய்ந்தால் , 
அந்தக் குறைவில் ஏற்படும் விசை என்ன ? பெரிய 
பக்கத்திலுள்ள அழுத்தம் 3 கிகி எ / செமீ 2 ஆகும் . 


4:52 100 மிமீ விட்டமுள்ள குழாய் திடீரென்று 150 மிமீ 

விட்டத்திற்குப் பெரிய தாகிறது . 20 லி / வி நீரைக் கடத் 
தும் போது , இத் திடீர் மாறுதலால் ஏற்படும் இழப்பை 
பாய்ம உயரத்தில் கணக்கிடு . 


4.53 . கணக்கு 4.52 - ல் பாய்மம் மாறுதிசையில் பாயுமானால் 

ஏற்படும் ஆற்றலிழப்பு என்ன ? 


4:54 . ஒரு சிறிய 90 ° வளைவு 100 மிமீ விட்டக் குழாயில் 

பொருத்தப்பட்டுள்ளது . அதில் பாயும் நீரின் திசை 
வேகம் 5 மீ / வி என்றால் அவ்வளைவு இணைப்பில் உண்டா 
கும் விசை என்ன ? 


264 


பாய்ம எந்திரவியல் 


4.55 . படத்திலுள்ள புற வாயருகு கருவியின் தாரைக் குறுக் 


4 மீ 


h 


கத்தில் பொருத்தப்பட்டுள்ள குழாயில் நீர் எவ்வளவு 

உயரும் ? 
4:56 . ஒரு துளையின் வெளிப்புறத்தில் புறவாயருகு கருவியைப் 
பொருத்துவதால் ஏற்படும் பாயுவீத அதிகரிப்பைச் ச 

சத 
வீதத்தில் கணக்கிடு . 
4:57 . தாரை முழுமையாக வெளிவரும் ஒரு 

ஒரு போர்டா 
வாயருகு கருவியில் , அவ்வாறு தாரை முழுமையாக 
வெளிவராத வாயருகு கருவியைவிடப் பாயுவீதம் 40 
சதவீதம் அதிகமாக இருக்குமென நிரூபி . 


4:58 . ஒரு தொட்டியின் 

சுவற்றிலுள்ள 250 
மிமீ உயர நீண்ட 
சதுரத் துளையி 
லிருந்து 2.4 மீ 
தலைப்பில் நீர் 
வெளிவருகிறது 
அதன் உட்புறத் 
தில் படத்தி 
லுள்ளபடி 

உத 
வும் தகடு ( guide 
vane ) பொருத்தப் 
பட்டால் , அத 
னால் ( அ ) தாரைத் 


- 


230 மி.மீ 


பாய்ம இயக்கவிசையியல் 


265 


திசைவேகம் ( ஆ ) பாயுவீதம் முதலியவற்றில் ஏற்படும் 
சதவீத மாற்றம் என்ன ? 


4:59 . ஒரு குவிந்து விரியும் புறவாயருகு கருவியின் வெளிப் 

பரப்பு தொண்டையின் பரப்பைவிட இரண்டு மடங் 
காகும் . அந்த வாயருகு கருவியில் 2 மீ தலைப்பில் நீர் 
தொழிற்படுகிறது . உராய்வால் ஏற்படும் இழப்புகளைப் 
புறக்கணித்து விட்டு ( அ ) தொண்டையில் அழுத்தம் , 
( ஆ ) தொண்டையில் திசைவேகம் முதலியவற்றைக் 
காண் . வாயருகு கருவியில் மொத்த இழப்பு 100 மிமீ நீர் 
உயரமாகும் . 


4 * 60 . ஒரு விரிந்த வாயருகு கருவி . ( divergent mouthpiece ) 

நன்றாக வளைத்துவிடப்பட்ட நுழைவாயிலையுடைய துளை 
யில் பொருத்தப்பட்டிருக்கிறது . இதனால் துளை வழி 
வெளிவரும் நீரின் பாயுவீதம் இரட்டிப்பாகிறது . துளை 
யின் விட்டம் 40 மிமீ ஆகும் . Ce = 1 • 00 , C , = 0-92 . துளை 
யின் மத்தியிலிருந்து நீரின் உயரம் 3 மீ . C = 0 • 85- ஆக 
இருக்குமானால் வாயருகு கருவியின் வெளி விட்டத்தைக் 
காண் . வாயருகு கருவியின் நுழைவாயிலில் அழுத்தம் 
என்ன ? 


4 * 61 . தாரையிலிருந்து 10 மீ உயரத்திலுள்ள ஒரு குழாய் முனை 

( nozzle ) யிலிருந்து நீரானது 30 மீ / வி வேகத்தில் வெளி 
வருகிறது . இந்த முனையின் சாய்வை மாற்றினால் , 
அதிலிருந்து வெளிவரும் தாரை எந்த அளவிற்கு உச்ச 
கிடைத் தூரத்தை தரையில் அடையும் . 


4 * 62 . 40 மிமீ விட்டமுள்ள முனையிலிருந்து வெளிவரும் ஒரு 

நீர்த் தாரை செங்குத்தாக மேல்நோக்கி இயக்கப்படு 
கிறது . இந்தத் தாரை வட்டவடிமாக இருப்பதாகக் 
கொண்டு இழப்புகளைப் புறக்கணித்து விட்டு , அந்த 
முனையிலிருந்து 5 மீ உயரத்தில் தாரையின் விட்டத்தைக் 
கணக்கிடு . அத்தாரை முனையை விட்டு 15 மீ / வி வேகத் 
தில் வெளிவருகிறது . 


4 * 63 . ஒரு சரிவு வழிகாலிலிருந்து ( hute spillway ) நீரானது 
45 ° சாய்வில் 20 மீ / வி வேகத்தில் 

20 மீ / வி வேகத்தில் வெளியேறுகிறது . 
நீரானது அந்த வழிகாலிலிருந்து எவ்வளவு கிடைத் 
தூரத்தில் தரையிற்படும் ? 


266 


பாய்ம எந்திரவியல் 


4.64 . சுரங்க வேலைக்கு நீர்த்தாரையைப் பயன்படுத்தலாம் . 

சுரங்கம் தோண்ட 1 டன் விசை தேவைப்படுகிறது . 
நீர்த்தாரையின் விட்டம் 60 மிமீ என்றால் , அதன் திசை 
வேகம் என்ன ? ( காற்றுத் தடையைப் புறக்கணிக்க.) 


4-65 . 0-4 மீ விட்டம் 0.8 மீ உயரமுள்ள ஒரு உருளைப் பாத்திரத் 

தில் ஒப்பு அடர்த்தி 09 உள்ள எண்ணெய் பாதியளவு 
நிரப்பப்பட்டு மீதமுள்ள பாதியளவில் 8 AA எ / செமீ 2 
அழுத்தத்தில் காற்று புகுத்தப்பட்டிருக்கிறது . இந்த 
உருளை அதன் அச்சில் எந்த வேகத்தில் சுற்றப்பட்டால் , 
அவ்வுருளையின் அடிப்பாகத்தின் மத்தியில் எண்ணெய் 
இல்லாமல் இருக்கும் ? 


4 * 66 . 120 மிமீ விட்டம் , 0-3 மீ ஆழமுள்ள ஒரு உருளைப் 

பாத்திரத்தில் முழுவதும் நீர் நிரப்பப்பட்டுள்ளது .. 
அதை நிமிடத்திற்கு 200 சுற்றுகள் சுற்றினால் , எந்தக் 
கன அளவு நீர் வெளியிற் சிந்தும் ? 


1 மீ நீள 


20 மி.மீ 


4-67 . படத்திலுள்ள 20 
மிமீ விட்டம் 
முள்ள உருளையில் 1.6 ஒப்பு 

அடர்த்தியுள்ள கிளிசரின் 
A 

( glycerine ) நிரப்பப்பட்டுள் 
ளது . அந்த உருளையை 
அதன் ஒரு பக்கத்திலிருந்து 

0-2 மீ தூரத்திலுள்ள அச் 
N = 100 சு / நி சில் நிமிடத்திற்கு 100 

சுற்றுகள் சுற்றினால் , A , B 
என்ற புள்ளிகளில் ஏற்படும் 
அதிகப்படியான அழுத்தங் 
கள் என்ன ? 


0-3 மீ 


அச்சு 


0-2மீ 

4 68 . நீர் நிரம்பிய ஒரு 
டம்ளரை 

செங்குத்துத் 
ப 
B 

தளத்தில் நீர் சிந்தாதபடி 
சுழற்ற முடியும் . அவ்வாறு சுழற்றும் வட்டத்தின் விட்டம் 
1 மீ என எடுத்துக்கொண்டு ஒரு முழுச் சுற்றில் நீர் 
வழியாமல் இருக்க வேண்டுமானால் , ஒரு வினாடிக்கு 
எத்தனை சுற்றுகள் சுற்றவேண்டும் ? 


பாய்ம இயக்கவிசையியல் 


267 


4-69 . r ஆரமும் h உயரமும் உள்ள ஒரு உருளையில் முழுவதும் 

நீர் நிரப்பப்பட்டு , அதன் மேற்பாகமும் நன்கு மூடப் 
பட்டுள்ளது . அதன் மைய அச்சில் அவ்வுருளை சுற்றப் 
படும்போது , அந்த உருளையின் அடித்தளத்தில் மேற் 
தளத்தைவிட n மடங்கு விசை ஏற்படுமானால் , கோணத் 
திசைவேகமானது 

4gh 

r ( n - 1 ) 
என நிரூபி . 


V 


4-70 . 60 ° கோணத்தை முனையில் தாங்கும் ஒரு கூம்பில் 1.5 மீ 

உயரத்திற்கு அதன் கனபருமனில் பாதியளவிற்கு நீர் 
நிரம்பியிருக்கிறது . இந்தக் கூம்பு அதன் மைய அச்சில் 
எந்தப் பெரும வேகத்தில் சுற்றப்பட்டால் நீர் வெளியில் 
வழியாது ? 


4.71 . 0.5 மீ விட்டமுள்ள ஒரு மையவிலக்கு பம்பின் இயக்கி 

( impeller ) ஒரு நிமிடத்திற்கு 1440 சுற்றுகள் சுற்றுகிறது . 
அது உண்டாக்கும் அழுத்தத் தலைப்பு என்ன ? 


5 . 


இலட்சிய பாய்ம ஓட்டம் 


5.1 . முன்னுரை 

இந்த அத்தியாயத்தில் பாகுநிலையற்றதும் , பரப்பு இழுவிசை 
யற்றதும் , அமுக்கமற்றதுமான ஒரு கற்பனைப் பாய்மத்தின் ஓட்டங் 
களைப்பற்றி படிப்போம் . இந்தப் பாய்மம் திரவமாக இருக்கு 
மானால் , இதற்கு ஆவியழுத்தம் கிடையாது என எடுத்துக் கொள் 
வோம் . இத்தன்மைத்தான பாய்மத்திற்கு இலட்சிய பாய்மம் 
எனப் பெயர் . மெய்ப் பாய்ம ஓட்டங்கள் சில இடங்களில் 
இலட்சிய பாய்ம ஓட்டத்தின் தன்மைகளை உடையதாக இருப்ப 
தாலும் , இலட்சிய பாய்ம ஓட்டம் பற்றி கணித அடிப்படையில் 
எளிதாகப் பகுத்தாய்தல் சாத்தியமாதலாலும் , இலட்சிய பாய்ம 
ஓட்டம் , பாய்ம எந்திரவியலின் ஒரு பயனுள்ள பிரிவாகக் கருதப் 
படுகிறது . 

மெய்ப் பாய்ம ஓட்டமானது எல்லையோரங்களைத் 
தவிர இலட்சிய பாய்ம ஓட்டத்தின் தன்மைகளை ஒத்திருக்குமென 
அத்தியாயம் 8 - ல் விளக்கப்பட்டுள்ளது . 


யான 


இந்த அத்தியாயத்தில் சில குறிப்பிட்ட இருபரிமாண , நிலை 

ஓட்டங்களைப்பற்றி மட்டும் படிப்போம் . இலட்சிய 
பாய்ம ஓட்டத்தின் பயன்கள் இந்த அத்தியாயத்தின் இறுதியில் 
சில எடுத்துக்காட்டுகளால் விளக்கப்பட்டுள்ளன . 


5-2 . சீரான ஓட்டம் ( Uniform Flow ) 

ஒரு இருபரிமாண , சீரான , நிலையான ஓட்டத்தின் திசை 
வேகம் x- அச்சிற்கு இணையாக V.- ஆக இருக்கட்டும் . இந்த ஓட் 
டத்திற்கான இழை , அழுத்தச் சார்புகளை ( stream and potential 
functions ) சமன்பாடுகள் 3.15 , 3-17 - லிருந்து அடையலாம் . 
x-திசையில் திசைவேகத்தின் கூறானது , 

0 / 8 
u = V = + 

Ox 


ay 


இலட்சிய பாய்ம ஓட்டம் 


269 


இவற்றைத் தொகையிட்டால் , 

V = + V.y + C 

= -V.x + C 
தொகுயிடுதலில் ஏற்படும் மாறிலிகளை 1 - ஐ x- அச்சிலிருந்தும் , 
p- ஐ y- அச்சிலிருந்தும் அளத்தலால் சுழியாக்கலாம் . எனவே , x 
அச்சிற்கு இணையாக உள்ள கோடுகள் இழைக் கோடுகளாகவும் , ) 
அச்சிற்கு இணையாக உள்ள கோடுகள் அழுத்தக் கோடுகளாகவும் 
இருக்கும் . ஆகவே , x- அச்சிற்கு இணையாகப் பாயும் V. திசைவேக 
முள்ள சீரான ஓட்டத்திற்கு 

V = V.y 
p = -V.x 

( 5.1 ) 


5-3 . ஊற்றுகளும் ஆழ்புழைகளும் ( Sources and Sinks ) 

ஊற்றுகளும் , ஆழ்புழைகளும் கணித அடிப்படையிலான 
கற்பனைக் கருத்துக்களே . ஒரு புள்ளி அல்லது ஒரு கோட்டிலிருந்து 
பாய்மம் வெளிவந்து எல்லாத் திசைகளிலும் சீராகப் பாயும் 
அமைப்பிற்கு ஊற்று எனப் பெயர் . அதே போல் எல்லாத் திசை 
களிலிருந்தம் சீராகப் பாய்ந்து பாய்மமானது ஒரு புள்ளி அல்லது 
ஒரு கோட்டில் மறையுமானால் அதற்கு ஆழ்புழை எனப் பெயர் . 


ஒரு இருபரிமாண நேர்கோடு அமைப்புள்ள ஊற்று அல்லது 
ஆழ்புழையை எடுத்துக் கொள்வோம் . அந்த ஊற்று அல்லது 
ஆழ்புழை இந்தக் காகிதத்திற்கு நேர்குத்தாகத் தேக்காட்டின் 
ஆயக்கூறுகள் அமைப்பின் ( Cartesian coordinate system ) மத்தியில் 
இருக்கட்டும் . ஊற்றிலிருந்து வரும் பாயுவீதம் அல்லது ஆழ் 
புழையை நோக்கியுள்ள பாயுவீதம் ஒரு மீட்டர் நீளத்திற்கு ) 
ஆக இருக்கட்டும் . ஊற்றை நேர் குறியாலும் , ஆழ்புழையை எதிர் 
குறியாலும் குறிக்கிறோம் . இப்போது ஆரத் திசையிலான திசை 
வேகம் , 

Q 

de 1 dy 
2 dr 

da 
இதில் தொடுகோட்டுத் திசைவேகமான ye = 0 ஆகும் . 

. 
இப்போது , / என்பவைகள் Yr- ஐமட்டும் சார்ந்திருப்பதால் 
தொகையிடும்போது , 

O 
271 

loger + C 

Q 
V = + 2 e + C 


} r = + 


270 


பாய்ம எந்திரவியல் 


என்பது 


இதில் 8 என்பது துருவ கோண ( polar angle ) மாகும் . இது x 

Q 
அச்சிலிருந்து இடம்புரியாக அளக்கப்படுகிறது .. + 

21 

Q 
ஊற்றின் வலிமையையும் , என்பது ஆழ் புழையின் 

27 
y 

வலிமையையும் குறிக் 
O 

கும் . மேலேயுள்ள சமன் 

பாடுகளில் தொகையீட் 
w 

டால் ஏற்பட்ட மாறிலி 
களை / = 0 , 0 = 0 ° ; = 0 , 
r = 1 என்ற எல்லை நிபந் 
தனைகளால் சுழியாக்க 
லாம் . இப்போது 


Vy 


X 


= + 


loger 


271 


. 


v = + 21 0 


( 5 • 2 ) 


படம் 5.1 . ஒரு ஊற்று 


படம் 5 1 - ல் ஒரு ஊற்றின் அமைப்பு காட்டப்பட்டுள்ளது . அதில் 
p , / சார்புகளும் குறிக்கப்பட்டுள்ளன. 


5.4 . 2a தூரத்தில் ஊற்றும் ஆழ்புழையும் 

மையத்திலிருந்து - அச்சில் ( a , o ) என்ற இடத்தில் ஒரு 
ஊற்றும் ( -a , o ) என்ற இடத்தில் ஒரு ஆழ்புழையும் படம் 5.2 - ல் 
உள்ளபடி இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் , இரண்டும் ஒரே 
வலிமையுடையனவாக இருக்குமானால் , ஊற்றிலிருந்து வெளிவரும் 


P ( x , y ) 

( r , o ) 


2 


P 


82 


A 


G 


படம் 5 2 . ஊற்று-ஆழ்புழை அமைப்பு 


இலட்சிய பாய்ம ஓட்டம் 


-loge r , 


பாய்மம் ஆழ்புழையை அடைந்து மறையும் . இந்த அமைப்பின் 
அழுத்த , இழைச் சார்புகளாவன : 

. 

Q 
logeri + 
271 

27 
Q 
2 * 
Q ( x + a ) + y : 
21 ( x - a ) + y 

( 5-3 - அ ) 
Q 
, ) 

( 5.3 - ஆ ) 
27 


loge 


5.5 . இருமடி ( Doublet ) 

ஒரே வலிமையுள்ள ஒரு ஊற்றும் , ஒரு ஆழ்புழையும் ஒன்றை 
யொன்று நோக்கி , அவற்றிடையேயுள்ள தூரம் , வலிமை 
ஆகியவற்றின் பெருக்குத் தொகை சமமாக இருக்கும்படி நகர்ந்து 
வந்து ஒரு புள்ளியில் இருக்குமானால் அதற்கு இருமடி எனப் பெயர் . 


As + 0 ஆகும்போது ( +0 ஆகும் . ஆனால் 

எல்லை 

AsxQ = C ஆக 

AS - 0 
இருக்கவேண்டும் . இதில் C என்பது இருமடியின் வலிமையைக் 
குறிக்கும் . இப்போது இருமடியின் அழுத்தச் சார்பானது , 


P ( x,y ) 


2 


T 


82 


e 


AS 
2 


( 0,0 ) 


AS 


படம் 5 3 . ஒரு இருமடி 
Q 

Q 
loge ri + 
21 

2m 


log : r . 


* los="- = = loss (1+ 7 ) 


272 


பாய்ம எந்திரவியல் 


ஆனால் 

r , -r2 As cos 9 
Q 

AS cos I 
ஃ 
21 loge [ 1+ 

T 
As + 0 ஆகும் போது r . - r , ஆகிறது . மேலும் AsXQ + C ஆகும் . 
எனவே , 
எல்லை O Ascos 

1 Q AS cos O 
lege ( 1+ 
As - 0 21 

11 


எல்லை 


280 277 


1 


C cos 9 

2 


X 


இப்போது 


cos 9 


!! 


ஆகவே , 


, 


Cx 


* 


p = 2mr 


C 
27 x2 + y 


( 5 • 4 - அ ) 


இதேபோல் இழைச் சார்பானது , 

Q 

( 01-0 
21 


. As sin a 
21 


As + 0 ஆகும்போது , Qx As - C ஆகும் . எனவே , 

C sing Cy 
V = 
27 

2mr2 


ஃ 


= 


CC y 
27 x + y 


( 5.4 . ஆ ) 


5 * 6 . சீரான ஓட்டத்தில் ஒரு ஊற்று ( A Source in an Uniform Flow ) 

x- அச்சிற்கு இணையாகப் பாயும் V. திசைவேகமுள்ள சீரான 
ஓட்டத்தில் ( 0 , 0 ) என்ற மையத்தில் Q பாயுவீதமுள்ள ஊற்று 
இருப்பதாக எடுத்துக் கொள்வோம் . x - y தளத்தில் திசைவேக 
அழுத்தமானது ( velocity potential ) சீரான ஓட்டம் , ஊற்று இவற் 
றின் கூட்டுத் தொகையாகும் . 

Q 
= - V.x 

( 5-5 - அ ) 


2m loger 


இழைச் சார்பானது , 


V = V . } + 27 


20 


( 5.5 - ஆ ) 


இலட்சிய பாய்ம ஓட்டம் 


273 


படம் 5-4 - லிருந்து ஊற்றிலிருந்து வெளிவரும் பாய்மமானது 
அதன் வலிமைக் கேற்ப சீரான பாய்ம ஓட்டத்திற்கு எதிராகச் 
செல்லும் . ஆனால் ஊற்றின் வலிமை அதன் உற்பத்தி இடத்தி 
லிருந்து எதிர்விகிதத்தில் குறைந்து வருவதால் , எங்கு அதன் 


( K , y 


A 


9 


STOR [ 0,0 ) 


v = O 


படம் 54. பாதி உருவம் 


திசைவேகமும் , சீரான ஓட்டத்தின் திசைவேகமும் சமமாக 
இருக்குமோ , அங்கு பின்னால் திரும்பி விடுகிறது . அந்த நிலைமைக்கு 
வரும் புள்ளிக்கு தேக்கப் புள்ளி ( stagnation point ) S எனப்பெயர் . 
ஊற்றிலிருந்து வெளிவரும் பாய்மம் BSB என்ற இழைக் கோட் 
டிற்குள்ளே பாயும் . இந்த இழைக் கோட்டின் மதிப்பை நாம் சுழி 
எனக் கொள்ளலாம் . BSB என்ற இழைக் கோட்டால் உண்டா 
கும் அமைப்பிற்கு பாதி உருவம் ( half body ) அல்லது ராங்கின் 
உருவம் ( Rankine body ) எனப் பெயர் . சீரான ஓட்டத்தின் 
பாய்மம் இந்தப் பாதி உருவத்தின் வெளிப்புறமாகப் பாய்கிறது . 
இப்போது S என்ற புள்ளியின் இருப்பிடத்தைக் கணிப்போம் . 

ராங்கின் உருவத்தின் மேற்புறத்தில் P ( x , y ) என்ற புள்ளியை 
எடுத்துக் கொள்வோம் . P என்ற புள்ளியில் திசைவேகக் கூறுகள் 

. 

Q 
u = ui + us = V + 2m x + y ? 2mr 

cos o 


X 


+ y2 = V . + 


* 


sin a 


20 


y = Y1 + v , = 0 + Q y 

. 
21 y : + x2 = + 
ஃ V2 = u + v = V . + 

02 . 

nr 

cos o 
பா.எ .-- 18 


4mp2 + 


274 


பாய்ம எந்திரவியல் 


தேக்கப் புள்ளி S- ல் , 9 = * , OS = rs , V = 0 . எனவே , 

Q2 
0 = V 

2+ 


2 
Mrs 


4mrs 


21 


* (r:- * . ) - 


= 0 


.. 


rs 


Q 
20V . 
2 


(56) 


S என்ற புள்ளியில் அழுத்தமானது தேக்க அழுத்தத்திற்குச் சம 
மாக இருக்கும் . 9 = 113 ° ஆக இருக்கும்போது , அந்தப் பாதி 
உருவத்தின் மேற்புறத்தில் ஏற்படும் அழுத்தமானது நிலை அழுத் 
தத்திற்குச் சமமாக இருக்கும் என நிரூபிக்கலாம் . 


மாதிரிக் கணக்கு 5-1 . ஒரு குழாய் கிணற்றின் அமைப்பு 
படத்தில் காட்டப்பட்டுள்ளது . ஊடுருவும் தன்மையுள்ள ஒரே 
படித்தான படுகை ( porous homogeneous strata ) 30 மீ கனம் 
உள்ளது . அதற்கு மேலும் , கீழும் ஊடுருவாத் தன்மையுள்ள 
படுகைகள் உள்ளன . நிலநீரின் திசைவேகம் 

திசைவேகம் 1 மீ / வி . அந்தக் 
குழாய் கிணற்றிலிருந்து 30 லிட்டர் / வி அளவிற்கு நீர் இறைக்கப் 
பட்டால் , அந்தக் கிணற்றிற்கு 20 மீ கீழ்புறமுள்ள ஒரு தீட்டி 
லிருந்து ( pollution ) அசுத்தம் கிணற்று நீரில் வருமா எனக் 
கண்டுபிடி . 


| 30 லி / வி 

இந்தக் குழாய் கிணற்றை 
இரு பரிமாண ஆழ்புழையாகக் 
கருதலாம் . எனவே , ஆழ்புழை 
ஒரு சீரான ஓட்டத்தில் இருப்ப 

தாக எடுத்துக் கொள்ளலாம் . 
30 மீ 

XY என்ற கோட்டில் கிணறு W 
ஊடுருவும் 

என்ற இடத்திலிருக்கிறது . தீட்டு 
படுகை 

P என்ற இடத்தில் PW = 20 மீ 

- தூரத்தில் இருக்கிறது . தேக்கப் 
ஊடுருவாப்படுகை புள்ளி S என்றால் PW என்ற 

தூரம் SW என்ற தூரத்தை விட 
அதிகமாக இருந்தால் ,, 

தீட்டு 
கிணற்று நீரில் கலக்காது . 

இப்போது SW = r ஆக இருக் 
X P S W 


Y கட்டும் . 


இலட்சிய பாய்ம ஓட்டம் 


275 


ஆழ்புழையால் S என்ற இடத்திலுள்ள 

தில் 
திசைவேகம் 


0.03X60X60X 24 

21Xrx 30 
13.8 

மீ /நாள் 


1 


S என்ற புள்யில் திசைவேகம் சுழியாக இருக்க வேண்டுமானால் 
மேலே உள்ள திசைவேகம் சீரான ஓட்டத்தின் திசைவேகத்திற்குச் 
சமமாகவும் ஆனால் எதிர்த் திசையிலும் இருக்க வேண்டும் . 

13.8 

1 


r 


ஃ r = 13-8 மீ 


ஆகவே , தீட்டானது குழாய் நீரில் கலக்காது . 


5-7 . சீரான ஓட்டத்தில் ஒரு இருமடி ( A Doublet in an Uniform Flow ) 

சீரான ஓட்டத்தில் ஒரு இருமடி ( 0,0 ) என்ற மையத்தில் 
இருப்பதாக எடுத்துக் கொள்வோம் , இருமடியிலிருந்து வெளிப் 
படும் பாய்மம் திரும்பவும் அதையே சென்று அடையுமாதலால் , 
இதிலிருந்து சீரான ஓட்டத்தில் ஒரு உருளை இருப்பதற்குச் சமமான 
அமைப்பு ஏற்படும் . X- அச்சிற்கு இணையாக V. திசைவேகத்தி 
லுள்ள ஒரு சீரான ஓட்டத்தில் ( 0 , 0 ) என்ற மையத்திலிருக்கும் 
இருமடி அமைப்பிற்கான அழுத்த , இழைச் சார்புகளாவன : 


Pr, o )) 


S 


S 


* 


படம் 5.5 . 2..ருளையைச் சுற்றிப் பாய்ச்சல் 


276 


பாய்ம எந்திரவியல் 


X 


C 
= -V.x + 2 x2 + y 


( 5.7 - அ ) 


C y 
V = + V.y - 20x + y 

20 


( 5.7 - ஆ ) 


பல இழைக் கோடுகளின் சமன்பாடானது , 

C y 
V.y 

20 x + y * 


= K 


V = 0 ஆக இருக்கும்போது , 

C y 
V.y 

= 0 
20x2 + y 

C 1 
( அ - து ) 

V.y 

x * + y 
எனவே , y = 0 

C 1 
மேலும் 

2mr . x : + y 

= 1 


= 0 


( 5 • 8 ) 
( 5 • 9 ) 


y = 0 என்பது x- அச்சைக் குறிக்கும் . சமன்பாடு 5-9 , 1 , ஆரமுள்ள 
வட்டம் மையம் ( 0,0 ) இருப்பதைக் குறிக்கும் ., 

ஆரத்தின் 
மதிப்பானது , 

C 

( 5-10 ) 


r . A 


= V , 


2V . 


இதனால் ஏற்படும் அமைப்பு படம் 5 5 - ல் காட்டப்பட்டுள்ளது . 
x -அச்சில் S என்ற புள்ளியில் V = 0 என்ற இழைக் கோடு 
இரண்டாகி , 1 , ஆரமுள்ள வட்டத்தைச் சுற்றி பின்னர் S என்ற 
புள்ளியில் இணைந்து x- அச்சில் செல்கிறது . இதில் S , S என்பன 
தேக்கப் புள்ளிகளாகும் . இருமடியால் ஏற்படும் இழைக் கோடுகள் 
இந்த வட்டத்தினுள் இருக்கும் . 

P ( r , a ) என்ற புள்ளியில் ஏற்படும் திசைவேகக் கூறுகளை , 
உருளைக் கூறுகள் அமைப்பில் ( cylindrical coordinate system ) 
வருவிப்போம் . C என்ற இருமடியின் வலிமையை V., r என்பன 
வற்றால் எழுதினால் , 


* = - ys (!-- + - ) -- x ( - +- )• os 0 (5:11 -2) 

y - v (1-* + )=v.( 1- ; ) ine 


( 5.11 - ஆ ) 


இலட்சிய பாய்ம ஓட்டம் 


277 


இந்தச் சமன்பாடுகளில் r > ro 
இப்போது ஆரத் திசைவேகம் 

dp 
dr 

= V . ( 1+ 


= 


( 5.12 - அ ) 


தொடுகோட்டுத் திசைவேகம் 


dy 
dr 


- v. (1 + } ) in 


sing 


( 5-12 - ஆ ) 


உருளையின் மேற்பரப்பில் r = r . , vr = 0 மேலும் 


v = -2V . sin a 


( 5-13 ) 


5-8 . சுழல் ( Vortex ) 

தனிச் சுழலின் (free vortex ) தன்மைகளைப் பற்றி அத்தியாயம் 
4 - ல் படித்தோம் . தனிச் சுழலில் தொடுகோட்டுத் திசைவேக 
மானது அதன் ஆரத் தூரத்திற்கு எதிர் விகிதத்திலிருக்கும் . தனிச் 
சுழலில் , அதன் மையத்தைத் தவிர மற்ற இடங்களில் ஓட்ட 
மானது சுழற்சியற்றது . தொடுகோட்டுத் திசைவேகமான 


-- 


T 


T 1 

( 5-14 ) 
e 21 
என்ற சமன்பாட்டில் டி என்பது என்ற ஆர இறுதியில் தொடு 
கோட்டுத் திசைவேகத்தையும் , ( என்பது சுழலின் வலிமையையும் 
குறிக்கின்றன . ஆரத் திசையில் திசைவேகக் கூறு இல்லை பாதலால் 
இழை , அழுத்தச் சார்புகளை சமன்பாடு 5 14 - ஐத் தொகையிட்டு 
அடையலாம் . 


dy 
dr 





1 d ) 

da 


- 


r 


T 


ஃ V = 25 loger 


( 5.15 - அ ) 


F 


= - 2010 


( 5.15 - ஆ ) 


இதிலிருந்து தனிச் சுழலுக்கான சமன்பாடு 5-15 , ஊற்றுக்கான 
சமன்பாடு 5-2 இவற்றின் ஒருமைப்பாடு நோக்கற்பாலது . 


278 


பாய்ம எந்திரவியல் 


5.9 . சீரான ஓட்டத்தில் ஒரு இருமடியும் சுழலும் 

ஒரு உருளையைச் சுற்றி ஏற்படும் சீரான ஓட்டத்தின் 
அமைப்பைக் கணித அடிப்படையில் இருமடியைச் சுற்றி ஏற்படும் 
சீரான ஓட்டம் விளக்கும் எனக் கண்டோம் . இப்போது இந்த 
உருளையைச் சுற்றி | வலிமையுள்ள சுழலானது இருக்குமானால் , 
இந்தச் சுழலால் உருளையில் தூக்கு விசை (lift force ) ஏற்படுகிறது . 
இதற்கு மாக்னஸ் விளைவு ( Magnus effect ) எனப் பெயர் . சீரான 
ஓட்டத்தின் திசைவேகம் V. என்றும் , சுழலின் வலிமை ( என்றும் 
கொள்வோம் . ( 0,0 ) என்ற மையத்தில் r . ஆரமுள்ள உருளை 
படம் 5-6 - ல் உள்ளபடி இருக்குமானால் , 

T 
= V . ( 1+ 

r2 

r cos 9 
r 

( 5 • 16 - அ ) 


T 


--v. (1- + ), 


r sin G + 


loger 


( 5-16 - ஆ ) 


271 


* 


* 


+ 


15 


S 


2 
T 


0 


படம் 5 6 . உருளையைச் சுற்றி பாய்ச்சலும் சர்க்குலேஷனும் 
இந்தப் பாய்ச்சல் புலத்தில் P ( I , 9 ) என்ற புள்ளியில் T > . ஆக 
இருக்கும் போது Vr , Yg என்ற திசைவேகக் கூறுகளாவன : 

de 
yr = dr 

= V . cos 0 ( 1 
1 dp 

T 
V. sine 1+ 
r dal 

21r 
உருளையின் மேலுள்ள ஒரு புள்ளியில் r = r , r = 0 . மேலும் ve- ன் 
மதிப்பு , 

r 
T 
தேக்கப் புள்ளியில் V = 0 . ஆகவே , Ye = 0 . எனவே , 

T 

( 5-17 ) 


- 2V . sin 0 - 2 . 


sin a = - 4TVr . 


இலட்சிய பாய்ம ஓட்டம் 


279 


சமன்பாடு 5-17 - லிருந்து T என்பதின் மதிப்பைப் பொருத்து 
ஒன்று அல்லது இரண்டு தேக்கப் புள்ளிகள் உருளையில் உண்டாக 
லாம் என்றும் அல்லது ஒரு தேக்கப் புள்ளி படம் 5 6 - ல் உள்ளபடி 
உருளைக்கு வெளியிலும் இருக்கலாம் என அறிகிறோம் . 


தூக்கு விசையைக் கணக்கிட நமக்கு அந்த உருளையின் மேற் 
புறத்தில் உண்டாகும் அழுத்தப் பகிர்வு அவசியம் . தொலை 
தூரத்தில் அழுத்தத்தின் மதிப்பு சுழியென எடுத்துக்கொண்டால் , 
P அடர்த்தியுள்ள பாய்மத்திற்கு உருளையின் மேற்புறத்திலுள்ள 
அழுத்தமானது , 


-- ?v: [ i- ( .) ) 
- > v : [ 1-(- 2sin e -2 / ) ) 
= " ? v = 1-4 sin o 


r2 


4F sin a 
2mr.V. 


4m ? r. 2 V. ? 


] 


x- திசையில் விசையின் தொகுபலன் சுழியாகும் . எனவே , y 
திசையில் 


2T 


27 


-- 

Jr.in 
J - 0.18- 5 
---... 


ஆனால் 


sine a de = 0 


.. 


எனவே , 


sin a2 da = PV.T 


( 5.18 ) 


இதிலிருந்து தூக்கு விசைக்கும் உருளையின் ஆரத்திற்கும் சம்பந்தம் 
இல்லை எனத் தெரிகிறது . 


280 


பாய்ம எந்திரவியல் 


பயிற்சிக் கணக்குகள் 
5 1 . ( 0 , 0 ) என்ற மையத்திலிருக்கும் ஒரு ஊற்றின் வலிமை 

2 t * / M / மீ . ( 2 , 0 ) என்ற புள்ளியிலிருக்கும் மற்றொரு 
ஊற்றின் வலிமை 3 te / M / மீ ஆகும் . ( 2 , 2 ) என்ற 
புள்ளியில் திசைவேகம் என்ன ? 


5-2 . 5 மீ / வி / மீ வலிமையுள்ள ஊற்றும் , 3 மீ / வி திசைவேக 

முள்ள சீரான பாய்ச்சலும் ஒன்று சேர்ந்து இரு 
பரிமாண பாதி உருவத்தை உண்டாக்குகின்றன . அந்தப் 
பாதி உருவத்தின் உச்ச அகலத்தைக் கணக்கிடுக . 


5 3 . = 10x + 3 loge r இந்தச் சமன்பாடு எதைக் குறிக்கும் ? 


5-4 . இரு பரிமாண உருளையின் ஆரம் 2 மீ . அது 5 மீ / வி 

திசைவேகமுள்ள சீரான ஓட்டத்தில் அதன் அச்சு 
ஓட்டத்திற்கு நேர்குத்தாக இருக்கும்படி வைக்கப் 
பட்டுள்ளது . அந்த உருளை நிமிடத்திற்கு 100 சுற்றுகள் 
சுற்றினால் அதில் ஏற்படும் தூக்கு விசை என்ன ? 


5.5 . 2 மீ விட்டமுள்ள உருளை 10 மீ / வி திசைவேகமுள்ள ஒரு 

சீரான ஓட்டத்திலிருக்கிறது . இதைக் கணித முறையில் 
விளக்கும் இருமடியின் வலிமை என்ன ? 


6 . பரிமாணப் பகுப்பாய்வும் 
மாதிரிச் சோதனைகளும் 


61. அலகுகளும் பரிமாணங்களும் ( Units and Dimensions ) 

பொறியியல் , அறிவியல் துறைகளில் ஒரு பொருளின் பல்வேறு 
சிறப்பியல்புகளை விளக்க அளவைகள் பயன்படுகின்றன . இந்த 
அளவைகள் ஒப்புமை அடிப்படையில் கையாளப்படுகின்றன. 
ஒவ்வொரு அளவிற்கும் ( quantity ) நம் இச்சைப்படி ஒரு குறிப்பிட்ட 
அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட மூல அளவை நாம் கையாளு 
கிறோம் . பௌதிக உலகில் சில அளவைகள் தனித்துவம் உடையன 
வாக , வேறு எவ்வித அளவைகளோடும் சம்பந்தப்படாதனவாக 
உள்ளன . எடுத்துக்காட்டாக நீளம் 1 , பொருண்மை M , நேரம் T 
என்ற மூன்று தனித்துவ அளவுகள் ( independent quantities ) எந்திரப் 
பொறியியலில் அதிகமாகப் பயன்படுத்தப்படுகின்றன . இவற்றிற் 
குப் பரிமாணம் ( dimension ) என்றும் பெயர் . எங்கு வெப்பமும் 
ஒரு குணமாக இருக்கிறதோ , அங்கு வெப்பநிலையும் ஒரு 
பரிமாணமாகக் கருதப்படும் . இந்தத் தனித்துவ அளவுகளுக் 
கிடையே எந்தவிதமான சம்பந்தமும் இல்லாததால் அவற்றை 
அடிப்படைப் பரிமாணங்கள் (fundamental dimensions ) என்று 
வழங்குகிறோம் . 


பொருளின் சிறப்பியல்புகளை அளப்பதற்குப் பழங்காலந் 
தொட்டு பல தரப்பட்ட அளவுமுறைகள் கையாளப்பட்டு 
வந்துள்ளன . ஆனால் தற்காலத்தில் உலகில் பெரும் பகுதிகளில் 
பழக்கத்திலுள்ள அளவுமுறைகள் ஆங்கில முறையும் ( British 
system ) , அனைத்துலக அலகு முறையும் ( International System of 
Units ) ஆகும் . ஆங்கிலமுறையில் அடி (foot ), பவுண்டு - பொருண்மை 
( Pound - mass ), வினாடி ( second ) என்பன அலகுகளாக உள்ளன . 
அதேபோல் அனைத்துலக அலகு முறையில் மீட்டர் ( metre ) , 


282 


பாய்ம எந்திரவியல் 


அட்டவணை 6.1 


பரிமாணம் 


அளவு 


குறியீடு 


M.L.T 


F , L , T 


L 


L 


அடிப்படை அளவுகள் 
நீளம் 
பொருண்மை 
நேரம் 
விசை 


M 


M 


FL - 1T2 


T 


T 


T 


MLT - 2 


F 


வடிவ அளவுகள் 


A 


L2 
L 


L2 
L8 


LT - 1 


LT - 1 
LT - 2 


LT - 2 


a 


Q 


L & T - 1 


LsT - 1 
T - 1 


T - 1 


பரப்பு 
பருமன் 
இயக்க அளவுகள் 
திசைவேகம் 
முடுக்கம் 
பாயுவீதம் 
கோணத் திசைவேகம் 
அதிர்வெண் ( frequency ) 
சர்க்குலேஷன் ( circulation ) 
ஈர்ப்புவிசை 
இயக்கப் பாகுநிலை 
இயக்கவிசை அளவுகள் 
அடர்த்தி 
அலகு பருமனெடை 
இயக்கவிசைப் பாகுநிலை 
அழுத்தச் செறிவு 
புறப்பரப்பு இழுவிசை 


f 
T 


T - 1 
LT - 1 
LT - 2 


T - 1 
LT - 1 


LT - 2 


g 


L2T - 1 


L2T - 1 


PP 


FL - 4T2 


L 


ML - 3 
ML - 2T - 2 
ML - 1T - 1 
ML - 1T - 2 
ML - 2 


FL - 8 
FL - ST 
FL - 2 
FL - 1 


p 


மீட்சிக் குணகம் 


E ) 


ML - 1T - 2 


FL - 2 


K ] 


P 


திறன் 
வினை , ஆற்றல் 


ML2T - 3 
ML T - 2 


FLT - 11 
FL 


W 


பரிமாணப் பகுப்பாய்வும் மாதிரிச் சோதனைகளும் 


283 


கிலோகிராம் பொருண்மை ( kilogram - mass ) , வினாடி ( second ) 
என்பன அலகுகளாகக் 

கையாளப்படுகின்றன . இரண்டாவது 
முறையான அனைத்துலக அலகு முறை பெரும்பாலான நாடுகளில் 
பழக்கத்திலுள்ளது . 


பொருள்களின் சிறப்பியல்புகளை ஒன்று அல்லது அதற்கு அதிக 
மான நீளம் , பொருண்மை , நேரம் என்ற அடிப்படைப் பரிமாணங் 
களால் குறிக்க முடியும் . சில வேளைகளில் பொருண்மைக்குப் 
பதில் விசை அலகு F- ஐப் பயன்படுத்துகிறோம் . ஆனால் விசை 
M , L , T , என்பவற்றைச் சார்ந்தது . இந்தச் சார்பை நியூட் 
டனின் இரண்டாவது விதி விளக்குகிறது . அடர்த்தியானது ஒரு 
அலகு பருமனின் பொருண்மை என வரையறுக்கப்பட்டுள்ளது . 

M 
ஆகவே , அதன் பரிமாணம் 

ஆகும் . 

இதேபோல் எடையின் 
L3 
F 

L 
பரிமாணம் ஆகும் . திசைவேகம் + ஆலும், முடுக்கம் 
குறிக்கப்படுகின்றன . இவ்வாறு அடிப்படைப் பரிமாணங்களால் 
விளக்கப்படும் அளவைகளுக்கு வழிவந்த அளவுகள் ( derived quan 
tities ) எனப் பெயர் . வழிவந்த அளவுகளை L , M , T அல்லது L , F , T 
முறைகளில் நாம் விளக்கமாக எழுதலாம் . பொறியியற் துறையில் 
பயன்படும் பல அளவைகளுக்கு அட்டவணை 6-1 - ல் பரிமாணங்கள் 
கொடுக்கப்பட்டுள்ளன . 


L3 


T2 ஆலும் 


6.2 . பரிமாணங்களின் 

ஒருபடித்தன்மை ( Dimensional 
Homogeneity ) 
ஒரு பௌதிக நிலையை விளக்கக் கொள்கை அடிப்படையில் 
வருவிக்கப்பட்ட எந்தச் சமன்பாட்டிலும் , அதன் இரு பக்கங் 
களிலுமுள்ள உறுப்புகள் ( terms ) ஒவ்வொன்றும் L , M , T என்ற 
பரிமாணங்களின் ஒரே அளவான அடுக்குக் குறிகளை உடையனவாக 
இருக்கவேண்டும் . இவ்வகையான சமன்பாடு ஒருபடித்தான 
பரிமாணத்தை உடையது 

அழைக்கப்படுகிறது . இந்தச் 
சமன்பாட்டில் எந்த அளவு முறையையும் பயன்படுத்தலாம் . 
இப்போது இயக்கவிசையியலில் ( dynamics ) வரும் s = ut + igte 
என்ற சமன்பாட்டை எடுத்துக் கொள்வோம் . இந்தச் சமன் 
பாட்டை அடிப்படைப் பரிமாணங்களால் எழுதினால் , 


என 


L = ++++ 


1 L 

T2 
2 T2 


284 


பாய்ம எந்திரவியல் 


இதிலுள்ள ஒவ்வொரு உறுப்பும் ஒரே அளவான பரி 
மாணத்தை உடையது 

என்பது தெளிவு . ஒருபடித்தான 
பரிமாணங்களை உடைய சில சமன்பாடுகளாவன : 
1. Q = AV 

பாயுவீதச் சமன்பாடு 
2. V = v2gh 

திசைவேகச் சமன்பாடு 

32 /1VL 
3. Pl - p , = 

D2 

ஹேகன்.பாய்ஸே சமன்பாடு 


4. h = 


fly2 
2gD 


டார்ஸி - வெய்ஷ்பாஹ் சமன்பாடு 


அனுபவச் 
உடையனவாக 


சமன்பாடுகள் ஒருபடித்தான 

பரிமாணம் 
இல்லாதிருக்கலாம் . 

உதாரணமாக 


R391 


என்பன ஒரு 


வாய்ப்பாடு V = CVRS , மானிங் வாய்பாடு V = 

N 
படித்தானவையல்ல . இப்படிப்பட்டச் சமன்பாடுகளுக்கு வெவ் 
வேறு அளவு முறைகளில் அவற்றிலுள்ள மாறிலிகள் வேறுபடும் . 


63. பரிமாணப் பகுப்பாய்வு ( Dimensional Analysis ) 

கொள்கை அடிப்படையில் வருவிக்கப்பட்ட எந்தச் சமன் 
பாடும் ஒருபடித்தான பரிமாணத்தை உடையதாக இருக்குமெனப் 
பார்த்தோம் . வேறுபடும் தன்மையுள்ள பல அளவைகள் ஒரு 
பௌதிக நிலையைக் ( physical situation ) குறிக்குமானால் , மேற் 
கண்ட உண்மையிலிருந்து அந்த அளவைகளுக்கிடையேயுள்ள 
தொடர்பை நாம் கணித முறையில் வருவிக்கலாம் . 


இதை விளக்க ஒரு தனி ஊசலின் ( simple pendulum ) அலைவு 
நேரத்தை ( period of oscillation ) எவ்வாறு பரிமாணப் பகுப்பாய் 
வால் அடையலாம் எனப் பார்ப்போம் . அலைவு நேரமானது 
ஊசலின் நீளத்தையும் , புவியீர்ப்பு முடுக்கத்தையும் சார்ந்தது . 
ஆகவே , அலைவு நேரமான 1 - ஐக் கீழ்க்கண்ட சமன்பாட்டால் 
குறிக்கலாம் . 

t = f( l ,g ) 


1 = kig 


இதில் a , b என்பன மாறிலிகளாகும் . இந்தச் சமன்பாட்டை 
அடிப்படைப் பரிமாணங்களால் எழுதினால் , 

Lb 
T 


பரிமாணப் பகுப்பாய்வும் மாதிரிச் சோதனைகளும் 


285 


இதில் K என்பது மாறிலியாகும் . L , T என்ற பரிமாணங் 
களின் அடுக்குக் குறிகள் சமன்பாட்டின் இரு பக்கங்களிலும் 
சமமாக இருக்கவேண்டுமாதலால் , 

a + b = 0 

b = 
ஆகவே , 

a = + } 
எனவே , 


: 


1 = K 

. 
8 


சோதனைகள் மூலம் K- ன் மதிப்பு 27 என அறிகிறோம் . ஆகவே ,, 
ஒரு தனி ஊசலின் அலைவு நேரம் , 

1 
t = 2 

g 
இவ்வாறு வேறுபடும் அளவுகளின் தொடர்பைக் கொள்கை 
ரீதியில் அடைந்தால் , சோதனை முறை 

மூலம் 

அறியப்பட 
வேண்டியது அந்தச் சமன்பாட்டிலுள்ள மாறிலியின் மதிப்பே 
யாகும் . ஆகவே , இந்த முறை சோதனையை எளிதாக்குகிறது . 
இதேபோல் p = wh , V = V2gh , Q = AV முதலிய சமன்பாடுகளையும் 
நாம் வருவிக்கலாம் . இம்முறை ராலே முறை ( Rayleigh s method ) 
எனப்படும் . 


மாதிரிக் கணக்கு 6-1 . ஓரு பம்பானது ( pump ) w அலகு 
பருமனெடையுள்ள திரவத்தை H உயரத்திற்கு Q பாயுவீதத்தில் 
( discharge ) ஏற்றுகிறது . அந்தப்பம்பிற்குத் தேவையான திறனைக் 
( power ) கணக்கிடு . 

P = f ( w , Q , H ) 

P = K waQ ° He 
இதில் K , a , b , c முதலியன மாறிலிகளாகும் . மேலேயுள்ள சமன் 
பாட்டைப் பரிமாணங்களால் எழுதினால் , 

MLT - 3 = K (ML- T - 2)= (L T -1) bL 
அந்த அந்த அடுக்குக் குறிகளைச் சமன்படுத்தினால் , 

M : 
L : - 2a + 3b + c = 2 
T : 

2a - b = -3 
எனவே , 

a = b = 0 = 1 
P = KwQH 


a = 1 


286 


பாய்ம எந்திரவியல் 


மாதிரிக் கணக்கு 6 2. D விட்டமுள்ள கோளம் , 4 இயக்க 
விசைப் பாகு நிலைத் திரவத்தில் முழுவதும் மூழ்கியுள்ள நிலையில் V 
திசைவேகத்தில் நகர்ந்து செல்கிறது . திரவத்தின் அடர்த்தி P. 
அந்த வழவழப்பான கோளத்தில் தொழிற்படும் இழுவிசை 
( drag force ) என்ன ? 


இப்போது 

F = f ( D , V , P , H ) 
எனவே , 

F = K Da V6 pc ud 
பரிமாணங்களால் எழுதினால் , 

MLT - 2 = La ( LT - 1) ( ML ) ( ML- 1T - 1) 


அந்த அந்த அடுக்குக்குறிகளைச் சமன்படுத்தினால் , 

1 = c + d 
1 = a + b - 3c - d 
--2 = -b - d 


மூன்று அடிப்படைப் பரிமாணங்களிலிருப்பதால் மூன்று ஒருங் 
கைச் சமன்பாடுகள் ( simultaneous equations ) கிடைக்கின்றன .. 
ஆனால் நமக்கு தெரியாத வேறுபடும் அளவுகளோ நான்கு உள்ளன . 
ஆகவே , a , b , c , d என்பவற்றின் மதிப்புகளைக் கண்டறிதல் இய 
லாது , இருந்தபோதிலும் , இவற்றுள் மூன்று வேறுபடும் அளவுகளை , 
நான்காவது வேறுபடும் அளவால் விளக்க முடியும் . இந்த நான்கா 
வது வேறுபடும் அளவானது இந்தக் கணக்கிற்கு முக்கியமான தாக 
இருக்க வேண்டும் . நாம் எடுத்துக் கொண்ட இந்தக் கணக்கிற்கு 
பாகுநிலை அதாவது பிசுபிசுப்புத் தன்மை மிக முக்கியமான தாகை 
யால் , a , b , c என்பவைகளை d மூலம் எழுதினால் , 

c = 1 - d 
b = 2 - d 
--a = -1 + b - 3c - d 

-1+ ( 2 - d ) - 3( 1 - d ) - d = -2 + d 
ஃ F = KD ( 2 - d ) V ( 2 - d ) p ( l - d ) ud 
= KPV2D V -dp - dudD - d 

d 
== KPV2D2 

R 


( 1 )" 
Cp - pr = x ( H ) 


ஆனால் 


பரிமாணப் பகுப்பாய்வும் மாதிரிச் சோதனைகளும் 


287 


ஆகவே , CD = f ( R ) 
எனவே , வழவழப்பான கோளத்திற்கான இழுவிசைக் கெழுவானது 
ரெயினால்ஸ் எண்ணைச் ( Reynold s number ) சார்ந்தது எனத் 
தெரிகிறது . 

மாதிரிக் கணக்கு 62 - லிருந்து நமக்கு கீழ்க்கண்ட இரண்டு 
உண்மைகள் தெளிவாகின்றன . ( 1 ) சாரா மாறி ( independent 
variable ) அதிகமாகும்போது சோதனைமுறை மூலம் சார்புடை 
மாறி ( dependent variable ) தீர்மானித்தல் கடினமாகிறது . தனித் 
துவமாக வேறுபடும் ஒவ்வொரு அளவின் மதிப்பையும் நம் 
விருப்பப்படி மாற்றலாமாதலால் , சோதனையை ஒரு வரம்பிற்குட் 
படுத்துவது சாத்தியமல்ல . ஆனால் பரிமாணப் பகுப்பாய்வால் 
சோதனையை ஒரு வரம்பிற்குள் கொண்டுவர முடியும் ; மேலும் 
சோதனைகளிலிருந்து கிடைக்கும் பலன்களையும் விஞ்ஞான 
அடிப்படையில் விளக்கமுடிகிறது . உதாரணமாக 

மாதிரிக் 
கணக்கு 6-2 - ல் இழுவிசையானது ரெயினால்ஸ் எண்ணோடு 
சார்புடைய தால் , V , D , P , 4 என்ற தனித்துவ வேறுபடும் அளவை 
களின் மதிப்புகளை ஒன்றொன்றாக மாற்றுவதற்குப் பதில் R- ன் 
மதிப்பை மட்டும் மாற்றினால் போதும் . இதனால் பயனற்ற பல 
சோதனைகளால் நாம் காலத்தையும் , பொருளையும் வீணாக்கத் 
தேவையில்லை . ( 2 ) 

( 2 ) ஒரு பௌதிக நிலைமையிலுள்ள ( physical 
phenomenon ) அடிப்படைப் பரிமாணங்களின் எண்ணிக்கை 
வேறுபடும் அளவுகளின் எண்ணிக்கையைவிடக் குறைவாக இருக்கு 
மானால் , இந்த முறையால் விடை காண்பது கடினம் . ஆகவே , 
ராலே முறை ( Rayleigh s method ) என அழைக்கப்படும் இம் 
முறையைவிட பக்கிங்ஹாம் ( Buckingham ) என்பவரால் கண்டு 
பிடிக்கப்பட்டா - தேற்றம் மிகப் பயனுள்ளது . 


64. ஈ.தேற்றம் ( The T - Theorem ) 

பக்கிங்ஹாம் என்பவரால் இந்தத் தேற்றம் 1915 - ம் ஆண்டு 
கண்டுபிடிக்கப்பட்டது . ஒரு பௌதிக நிலைமையானது n அளவை 
களால் விளக்கப்படுமானால் , அந்த n அளவைகள் m பரிமாணங் 
களை உடைத்தாக இருக்குமானால் , அந்த அளவுகளை ( n - m ) 
எண்ணிக்கையுள்ள பரிமாணமற்ற உறுப்புகளால் ( dimensionless 
parameters ) குறிக்க முடியும் என்பது இந்தத் தேற்றத்தின் 
சுருக்கமாகும் . 


ஒரு பௌதிக நிலைமையில் A1 , A ..... A .. என்பன நீளம் , பாகு 
நிலை , அடர்த்தி , திசைவேகம் , முடுக்கம் போன்ற அளவைகளாக 
இருக்கட்டும் . இந்த அளவைகள் எல்லாம் ஒரு பெளதிக 


288 


பாய்ம எந்திரவியல் 


நிலைமையை விளக்கத் தேவைபட்டால் , அவைகளிடையே கீழ்க் 
கண்ட சார்.பு இருக்க வேண்டும் . 
F ( A1 , A2 , As........ An ) = 0 

( 6-1 ) 
மேலே உள்ள n அளவைகளில் m அடிப்படைப் பரிமாணங்கள் 
இருக்குமானால் 
f (m1 , 12 , 13...... 

Ta - m ) = 0 
என்ற சமன்பாடு சாத்தியமாக இருக்கவேண்டும் . இதில் 7 என்பது 
பரிமாணமற்ற எண்ணாகும் . 

T என்பது பரிமாணமற்ற எண்ணான தால் அது எந்த அளவை 
முறையிலும் ஒரே மதிப்புள்ள தாக இருக்கும் . அந்த எண்ணை ஒரு 
மாறிலியால் பெருக்குவதாலோ , அல்லது வகுப்பதாலோ அல்லது 
ஒரு ஈ - ஐ மற்றொரு ஈ - ஆல் பெருக்குவதாலோ அல்லது வகுப்ப 
தாலோ , அல்லது அடுக்குக் குறியை மாற்றுவதாலோ ஈடன் தன்மை 
மாறுவதில்லை . * எண்ணை அவற்றுள் எந்த வகையிலும் அமைத்து 
தேவைப்பட்டால் புதிய பரிமாணமற்ற எண்களை உண்டாக்கலாம் , 


6 5 . ஈ.தேற்றத்தைப் பயன்படுத்தும் முறை 

ஈ.தேற்றத்தைப் பயன்படுத்தும்போது F- க்குப் பதில் M. ஐப் 
பரிமாணமாகக் கையாளுதல் சிறந்தது . 

சமன்பாடு 6 • 1 - லிருந்து அதிலுள்ள எந்த வேறுபடும் அளவும் 
மற்ற வேறுபடும் அளவுகளைச் சார்ந்தது என்பது தெளிவு . ஆனால் 
நடைமுறையில் ஏதாவது ஒரு வேறுபடும் அளவையானது மற்றவை 
களைப் பெரும்பாலும் சார்ந்திருக்கும் . அந்த ஒன்றைத் தவிர 
மற்றவைகளின் மதிப்பை நம் விருப்பப்படி மாற்றிக் கொண்டே 
இருக்கலாம் . ஆகவே , 

இவ்வாறு சார்ந்திருக்கும் ஒன்றிற்கு 
சார்ந்த வேறுபடும் அளவை ( dependent variable ) என்றும் , மற்ற 
வைகளுக்குத் தனித்துவ வேறுபடும் அளவைகள் ( independent 
variables ) என்றும் பெயர் . முதற்கண் கொடுக்கப்பட்டுள்ள பௌதிக 
நிலைமையில் வேறுபடும் அளவுகளை , எதையும் விட்டுவிடாமல் 
நிர்ணயிக்க வேண்டும் . பின்னர் அவற்றுள் எது சார்ந்த வேறுபடும் 
அளவு என்பதைத் தீர்மானிக்க வேண்டும் . சரியில்லாத தேவை 
யற்ற , வேறுபடும் அளவுகளை நாம் எடுத்துக் கொள்வோமானால் 
அர்த்தமற்ற விடைகளை அடைந்து 

அடைந்து எந்தவிதமான சரியான 
முடிவிற்கும் வர இயலாது . 


பாய்ம எந்திரப் பொறியியலில் வரும் வேறுபடும் அளவுகளைக் 
கீழ்க்கண்ட மூன்று பிரிவுகளாகப் பிரிக்கலாம் . ( 1 ) அமைப்பின் 


பரிமாணப் பகுப்பாய்வும் , மாதிரிச் சோதனைகளும் 


289 


வடிவத்தை விளக்குபவன , அதாவது நீளம் , பரப்பு , கன அளவு 
போன்றவைகளே . ( 2 ) அந்த அமைப்பிலுள்ள பாய்ச்சலின் 
இயக்க , இயக்கவிசைத் தன்மைகளை விளக்குபவன . அதாவது 
திசைவேகம் , முடுக்கம் , உந்தம் , ஆற்றல் , திறன் , வினை போன்றன. 
( 3 ) பாய்மத்தின் பௌதிகச் சிறப்பியல்புகளை விளக்கும் அளவுகள் . 
அதாவது பாகு நிலை , புறப்பரப்பு இழுவிசை , மீள்விசை , ஆவி 
அழுத்தம் முதலியன . 

ஈ.தேற்றத்தைக் கையாளும் முறை படிப்படியாகக் கீழே 
விளக்கப்பட்டுள்ளது . 

( 1 ) கொடுக்கப்பட்டுள்ள உத்திக்கணக்கில் ( problem ) உள்ள 
எல்லா வேறுபடும் அளவுகளையும் , எதையும் விட்டுவிடாமல் , 
குறித்துக்கொண்டு அவற்றின் சார்புத் தொடர்பை எழுதுக . 

( 2 ) அவற்றுள் சார்ந்த அளவைத் தீர்மானி. 

( 3 ) இந்த உத்திக்கணக்கிலுள்ள அடிப்படைப் பரிமாணங்கள் 
m- ஆக இருக்கட்டும் . பிறகு m அல்லது அதற்குக் குறைவான 
திரும்ப வரும் வேறுபாடுகளைத் ( repeating variables ) தேர்ந்தெடு . 
இவ்வாறு தேர்ந்தெடுப்பதில் , மேலே விளக்கப்பட்ட மூன்று 
பிரிவுகள் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒரு வேறுபடும் அளவைத் 
தேர்ந்தெடுப்பது வழக்கம் . இந்தத் திரும்பவரும் வேறுபாடுகள் 
மட்டுமே சேர்ந்து ஒரு பரிமாணமற்ற எண்ணைத் தரக்கூடியதாக 
இருக்கக்கூடாது . 


( 4 ) இந்த ஒவ்வொரு திரும்ப வரும் வேறுபாட்டிற்கும் 
மதிப்புத் தெரியாத ஒவ்வொரு அடுக்குக் குறியை இடவும் . பின்னர் 
திரும்பவரும் வேறுபாட்டில் சேர்க்கப்படாத வேறுபாட்டோடு 
இணைத்து ஒரு எண்ணை உண்டாக்கவும் . 


( 5 ) இந்த எண்ணிலுள்ள அடுக்குக் குறிகளின் மதிப்புக்களை 
ஒரு படித்தான பரிமாணத் தன்மை என்ற அடிப்படையில் 
ஒருங்கைச் சமன்பாடுகளின் உதவியால் கணிக்கவும் . 


( 6 ) மேலேயுள்ள 4 , 5 வழிகள் திரும்பத் திரும்ப கையாளப் 
பட்டு ( n - m ) அல்லது அதற்கு அதிகமான பரிமாணமற்ற எண்கள் 
அடையப்படுகின்றன . 


66. ஈ - தேற்றத்தில் திருத்தம் 

மேலே விளக்கப்பட்டுள்ள மூன்றாவது வழியில் சில வரம்புகளை 
restrictions ) நாம் ஏற்படுத்தியுள்ளோம் . பல பொறியியற் 

பா . எ . - 19 


290 


பாய்ம எந்திரவியல் 


நிலைமைகளுக்கு விடை காண்பதற்கு இந்த வரம்புகள் உறுதுணை 
யாக இருக்கின்றன . கீழே எந்தவிதமான வரம்புகளாலும் கட்டுப் 
படுத்தப்படாது , மிகச் சரியான முறையில் ஈ - தேற்றத்தின் 
வாசகம் திருத்தியமைக்கப்பட்டிருக்கிறது . 


ஒரு பௌதிக நிலைமையை விளக்க n அளவைகள் தேவை 
யானால் , அந்த அளவைகளில் m அடிப்படைப் பரிமாணங்கள் 
இருக்குமானால் , பின்னர் அந்த அளவைகளிலிருந்து ( n -- r ) 
எண்ணிக்கையுள்ள பரிமாணமற்ற உறுப்புகளை அடையலாம் .. 
இதில் r < m . m என்பது nxm அணியின் ( matrix ) தரமாகும் 
( rank ) . 


இப்போது < m- ஆக இருக்குமானால் , திரும்ப வரும் வேறுபாடு 
கள் -ஆக இருக்கும் . --தேற்றத்தை அடிப்படையிலிருந்து இங்கு 
வருவிக்கவில்லை . அதற்குக் கணித நூல்களைப் பார்க்க , ஆனால் T 
தேற்றத்தின் பயன்களை 

எடுத்துக்காட்டுகளால் 
விளக்குவோம் . 


சில 


மாதிரிக் கணக்கு 6.3 . மேம்பட்ட ஒலித் திசைவேகத்தில் 
( supersonic velocity ) செல்லும் விமானத்தில் ஏற்படும் தடைவிசை 
( resisting force ) F , அதன் நீளம் L , திசைவேகம் V , காற்றின் 
பாகு நிலை 4 , காற்றின் அடர்த்தி P , பருமமீட்சிக் 

குணகம் K 
இவற்றைச் சார்ந்தது . இந்த வேறுபடும் அளவைகளிடையே 
யுள்ள சார்பையும் , தடைவிசையையும் காண் . 
இப்போது , 

P ( F , L , V , P , H , K ) = 0 


இந்தக் கணக்கில் சார்புடை மாறி F ஆகும் . ஆறு மாறிகளும் , 
மூன்று அடிப்படைப் பரிமாணங்களும் உள்ளன . எனவே , T 
உறுப்புகளின் எண்ணிக்கை (6-3) = 3 ஆகும் . L , V , P- ஐத் திரும்டா 
வரும் வேறுபாடுகளாகத் தேர்ந்தெடுத்தால் T-உருப்புகள் , 

* = La1vbapelF = L ( LT -1) ( ML- ) (MLT- ) 
* , = La Vs2pe = La ( LT - 1 ) ( ML- ) ( ML- T - 1 ) 

LasybapcK = La ( LT - 1 ) ( ML- ) ( ML- T - 2 ) 


T 


8 . 


L , M , T . ன் அடுக்குக் குறிகளை சுழிக்குச் சமன்படுத்தினால் , -ல் , 

a1 + b1_3c , + 1 = 0 

c1 + 1 = 0 
- b - 2 = 0 


பரிமாணப் பகுப்பாய்வும் , மாதிரிச் சோதனைகளும் 


191 


சமன்பாடுகளைத் தீர்த்தால் , 

al = -2 
b . = -2 

C = -1 
எனவே , 


F 
* 1 = PL V 


இதேபோல் , 


u 
PLV 


2 


Ts 


K 
PV2 


ஆகவே , 


= 0 


e ( Ev >> F =) = 
F = PV *L*2 ( 

"த"( Ly ,F-) 


எனவே , தடைவிசையானது ரெயினால்ஸ் , மாக் ( Mach ) எண்களைச் 
சார்ந்தது . 


மாதிரிக் கணக்கு 64. ஒரு குழாயிற் பாயும் கொந்தளிப்பு 
ஓட்டத்தில் அக்குழாயின் இரண்டு இடங்களுக்கிடையேயுள்ள 
அழுத்த வேறுபாடு அந்த ஓட்டத்தின் திசைவேகம் V , குழாயின் 
விட்டம் D , பாய்மத்தின் இயக்கவிசைப் பாகுநிலை 4 , அடர்த்தி P , 
சொரசொரப்பு , அந்த இரண்டு இடங்களுக்குமுள்ள தூரம் 1 
ஆகியவற்றைச் சார்ந்தது . பரிமாணப் பகுப்பாய்வு முறையில் 
குழாய்த் தடைச் சமன்பாட்டை வருவி . 

F ( Ap , V , DP, u , k , 1 ) = 0 
இவற்றில் D , V , P என்பவற்றை திரும்பவரும் வேறுபாடுகளாகத் 
தேர்ந்தெடுத்தால் , ஈ - உறுப்புகள் பின்வருமாறு இருக்கும் . 

T = ValDb1pclAp 
* , = Va2 Db2 pc2u 
T = Va3Db3pcsk 
T = Va4Db4pc4 / 


292 


பாய்ம எந்திரவியல் 


மாதிரிக் கணக்கு 6-3 - ல் கையாளப்பட்ட முறைப்படி அடுக்குக் குறி 
களின் மதிப்புகளைக் கண்டுபிடித்தால் , 
PV2 VDP k D 

= 0 
Ap 

D 


அதாவது 


அல்லது 


* =9 (R > L) 
A* - ** (RFE ) 


என 


1 
சோதனைகளிலிருந்து அழுத்த வேறுபாடு -ஐச் சார்ந்தது 
அறிகிறோம் . ஆகவே , 

1 V2 

k 
he 

ஒ 
D 2g 1R, 

D 


அல்லது 


hr = 


flva 
2gD 


k 


இதில் f- ன் மதிப்பு R , D -ஐச் சார்ந்தது . 


மாதிரிக் கணக்கு 6.5 . ஒரு முன் தள்ளுசுழலி( propeller ) யில் 
ஏற்படும் தள்ளு விசை (thrust ) யை பரிமாணப் பகுப்பாய்வின் 
அடிப்படையில் வருவித்து விளக்குக , இந்த விளக்கம் உருவத்தில் 
ஒரே மாதிரியாக இருக்கும் சுழலிகளுக்குப் பொருத்தமாக இருக்க 
என்ன தேவை ? 


தள்ளுவிசையானது , கோணத் திசைவேகம் 4 , முன் செல்லும் 
வேகம் V , விட்டம் D , இயக்கவிசைப் பாகுநிலை 4 , அடர்த்தி p , 
ஊடகத்தின் மீட்சித் தன்மையை ஒலித் திசைவேகத்தால் குறித் 
தால் C ஆகியவற்றை சார்ந்திருக்கும் . தள்ளு விசை F. ஆனால் , 

F ( F , V , D , ய , u , P , C ) = 0 
மொத்த T.உறுப்புகள் ( 7-3 ) = 4 ஆகும் . D , w , P என்ற மாறு 
படும் அளவைகளைத் திரும்பவரும் வேறுபாடுகளாக எடுத்துக் 
கொண்டு ஈ.உறுப்புகளை எழுதினால் , 


பரிமாணப் பகுப்பாய்வும் , மாதிரிச் சோதனைகளும் 


293 


T = Dalw51pc1F = Lal ( T - 1 ) 1 ( ML- 8 ) 1 MLT- 2 
* , = Da2wb2 pc2V = Laz (T - 1 }b2 (ML- 3 )c2 LT - 1 
* . = D434b3pe34 = La3 ( T - 1 / b3 ( ML - * / c3 ML - 1T - 1 
T4 = D44054 pe4c = La4 ( T - 1 ) 54 (ML- C4LT - 1 


இதிலிருந்து கிடைக்கும் -உறுப்புகளிலிருந்து , 


V PoD ? C 
Pu2D4 ப WD 


T -உறுப்புகளை ஒன்றோடொன்று சேர்த்து பிற T.உறுப்புகளை 
உண்டாக்கலாம் . எனவே , இரண்டாவது உறுப்பையும் , மூன்றாவது 
உறுப்பையும் பெருக்குத் தொகையால் மூன்றாவது உறுப்பை இடம் 
பெயர்க்கவும் . இரண்டாவது உறுப்பைக் கடைசி உறுப்பால் 
வகுக்கவும் . பின்னர் 


Ft 
Pw2D4 


V VDP 
WD ப 




V 
C 


VDP 
இதில் ரெயினால்ஸ் எண் என்பதின் மதிப்பு தொடர்வாக 
அதிகமாக இருக்குமானால் , அந்த எண் மாதிரிச் சோதனையைக் 

V 
கட்டுப்படுத்தாது . ஆனால் மாக் எண்ணான யில் , V என்ற முன் 
செல் திசைவேகத்தின் ( velocity of advance ) மதிப்பு ஒலிவேகத் 
திற்குச் சமீபத்தில் இருக்குமானால் தான் சோதனை களை அதிகமாகக் 

V 
கட்டுப்படுத்தும் . ஆனால் மாதிரிச் சோதனைகளில் 


என்ற முத 


யம் 


V 

க்கும் 
மற 


லாவது ஈ - உறுப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது . எனவே , 
F 

க்கும் உள்ள தொடர்பை விளக்கும் வரைபடம் ஒரே மாதிரி 
Pu ? D4 
யான , ஆனால் வெவ்வேறு அளவுள்ள முன் தள்ளுசுழலிகளின் 
தன்மைகளை விளக்கும் . 


மாதிரிக் கணக்கு 6 6 . ஒரு பெல்டன் டர்பைனில் ( Pelton 
turbine ) d விட்டமுள்ள தாரைக்கும் , சக்கரத்தின் சுருதி வட்ட 
( pitch circle ) விட்டமான D- க்குமுள்ள சார்பை வருவி . 


இந்த அமைப்பிலுள்ள வேறுபடும் அளவைகள் தாரைத் திசை 
வேகம் V , சக்கரத்தின் விளிம்புத் திசைவேகம் v , வெளிப்படும் 


294 


பாய்ம எந்திரவியல் 


திறன் P , சுற்றுவீதம் N , பாய்மத்தின் அடர்த்தி P , பாயுவீதம் 
Q , புவியீர்ப்பு முடுக்கம் g , தலைப்பு H ஆகியவைகளாகும் . எனவே , 


f ( d , D , V , V , P , N , P , Q , g , H ) = 0 
இதில் D , N , P என்ற மூன்றையும் திரும்பவரும் வேறுபாடுகளாக 
எடுத்துக்கொண்டு , ஈ.தேற்றத்தைப் பயன்படுத்தினால் , 


y V P Q g 
ND ND PNSL NDS ND2 


) 


முதல் , கடைசி உறுப்புகளை தலைகீழாக்கிப் பக்கத்திலுள்ள உறுப்பு 
களோடு பெருக்கினால் , 


P Q 
PND NDS N - D2 


மேலே உள்ள சமன்பாட்டில் பிறைகளுக்குள்ளிருக்கும் இரண் 
டாவது , மூன்றாவது , நான்காவது உறுப்புகள் திறன்கெழு ( power 
coefficient ), கொள்ளளவுக் கெழு ( capacity coefficient ), தலைப்புக் 
கெழு ( head coefficient ) ஆகியவற்றை முறையே குறிக்கும் . 
இந்தக் கெழுக்களின் மதிப்பு அமைப்பில் ஒத்துள்ள ( homologous ) 
வற்றிற்குச் சமமாக இருக்கும் . இந்தப் பகுப்பாய்வு பம்புகள் , 
டர்பைன்கள் போன்ற பாய்ம எந்திரங்களுக்குப் பொருந்தும் . 

இதிலுள்ள முக்கியமாக வேறுபடும் அளவைகள் பம்பிற்கு 
N , Q , H என்பனவும் , டர்பைன்களுக்கு N , P , H என்பனவும் 
ஆகும் . ஆகவே , இவற்றைக் கொண்டு பரிமாணமற்ற எண்ணை 
அடைந்தால் அந்த எண் பம்புகள் , டர்பைன்களின் சிறப்பியல்பு 
களை அறிவியல் அடிப்படையில் விளக்கப் பயன்படும் . மேலேயுள்ள 
சமன்பாட்டிலிருந்து கீழ்க்கண்ட பரிமாணமற்ற எண்ணை பம்பு 
களுக்கு அடையலாம் . 

Q N2 D2 

NVO 
ND8 

( gH ) 
அதேபோல் டர்பைன்களுக்கு , 

N2 D2H 

NVP 
PNDS 

pa (gH )* 
இந்த எண்களில் அடர்த்தி P- வையும் புவியீர்ப்பு முடுக்கம் g- யையும் 
மாறிலிகளாக எடுத்துக்கொள்ளலாம் . எனவே , நீரியற் எந்திரங் 


பரிமாணப் பகுப்பாய்வும் , மாதிரிச் சோதனைகளும் 


295 


* 


NVQ 
களைப் பற்றி ஆராயும்போது பம்புகளுக்கு என்ற எண்ணை 

H 
NP 
யும் , டர்பைன்களுக்கு -என்ற எண்ணையும் ‘ பரிமாணமற்ற 

HH 
எண்களாக எடுத்துக் கொள்கிறோம் . இவற்றிற்குத் தனிவேகம் 
( specific speed ) எனப் பெயர் . மாதிரிச் சோதனைகளில் அமைப்பில் 
ஒத்துள்ளவைகளுக்குத் தனிவேகத்தின் மதிப்பு சமமாக இருக்கும் . 


5 . 


6-7 . ஈ.தேற்றத்தை உபயோகிப்பதில் 

ஒரு ஆய்வில் பல மாறிகள் இருக்குமானால் , ஒவ்வொன்றையும் 
தனித்தனியே மாறச் செய்து அதனால் ஏற்படும் பலன்களைக் 
கண்டறிவது எளிதான காரியமல்ல . அவ்வாறு கண்டறிந்த 
பலன்கள் 

எந்த வரம்புகளுக்குள் சோதனைகள் 

நடத்தப் 
பட்டனவோ , அந்த வரம்புகளுக்குள் மட்டுமே செல்லுபடியாகும் . 
இவ்வாறு அனுபவ அடிப்படையில் , எவ்வித அறிவியல் அடிப் 
படையுமின்றி நடத்தப்படும் சோதனைகளிலிருந்து கிடைக்கும் 
பலன்களை நம்மால் பொதுப்படையாக மற்றச் சூழ்நிலைகளில் 
பயன்படுத்த முடியாது . 


எடுத்துக்காட்டாக, மாதிரிக் கணக்கு 6.5 - ஐ எடுத்துக் 
கொள்வோம் . முன் தள்ளுசுழலியில் ஏற்படும் தள்ளுவிசை அங்கு 
விளக்கப்பட்ட ஆறு வேறுபடும் அளவைகளைச் சார்ந்தது . ஆனால் 
பரிமாணப் பகுப்பாய்வு அடிப்படையில் இவ்வாறு வேறுபடும் 
அளவைகளின் எண்ணிக்கையைக் குறைத்து , பின்னர் அறிவியல் 
அடிப்படையில் அவ்வாறு குறைக்கப்பட்ட உறுப்புகளில் 
சிலவற்றை முக்கியமல்ல என்ற காரணத்திற்காகப் புறக்கணித்து 
விடுகிறோம் . இந்த எடுத்துக்காட்டில் , R- ன் மதிப்பு வெகு அதிக 
மாக இருக்குமாதலால் , முடிவுகள் R- ல் பாதிக்கப்படாது . ஆகவே , 
R- ஐப் புறக்கணித்து விடலாம் . அதேபோல் , பொதுவாக , 
காற்றோட்டமானது ஒலியின் வேகத்திலிராது ; ஆதலால் M- ஐயும் 

V 
புறக்கணித்து விடலாம் . எனவே , ) என்ற உறுப்பே எஞ்சி 

V 
யுள்ளது . ஆகவே , தள்ளுவிசை -ஐ மட்டும் பொருத்திருக்கும் 

V 
என்பது தெளிவு . இப்போது 4 - ல் V- ஐமட்டும் 

வேறு 
படுத்திச் சோதனைகள் நடத்தினால் போதும் . இவ்வாறு சோதனைகளை 


296 


பாய்ம எந்திரவியல் 


அறிவியல் அடிப்படையில் எளிதாகவும் , சிக்கனமாகவும் , குறைந்த 
கால அளவிலும் செய்து நல்ல பலன்களை அடைய முடிகிறது . 


ஆகவே , பரிமாணப் பகுப்பாய்வால் வேறுபடும் அளவைகளின் 
எண்ணிக்கையைக் குறைக்க முடிகிறது ; சோதனைகளிலிருந்து 
கிடைக்கும் முடிவுகளை அர்த்தமுள்ள முறையில் விளக்க முடிகிறது . 
பரிமாணப் பகுப்பாய்வு கணி தமுறையின் அடிப்படையில் அமைக் 
கப்பட்டுள்ள ஒரு வழியாகும் . பெளதிக நிலைமையை நன்கு அறிந்து 
எந்த எந்த வேறுபடும் அளவைகள் முக்கியம் எனச் சரியாகத் 
தேர்ந்தெடுக்க விட்டால் , நமக்குத் தேவையற்ற பல பரிமாணமற்ற 
எண்கள் கிடைக்கும் . அதனால் சோதனையை தவறான முறையில் 
நடத்த ஏதுவாகும் . மேலும் * .உறுப்புகளால் நம்முடைய 
தவறுகளைத் தடுத்து நிறுத்தி , நாம் எங்கு தவறு செய்துள்ளோம் 
எனக் காட்டிக் கொடுக்க முடியாது . எனவே , இந்த முறையைக் 
கையாளும் பொறியாளர் கொடுக்கப்பட்ட நிலைமையைப்பற்றி 
நன்கு தெரிந்து அறிந்த பின்னரே இம்முறையைத் தவறின்றிப் 
பயன்படுத்தலாம் . 


அமைப்பில் ஒத்துள்ளவைகள் , சிறியனவாக இருந்தாலும் 
பெரியனவாக இருந்தாலும் அவற்றிற்குப் பரிமாணமற்ற எண் 
களின் மதிப்பு சமமாக இருக்குமாதலால் , பின்வரும் பகுதியில் 
பரிமாணமற்ற எண்களின் பயன்களைப்பற்றி மாதிரிச் சோதனை 
என்ற தலைப்பில் படிப்போம் . 


6 • 8 . மாதிரிச் சோதனை முறை 

பல பொறியியற் உத்திக்கணக்குகளை ( problems ) கொள்கை 
ரீதியில் அலசி ஆராய முடியாது . ஆகவே , சோதனை முறைகள் 
மூலம் அவற்றிற்கான விடைகளைக் கண்டறிதல் அவசியமாகிறது . 
பெரிய பொறியியல் அமைப்புகளான அணைக்கட்டுகள் , துறை 
முகங்கள் , ஆகாய விமானங்கள் போன்றவைகளில் அவற்றின் முழு 
உருவ அமைப்பில் சோதனைகள் செய்து பார்ப்பது சாத்தியமல்ல . 
முழு உருவ அமைப்பில் அவற்றைக் கட்டுவதற்குப் பொருள் செலவு 
அதிகமாகும் ; மேலும் கால தாமதமும் ஏற்படும் . ஆகவே , அப்படிப் 
பட்ட நிலைமைகளில் பெரிய அமைப்புகளை வடிவ அமைப்பில் 
மாறாதபடி சிறிய அளவிற்குச் செய்து , அந்தச் சிறிய அமைப்பில் 
சோதனைகள் நடத்தப்படுகின்றன . அந்தச் சோதனைகளிலிருந்து 
கிடைக்கும் பலன்களைக் கொண்டு பெரிய அமைப்பில் என்ன என்ன 
நிகழும் எனத் தீர்மானிக்கப்படுகிறது . இவ்வாறு தீர்மானிப்பதற் 
கான விதிமுறைகள் இருப்பதால் , இந்த முறை பொறியியற் 


பரிமாணப் பகுப்பாய்வும் , மாதிரிச் சோதனைகளும் 


297 


அமைப்புகளை நிர்மாணிப்பதற்கான புள்ளி விபரங்களைச் சரியாக 
அடைவதற்குப் பயன்படுத்தப்படுகிறது . எவ்வாறு பெரிய அமைப்பு 
களை அவற்றைப் போன்ற சிறிய அமைப்புகளில் சோதனைகள் 
மூலம் ஆராய்கிறோமோ , அதேபோல் சிறிய அமைப்புகளைப் பெரிது 
படுத்தியும் அந்தப் பெரிய அமைப்புகளில் சோதனைகள் நடத்தி 
உண்மைகளை அடையலாம் . இந்த முறைக்கு மாதிரிச் சோதனை 
( Model experiment ) எனப் பெயர் . 


69. ஒப்புமை ( Similitude ) 

மாதிரியும் , அசலும் ( அதாவது மூலமும் ) முழுக்க முழுக்க 
ஒப்புமை உள்ளனவாக இருக்க வேண்டுமானால் , மாதிரியும் 
அசலும் வடிவத்தாலும் , இயக்க விசையாலும் , இயக்கத்தாலும் 
ஒன்றுக்கொன்று ஒருமித்திருக்கவேண்டும் . 

வடிவ ஒருமிப்பு ( Geometric Similitude ) : மாதிரியாக அமைக்கப் 
பட்டுள்ளதின் வடிமானது அசலின் வடிவத்தை எல்லா வகையிலும் 
ஒத்திருந்து , அளவில் மட்டும் மாறுபட்டிருக்குமானால் வடிவ 
ஒருமிப்பு இருப்பதாகக் கருதப்படுகிறது . அதாவது 

எல்லா 
நீளங்களும் , சொரசொரப்பு உட்பட , ஒரே அளவிற்குக் குறைக்க 
அல்லது கூட்டப்பட்டிருக்கின்றன. இந்த விகிதத்திற்கு மாதிரி 
விகிதம் ( model ratio ) எனப் பெயர் . 

Am Lm 
பரப்பு விகிதம் 

= L " 
Ap 

L 


2 


Vm 


Im 


8 


8 


பருமன் விகிதம் : 

= L 

VA 
இயக்க ஒருமிப்பு ( Kinematic Similitude ) : மாதிரியிலும் , அசலி 
லும் நகரும் துகள்கள் ஒத்துள்ள ( homologous ) பாதையையும் , 
அந்தத் துகள்களின் திசைவேகம் , முடுக்கம் , கோணத் திசைவேகம் 
இவற்றின் விகிதங்கள் மாதிரியிலும் அசலிலும் சமமாக இருக்கு 
மானால் , அவற்றிடையே இயக்க ஒருமிப்பு இருப்பதாகக் கருதப் 
படுகிறது . எடுத்துக்காட்டாக , அசல் , மாதிரி இவைகளுடைய 
பாய்ச்சல் வலைகள் ( flow - nets ) , அவற்றின் அளவுகளைத் தவிர , 
அமைப்பில் ஒரே மாதிரியாக இருக்கும் . இயக்க ஒருமிப்பு இருக்கு 
மானால் வடிவ ஒருமிப்பு இருக்கிறது எனக் கொள்ளலாம் . 

இயக்க அளவைகளான திசைவேகம் , முடுக்கம் , பாயுவீதம் 
இயக்கப் பாகுநிலை முதலியவற்றை மாதிரி விகிதத்தாலும் , நேர 
அளவு விகிதத்தாலும் (time scale ratio ) கீழ்க்கண்டவாறு குறிக்க 
லாம் . 


298 


பாய்ம எந்திரவியல் 


Lm 


V. 


Lr 


m 


11 


திசைவேக விகிதம் V. = 


= 


* 


Vp 


معه راگا 


T 


( இதில் m , p என்ற பின்னொட்டுக்கள் முறையே மாதிரி , அசல் 
முதலியவற்றைக் குறிக்கும் . ) 


Lm 


Iso 


am 


2 
m 


முடுக்க விகிதம் a = 


= 


= 


LE 
T 


ap 


Lp 


T2 


8 


பாயுவீத விகிதம் 


em 
Q = 

lp 


Lm8 

m 
L8 
T. 


= 


L 
T 


இயக்கவிசை ஒருமிப்பு ( Dynamic Similitude ) : வடிவ , இயக்க 
ஒருமிப்புகளையுடைய அசலிலும் , மாதிரியிலும் அமைப்பில் ஒத்த 
புள்ளிகளில் தொழிற்படும் சடத்துவ விசை , சறுக்குப் பெயர்ச்சி 
விசை , புறப்பரப்பு இழுவிசை , ஈர்ப்பு விசை , மீட்சி விசை , அழுத்த 
விசை இவற்றின் தனித்தனியான விகிதங்கள் சமமாக இருக்கு 
மானால் இயக்கவிசை ஒருமிப்பு இருக்கிறதென்கிறோம் . பல பொறி 
யியற் அமைப்புகளில் மேலே குறிக்கப்பட்டுள்ள எல்லா விசை 
களும் ஒரே நேரத்தில் தொழிற்படாமலிருக்கலாம் . தொழிற்படும் 
விசைகளில் சில விசைகள் அளவில் சிறியனவாக முக்கியமில்லாமல் 
இருக்கலாம் . ஆகவே , இப்படிப்பட்ட முக்கியமில்லாத விசைகளை 
எல்லாம் புறக்கணித்துவிட்டு அந்த அமைப்பிற்குத் தேவையான 
தும் , முக்கியமானதுமான விசைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து 
அவற்றின் விகிதங்கள் அசலிலும் , மாதிரியிலும் சமமாக இருக்கும் 
படி செய்ய வேண்டியது அவசியம் . இதுபற்றி பகுதி 6-8 - ல் 
மேலும் விளக்கப்பட்டுள்ளது . 


இப்போது இயக்கவிசை ஒருமிப்பு உடைய இரண்டு உருளை 
யைச் சுற்றி பாயும் ஓட்டத்தைக் கவனிப்போம் . இது படம் 6.1.ல் 
காட்டப்பட்டுள்ளது . படத்தில் அசலும் மாதிரியும் காட்டப் 
பட்டுள்ளன. 


அமைப்பில் ஒத்த புள்ளிகளான P , M- ஐ எடுத்துக் கொள் 
வோம் . அந்தப் புள்ளிகளைச் சுற்றியுள்ள சிறிய தனிமங்களின் 


பரிமாணப் பகுப்பாய்வும் , மாதிரிச் சோதனைகளும் 


299 


இயக்கத்தை ஆராய்வோம் . தனிமத்தின் எடையைப் 

எடையைப் புறக் 
கணித்து விட்டால் , அத்தனிமம் இயக்குவதற்குக் காரணமான 


P 


அழுத்தவிசை 


M 


--- 


- 


சடத்துவ 
விசை 


மாதிரி 


பாகுநிலை 
விசை 


அசல் 
படம் 6.1 . அசலுக்கும் மாதிரிக்குமுள்ள தொடர்பு 


அழுத்த விசையும் ( pressure force ) , பொருண்மை , முடுக்கம் 
இவற்றைப் பெருக்கிவரும் சடத்துவ விசையும் தனிமத்திற் . 
தொழிற்படவேண்டியது அவசியம் . இந்த இரண்டு வகையான 
விசைகளைத் தவிர அத் தனிமத்தின் நிலைமைக்கேற்ப பாகுநிலை 
விசை , ஈர்ப்பு விசை , மீட்சி விசை , புறப்பரப்பு இழுவிசை முதலி 
யவற்றில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவை 

மேற்பட்டவை தொழிற் 
படவேண்டும் . உருளையைச் சுற்றி பாயும் பாய்ச்சலில் பாகுநிலை 
விசைதான் முக்கியமான விசை எனக் கொண்டால் தனிமத்தில் 
தொழிற்படும் விசைகளாவன : சடத்துவ விசை , அழுத்த விசை , 
பாகுநிலை விசை ஆகும் . . அசலுக்கும் , மாதிரிக்கும் இயக்கவிசை 
ஒருமிப்பு இருக்குமானால் , 


( சடத்துவ விசை ) மாதிரி_ ( அழுத்த விசை) மாதிரி 
( சடத்துவ விசை) அசல் . ( அழுத்த விசை ) அசல் 

( பாகுநிலை விசை ) மாதிரி 
( பாகுநிலை விசை) அசல் 


என்பது உண்மையாக இருக்கவேண்டும் . இதில் அழுத்த விசை 
மற்றவற்றைச் சார்ந்திருப்பதால் , மற்ற இரண்டு விசைகளும் 
ஒன்றுக்கொன்று சம விகிதத்தில் இருக்கவேண்டும் . முழுமையான 
ஒப்புமைக்கு அந்தத் தனிமத்திற் தொழிற்படும் எல்லா விசைகளை 
யும் நாம் எடுத்துக்கொள்ளவேண்டும் . ஆனால் அப்படிப்பட்ட ,, 
ஒப்புமையை அடைதல் நடைமுறையில் சாத்தியமல்ல . ஆகவே , 
முக்கியமான ஒரு விசையை மட்டும் எடுத்துக் கொள்கிறோம் .. 
இப்போது பாகுநிலை விசையை எடுத்துக்கொண்டு , 


சடத்துவ விசை 
பாகுநிலை விசை மாதிரி 


சை). 


சடத்துவ விசை 
பாகுநிலை விசை அசல் 


300 


பாய்ம எந்திரவியல் 


ஆகவே , பாகு நிலைவிசை முக்கியமாக இருக்கும்போது , அது 
சம்பந்தமான பரிமாணமற்ற 

எண்ணான ரெயினால்ஸ் 
அசலிலும் , மாதிரியிலும் சமமாக இருக்கவேண்டும் . 


எண் 


மூடிய பாய்மக் கடத்தியில் ( condinit ) பாய்மம் பாய்வதால் 
ஏற்படும் அழுத்த வேறுபாட்டை மாதிரிக் கணக்கு 6-4 - ல் , 

Ap 

VDP k 

உ 
PV2 

u D 


அல்லது 


E = 9 ( R ) 


எனப் பார்த்தோம் , இதிலிருந்து இயக்கவிசை ஒருமிப்பிற்கு 

k 
மாதிரியிலும் , அசலிலும் R , இவற்றின் மதிப்புக்கள் சமமாக 
இருக்குமானால் அசலும் , மாதிரியும் ஒப்புமை உள்ளன எனக் 
கொள்ளலாம் . எடுத்துக்காட்டிலிருந்து 

மாதிரிச் 
சோதனைக்குத் தேவையான பரிமாணமற்ற எண்களை அடைய 
பரிமாணப் பகுப்பாய்வு உதவுகிறது எனத் தெரிகிறது . 


6.10 . பரிமாணமற்ற எண்கள் ( Non - dimensional Numbers ) 

எந்திரப் பாய்ம இயலில் பரிசோதனைக்குத் தேவையான சில 
முக்கியமான பரிமாணமற்ற எண்களை மட்டும் இங்கு பார்ப்போம் . 


ஆய்லர் எண் ( Euler Number ) : சடத்துவ விசைக்கும் , முடுக்க 
விசையான அழுத்த விசைக்குமுள்ள விகிதத்தின் வர்க்கமூலம் 
ஆய்லர் எண் ஆகும் . சுழற்சியற்ற பாய்ச்சல்களில் , மற்ற விசைகள் 
தொழிற்படுவதில்லையாதலால் , முடுக்கமானது 

முடுக்கமானது அழுத்த விசை 
வேறுபாட்டால் ஏற்படுகிறது . 


L 


சடத்துவ விசை = ma = PLP = PV2L 
அழுத்த விசை = AL2 


இதில் அழுத்தச் செரிவு வேறுபாடாகும் . இப்போது , 

சடத்துவ விசை PV2L2 PV2 
அழுத்த விசை 

E2 
LpL Δρ 


V 


எனவே , ஆய்லர் எண் , E = 


MA 


Ap 
P 


பரிமாணப் பகுப்பாய்வும் , மாதிரிச் சோதனைகளும் 


301 


இந்த எண் மாதிரிச் சோதனைகளில் நேரடியாகப் பயன்படுவதில்லை . 
ஆனால் இந்த எண் அழுத்தக் கெழுவாக உருமாறித் தோன்றி , 
மற்ற விசைகளின் சம்பந்தங்களை அடைய உதவுகிறது . 


ஃப்ரூடு எண் ( Froude Number ) : புவியீர்ப்புச் சக்தியின் 
விளைவுகள் முக்கியமாக உள்ள இடங்களில் , 

அதாவது கால்வாய் 
ஓட்டம் ( open channel flow ) போன்றவைகளில் சடத்துவ 
விசைக்கும் , புவியீர்ப்பு விசைக்கும் விகிதமானது அசலிலும் , 
மாதிரியிலும் சமமாய் இருக்கவேண்டும் . இந்த விகிதத்தின் 
வர்க்கமூலம் ஃப்ரூடு எண்ணாகும் . 


V2 


PV2L2 
wLS 


gn 


V 
ஃப்ரூடு எண் , F = 

VOL 
அசல் , மாதிரி இவற்றிற்குள்ள திசைவேகம் , நேரம் , பாயுவீதம் 
போன்றவற்றிற்குள்ள தொடர்பை இந்த எண்ணின் 

மூலம் 
அடையலாம் . ஃப்ரூடு விதியின் அடிப்படையில் மாதிரி கட்டப்படு 
மானால் பாகுநிலை விளைவுகளைக் குறைக்க அந்த மாதிரி அமைப்பில் 
ரெயினால்ஸ் எண் அதிகமாக இருக்க வேண்டும் . 


மாதிரிக் கணக்கு 67. அசற் படகில் 11 பங்குள்ள மாதிரிப் 
படகு அசலின் 6 மீ / வி திசைவேகத்திற்கு ஈடான திசைவேகத்தில் 
செல்லும்போது 0-1 கிமீ.எ தடைவிசைக்குள்ளாகிறது . அசலில் 
இதற்குச் சமமான தடைவிசை என்ன ? ( ஈர்ப்புவிசை முக்கியத்துவ 
முள்ளது எனக் கொள்க . ) 


ஆய்லர் எண் மாதிரியிலும் , அசலிலும் ஒரே அளவின தாக 
இருக்கவேண்டும் . 


( 
vs ) ( + 


ஆனால் 


Px = Pm 


ஆகவே , 


App V2 
Apm Vm 


302 


பாய்ம எந்திரவியல் 


2 


2 


இப்போது ApX A விசைக்குச் சமமாகுமாதலால் , 

AppxL VALA 
Fm ApmX Lm * Vm ? 

Lm2 

Lo 
ஃப்ரூடு விதிப்படி , 


V 


2 
P 
2 


-- 


Vm 


Im 


8 


எனவே , 

Fm Lm 

Lms 
MKS முறையில் F , = ( 100 ) X001 = 10,000 AA எ = 10 டன் 
SI முறையில் F = = ( 100 ) 30.0981 = 981000 G = 981 AG . 
மாதிரிக் கணக்கு 6-8 . மாதிரி அளவுகோல் - உள்ள 

ஒரு 
மாதிரிப் படகு கடலில் இழுத்துச் செல்லப்படுகிறது . அசற் படகு 
அலையால் ஏற்படும் தடைக்கு மட்டும் உள்ளாகிறது என எடுத்துக் 
கொண்டு , அசற் படகின் வேகமான மணிக்கு 10 மைல் வேகத்திற் 
கீடான மாதிரிப் படகின் வேகம் என்ன ? 

இயக்கவிசை ஒப்புமைக்கு ஃப்ரூடு விதியைப் பயன்படுத்த 
வேண்டும் , 

V 

V 
gL 

VgL 


( * ) .- ( ) 
, 

NE 
V 


Vm = Vox 


= 10X 


= V10 = 3.16 மைல் /மணி . 


10 


மாதிரிக் கணக்கு 6-9 . 3 மீ அகலமுள்ள ஒரு வாய்க்காலில் 
நீரியற் குதிப்பு ( hydraulic jump ) ஏற்படுமா என நீரியல் ஆய்வுக் 
கூடத்தில் சோதனை மூலம் அறிய வேண்டியதிருக்கிறது . அந்தக் 
கால்வாயில் நீரின் ஆழம் 1 மீ . நீரின் திசைவேகம் 2 மீ / வி . ஆய்வுக் 
கூடத்தில் " அளவில் மாதிரி கட்டப்படுமானால் மாதிரி அமைப் 
பிற்குத் தேவையான பாயுவீதம் என்ன ? 

Q = Ax V ; Qp = 3x2x1 = 6e / M 
ஃப்ரூடு விதிப்படி , 


Lm 


em_AmxV 
Qp AsXV 


* 
Lp 


பரிமாணப் பகுப்பாய்வும் , மாதிரிச் சோதனை களும் 


303 


இப்போது , 


-- 
ஃ 2 .- (H ) 


1 


X6 = 0-019 மீ / வி 


Qn = 19 லிட்டர் / வி , 


மாதிரிக் கணக்கு 6-10 . 20 மீ அகலமுள்ள வழிகாலில் ( spill 
way ) | மீ ஆழத்தில் நீர் வழியும்போது பாயுவீதம் 35 மீ / வி ஆகும் . 
ஆய்வுக் கூடத்தில் கிடைக்கும் பாயுவீதத்தின் 

பாயுவீதத்தின் உச்சவரம்பு 
0.05 மீ / வி ஆகும் . இப்போது வழிகால்பற்றி சோதனை நடத்த 
என்ன மாதிரி விகிதத்தைக் கையாள வேண்டும் ? மாதிரி அமைப் 
பின் உயரத்தையும் , நீளத்தையும் கணக்கிடு . 


Qp = 35 மீ / வி 
Qp _A.V . Lp 
Om AmVm 


Qun = 005 மீ / வி 
Lp 


5 
Lp 

( ஃப்ரூடு விதிப்படி ) 
* 
Lm 


11 


bar 


ஃ . 


Lp 
L 


? 
= 700 

= 13-7 


20 
மாதிரி அமைப்பின் 

நீளம் = 137 = 1 + 46 மீ 

1 
வழிகாலின் மேல் நீரின் உயரம் = 137 

= 0.073 மீ . 


ரெயினால்ஸ் எண் ( Reynold s Number ) : எங்கு பாகுநிலை 
விசையின் விளைவு அதிகமாக இருக்கிறதோ அங்கு ஒப்புமைக்கு 
சடத்துவ விசை , பாகுநிலை விசை இவற்றின் விகிதமானது அசலி 
லும் , மாதிரியிலும் சமமாக இருக்க வேண்டும் . பாய்மத்தின் இயக்க 
விசைப் பாகுநிலை , சறுக்குப் பெயர்ச்சித் திரிபுவீதம் இவற்றின் 
பெருக்குத் தொகையானது பாகுநிலை விசையாகும் . ஆகவே , 
PV212 

VL 
PVL 

VL 
எனவே , ரெயினால்ஸ் எண் R = 


இதில் 1 = P 


1 


2 


304 


பாய்ம எந்திரவியல் 


இந்த எண் நிலையான குழாய் ஓட்டங்கள் , ஆழமாக மூழ்கி 
இயங்கும் அமைப்புகளின் தன்மைகள் போன்றவற்றைப்பற்றி 
ஆராயப் பயன்படுகிறது . 


மாதிரிக் கணக்கு 6-11 . ஓர் நீர்ப்புழலில் ( water tunnel ) 1:10 
மாதிரி விகிதமுள்ள ஒரு இருபரிமாண உருளையின் உதவியால் , 
அசலில் 0 ° C வெப்பநிலையில் மணிக்கு 400 கிமீ திசைவேகத்தில் 
வீசும் காற்றால் உண்டாகும் விளைவுகளைப் பற்றி ஆராயப்படுகிறது . 
மாதிரி உருளையின் விட்டம் 30 மிமீ . நீர்ப்புழலில் 40 ° C வெப்ப 
நிலையிலுள்ள நீர் எந்த வேகத்தில் மாதிரியைத் தாக்க வேண்டு 
மெனக் கணக்கிடு . மாதிரியில் 0-1 மீ நீளத்தில் இழுவிசை 3 கிகிஎ 
இருக்குமானால் அசலில் 1 மீ நீளத்தில் என்ன இழுவிசை இருக்கும் ? 

மாதிரியிலும் அசலிலும் ரெயினால்ஸ் எண் சமமாக இருக்க 
வேண்டும் . 


V.mdm 


Vod, 


V = 400 கிமீ /மணி 
Sp = 0 • 1302 செமீ / வி 
vm = 0 • 00662 செமீ / வி 


Pm 


. 


de imve 


Vm 


d Vm 
dm " p 


0.0062 
= 10x X 400 = 203-2 கிமீ / மணி 

0 • 1302 


1 மீ நீள அளவுள்ள அசல் உருளையில் ஏற்படும் விசையானது , 


2 


-- 


FF 
F. 


Vs2 PA LA 
Vm2 Pm Lm 


400 

2 

0-1327 
X 

x 10 = 0.57 
203-2 ) 101.1 


Fo = 3x0•57 = 1-71 கிகி எ ( 16 • 8 நி ) 


மாதிரிக் கணக்கு 612. அமுக்கமற்ற பாய்ம ஓட்டத்திற்கு 
நேரம் , திசைவேகம் , விசை இவற்றின் விகிதங்களை ரெயினால்ஸ் 
விதிப்படி வருவி . 


சடத்துவ விசை விகிதம் = P ?V = Lr " = P: T , 2 


L.2 
பாகுநிலை விசை விகிதம் = HT 


பரிமாணப் பகுப்பாய்வும் , மாதிரிச் சோதனைகளும் 


305 


இயக்கவிசை 
சமனாக்கினால் , 


ஒப்புமைக்கு இரண்டு 


விகிதங்களைச் 


P.L * _HLLa 
T Tr 


Lr 2 


நேர விகிதம் 


T = 


திசைவேக விகிதம் 


V. 


L 
T = LL 


끓 


விசை விகிதம் 


3 


F == P:+ = P.> : 


மாக் எண் ( Mach Number ) : அழுத்த வேறுபாட்டால் குறிப் 
பிடத்தக்க அளவு அடர்த்தி மாறுபடுமானால் , மாதிரிச் சோதனை 
களில் சடத்துவ விசைக்கும் , மீட்சி விசைக்குமுள்ள விகிதத்தின் 
வர்க்கமூலம் அசலிலும் , மாதிரியிலும் சமமாக இருக்கவேண்டும் . 
பாய்மத்தின் மீட்சிக் குணகம் , பரப்பு இவற்றின் பெருக்குத் 
தொகை மீட்சி விசையாகும் . எனவே , 

PV2 L2 
L 
V2 

E 
P 


ELA 


V 


எனவே , மாக் எண் 


M = 


VE 
MF என்பது 


அத்தியாயம் 1 - ல் 


ஊடகத்தில் 


ஏற்படும் 


மாக் 


எண் 


ஒலியின் வேகம் எனப் பார்த்தோம் . விமான மாதிரிகளைக் காற்றுப் 
புழலில் சோதிக்கவும் , நீருக்கு அடியில் டார்பிடோ ( torpedo )) 
என்ற வெடிகுண்டு செல்வது பற்றி ஆராயவும் , காற்ற முக்கி ( air 
compressor ) பற்றிய ஆய்வுகளிலும் இந்த 
பயன்படுகிறது . 

வெபர் எண் ( Weber Number ) : எங்கு புறப்பரப்பு இழுவிசை 
யின் விளைவுகள் அதிகமாக இருக்கின்றனவோ , அங்கு மாதிரிச் 
சோதனைகளில் வெபர் எண் பயன்படுத்தப்படுகிறது . சடத்துவ 

பா . எ . - 20 


306 


பாய்ம எந்திரவியல் 


விசை , புறப்பரப்பு இழுவிசை இவற்றின் வர்க்கமூலமே வெபர் 
எண்ணாகும் . 


Va 


PV2L2 

OL 


PL 


V 


எனவே , வெபர் எண் W = 


ச 


N 


PL 


கால்வாய்களில் ஏற்படும் நுண்புழை அலைகள் ( capillary 
waves) , மண்ணில் ஏற்படும் நுண்புழை இயக்கம் , இடுக்குகளில் 
ஏற்படும் நுண்புழை ஏற்றம் இவ்வாறான நிலைமைகளைப் பற்றிய 
ஆராய்ச்சிகளில் வெபர் 

அவசியமாகும் . நுண்புழை 
விளைவுகளைத் தவிர்க்க மாதிரி அமைப்புகள் உருவத்தில் பெரியன 
வாக இருக்க வேண்டும் . 


எண் 


தோமா எண் ( Thoma Number ) : நீரானது மிகக் குறைவான 
அழுத்தத்தில் வளிமண்டல வெப்பநிலையில் தானாகவே ஆவியாக 
மாறும் இயல்புடையது எனக் கண்டோம் . கொடுக்கப்பட்டுள்ள 
வெப்பநிலையில் பாய்ம ஓட்டத்தில் அழுத்தமானது எந்த இடத் 
திலும் ஆவி அழுத்தத்தை ( vapour pressure ) அடைந்தால் , 
நீரானது ஆவியாக மாறுகிறது . இவ்வாறு ஆவியாக மாறும் 
எண்ணற்ற ஆவிக் குமிழ்கள் ( vapour bubbles ) நீரோட்டத்தின் 
அழுத்தம் அதிகமான பகுதிக்கு வந்தவுடன் எந்த விதமான 
முன்னறிவிப்பின்றி திடீரெனச் சுருங்கி , மறுபடியும் நீராக மாறு 
கிறது . இவ்வாறு ஆவிக் குமிழ்கள் நீர்த்திவலைகளாகத் திடீரென 
மாறுவதால் அமைப்புகளில் அதிர்ச்சி ( vibration ) ஏற்படுகிறது . 
இந்தத் திடீர் 

மாற்றத்தால் அதிகப்படியான அழுத்தம் 
உண்டாவதால் அமைப்பின் சுவர்கள் அரிக்கப்படுகின்றன . 
மேலும் இந்நிகழ்ச்சி நீரியல் எந்திரங்களில் ஏற்படுமானால் 
அதன் வழிபாயும் நீரின் வீதமும் , எந்திரத்தின் திறமையும் 
குறைகின்றன . இந்த நிகழ்ச்சி எந்த நிலைமையில் எந்த இடத்தில் 
நிகழும் என்று திட்டமாகக் கொள்கை அடிப்படையில் இன்னும் 
அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே , சோதனை முறை மூலமே 
அறியவேண்டியதிருக்கிறது . அசல் எந்திரங்கள் அல்லது அசல் 
நீரியற் கட்டிட அமைப்புகளில் இந்த நிகழ்ச்சி எந்த நிலைமையில் 
ஏற்படும் எனக் கண்டறிய தோமா ( Thoma ) என்ற ஜெர்மானியப் 
பொறியாளர் ஒரு எண்ணைக் கண்டறிந்தார் . அந்த எண்ணின் 
மதிப்பு அசலிலும் மாதிரியிலும் ஒரே அளவின தாக இருக்கும் . 


பரிமாணப் பகுப்பாய்வும் மாதிரிச் சோதனைகளும் 


307 


மாதிரியிலும் அசலிலும் மாறுநிலை ( critical value ) க்குக் குறைவாக 
இந்த எண் இருக்கக்கூடாது . இந்த எண்ணானது , 

ho - hy 

V2 
2g 


இதில் 


ஏ - தோமா எண் 
h . - அழுத்தத் தலைப்பு 
hy - திரவத்தின் ஆவியழுத்தத் தலைப்பு 
V2 
2g 

- திசைவேகத் தலைப்பு ஆகும் . 


60 


மாதிரிக் கணக்கு 613. ஒரு வழிகாலின் மேல் பாயும் நீரின் 
ஆழம் 5 மீ . பகுதி திறந்திருக்கும் வழிகால் கதவின் ( spillway gate ) 
அடியில் குழிதல் ( cavitation ) ஏற்படுமா என்று மாதிரிச் சோதனை 
கள் மூலம் தீர்மானிக்க வேண்டியதிருக்கிறது . நீர்த்தேக்கத்தி 

1 
லுள்ள நீரின் ஆவியழுத்தம் 55-3 மிமீ பாதரச உயமாகும் . 
மாதிரி அளவுகோலில் கட்டப்பட்டுள்ள மாதிரி அமைப்பில் குழித 
லின் விளைவுகளை உண்டாக்க என்ன அழுத்தம் வேண்டும் . 
மாதிரிக்குப் பயன்படும் நீரின் ஆவியழுத்தம் 31-8 மிமீ பாதரச 
உயரமாகும் . 
மாதிரியிலும் அசலிலும் தோமா எண் சமமாக 

சமமாக இருக்க 
வேண்டும் . 

h = 10-33 மீ நீர் உயரம் (வளிமண்டல அழுத்தம் ) 

55-3x13-6 
hy 
1000 

= 0-75 மீ நீர் உயரம் 


H = 5 மீ 


ஆகவே , 


10-33-0.75 

5 


9.58 

5 


= 1916 


31-8x13-6 
மாதிரியில் , hv = 

= 0-43 மீ நீர் உயரம் 
1000 


5 
H = 

60 


= 


1 

மீ 
12 


308 


பாய்ம எந்திரவியல் 


எனவே , மாதிரியைச் சுற்றியுள்ள அழுத்தம் . - வானது 

h . - 0-43 
1.916 = 

1 


12 


1 
h , = 1-916 x + 0-43 = 0.59 மீ தனி நீர் உயரம் . 

12 


ஆகவே , இந்த மாதிரி வழிகாலானது 0.59 மீ நீர்த் தனி உயரத் 
தில் அமைக்கப்பட்டால் குழிதலை ஒப்புமை செய்யமுடியும் . 


ரெயினால்ஸ் , ஃப்ரூடு விதிகளின் அடிப்படையில் 

சில 
அளவைகளின் மாதிரி அளவுகோல் ( model scale ) அட்டவணை 
62 - ல் கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றை அடையும் விதத்திற்கு 
மாதிரிக் கணக்கு 6.12 - ஐப் பார்க்க . 


அட்டவணை 6.2 


அளவைகள் 


ரெயினால்ஸ் 
விதிப்படி 


ஃப்ரூடு 
விதிப்படி 


NS 


திசைவேகம் 


VgrL 


Lr 


2 


L 


நேரம் 


VE 


I 


gr 


3 2 


முடுக்கம் - 


2 


gr 


Lr2 


த 


LL 


பாயுவீதம் 


L. 


Mgr 


விசை 


P.V - 2 


Prg | L 

; 8 


Pry ? 


அழுத்தச் செரிவு 


Prs - L . 


L2 


மாதிரிக் கணக்கு 6 14 . ஒரு கால்வாயிலுள்ள சொரசொரப்பு 
0-018 மிமீ ஆகும் . 1.64 அளவுள்ள மாதிரியில் இந்தச் சொர 
சொரப்பு என்ன அளவுள்ளதாக இருக்கவேண்டும் ? 


பரிமாணப் பகுப்பாய்வும் மாதிரிச் சோதனைகளும் 


309 


மானிங் வாய்பாடுப்படி , 


Ris } 
V = 

N 


No 


இதில் V திசைவேகத்தையும் , R நீரியலாரத்தையும் , S சரிவையும் , 
N சொரசொரப்பின் அளவையும் குறிக்கும் . இப்போது 

V 
NA 

Lp Vm 
ஃப்ரூடு விதிப்படி , 

V. 

Ip 
V. 

Lm 


- X ; - (( ; ) 
- மாதிரிச் சொரசொரப்பின் அளவு= 0-018x ( 52 


. 


= 0.009 மிமீ . 


69. பகுதி மூழ்கிய பொருள்கள் 

கப்பலில் ஏற்படும் இழுவிசையை மாதிரியிலிருந்து தெரிந்து 
கொள்ள வேண்டுமானால் ஒரே சமயத்தில் ரெயினால்ஸ் விதியை 
யும் ஃப்ரூடு விதியையும் பயன்படுத்த வேண்டியதிருக்கிறது , 
ஃப்ரூடு விதிப்படி , 


110 


1,-MA 


Lm 
Lp 


. 


ரெயினால்ஸ் விதிப்படி , 

Vm_vm Lp 
V. 

VpLm 


P 


எனவே , கப்பலுக்கான மாதிரி விதியானது , 

Lm 
P 


";-(E ) 


== 


மேலே உள்ள சமன்பாட்டைப் பூர்த்தி செய்யும்படி மாதிரிக் 
கான திரவத்தை எப்போதும் தேர்ந்தெடுக்க முடியாது . எனவே , 
மாதிரியானது எதன் விளைவு அதிகமாக இருக்கிறதோ அதற்குச் 
சோதிக்கப்படுகிறது . இதைக் கீழ்க்கண்ட எடுத்துக்காட்டால் 
விளக்குவோம் , 


310 


பாய்ம எந்திரவியல் 


மாதிரிக் கணக்கு 6 15 . 500 மீ நீளக் கப்பலின் மாதிரி 10 மீ 
நீளமுள்ளது . இந்த மாதிரியைச் சுத்த நீரில் 3 மீ / வி திசைவேகத் 
தில் இழுத்துச் செல்லும்போது ஏற்படும் தடைவிசை 10 : 5 AA எ 
ஆகும் . பரப்பில் ஏற்படும் தடையின் மதிப்பு F = c ¢ AV2 என்ற 
சமன்பாட்டால் கொடுக்கப்படுகிறது . இதில் cr என்ற தடைக் 
கெழுவின் மதிப்பு மாதிரியிலும் , அசலிலும் முறையே 0.0025 , 
0 • 0015 ஆகும் . மாதிரியில் ஈரப் பரப்பு ( wetted area ) 20 மீ . 
அந்தக் கப்பலில் ஏற்படும் மொத்த இழுவிசையையும் , அதைச் 
செலுத்தத் தேவைப்படும் திறனையும் கணக்கிடு . கப்பலிலுள்ள 
எந்திரத்தின் திறம் 0 • 9 எனக் கொள்க . 


மாதிரியின் பரப்பில் ஏற்படும் தடை 

= 0.0025x 20x3 : = 4 • 50 கிகிஎ 


அலையால் ஏற்படும் தடை = 10-5-4-5 = 5 5 AA எ 
ஃப்ரூடு விதியைப் பயன்படுத்தி , 

( Fw } m_ Pm ( Lm 
( Fw ) p P , | Lp 


3 . 


( 4 ) 
( 


8 


1 10 
1:04 500 


50018 


ஆகவே , கப்பலில் ஏற்படும் அலை இழுவிசை = 5-5 x 


10 


x1-04 


= 7,15,000 கிகிஎ 
இப்போது 

As = 502 X 20 = 50,000 மீ 2 
V = = 50Vm = 50x32 

V = 21 : 15 மீ / வி 
கப்பலின் பரப்பில் ஏற்படும் தடைவிசை 

= 0-0015x AsXV: 2 
= 0-0015x50000x21-152 

= 33750 கிகிஎ 
வினை 

= (7,15,000 + 33,750 ) x 21:15 
= 15-8x 108 மீ.கிகிஎ / வி 


பரிதிறன் 


15-8x 10 % 

= 23-4x 104 
0-9X75 


பரிமாணப் பகுப்பாய்வும் மாதிரிச் சோதனைகளும் 


311 


6:10 . உருத்திரிந்த மாதிரிகள் ( Distorted Models ) 

ஆறுகள் , துறைமுகங்கள் போன்றலைகளில் மாதிரிகளில் 
கிடை அளவு எந்த விகிதத்திற்குக் குறைக்கப்பட்டிருக்கிறதோ 
அதே விகிதத்திற்குச் செங்குத்து அளவும் குறைக்கப்பட்டால் 
அந்த மாதிரிகளில் செங்குத்து ஆழங்கள் மிகக் குறைவாக இருக் 
கும் . அவ்வளவு குறைவான ஆழங்கள் உள்ள மாதிரிகளில் பிழை 
யின்றி சோதனைகள் நடத்துவது கடினம் . ஆகவே , செங்குத்து 
அளவை அதிகரிக்க வேண்டிய அவசியமேற்படுகிறது . எனவே , 
இப்படிப்பட்ட மாதிரிகளில் கிடை , செங்குத்து என இரண்டு வித 
மாதிரி அளவுகோல்கள் கையாளப்படுகின்றன . இவ்வாறு இரண்டு 
வித அளவுகோல்களை நிலையற்ற அடித்தளமுடைய ( movable bed ) , 
நிலையான அடித்தளமுடைய ( fixed bed ) மாதிரிகளில் பயன்படுத்த 
லாம் . இப்படி இரண்டுவித மாதிரி அளவுகோல்களைப் பயன் 
படுத்துவதின் அனுகூலங்களாவன : ( 1 ) அடித்தளங்களிலுள்ள 
மண்ணை நகரச் செய்யத் தேவையான இழுவிசை உண்டாகிறது . 
( 2 ) ஆழங்களின் மதிப்பு அதிகமாக இருக்குமாதலால் , அவற்றை 
பிழையில்லாமல் அளக்க முடியும் . ( 3 ) மாதிரி அமைப்பில் 
நீரோட்டமானது கொந்தளிப்புத் தன்மையுடையதாக இருக்க 
வேண்டியது அவசியம் . ஆழம் அதிகமாவதால் ரெயினால்ஸ் எண் 
ணின் மதிப்பு அதிகமாகிறது . எனவே , கொந்தளிப்பு ஓட்டம் ஏற் 
படுவது சாத்தியமாகிறது . ( 4 ) புறப்பரப்பு இழுவிசையின் விளைவு 
கள் புறக்கணிக்கத்தக்க அளவு சிறியனவாக இருக்கும் அல்லது 
அவ்விளைவுகள் ஏற்படாது . அதேபோல் பிரதியனுகூலங்களாவன : 
( 1 ) உருத்தரிந்த மாதிரிகளில் சொரசொரப்பு அதிகமாக இருக்கு 
மாதலால் , திசைவேகப் பகிர்வு , அழுத்தப் பகிர்வு முதலியன மிகத் 
திரிந்து காணப்படுகின்றன . ( 2 ) கரைகள் மிகச் செங்குத்தாக 
இருக்க வேண்டியதிருப்பதால் மாதிரி அமைப்புகளைக் கட்டுவது 
கடினம் . ( 3 ) அலைகள் , அலைகளின் விளைவுகளை மாதிரி மூலம் 
கண்டறிவது முடியாது . ( 4 ) அசல் அமைப்பிலிருந்து தேவையான 
புள்ளி விபரங்கள் பல நிலைமைகளுக்குக் கிடைக்காவிட்டால் , 
மாதிரி அமைப்பைச் சரியாக நிர்ணயிக்க முடியாது . ( 5 ) மாதிரிச் 
சோதனையின் முடிவுகளை அசலில் பயன்படுத்தும் போது அவற்றை 
இடைச் செருகவோ ( interpolate ) அல்லது வெளிச்செருகவோ 
( extrapolate ) முடியாது . 


நிலையற்ற அடித்தளங்களை உடைய மாதிரி அமைப்புகளி 
லிருந்து , அசல் அமைப்பில் பொதுவாக என்ன நிகழக்கூடும் என 
அறிய முடியுமேயல்லாது , எவ்வளவு , எந்த இடத்தில் நிகழும் 
என்று திட்டமாகக் கூறமுடியாது . 


312 


பாய்ம எந்திரவியல் 


உருத்திரிந்த மாதிரிகளில் பயன்படுத்தப்படும் சில அளவுகோல் 
விகிதங்கள் கீழே வருவிக்கப்பட்டுள்ளன . 


x 


கிடைஅளவுகோல் 1 : x ஆக இருக்கட்டும் . இப்போது 

1 

Lp 
செங்குத்து அளவுகோல் 1 : y ஆக இருக்கட்டும் , இப்போது 

hm 1 

y 


--- 


எனவே , 


செங்குத்து அளவுகோல் 
கிடை அளவுகோல் 


|| A 
* 


X 


இப்போது 


Vm 
V. 


hm 


1 


M 


= 


Vy 


1 


- 


1 


-- 


Nh 
Am _bm hm 
As bphy 
Qm_Am V. 
Qp 

A.V. 


X 


} 


xy 


xyz 


Lm 


T. 


Vo 


Ny 


TO 


Lp 
V , 


f\ssls|als 


hm 
Lm 
hy 


* 


Sm 
SE 


X 


|| 


y 


Lp 


*;-(8 ;) (3 )( .)- , ( ) 


பாயுவீதம் , நேரம் , சரிவு போன்ற நீரியற் அளவைகளையும் திரித்து 
மாதிரிகளை அமைக்கலாம் . 


பரிமாணப் பகுப்பாய்வும் மாதிரிச் சோதனைகளும் 


313 


மாதிரிக் கணக்கு 6 16 . 

300 மீ நீளம் 4 மீ உயரமுள்ள ஒரு 
அணைக்கட்டில் 1 மீ உயரத்தில் 500 மீ / வி அளவு நீர் வழிந்தோடு 
கிறது . இந்த அணைக்கட்டின் மாதிரியை ஆய்வுக்கூடத்தில் 0.6 மீ 
அகலம் , 0 • 3 மீ உயரமுள்ள ஓர் நீர்க்காலில் ( fume ) கட்ட வேண்டிய 
திருக்கிறது . ஆய்வுக் கூடத்திலுள்ள அதிகப்படியான பாயுவீதம் 
0-15 லி / வி ஆனால் , இந்த மாதிரி அமைப்பின் கிடை , செங்குத்து 
அளவுகோல்கள் என்ன ? 


மாதிரியிலும் , அசலிலும் சொரசொரப்புத் தன்மைகள் 
ஒத்தனவாக இருக்கின்றன என எடுத்துக்கொள்வோம் . நீர்க் 
காலின் அகலம் 06 மீ . அணைக்கட்டின் நீளம் 300 மீ . நீர்க்காலின் 
முழு அகலத்திற்கும் மாதிரியைக் கட்டினால் கிடை அளவுகோல் 

1 
11500. செங்குத்து அளவுகோல் ஆக இருக்கட்டும் , 


Q = 500 மீ / வி 


Qm = 15 லி / வி 


8: = 4; ; 4 (Kr ) (s ) 


15 

1 13/500 ) 
500,000 500y 
500y | y 

} 


mla 


6 
150500113 
500,000 


= 


|} 


1 
29 


1 
செங்குத்து அளவுகோல் = 

29 


400 
ஆகவே , மாதிரியின் உயரமானது = 

29 


13.8 செமீ . 


இது நீர்க்காலின் ஆழத்திற்குக் குறைவாக இருப்பதால் இந்த 
மாதிரி அமைப்பு சாத்தியம் . 


6-11 . மாதிரிச் சோதனையின் கட்டுப்பாடுகள் ( Limitations of Model 

Study ) 
நீரியல் , பாய்ம எந்திரவியல் இவற்றின் அடிப்படைக் 
கொள்கைகளின் உதவியால் மாதிரிச் சோதனைகளிலிருந்து கிடைக் 
கும் புள்ளி விபரங்களை நாம் விளக்க அல்லது அறிய முயல 
வேண்டும் . எந்த மாதிரியும் முழுக்க முழுக்க ஒப்புமை உடைய 
தல்ல . எல்லா மாதிரி அமைப்புகளிலும் இயக்கவிசை ஒருமிப்பை 


314 


பாய்ம எந்திரவியல் 


பகுதியளவே அடையமுடிகிறது . உருத்திரிந்த மாதிரிகளில் உருவ 
ஒருமிப்பைக்கூட அடைய முடிவதில்லை . ஆகவே , மாதிரிகளுக்கும் 
அசல்களுக்குமிடையே அளவுகோல் விளைவு ( scale effect ) என்று 
அழைக்கப்படும் திரிபு நிகழ்வது இயல்பே . அளவுகோல் விளைவின் 
மதிப்பை அனுபவத்திலும் , மாதிரியை அமைப்பதில் எடுத்துக் 
கொண்ட தற்கோளிலிருந்தும் நிதானிக்க முடியும் ; துல்லியமாக 
மதிப்பை அடைய முடியாது . பகுதி மூழ்கியுள்ள அமைப்புகளைப் 
பற்றிய மாதிரிச் சோதனைகளில் கொள்கை அடிப்படையான புள்ளி 
விபரங்களையும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது 
என மாதிரிக் கணக்கு 6-15 - ல் பார்த்தோம் . மாதிரி அமைப்பின் 
அளவும் மிக முக்கியம் ; மிகச் சிறிய 

மாதிரி அமைப்பை 
நிர்மாணிக்க செலவு குறைவாக ஆனாலும் , அவை உண்மை 
நிலையை விளக்க முடியாமல் போகலாம் . நீரியற் எந்திரங்களின் 
மாதிரிகளைச் செய்யும் போது , அவற்றின் சுழலும் பாகங்கள் 
250 மிமீ விட்டத்திற்குக் குறைவாக இல்லாமல் இருக்க வேண்டும் . 
மிகச் சிறிய மாதிரி அமைப்புகளில் ஒப்புச் சொரசொரப்பு அசலை 
விட அதிகமாகிறது . அதனால் உராய்வால் ஏற்படும் ஆற்றலிழப்பு 
மாதிரிகளில் அதிகமாகி அவற்றின் திறம் குறையலாம் . இந்த 
நிலைமை நீரியற் எந்திரங்கள் பற்றிய மாதிரிகளில் நிகழ்கிறது . 


6:12 . மாதிரி அளவு கோலைத் தேர்ந்தெடுத்தல் 

மாதிரி அளவுகோல் அல்லது மாதிரி அளவு வீதம் சோதனைக் 
கூடத்திலுள்ள வசதிகளைப் பொருத்தது . சோதனைக்கூடத்தில் 
இட அமைப்பு உச்சப் பாயுவீதம் , தலைப்பு , அளக்கும் கருவிகளின் 
துல்லிதம் இவற்றைப் பொருத்தது . இவற்றின் சில அம்சங்கள் 
அங்காங்கே மாதிரிக் கணக்குகளில் விளக்கப்பட்டுள்ளன . 


நீரியற் கட்டட அமைப்புகளில் மாதிரி விகிதம் 1:10 முதல் 
1.100 வரை 

கையாளப்படுகிறது . துறைமுகம் , நதி போன்ற 
வற்றிற்குக் கிடை அளவுகோல் 1:50 முதல் 1 : 10,000 வரையும் , 
செங்குத்து அளவுகோல் 1:10 முதல் 1 : 100 வரையும் இருக்கலாம் . 
பொதுவாக கிடை , செங்குத்து அளவுகோல்களின் வேறுபாடு 
2 முதல் 10 மடங்குக்கு அதிகமில்லாது இருத்தல் நலம் . வேறு 
வழியில்லாத நிலைமைகளுக்கு மட்டும் அதைவிட அதிகமான 
வேறுபாடு கையாளப்படுகிறது . 


நிலையற்ற அடித் தளங்களையுடைய மாதிரி அமைப்புகளில் 
இழுவிசையும் , கொந்தளிப்புத் தன்மையும் பெரிய 
பெறுகின்றன. பொதுவாக , இழுவிசைக்குத் தேவையான கன 


பங்கு 


பரிமாணப் பகுப்பாய்வும் மாதிரிச் சோதனைகளும் 


315 


மில்லாத சோதனைப் பொருள்கள் கிடைப்பதில்லை. ஆகவே , 
மாதிரி அமைப்புகளில் இழுவிசையின் மதிப்பை அதிகரிக்க மாதிரி 
அமைப்பையே சாய்க்கலாம் . பாயுவீதம் , நேரம் , சரிவு முதலிய 
வற்றை 

மாற்றி மாற்றி சோதனைகள் மூலம் மாதிரி அளவு 
கோல்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன . இதற்கு ஆழ்ந்த அனுபவமும் 
தீர்ந்த அறிவும் அவசியம் . இப்படிப்பட்ட மாதிரி அமைப்புகளை 
உண்டாக்குவது இன்னும் ஒரு ‘ கலை யாகவே இருக்கிறது . இவ்வாறு 
மாதிரி அளவுகோல்களைச் சோதனைகளின் அடிப்படையில் 
நிர்ணயிப்பதற்குச் சோதனை முறை எனப்பெயர் . 


பயிற்சிக் கணக்குகள் 


6-1 . கீழ்க்கண்டவற்றின் பரிமாணங்களைத் தீர்மானி : 

Riss 2F P VL VDP 
N PAV2 TV 

TV w2DP ப 


சார்ந்தது . 


62. ஒரு குழாயில் பாய்ந்து கொண்டிருக்கும் பாய்மத்தைத் 

திடீரென்று நிறுத்துவதால் ஏற்படும் அழுத்த உயர் 
வானது , 

அப்பாய்மத்தின் அடர்த்தி , திசைவேகம் , 
அந்தப் பாய்மத்தில் ஏற்படும் ஒலிவேகம் இவற்றைச் 

பரிமாணப் பகுப்பாய்வு முறையில் 
அவற்றின் சார்பை வருவி . 
6-3 . ஒரு சிறிய விட்டமுள்ள குழாயில் ஏற்படும் நுண்புறை 

ஏற்றமானது திரவத்தின் பரப்பு இழுவிசை, அடர்த்தி , 
புவியீர்ப்பு முடுக்கம் முதலியவற்றை சார்ந்தது . இது 
பற்றிய சோதனையை எவ்வாறு நடத்தி ஒழுங்கு படுத்து 
வாய் என்பதை விவரி . 


64. ஒரு தகடானது முழுவதும் மூழ்கிய நிலையில் நீரில் 

இழுத்துச் செல்லப்படுகிறது . இந்த இழுவிசையானது , 
நீரின் அடர்த்தி , பாகு நிலை , இழுத்துச் செல்லப்படும் 
வேகம் , தகட்டின் பரப்பு இவற்றைப் பொருத்தது . 
சோதனைகளிலிருந்து கிடைக்கும் புள்ளி விபரங்களை 

எவ்வாறு வரைபடங்கள் மூலம் விளக்குவாய் ? 
6.5 . ஒரு குழாயில் ஏற்படும் படல ஓட்டத்தினால் 1 நீளத்தில் 

ஏற்படும் அழுத்த வேறுபாடு A ஆகும் . இந்த அழுத்த 
வேறுபாடானது , 

பாய்ம இயக்கவிசைப் பாகு நிலை ,, 
சராசரித் திசைவேகம் இவற்றை சார்ந்திருக்குமானால் 
இந்த வேறுபாடுகளுக்கிடையேயுள்ள சார்பைக் காண் . 


316 


பாய்ம எந்திரவியல் 


6-6 . ஒரு டர்பைனில் ( turbine ) ஏற்படும் இரட்டைத் திருப்பு 

திறனானது பாயுவீதம் Q , தலைப்பு h , கோணத் திசை 
வேகம் ம , அலகு பருமனெடை W , திறம் 7 இவற்றைப் 
பொருத்தது . இரட்டைத் திருப்புதிறனுக்கான சமன் 
பாட்டை வருவி . 


67. படல ஓட்டத்தின் நிலைப்பாடானது ( stability ) பாய்மத் 

தின் அடர்த்தி P , இயக்கவிசைப் பாகுநிலை 4 , திசை 
வேகச் சரிவு , எல்லையிலிருந்து உள்ள தூரம் இவற்றைப் 
பொருத்தது எனக் கருதப்படுகிறது . பரிமாணப் பகுப் 
பாய்வின் மூலம் நிலைப்பாட்டு எண்ணை வருவி . 


6-8 . ஒரு 


காற்றாடி ( fan) யின் திறமான 1 , அக்காற்றாடி 
கடத்தும் பாய்மத்தின் இயக்கவிசைப் பாகுநிலை , 
அடர்த்தி P , கோணத் திசைவேகம் ய , சுழலியின் 
விட்டம் D , பாயுவீதம் Q இவற்றைப் பொருத்தது . 
7 - வைப் பரிமாணமற்ற எண்களால் விளக்குக. 


69. D விட்டமுள்ள குழாயின் வழியாகப் பாயும் பாய்மத்தின் 

வீதத்தை அளக்க வெஞ்சுரிமானி பயன்படுத்தப்படுகிறது . 
அந்த மானியின் தொண்டையின் விட்டம் d . அந்த 
மானியின் நுழைவாயிலுக்கும் தொண்டைக்குமுள்ள 
தூரம் 1. சொரசொரப்புக் கெழு k . பாய்மத்தின் 
அடர்த்தி P , இயக்கவிசைப் பாகு நிலை 4 ஆகும் . அந்த 
மானியின் பாயு வீதத்தைக் கட்டுப்படுத்தும் பரிமாண 
மற்ற எண்களை வருவி . 


6.10 . மையம் விட்டு விலகும் காற்றூதி ( centrifugal blower ) 

ஒரு குறிப்பிட்ட கோணத் திசைவேகத்தில் சுழல்கிறது . 
காற்றின் அமுக்கத்தையும் எடுத்துக் கொண்டு அமைப் 
பில் ஒத்த ஊதிகளில் பரிசோதனை நடத்தும் முறையை 
விளக்குக . 


6-11 . ஒரு 

பாய்மப் பொருத்தி ( fluid coupling ) கடத்தும் 
இரட்டைத் திருப்புதிறனின் அளவானது பாய்மத்தின் 
அடர்த்தி P , இயக்கவிசைப் பாகுநிலை ப , பாய்மத்தின் 
கன அளவு V , கோணத் திசைவேகம் ம , பொருத்தியின் 
விட்டம் D , நழுவல் ( slip ) S இவற்றைச் சார்ந்தது . 
இரட்டைத் திருப்புதிறனுக்கும் , மற்றவற்றிற்குமுள்ள 
சார்பை வருவி . 


பரிமாணப் பகுப்பாய்வும் மாதிரிச் சோதனைகளும் 


317 


6:12 . ஒரு கடற்சுவரின் மாதிரி 1:20 அளவு விகிதத்தில் கட்டப் 

பட்டுள்ளது . மாதிரி அமைப்பில் 1 மீ நீளத்தில் ஏற்படும் 
விசை 50 கிகிஎ ஆனால் , இந்த விசை அசலில் எந்த 
அளவில் இருக்கும் ? 


6-13 . ஒரு நதியிலுள்ள பாலத்தூணின் ( pier ) அகலம் 1 மீ . 

நதியில் நீர் 3 மீ ஆழத்தில் 2.5 மீ / வி திசைவேகத்தில் 
ஓடிக் கொண்டிருக்கிறது . 1:10 மாதிரி அமைப்பில் 
இதற்குச் சமமான திசைவேகம் என்ன ? அந்தப் பாலத் 
தூணில் ஏற்படும் அழுத்த விசையின் மதிப்பு மாதிரியில் 
0 • 3 AA எ ( 2 • 9G ) ஆனால் , அசலில் அதற்கு ஈடான விசை 
என்ன ? 


6-14 . கணக்கு 6 13 - ல் மாதிரியில் பாலத்தூணிலுள்ள பின் 

னுயர்வு ( aflux ) 1 மிமீ என்றிருந்தால் அசலில் எவ்வள 
வாக இருக்கும் ? 


6-15 . 1:20 மாதிரி அளவுகோல் உள்ள மாதிரி அசைவிலாக் 

குட்டையில் ( stilling basin ) நீரியிற் குதிப்பு 0-2 மீ உயர 
முள்ளது . அசலில் நீரியிற் குதிப்பின் உயரமென்ன ? 
மாதிரியில் ஏற்படும் ஆற்ற லிழப்பு 0.1 பரி 
திறனானால் ( 0 * 07 கிவா ) அசலில் அதன் மதிப்பு என்ன ? 


6:16 . 1 : 8 மாதிரி அளவுகோலுள்ள கப்பல் சுத்தநீரில் 2-5 மீ / வி 

வேகத்தில் செல்லும் போது ஏற்படும் அலைத் தடைவிசை 
2 கிகிஎ ஆகும் . மாதிரியிலுள்ள இந்தத் திசைவேகத் 
திற்கு ஈடான திசைவேகம் அசலில் என்ன ? கப்பல் 
கடலில் செல்லும்போது ஏற்படும் அலைத் தடைவிசை 
என்ன ? 


6-17 , 0.5 தொண்டை விகி தமுள்ள வெஞ்சுரிமானியில் 3 • 0 மீ / வி 

திசைவேகத்தில் 20 ° C வெப்பநிலையிலுள்ள நீர் பாய் 
கிறது . இந்த மானியின் குணங்களை மாதிரிச் சோதனை 
கள் மூலம் அறிய வேண்டியதிருக்கிறது . சோதனைக் 
கூடத்திலுள்ள குழாயின் விட்டம் 0-15 மீ ஆக இருக்கு 
மானால் , அக்குழாயின் ( 1 ) 20 ° C நீர் ( 2 ) 30 ° C காற்று 
இவற்றை பாய்மமாக என்ன திசைவேகங்களில் 
செலுத்த வேண்டும் ? 


வேகக் 


6-18 . ஒரு மாதிரியானது காற்று புழலில் 90 மீ / வி 

காற்றில் ( 20 ° C ) சோதிக்கப்படுகிறது . 


அதே 


318 


பாய்ம எந்திரவியல் 


அமைப்பை நீரினுள் இழுத்துச் சென்றால் , அந்த நிலையை 
உண்டாக்கத் தேவைப்படும் 

தேவைப்படும் வேகம் என்ன ? நீரின் 
வெப்பநிலை 25 ° C . 


6-19 . ஒரு பெரிய காற்றூதியின் தன்மைகளை அறிய ( காற்றின் 

1 
வெப்பநிலை 20 ° C ) அதில் 

20 வடிவ அமைப்பில் ஒத்த 
நீர்பம்பு ( நீரின் வெப்பநிலை 20 ° C ) பயன்படுத்தப்படு 
கிறது . மாதிரிக்கும் அசலுக்குமுள்ள திறன் கெழுக்களின் 
விகிதத்தைக் காண் . 


6 • 20 . 254 மிமீ விட்டமுள்ள முன் தள்ளு சுழலி நிமிடத்திற்கு 

100 சுற்றுகள் சுற்றும்போது நீரை 1.3 கிமீ / மணி 
வேகத்தில் கடத்துகிறது . அந்தச் சுழலில் ஏற்படும் 
இரட்டைத் திருப்புதிறன் 1240 மீ . AA எ ஆகும் , 
அமைப்பில் ஒத்த 300 மிமீ விட்டமுள்ள சுழலி காற்றை 
192 கிமீ / மணி வேகத்தில் கடத்துமானால் அச்சுழலி 
நிமிடத்திற்கு எத்தனை சுற்றுகள் சுற்ற வேண்டும் ? 
அந்தச் சுழலியில் ஏற்படும் இரட்டைத் திருப்புதிறன் 
என்ன ? காற்றின் எடை 1-20 AA எ / e3 . 


6-21 . ஒரு அமைப்பில் உண்டாகும் அலை நேரம் ( wave period ) 

20 வினாடிகளாகும் . இப்போது , மாதிரியில் ஏற்படும் 
அலை நேரம் என்ன ? 


6-22 . ஒரு நதியின் முகவாய் மாதிரியின் கிடை அளவுகோல் 

1 : 6000 ஆகும் . அந்த மாதிரியில் ஏற்படும் வேலை அலைவு 
நேரம் ( tide period ) 90 வினாடிகள் . இதற்குச் சமமான 
வேலை அலைவு நேரம் அசலில் 12 மணியாகுமானால் , அந்த 
மாதிரியின் செங்குத்து அளவுகோல் என்ன ? 


6:23 . 1000 மீ அகலமுள்ள ஒரு ஆழமற்ற நதியில் 300 மீ / வி அள 

விற்கு நீரோடும்போது அதில் ஆழம் 3 மீ . இந்த நதியின் 
மாதிரி 1 ; 1000 கிடை , 1:50 செங்குத்து அளவுகோல் 
களால் கட்டப்பட்டது . நதியின் அடித்தளச் சொர 
சொரப்பைக் குறிக்கும் எண்ணான N- ன் மதிப்பு 0025 
ஆக இருக்குமானால் , மாதிரியில் N- ன் மதிப்பு என்ன ? 
மாதிரியில் கொந்தளிப்பு ஓட்டம் உள்ளதா என்பதையும் 
சோதிக்கவும் , 


பரிமாணப் பகுப்பாய்வும் மாதிரிச் சோதனைகளும் 

319 
6:24 . 3 மீ நீளமுள்ள ஒரு ஏவுகணை ( missile ) 3-2 கிமீ / வி 

வேகத்தில் 30 ° C வெப்பநிலையுள்ள வளிமண்டலத்தில் 
செல்கிறது . * அளவுள்ள மாதிரி ( அ ) 20 ° C வெப்பநிலை 
யுள்ள கடலில் ( ஆ ) 20 ° C வெப்பநிலையுள்ள சுத்த நீரில் 
எந்த அளவு வேகத்திற் சென்றால் அசலின் தன்மைகளைப் 
பிரதிபலிக்கும் . 


6 • 25 . : * மாதிரி அமைப்பில் 25 மீ தலைப்புள்ள ஒரு மதகுக் 

கதவிற்கு அடியில் நீரோட்டத்தால் ஏற்படும் குழிதலைப் 
பற்றி ஆராய வேண்டியதிருக்கிறது . நீரானது 2 மீ தனி 
நீர் உயரத்தில் ஆவியாகும் எனக் கொண்டு குழி தலை 
மாதிரியில் சோதிக்கத் தேவையான அழுத்தநிலை என்ன 
என்பதைக் காண் . 


7. பாகுநிலை ஓட்டம் 

( Viscous Flow ) 


7.1 . முன்னுரை 

எல்லா மெய்ப் பாய்மங்களும் பாகுநிலை அல்லது பிசுபிசுப்புத் 
தன்மையுடையன . பாகுநிலை என்பது பாய்மத்தின் சிறப்பியல்பு 
களில் ( properties ) ஒன்று . பாய்மம் இயங்கும்போது சறுக்குத் 
பெயர்ச்சித் தகைவு பாகுநிலையால் ஏற்படுகிறது . இச் சறுக்குப் 
பெயர்ச்சித் தகைவால் ஏற்படும் இழப்பைத் திரும்பவும் பயனுள்ள 
ஆற்றலாக மாற்றமுடியாது . அத்தியாயம் 4 - ல் பாகுநிலையற்ற 
பாய்ம ஓட்டங்களுக்கான பெர்னாலிச் சமன்பாடு என்ற ஆற்றல் 
சமன்பாட்டை வருவித்து அதன் பயன்களை விளக்கினோம் . அந்த 
அத்தியாயத்தில் சில எடுத்துக்காட்டுகளிலும் , கணக்குகளிலும் 
ஆற்றலிழப்புகள் கையாளப்பட்ட போதிலும் அவற்றின் 
மதிப்பை அடிப்படைக் 

கொள்கைகளிலிருந்து அடைதல் 
போன்றவைகள்பற்றி படிக்கவில்லை . இந்த அத்தியாயத்தில் 
அந்த அம்சங்களைப்பற்றி படிப்போம் . 


மிக 


பாகுநிலையுடைய மெய்ப் பாய்ம ஓட்டங்களை இரு வகையாகப் 
பிரிக்கலாம் . பாகுநிலை 

அதிகமாகவுள்ள பாய்மத்தில் 
பாய்மத் துகள் நகரும்போது அதன் அருகிலுள்ள துகள்களில் 
உலைவு ( disturbance ) ஏற்படுத்தாமல் ஒரே படலத்தில் மட்டும் 
நகர்ந்து கொண்டே இருக்குமானால் இப்படிப்பட்ட ஓட்டத்திற்குப் 
படல ஓட்டம் ( laminar flow ) எனப் பெயர் . படல ஓட்டம் , 
நேர்கோட்டிலே தான் நிகழ வேண்டுமென்பதில்லை . பாய்மத்தின் 
பாகுநிலை குறைவ தாலோ 

அல்லது சடத்துவத் தன்மை 
அதிகரிப்பதாலோ பாய்ச்சலானது படல நிலையிலிருந்து கொந் 
தளிப்பு ( turbulent ) நிலைக்கு மாறுகிறது . இந்த அத்தியாயத்தில் 


பாகுநிலை ஓட்டம் 


321 


நிலையான , அமுக்கமற்ற , நியூட்டன் பாய்மங்களின் ( Newtonian 
fluids ) படல ஓட்டங்கள்பற்றி விளக்கப்பட்டுள்ளன . நுண்துளை 
யுடைய ஊடகத் ( porous media ) திலேற்படும் பாய்ச்சல் , தாங்கி 
களில் உயவிடுதல் முதலியன பற்றியும் விளக்கப்பட்டுள்ளன.. 
எவ்வாறு படல ஓட்டமானது கொந்தளிப்பு ஓட்டமாக மாறு 
கிறது ; அந்த மாற்றத்தை விளக்கும் சில கொள்கைளும் இவ் 
வத்தியாயத்தின் முடிவில் விவரிக்கப்பட்டுள்ளன. 


7.2 . படல ஓட்டத்தில் இயக்கச் சமன்பாடுகள் 

அத்தியாயம் 4 - ல் ஒரு இழைக் கோட்டில் ஏற்படும் இயக்கம் 
பற்றிய இயக்கச் சமன்பாட்டை வருவித்து , தேக்காட்டின் ஆயக் 
கூறுகள் ( Cartesian coordinates ) மூன்றிலும் பாகுநிலையற்ற 
பாய்ச்சல்களுக்கான இயக்கச் சமன்பாடுகளை வருவித்தோம் . 
இப்போது எல்லா நிலைமைகளும் பொருந்தும் இயக்கச் சமன் 
பாட்டை வருவிப்போம் . 

12 
y4 

ay 2 
ətyz Ду 


6y 


Eyz + 3y 


* 


* 2 


* y 


Ay 


. 
rey + y 

2 . 
+ 

3x 

ar . 
Pxz + R 


ะ 


2CY A 
Ty * 31 

쬁 


2 


3 * 1z 
31 


쓸 


atzxAz 


3x + 


படம் 71. பாய்மத் தனிமத்திற் தொழிற்படும் விசைகள் 
முடுக்கத்திற்குட்பட்டுள்ள பாய்மத்தில் Ax Ay AZ கன 
அளவுள்ள ஒரு தனிமத்தை எடுத்துக்கொள்வோம் . இந்தத் 
தனிமத்தில் தொழிற்படும் விசைகளாவன : எல்லாப் பக்கங் 
களிலும் செயற்படும் 

செயற்படும் நேர்குத்து விசைகள் , அந்தத் தனி 
மத்தின் ஒப்புத் திசைவேகத்தால் அதன் எல்லாப் பக்கங்களிலும் 
ஏற்படும் சறுக்குப் பெயர்ச்சி விசைகள் , அந்தத் தனிமத்தின் உருவ 

பா . எ . - 21 


322 


பாய்ம எந்திரவியல் 


விசை ( body force ) என்பவைகளாகும் . இங்கு உருவ விசை 
என்பது தனிமத்தின் எடையைக் குறிக்கும் . இந்த உருவ விசையை 
x , y , z- திசைகளில் X , Y , Z என முறையே குறிப்பிடுவோம் . படம் 
7-1 - ல் தனிமத்தின் எடைமையத்திலுள்ள நேர்குத்து விசைகள் ஏ x , 
r ;, 7 , ஆகும் . இவ்விசைகள் இழுவிசைகளாக ( tensile forces ) 
இருந்தால் நேராகவும் ( positive ) , அமுக்க விசைகளாக ( compres 
sive forces ) இருந்தால் எதிராகவும் ( negative ) இருக்கும் . மூன்று 
நேர்குத்தான தளங்களில் தொழிற்படும் சறுக்குப் பெயர்ச்சித் 
தகைவுகளாவன : Txy , Ty , Tyz , Tzy , T2x , Txz ஆகும் . இதில் 
முதல் பின்னொட்டு ( suffix ) சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு தொழிற் 
படும் 

தளத்தின் நேர்குத்துத் திசையையும் , இரண்டாவது 
பின்னொட்டு அந்த சறுக்குப் பெயர்ச்சித் தகைவின் திசையையும் 
குறிக்கும் . தனிமத்திற் தொழிற்படும் எல்லா விசைகளும் படம் 
7.1 - ல் காட்டப்பட்டுள்ளன . 

இந்தத் தனிமத்திற் தொழிற்படும் நேர்குத்து விசைகளின் 
மதிப்பு பாய்ம அழுத்தம் , இத்தனிமம் உருமாறுவதால் ஏற்படும் 
அழுத்த வேறுபாடு இவற்றின் கூட்டுத் தொகைக்குச் 
இருக்கும் . எனவே , 

x = - p + 7x 
ry - p + 

p + ry 

- + rz 
அழுத்தமானது தனிமத்தை நோக்கி இருப்பதால் ந எதிராக 
இருக்கிறது . அழுத்தமானது எந்தத் திசையையும் சார்ந்ததல்ல 
என்பது நோக்கற்பாலது . 

உந்த மாறுபாட்டுவீதம் அந்தத் திசையிலுள்ள விசைக்குச் 
சமமாகுவதால் , x , y , z என்ற திசைகளில் முறையே இயக்கச் 
சமன்பாடுகள் கீழ்வருமாறு உள்ளன : 
au au 

au 
+ y 
at 3x Sy Oz 

1 Op 

1 0 
= X 
P Ox PP + 

2z 


சமமாக 


01 


au 

+ W 


+ u 


+ 


* ++++ 
v3 

= - + + ( +7+ TE ) 


Ow aw Ow 

Ow 
+ u 

+ y + w 
ot ax ay 3z 

1 04 1 2 , 
= Z 

+ 
P Oz 

3x 


. 


மேலும் 


ay 02 " | 
பாகுநிலை ஓட்டம் 

323 
சமன்பாடுகள் 7-1 - க்கு எந்தவிதமான வரம்பும் கிடையாது . 
அவை பொதுச் சமன்பாடுகள் ஆகும் . ஆனால் இச்சமன்பாடுகளை 
சில குறிப்பிட்ட பொறியியற் நிலைமைகளுக்குத் தவிர மற்றவற் 
றிற்கு தொகையிட முடியாததால் இவற்றால் அதிகப் பயனில்லை . 

திடப் பொருள்கள் பற்றிய எந்திரவியலின் ( mechanics ) அடிப் 
படையில் நியூட்டன் பாய்ம ஓட்டங்களில் ஏற்படும் தகைவிற்கும் 
திரிபு வீதத்திற்குமுள்ள தொடர்புகள் கீழ்க்கண்டவாறு இருக்கு 
மென நிரூபிக்கலாம் . 

ou 

2 
T = 24 

1 GV 
3x 

3 
ay 2 
= 2u 

3 

2 
ஏ , = 24 

+ ( TV ) 
az 
31 ay 
+ 

3x 

ay aw 
Tyz = Tzy = 

+ 

ay 
aw au 

+ 

ax 02 
இவற்றை சமன்பாடு 7.1.ல் இட்டால் , 
Du 

0p u a 
Po 

( IV ) + uru 
Dt 

ax 
Dy 

0p , 40 
p = PY - 

( TV ) + 40 ° y 
DE 

ay 
0p 

O 

-( GV) + Vºv 
Dt 

( 7-2 ) 
2z 

3 32 
இதில் 
D 

2 
3y 

02 
an 

3y aw 

+ 
VV = 
3x 

ay 2z 

22 
+ 


Try = Tyx = 4 

( 


Tx = Tzx 


4 


PX - 


+ 


3 ax 


+ 


++++ 


DI 


+ 


02 


12 = 

92 
ax2 


+ 


324 

பாய்ம எந்திரவியல் 
மேலே உள்ளவற்றிற்கு நாவியர்.ஸ்டோக்ஸ் சமன்பாடுகள் 
( Navier - Stokes equations ) எனப் பெயர் . 

பாய்மம் அமுக்கமற்றதாக இருக்குமானால் VV = 0 . ஆகவே , 
இச்சமன்பாடுகள் கீழ்க்கண்டவாறு ஆகின்றன . 

Du 

1 0p 
= X - + 7u 
Dt 

P Ox 


Dy 

= Y - 
Dt 


1 Op 
pay 


+ ry 


Dw 
DE 


= Z 


1 0p 
P 23 


+ 1rw 


( 7-3 ) 


மேலே உள்ள சமன்பாடுகள் மூன்றும் , தொடர்ச் சமன்பாடு ஒன்றும் 
பாய்மத்தின் இயக்கம்பற்றி முழுமையாக 

விளக்குகின்றன . 
பாய்ச்சலில் வேறுபடும் u , y , W , P என்ற நான்கு உறுப்புகளையும் 
அடைய நமக்கு நான்கு சமன்பாடுகள் உள்ளன . ஆனால் இச் 
சமன்பாடுகளின் தன்மை நேர்கோடற்ற ( non- linear ) தாக இருப்ப 
தால் இவற்றை தொகுத்து விடை காண்பது எளிதல்ல . இருந்த 
போதிலும் சில குறிப்பிட்ட நிலைமைகளுக்கு இந்தச் சமன் 
பாட்டைப் பயன்படுத்தி விடை காணலாம் . பின்வரும் பகுதி 
களில் அப்படிப்பட்ட சில நிலைமைகளைப்பற்றி படிப்போம் . 


7.3 . றுக்குப் பெயர்ச்சித் த 

பெயர்ச்சித் தகைவிற்கும் , அழுத்தச் 
சரிவிற்குமுள்ள தொடர்பு 
மெய்ப் பாய்ம ஓட்டங்களில் எல்லைகளுக்கு அருகிலுள்ள 
பாய்மத் துகள்கள் எல்லையின் திசைவேகத்தை உடைத்தாயிருக்கு 
மாதலால் , எல்லைகளின் அருகே திசைவேகச் சரிவு அதிகமாக 
இருக்கும் . ஆகவே , திசைவேக மாறுபாட்டால் ஏற்படும் சறுக்குப் 
பெயர்ச்சித் தகைவும் அதிகமாக இருக்கும் . இப்போது இரு 
பரிமாண , நிலையான , சீரான , அமுக்கமற்ற பாய்ச்சலில் சறுக்குப் 
பெயர்ச்சித் தகைவிற்கும் , அழுத்தச் சரிவுக்குமுள்ள தொடர்பைப் 
பற்றி படிப்போம் . 


இருபரிமாணப் பாய்ச்சலில் z- திசையில் திசைவேகமும் அதைச் 
சார்ந்த வகைக்கெழுக்களும் ( derivatives ) சுழியாகும் . பாய்ச்சல் 
x-திசையில் கிடையாக நிகழுவதாக எடுத்துக்கொள்வோம் . 
பாய்மத்தின் எடை ஒன்று மட்டும் உருவ விசையாக இருப்பதால் 
உருவ விசையின் மதிப்பு x- திசையில் சுழியாகும் . ஆனால் y- திசையில் 
ஒரு அலகு பொருண்மையில் தொழிற்படும் உருவ விசையானது 


பாகு நிலை ஓட்டம் 


325 


g- க்குச் சமமாகும் . பாய்ச்சல் நிலையாக இருப்பதால் திசைவேகக் 
கூறுகளின் மொத்த வகைக்கெழு ( total derivative ) சுழியாக 
இருக்கவேண்டும் . 


u = f ( y ) - ஆக மட்டுமிருப்பதால் 

au au 
3x 


0 


ax2 


இப்போது நாவியர் - ஸ்டோக்ஸ் சமன்பாடும் x- , y-திசை 
களில் முறையே 

92u 
0 = + 

( 7-4 - அ ) 


1 0p 
рах 


p ay2 


10p 


0 = -g- pay 


( 7-4 - ஆ ) 


சமன்பாடு 7-4 ( ஆ ) வை y- ஆல் தொகையிட்டால் , 

p = -wy + f ( x ) 


இதிலிருந்து அழுத்த வேறுபாடு y-திசையில் நீர்நிலையியல் 

ap 
தன்மைத்தானது எனத் தெரிகிறது . ஆகவே , ox என்பது y-திசை 
யில் ஏற்படும் மாறுபாடுகளால் பாதிக்கப்படாததால் அதை 

dp 
மொத்த வகைக்கெழு என எழுதலாம் . எனவே , 

dx 


dp 


dau 


( 7-5 ) 


ப 

dx dy 2 
சமன்பாடு 1-4 - ஐ இட்டால் , 

dp dT 
dx dy 


( 7.6 ) 


எனவே , படல ஓட்டத்தில் பாய்மம் பாயும் திசையில் ஏற்படும் 
அழுத்தச் சரிவு , அந்தப் பாய்ம திசைக்கு நேர்குத்துத் திசையில் 
ஏற்படும் சறுக்குப் பெயர்ச்சித் தகைவின் மாற்ற வீதத்திற்குச் 
சமம் எனத் தெரிகிறது . என்பது x- ஐச் சார்ந்திருக்கவில்லை. 

dy 


dT 


74 . இரண்டு இணைத்தளங்களுக்கிடையே படல ஓட்டம் 

இரண்டு இடம் மாறாத இணைத்தளங்களுக்கிடையே பாயும் 
நிலையான , அமுக்கமற்ற , இருபரிமாண 
படல ஓட்டத்தை 


1 dp 
b 
326 

பாய்ம எந்திரவியல் 
படம் 7-2 - ல் உள்ளபடி 

எடுத்துக்கொள்வோம் . சமன்பாடு 
7-5 - லிருந்து இந்தப் பாய்ச்சலுக்கான வகைக்கெழுச் 

சமன் 
பாடானது , 
b 

ப பெருமம் 

< 0 

ty 
C 

C. 
படம் 72. இணைத்தளங்களிடையே பாய்ச்சல் 

dp day 

ப 

dx dy 
இதை இரு முறை தொகையிட்டால் , 

dp 
+ 

( 7.7 ) 
dx 
எல்லை நிபந்தனைகளைப் பயன்படுத்தினால் , 
u = 0 , 

ஃ C , = 0 
மேலும் , u = 0 , y = b : C , = 

2Fdx 


y = 0 


ஆகவே , ஒரு புள்ளியிலுள்ள திசைவேகமானது , 


1 dp 

( by - y ) 


u 


2u dx 


( 7.8 ) 


இது ஒரு பரவளைவின் சமன்பாடாகும் . 

பாய்மம் பாயும் 
திசையில் அழுத்தம் குறையுமாதலால் , அழுத்தச் சரிவு நேராக 

b 
இருக்கும் . y = ) என்ற இடத்தில் திசைவேகம் உச்ச மதிப்புள்ள 
தாக இருக்கும் . திசைவேகப் பகிர்வு பரவளைவு அமைப்புடைய 


பாகுநிலை ஓட்டம் 


327 


தாக இருப்பதால் , சராசரித் திசைவேகம் உச்சத் திசைவேகத்தில் 
மூன்றில் இரண்டு பங்காகும் . 

2 1 dp / b ? b2 
I = ( u பெருமம் = 

32udx 2 


dp b2 
dx 120 


dp 12V 
எனவே , 

( 7.9 ) 
dx b2 
பாய்மம் பாயும் திசைவேகத்தில் 1 , 2 என்ற இரண்டு வெட்டு 
முகங்களுக்கிடையேயுள்ள தூரம் L ( = x , -x ) ஆக இருக்குமானால் , 
அழுத்த வேறுபாடு ( 1 - p . ) ஆனது , 

124V2 
p - p , = 

( 7.10 ) 
b2 


) என் 


dx 


இந்த அமைப்பே கிடைத்தளத்திற்குச் சாய்ந்திருக்குமானால் 
dp 

d p 
-- dix என்ற உறுப்பை 

+ z என்ற உறுப்பால் இடம் 
பெயர்த்தால் , 

124 VL 
11 - 1 , 

( 7 • 11 ) 
wb2 


W 


இதில் h என்பது குழாய்மானி உயரமாகும் . இந்த ஓட்டத்திற்குக் 
குறுக்கே உண்டாகும் சறுக்குப் பெயர்ச்சித் தகைவை , சமன்பாடு 
7 • 8 - ஐ , நியூட்டன் பாகுநிலை விதிக்கான சமன்பாட்டில் இட்டால் 
அடையலாம் . எனவே ,, 


du 
T = 4 

dy 


4 - 


d 

1 dp 

(by - y ) 
dy 2 / u dx 

dp / b 
dx 22 


b 
எனவே , y என்ற இடமான இணைத்தளங்களின் மத்தியில் 

2 
சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு சுழியாகும் . மற்ற . இடங்களில் 
y- க்கு . நேர்விகிதத்திலிருக்கும் . உச்ச மதிப்பு இணைத்தளங்களில் 
ஏற்படும் . அதாவது y = 0 , b- ஆக இருக்கும்போது , 


T. 


dp b 
To = + 


dx 


328 


பாய்ம எந்திரவியல் 


இந்தப் பகுப்பாய்வை இருபரிமாண , நிலையான , சீரான 
படலக் கால்வாய் ஓட்டங்களுக்கும் பயன்படுத்தலாம் . படம் 73 - ல் 


ப பெருமம் 


ப 


y 


v = 4 


3 


பல 


7 / 


வ 


படம் 7: 3 . கால்வாயில் படல ஓட்டம் 
உள்ள வாய்க்காலில் திரவத்தின் ஆழமானது இணைத்தளங் களுக் 
கிடையேயுள்ள தூரத்தில் பாதிக்குச் சமமெனக் கொண்டால் , 
வாய்க்காலில் சராசரித் திசைவேகமானது 

wy2S . 
V = 

( 7.12 ) 
3u 
இதில் S. வாய்க்கால் அடித்தளத்தில் சரிவாகும் . 
7.5 . கூவட் ஓட்டம் ( Couette Flow ) 
இரண்டு இடம் மாறாத இணைத்தளங்களுக்கிடையே ஏற்படும் 

ஓட்டம்பற்றி படித்தோம் . இந்த இணைத்தளங்களில் 
ஒன்று இடம் மாறாமலும் மற்றொன்று சீரான திசைவேகத்தில் 
நகருமானால் , இதனால் அவ்விணைத்தளங்களிடையே ஏற்படும் 
பாய்ச்சலுக்குக் கூவட் ஓட்டம் எனப் பெயர் . சமன்பாடு 7.7 - ஐ 
இருபரிமாண , நிலையான , அமுக்கமற்ற ஓட்டங்களுக்குப் பயன் 
படுத்தலாமாதலால் , இவ்வகைப்பட்ட ஓட்டங்களுக்கும் 
உபயோகிக்கலாம் . இப்போது , 

1 dp 

y2 + Cy + C , 

2u 
எல்லைச் சமன்பாடுகளைப் பயன்படுத்தினால் , 
y = 0- ஆக இருக்கும்போது u = 0 ஃ C , = 0 

U b dp 
y = b- ஆக இருக்கும் போது u = U , 

b 2 2 dx 


u = 2H ax 


| 


இந்த மதிப்புகளைச் சமன்பாட்டில் இட்டால் , 

U 1 dp 
ūV - 24 dx 

by- 


u = 


= > 


( 7.13 ) 


பாகுநிலை ஓட்டம் 

329 
எனவே , பொதுவாக உள்ள கூவட் ஓட்டங்களில் ஏற்படும் திசை 

dp 

உன் 
வேகப் பகிர்வு V , இவற்றின் மதிப்புகளைச் சார்ந்தது . 
dx 

dx 
மதிப்பு நேராகவோ அல்லது சுழியாகவோ அல்லது எதிராகவோ 
இருக்கலாம் . படம் 7-4 - ல் சுழி , எதிர் அழுத்தச் சரிவுகளுக்கான 


dp 


U 


U 


de = 0 


b 


dx 


doo 


dx 


13 


- to 


( அ ) சுழி அழுத்தச் சரிவு 

( ஆ ) எதிர் அழுத்தச் சரிவு 
படம் 74. கூவட் ஓட்டம் 


திசைவேகப் பகிர்வும் , சறுக்குப் பெயர்ச்சித் தகைவின் பகிர்வும் 
காட்டப்பட்டுள்ளன . படம் 7-5 - ல் திசைவேகப் பகிர்வு பரிமாண 
மற்ற முறையில் விளக்கப்பட்டுள்ளது . அழுத்தச் சரிவு எதிராக 


U 


பின் 
ஓட்டம் , 


3 


-2 


2 


h 


( dp 


ax = # 3 


O 0.4. 0.8 

1.2 
படம் 7 • 5 . கூவட் ஓட்டத்தில் திசைவேகப் பகிர்வு 


இருக்கும்போது இடம் மாறாத தளத்தினருகில் எதிர் திசையில் 
திசைவேகம் நிகழ்வது நோக்கற்பாலது . இந்த மாதிரியான 
ஓட்டங்களின் உபயோகங்களை தாங்கிகளில் உயவிடல்பற்றி படிக் 
கும்போது பார்ப்போம் , 


330 


பாய்ம எந்திரவியல் 


dp 

0 ஆக இருக்கும் போது , இந்த ஓட்டத்தை சாதாரண 
dx 
கூவட் ஓட்டம் ( simple Couette flow ) எனச் சொல்கிறோம் . இதில் 
திசைவேகப் பகிர்வானது , 


Uy 
1 = 

b 


( 7-14 - அ ) 


சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு சீராக இருக்கும் . அதன் மதிப்பு 


TY 


= 


HU 
b 


( 7 • 14 - ஆ ) 


எதிர் அழுத்தச் சரிவுள்ள கூவட் ஓட்டமானது , சாதாரண 
கூவட் ஓட்டத்தோடு , இரண்டு இடம் மாறாத இணைத்தளங்களுக் 
கிடையே நிகழும் நிலையான படல ஓட்டத்தைக் கூட்டுவதால் 
ஏற்படுவதாகும் . அப்படிப்பட்ட கூவட் ஓட்டத்திற்கானத் திசை 
வேகப் பகிர்வு , சறுக்குப் பெயர்ச்சிப் பகிர்வு முதலியன படம் 7-4.ல் 
காட்டப்பட்டுள்ளன . 


மாதிரிக் கணக்கு 7-1 . 10 மிமீ இடைவெளியுடைய இரண்டு 
இணைத்தளங்களில் ஒன்று இடம் மாறாது இருக்கிறது . மற்றொன்று 
1 மீ / வி திசைவேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது . 

100 மீ 
தூரத்திற்கிடையில் அழுத்த வேறுபாடு 1 கிகி / செமீ 2 ( 98.1 AG 
மீ ) ஆக இருக்குமானால் , நகர்ந்து செல்லும் தளத்தில் ஏற்படும் 
சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு என்ன ? பாயுவீதம் , திசைவேகப் 
பகிர்வு இவற்றை நிர்ணயி . இணைத்தளங்களிடையே பாயும் பாய் 
மத்தின் ஒப்பு அடர்த்தி 0.9 ; இயக்கவிசைப் பாகுநிலை 1 பாய்ஸ் . 


மீ / வி 


U = 1 மீ / வி 
b = 0.01 மீ 


1 


10 மிமீ 


y 


- 


1 
u = 1 பாய்ஸ் = 

98.1 
AA எ -வி / மீ 2 ( 0.1 நிவி / மீ ) 


2 


dp 
dx 


= -0.01 AA எ / செமீ / e = - 100 AA எ / es (-981 நி / மீ ) 


பாகுநிலை ஓட்டம் 


331 


MKS முறையில் 
சமன்பாடு 7.13 - லிருந்து திசைவேகப் பகிர்வானது , 

Uy 

1 dp 
b 


2wamy - y ) 


1 


98-1 

x - 100 ( 0 • 01y - y ) 
2 


0011 


= y ( 149-4905y ) 


0.01 


ஒரு அலகு அகலத்தில் பாயுவீதம் = ( 149y - 4905y2 ) dy 


10:01 


--1492 );"- 490s( ); 


= 58.15X10-4 மீ / வி 
= 5.815 லி / வி 

du 
மேற்தளத்தில் சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு = 4 

dy 


1 
98.1 


( 140-9810x0 : 01 ) 


= 0-43 AA எ / t2 


SI முறையில் 


001y 


1 

981 

( 001y - y ) 

2X0.1 
= y ( 149-4905y ) 

* q = 5 • 815 லி / வி 


மேற்தளத்தில் சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு 

= 01( 140- 9810x0.01 ) 
= 4-19 நி | மீ 2 , 


76. ஹேகன்-பாய்ஸேயீ சமன்பாடு ( Hagen - Poiseuille Equation ) 

ஒரு வட்டவடிவான குழாயின் வழி நிகழும் படல ஓட்டத்தின் 
திசைவேகப் பகிர்வு , ஆற்றலிழப்பு இவற்றை அடிப்படைத் 
தத்துவத்திலிருந்து வருவிப்போம் . படம் 7-6 - ல் காட்டப்பட்டுள்ள 


332 


பாய்ம எந்திரவியல் 


சம 


கிடையான உருளை வடிவத் தனிமத்தின் நிலைப்பாட்டை ( equili 
brium ) எடுத்துக் கொண்டு , கிடை விசைகளை சுழிக்குச் 
மாக்கினால் , 


2 


(p + & ax ) 


) 


P 


ப 


() 


Ax 


படம் 7.6 . 


உருளைத் தனிமத்தில் விசைகள் 


ஈ " A- Tr (s + # a * ) -2wr/AxxT = 0 


சுருக்கினால் , 


dp 
dx 2 


( 7.15 ) 


குழாயின் மத்திய கிடை அச்சில் சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு சுழி 
யாகும் . சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு நேர்கோட்டு விகிதத்தில் 
அதிகரித்து குழாயின் எல்லையில் T. என்ற உச்ச மதிப்பை 
அடைகிறது . 


dp r . 


T 


dx 2 


எடுத்துக்கொண்டால் , நியூட்டனின் பாகுநிலை 


dy = -dr 67 607 
விதியானது , 


du 
- A 

dr 


( 


yy = r . - r 
dy = -dr 
du du 
dy dr 


( 7.16 ) 


இதிலுள்ள எதிர்குறியானது ர - ன் மதிப்பு அதிகரிக்கும் 
போது u- வின் மதிப்பு குறைகிறது என்பதைக் குறிக்கிறது . 
சமன்பாடு 7-15 - ஐச் சமன்பாடு 7-16 - ல் இட்டால் , 

du 

dp r 
dr 

dx 2 


-u 


--- 


பாகு நிலை ஓட்டம் 


333 


மேலே உள்ள 

சமன்பாட்டை -க்காகத் தொகையிட்டு , 


dp 


dx என்பது 


T- ஐச் 


சார்ந்ததல்ல 


என்பதையும் 


எடுத்துக் 


கொண்டால் , 


1 dpi + C 


4u dx 


u = 0 


என்ற 


எல்லை 


r = ro 

ஆக இருக்கும்போது 
நிபந்தனையைப் பயன்படுத்தினால் 

dp r . " 
C = 


dx 4u 


எனவே , 


1 dp 


r 2 


r2 


( 7.17 ) 


4u dx 


இது பரவளைவுக்கான சமன்படாகும் . ஆகவே , குழாயில் 
திசைவேகப் 

பகிர்வு கன பரவளைவு வடிவத்தை உடையது . 
கணிதத்தின் மூலம் , சராசரித் திசைவேகம் அச்சில் நிகழும் உச்சத் 
திசைவேகத்தில் பாதி இருக்குமெனக் காட்டலாம் ( படம் 7 : 7 ) . 
எனவே , சராசரித் திசைவேகமான V , 


பெருமம் 


20 
படம் 7.7 . வட்டக் குழாயில் திசைவேக , சறுக்குப் பெயர்ச்சித் 

தகைவு பகிர்வுகள் 


y- , 


1 dp 


2 


t 


பெருமம் 


( 7.18 ) 


8urai 


dp 


8μ 


.. 


dx 


334 


பாய்ம எந்திரவியல் 


மேலே உள்ள சமன்பாட்டைத் தொகுத்து L ( == x , -x1 ) என 
இட்டால் , 


8uy 


dp 


dx 


2 


D = 2r . ஆதலால் , 


32DVL 
P1 - p = 

D 


( 7.19 - அ ) 


இதற்கு ஹேகன்-பாய்ஸேயீ சமன்பாடு எனப் பெயர் . குழாய் 
மானி உயரத்தால் இச்சமன்பாட்டை எழுதினால் , 

32uVL 
h ; -- h , 

( 7.19 - ஆ ) 


WD2 


இதில் W என்பது பாய்மத்தின் அலகு பருமனெடையாகும் . 
குழாயானது நேராக இருக்கிறது என்ற தற்கோளில் மேலே உள்ள 
சமன்பாடு வருவிக்கப்பட்டுள்ளது . குழாய் வளைந்து இருக்குமானால் 
ஆற்றலிழப்பு அதிகரிக்கும் . இந்தச் சமன்பாட்டைப் பயன்படுத்தி 
அத்தியாயம் 1 - ல் விளக்கப்பட்டுள்ளபடி திரவத்தின் இயக்கவிசைப் 
பாகுநிலையை ( dynamic viscosity ) சோதனைகள் மூலம் கண்டறிய 
லாம் . ஒரு குழாய் வழி ஏற்படும் பாயுவீதம் Q - ஆகவும் , பாய்மத் 
தின் அலகு பருமனெடை W- ஆகவும் இருக்குமானால் ஒரு குறிப்பிட்ட 
நீளம் I- ல் ஏற்படும் குழாய்மானித் தலைப்பு வேறுபாடு ( h , - h ) 
ஆக இருக்கும்போது ஆற்றலிழப்பால் தேவைப்படும் திறனானது , 

P = wQ ( hy -h , ) 


மாதிரிக் கணக்கு 72. வட்டக்குழாயில் ஏற்படும் படல ஓட் 
டத்தில் ஆற்றல் திருத்தக்கெழு ( kinetic energy correction factor ) 
a , உந்தத் திருத்தக்கெழு ( momentum 

correction factor ) 
B இவற்றின் மதிப்புகளைத் தீர்மானி. 


I dA 


AL 


ஆற்றல் திருத்தக்கெழு a = 

AVS 


இப்போது 


1 dp 


( r.2 -r ) 


4u dx 


பாகுநிலை ஓட்டம் 


335 


இதில் u என்பது என்ற ஆரத்திலுள்ள திசைவேகமாகும் . r . 
என்பது குழாயின் ஆரமாகும் . சராசரித் திசைவேகமானது , 


1 dp 


2 


T 


8u dx 


ஆகவே , 


1 dp 


2 


Mr. 


8 / l ar 


[ [- +e( ---- 

3 ) 
+ fe -- 
> 
-- (- " ) -2 


( r " - / ) * 2rdr 


/ u dA 


உந்தத் திருத்தக்கெழு 3 


AL 


AV2 


. 


1 dp 


2 


( 1 . 


SE 


- ) | 2wrdr 


4ildx 


1 dp 


2 


2 


Tr . 


8u dx 


----- 


( r - 2 ) 2 2rdr 


| 


= 1.33 . 


மாதிரிக் கணக்கு 7-3 . 09 ஒப்பு அடர்த்தியும் , 1.5 பாய்ம 
இயக்கவிசைப் பாகு நிலையுமுள்ள கச்சா எண்ணெய் 20 மிமீ விட்ட 
முள்ள செங்குத்துக் குழாயில் பாய்கிறது . 20 மீ உயர வேறு 
பாட்டில் பொறுத்தப்பட்டுள்ள அழுத்தமானிகள் படத்திலுள்ளபடி 


336 


பாய்ம எந்திரவியல் 


6 AA எ /செமீ , 2 AA எ / செமீ 2 காட்சிபதிவுகளைச் செய்கின்றன . 
பாய்ச்சலின் திசையையும் பாயுவீதத்தையும் காண் , 


10, 


2 கிகி /செமீ 2 S = 09 
w = 900 AA எ / e3 ( 8.83 AG / மீ ) 

1.5 
H = 1.5 பாய்ஸ் 

98.1 
AA எ.வி / e2 ( 0-15 GM / e ) 
d = 0-02 மீ 


20 மீ 


( A 


1 = 20 மீ 
PA = 6 AA எ / செமீ 2 

(588.6 கிநி / மீ ) 
ps = 2 AA எ / செமீ 2 

( 196 • 2 AG / e2 ) 


6 கிகி எ செ.மீ 2 


W 


MKS முறையில் 

A வழியாக உள்ள கிடைக்கோட்டை மட்டமாக எடுத்துக் 
கொண்டால் , 

60000 
A. யில் குழாய்மானி அழுத்தம் 

= 66-7 மீ 
900 


20000 
B- யில் குழாய்மானி அழுத்தம் = 

+20 = 42-2 மீ 

900 
A- யில் குழாய்மானி உயரம் B- யை விட அதிகமாக இருப்பதால் , 
பாய்ச்சல் A- லிருந்து B- யை நோக்கி நிகழுகிறது . 
ஹேகன் - பாய்ஸேயீ சமன்பாட்டைப் பயன்படுத்தி , 

32 VL 
hA - hs = 

WDA 


( 66.7-442) 


32x 1.5x Vx 20 
98.1X900x0.022 


V = 0 9 மீ / வி 


VD 
ரெயினால்ஸ் எண் R = 


09x0-02x98-1x900 

1.5x9.81 


-- 


108 


பாகுநிலை ஓட்டம் 


337 


R- ன் மதிப்பு 2000 - க்குக் குறைவாக இருப்பதால் படல ஓட்டம் 
நிகழ்கிறது . இப்போது 


Q = 


மீ / வி 


* D2 WX0 • 22 x 0.9 
= 

XV = 
4 

4 
= 0 • 283 லி / வி 


SI முறையில் 


588.6 
hA = = 66-7 மீ . 

8.83 


he 


196-2 

+ 20 = 42 2 மீ . 
883 


ஹேகன்.பாய்ஸேயீ சமன்பாட்டைப் பயன்படுத்தி , 

32X0-15XVx 20 
66-7-42-2 = 

8.83X 1000x0.022 


= 0 • 9 மீ / வி . 
(( மற்ற விடைகள் முன்னுள்ளபடி . ) 


மாதிரிக் கணக்கு 74. படத்திலுள்ள பாத்திரத்திலிருந்து 
திரவம் அதன் பக்கத்தில் பொருத்தப்பட்டுள்ள 1.நீளம் D விட்ட 
முள்ள குழாயின் வழியாக ஒழுகும் போது , திரவத்தின் ஆழம் hy 
லிருந்து ,- க்குக் குறைய தேவையான நேரம் என்ன ? குழாயில் 
படல ஓட்டம் எனக் கொள்க . நுழைவாயிலில் ஏற்படும் இழப்பு , 
வெளித் திசைவேகத் தலைப்பு இவற்றைப் புறக்கணிக்கவும் . 

தலைப்பு h- ஆக இருக்கும்போது பாயுவீதம் dp- ஆக இருக் 
கட்டும் . பாத்திரத்தின் பரப்பு A- ஆக இருக்குமானால் dt என்ற 
நேரத்தில் அதன் ஆழம் dh குறையட்டும் . 


எனவே , 


dh 


dq = - Adh = aVdt 


KD2 
இதில் a = 

4 


h 


ஹேகன்.பாய்ஸேயீ 
சமன்பாட்டிலிருந்து , 


h , 
ப 


32UVL 
h = 

WD2 


-L 


பா . எ . - 22 


338 


பாய்ம எந்திரவியல் 


ஆதலால் , 


awD2hdt 
-Adh = 

32LH 


dt = 


32ULAdh 
awD2h 


h1- லிருந்து h.- ஆக ஆழம் குறைய நேரம் -ஆனால் , 

h , 
32ULA dh 

h 


1 


S 


an D2 


hy 


32 ULA 
awD2 


hy 
logo 


h , 


7.7 . ஒரே அச்சுள்ள வட்டக் குழாய்களில் இடைவெளியில் 

ஓட்டம் ( Flow through a Circular Annulus ) 
ஒரே அச்சுள்ள , வெவ்வேறான விட்டங்களையுடைய இரண்டு 
நேரான , கிடைவட்டக் குழாய்களின் இடைவெளியில் படல 
ஓட்டம் நிகழ்வதால் ஏற்படும் திசைவேகப் பகிர்வு , கொடுக்கப் 
பட்டுள்ள அழுத்த வேறுபாட்டிற்கு ஏற்படும் பாயுவீதம் 
வற்றை தீர்மானிப்போம் . படம் 78 - ல் உள்ளபடி - , 


ஆரம் , 


Ax 


{ p + k ax ) 


p- 


ட 


2 


P 


( T++Far ) 
படம் 7 * 8 . ஆட்சிபரு மனின் தகைவுகள் 
dy கனமுள்ள உறை போன்ற வடிவுடைய ஆட்சிபருமனை 
எடுத்துக் கொள்வோம் , அந்த ஆட்சிபருமனில் செயற்படும் 


பாகுநிலை ஓட்டம் 


339 


வெளிக்கிடை விசைகளின் கூட்டுத் தொகை பாய்மத்தில் முடுக்கம் 
இல்லாதபோது சுழியாக இருக்கவேண்டும் . எனவே , 

dp 
p 2mr / r- [ p + Δx Ar + 2mrAX T 

dx 


+ 2 # { r + ar)(r + # arjax = 0 


மிகச் சிறிய மதிப்புள்ள உறுப்புகளை புறக்கணித்துவிட்டு , 

db dr 
dx dr 


T 


--- 


dp 

ஆனது -ஐச் சார்ந்திருக்கவில்லையாதலால் , 
dx 


dp_ 

1 d ( Tr ) 
dx 

ar 


1 


du 
இதில் T = -1 என்ற சமன்பாட்டை இட்டு , rdr- ஐக் கொண்டு 
பெருக்கினால் , 

dp 

du 
rdr + ud r = 0 
dx 

dr 


தொகையிட்டால் , 


dp r2 


+ 


du 

= A ) 
di 


dx 2 


du 
இப்போது r = r - ஆக இருக்கும்போது dr = 0- ஆக இருக்கட்டும் . 


A 


1 dp 

r / 
2 tix 


எனவே , 
I dp 

du 
( r --- r ) + ur cr = 0 

2 dx 
dr 
இதை - என்ற உறுப்பால் பெருக்கி , தொகையிட்டால் , 


-- , 


- + ( - / loger ) ++ r - B 


கீழ்க்கண்ட எல்லை நிபந்தனைகளை இட்டால் , 

u = 0 , r = ry . மேலும் 1 ! == 0 , r = re 


340 


பாய்ம எந்திரவியல் 


எனவே , 


B= - + # ( - log.r ) 
B = - + ( - lag.r. ) 


மேலே உள்ள சமன்பாடுகளிலிருந்து B- யை நீக்கினால் , 

r ) 2 - 22 

r , 


ர 


[ 


2 1020 , 


ஆரம் என்ற இடத்தில் திசைவேகம் u உச்ச மதிப்பை 
உடையதாக இருக்கும் . இப்போது ஆரம் r என்ற இடத்திலுள்ள 
திசைவேகம் ப - வின் மதிப்பானது , 

3 +1,2 --1 log 
1 dp 

( 7-20 ) 
4U dx 


log : r . 


எனவே , பாயுவீதமானது 

T , 
Q = 

udr 


r1 


m 


- 


--- 


2 


(-2 ) 


( r , - , ) 

r2 
loge 


84 


( 7.21 ) 


dp 
பாய்மம் ஓடும் திசையில் அழுத்தம் குறைவதால் எதிராக 

dx 

dp 
இருக்கிறது . குழாயின் அச்சு சாய்ந்திருக்குமானால் , 

dx 
dh 

P 
+ z 

+ 
பதில் என்ற உறுப்பை இட வேண்டும் . இதில் h = 

dx 
ஆகும் . 


7.8 . நுண் துளையுடைய ஊடகத்தின் வழி ஓட்டம் ( Flow 

through Porous Media ) 
சீரான தானிணையற்ற மணலாலான ஒருபடித்தான ஊடகத் 
தின் வழி ஏற்படும் பாய்ச்சலின் தன்மைகளைத் தீர்மானிப்போம் . 


பாகுநிலை ஓட்டம் 


341 


இதிலுள்ள நுண்துளைகளின் வழியாக ஏற்படும் திசைவேகத்தின் 
அளவு மிகச் சிறியதாக இருக்கும் . ஆகவே , சலன முடுக்கத்தால் 
( convective acceleration ) ஏற்படும் சடத்துவ விளைவுகள் (inertia ] 
effects ) மிகச் சிறியதாக இருக்கும் . ஆதலால் படல ஓட்டம் 
சம்பந்தமான சமன்பாடு 7-6 - ஐப் பயன்படுத்தலாம் . படம் 7-9 - ல் 


- 


- 


1 


ta 


2 


h | 


Z 


h2 


மட்டம் 


படம் 7-9 . நுண் துளை ஊடகத்தின் வழிப் பாய்ச்சல் 


1 என்ற தூரத்தில் ஓட்டத்தை உண்டாக்கத் தேவையான தலைப்பு 
( hy - h , ) = hL ஆகும் . இந்தப் பகுதியில் ஏற்படும் மேலெழுந்த 

Q 

Q 

A 
பாயுவீதத்தையும் A குறுக்கு வெட்டுப் பரப்பையும் குறிக்கும் . 
ஆனால் உண்மையில் நிகழும் திசைவேகம் V- யைவிட அதிகமாக 

Q 
இருக்கும் . உண்மைத் திசைவேகத்தின் மதிப்பு ஆக இருக்கும் , 

. 
இதில் m என்பது நுண்துளை அடர்த்தி ( porosity ) ஆகும் . நுண்துளை 
அடர்த்தியானது நுண்துளையாயுள்ள இடத்தின் பருமனளவிற்கும் , 
மொத்தப் பருமனளவிற்குமுள்ள விகிதமாகும் . 


நிலையான படல ஓட்ட சமன்பாட்டைப் பயன்படுத்தி , 


hu = 


kuVl 
wmDg 


இதில் D. மணற் துகளின் சராசரி விட்டத்தைக் குறிக்கும் . 


342 


பாய்ம எந்திரவியல் 


எனவே , 


V 


- 


vmDs - IL 
ku | 


: V = K1 


hL 


(722 ) 


இதில் K என்பது ஊடுபரவுந் தன்மைக் கெழு ( coefficient of 
permeability ) ஆகும் . K- யின் மதிப்பு குழாய்மானித் தலைப்பின் 
சரிவையும் , சராசரி மணற்துகளின் விட்டத்தையும் , துகள்களின் 
நெருக்கத்தையும் ( compaction )) பொருத்தது . இந்தச் சமன் 
பாட்டிற்கு அதை முதலில் விளக்கிய விஞ்ஞானியின் பெயரால் 
டார்ஸி ( Darcy ) சமன்பாடு என அழைக்கிறோம் . இச் சமன்பாடு 

dp 
V = என்ற அமைப்பில் இருப்பதால் , அத்தியாயம் 3 - ல் 

dx 
விளக்கிய லெப்லாஸ் சமன்பாட்டைப் பூர்த்தி செய்யும் . எனவே ,, 
நுண் துளை ஊடகத்தில் ஏற்படும் ஓட்டமானது அழுத்தப் 
பாய்ச்சலுக்குச் ( potential flow ) சமமாகும் . அழுத்தப் பாய்ச்சல் 
களில் பயன்படுத்தப்படும் பாய்ச்சல் வலை முறையைப் பயன்படுத்தி 
திசைவேகப் பகிர்வு , அழுத்தப் பகிர்வு முதலியவற்றை நுண்துளை 
ஊடக ஓட்டத்தில் அடையமுடியும் . 

பாய்ச்சலானது படலநிலையிலிருக்கும் வரை டார்ஸி சமன் 
பாட்டைப் பயன்படுத்தலாம் . மணலாலான படுகைக்கு 
ரெயினால்ஸ் எண்ணானது கீழ்க்கண்டவாறு வரையறுக்கப்படுகிறது . 


VDXO 
R = 


( 7.23 ) 


இதில் V என்பது மேலெழுந்தவாறான திசைவேகத்தையும் , 
உ திரவத்தின் இயக்கப் பாகுநிலையையும் ( kinematic viscosity ) , 
D. எடை அடிப்படையில் 50 சதவிகித விட்டமுள்ள பாகமானது 
குறைவாக உள்ள மணல் அளவின் விட்டமாகும் . டார்ஸி சமன் 
பாட்டை ரெயினால்ஸ் எண் 

10 வரை 

பயன்படுத்தலாம் . 
ரெய்னால்ஸ் எண் 1000 - க்கு அதிகமானால் நுண்துளை ஓட்டம் 
கொந்தளிப்பு ஓட்டமாக இருக்கும் . 


7-9 . தாங்கிகளுக்கு உயவிடல் ( Lubrication of Bearings ) 

ஒன்றுக்கொன்று இணைந்து நகரும் இரண்டு பாகங்கள் தேயாம 
லிருக்க உயவிடல் அவசியம் . பொதுவாக உயவிடலுக்கு 
வெண்ணைகள் பயன்படுத்தப்படுகின்றன . இவ் வுயவெண்ணைகள் 
அதிகப் பாகுநிலையுடையனவாக இருக்குமாதலாலும் , 

நகரும் 


உய 


பாகு நிலை ஓட்டம் 


343 


உள்ளபடி 


இரண்டு பாகங்களுக்கிடையிலுள்ள தூரம் மிகக் 

குறைவாக 
இருக்குமாதலாலும் , உயவிடல் பற்றிய கொள்கைகளை வருவிக்க 
படல ஓட்டம் சம்பந்தமான சமன்பாடுகளைப் பயன்படுத்தலாம் . 
படம் 7-10 - ல் ஒரு தட்டைத் தாங்கியின் ( journal bearing ) அமைப்பு 
பயன்படுத்தப்பட்டுள்ளது . இதைப் படம் 7.10 - ல் 
தாங்கும் தகட்டில் ( bearing plate ) மேல் நகரும் நழுவும் கட்டை 
( slipper block ) யாகப் பாவிக்கலாம் . இந்த நழுவும் கட்டை இரு 
பரிமாண அமைப்பை உடையது . நாம் இந்த நழுவும் தாங்கியில் 
( slipper bearing ) ஏற்படும் பாய்ச்சல் சம்பந்தமான குண நலன்களை 
வருவித்து , அவற்றிலிருந்து கொடுக்கப்பட்ட நிலைக்கு இந்தத் 
தாங்கி ஏற்கக்கூடும் உச்சப் பளுவை ( maximum load ) அடைவோம் . 


ஒரு நழுவும் தாங்கியானது ( slipper bearing ) இடம்பெயராத 
கிடைத்தகட்டில் a கோணத்தில் சாய்ந்திருக்கும் குட்டையான 
நழுவும் கட்டை ( sliding block ) அமைப்பை உடையது . இந்தத் 
தகட்டிற்கும் நழுவும் கட்டைக்குமுள்ள இடைவெளி கட்டையின் 
நீளமான L- ஐவிட எப்பொழுதும் குறைவாக இருக்கும் . இந்த 
இடைவெளி 

உயவெண்ணையால் நிரப்பப்பட்டிருக்கும் . படம் 
7-10 - ல் அப்பக்கத்திற்கு நேர்குத்தாகப் பாய்ச்சல் நிகழுவதில்லை 
என எடுத்துக் கொள்வோம் . நம் பகுப்பாய்வின் வசதிக்காக அந்த 


P 


நழுவும் 


கட்டை 


தாங்கும் கட்டை 


( அ ) தட்டைத் தாங்கி 

படம் 7. 10. தட்டைத் தாங்கி 


நழுவும் கட்டையை இடம் பெயராமல் இருக்கச்செய்து ஒப்புத் 
திசைவேக அடிப்படையில் அடித்தகட்டை நகர்த்துவோமாக . 
நழுவும் கட்டை சாய்ந்திருப்பதால் இடைவெளியில் பளுவின் 
காரணமாக அழுத்த வேறுபாடு உண்டாகிறது . இந்தப் பளுவின் 
மதிப்பையும் , தாங்கியில் 

உண்டாகும் இழுவிசையையும் 
கணக்கிடுவோம் . 


படம் 7-11 - ல் இந்த நழுவும் தாங்கியின் இடைவெளியிலுள்ள 
உயவெண்னையில் ஏற்படும் திசைவேகம் , அழுத்தம் முதலியவற்றின் 


344 


பாய்ம எந்திரவியல் 


பகிர்வுகள் காட்டப்பட்டுள்ளன . இந்தப் பகிர்வுகளை கொள்கை 
அடிப்படையில் நாம் கண்டறியலாம் . இந்த இடைவெளியில் 


P 


Ll 


y 


h , 


Ih 


AA 


h2 


C 


X 


X 


--- x 


T 


Po 


Pot 


P பெருமம் 


dp > 


dx 


dp 

0 

dx 
படம் 7 • 11 . உயவிடப்பட்ட தாங்கியில் திசைவேக , அழுத்தப் பகிர்வுகள் 


ஏற்படும் ஓட்டத்தைகூவட் ஓட்டத்திற்குச் சமமெனக் கொண்டால் 
சமன்பாடு 7-7 - லிருந்து , 


u = 


1 dp y2 
Il dx 2 


+ Cy + C 


கீழ்க்கண்ட எல்லை நிபந்தனைகளை இட்டால் , 


u = U 


* y = 0 

y = h 


4--* 2 (1-% )+u ( 1- % ) 


ap ன் மதிப்பு மாறிலி என்பதைக் கருத்தில் கொண்டு , ஒரு 


dx 


பாகுநிலை ஓட்டம் 

345 
குறிப்பிட்ட வெட்டுமுகத்தில் ஒரு அலகு அகலத்தில் பாயும் 
பாய்மத்தின் வீதமானது , 

h 
Uh 

he dp 
q = u dy = 

2 | 121 ax 


எந்த வெட்டுமுகத்திலும் ஏ - வின் மதிப்பு ஒரே அளவினதாக , 
தொடர் சமன்பாட்டின் காரணமாக இருக்கவேண்டும் . படத்தி 
லிருந்து , 

h - h , 
1 


12 / 4q 


= 


+ C 


எனவே , 

dp 6UU 
dx ( h | --Bx) 2 

( h | --Bx ) 2 ( hi - Bx ) 
x- ஆல் தொகையிட்டால் , 

6ри 

124q 
p = 

B (h , -- Bx ) 2B ( h , -- Bx ) 2 
இதில் q என்பது மாறிலியாகும் . x = 0- ஆக இருக்கும்போது 
p = p . 1. வளிமண்டல அழுத்தமாகும் . 
எனவே , 

6HU 124q 
C = b. 

+ 
Bhy 2Bh 

, 2 


2 


எந்த வெட்டுமுகத்திலுமுள்ள அழுத்தமானது , 
6LUT 1 

1 61g 

1 

1 
p = p . + B [ (hi - Bx ) h 

B ( hi - Bx ) hy 
இந்தச் சமன்பாட்டின் முடிவு நிபந்தனைகளான x = 1- ஆக 
இருக்கும் போது p = 1 . என்பதை இட்டால் , 
hyh , 

( 7.24 ) 


q = U hitha 


மேலும் h , = (hi - BI ) என்பதை இட்டால் , எந்த வெட்டு 
முகத்திலுமுள்ள அழுத்தத்தை அடைகிறோம் . 


p = p . + 


6HU ( 1 - x ) { hi - h , ) 

thº ( haha ) 


( 7.25 ) 


346 


பாய்ம எந்திரவியல் 


நழுவும் கட்டையின் பரப்பு தாங்கும் கட்டையின் தளத்திற்கு 
இணையாக இருந்தால் , h = h ,, p = p . ஆகும் . எனவே , வளிமண்டல 
அழுத்தம் தாங்கிக்கு அடியில் ஏற்படும் . ஆதலால் தாங்கி எந்தப் 
பளுவையும் தாங்காது . ஆதலால் a . வின் மதிப்பு சுழியாக 
இருக்கக்கூடாது . 


11 , 

h, + h , ஆக இருக்கும்போது உச்ச அழுத்தம் நிகழும் என 
நிரூபிக்கலாம் . அந்த உச்ச அழுத்தமானது , 

34 Ul ( h ; -h , ) 
பெருமம் = p . + 

2h h , ( 1 , + h ) 


எனவே , ஒரு அலகு அகலத்தில் அந்த நழுவும் கட்டை தாங்கும் 
பளுவானது , 

/ 
( p - p )dx = 6U (hi - h , ) ( ( Ix - x ) 

dx 
1 ( h , thg ) h 


2 


( 11 -h ) 
இதில் x = 

B 


; dx = 


-- 


dll 

என்பவற்றை இட்டு 
B 


தொகையிட்டால் , 

6HU ( hi -h , ) 
P = 

h1 , . - - , ) 
- he 

h 
P- யின் உச்ச மதிப்பை அடைய P- யை -ஆல் தொகுத்து அவ் 

h , 
வுச்ச மதிப்பு , 

= 2 • 2 - ஆக இருக்கும்போது ஏற்படும் என நிரூபிக்க 
லாம் . அதாவது 

0 16 AUR 
P பெருமம் = 

( 7-26 ) 


hi 
h , 


h , 2 


எனவே , அத் தாங்கி தாங்கும் பளுவானது உயவெண்ணையின் 
கனத்திற்கு ( thickness ) எதிர்விகிதத்திலும் , வேகம் உயவெண்ணை 
யின் பாகுநிலை ஆகியவற்றிற்கு நேர்விகிதத்திலும் இருக்கும் . 
இந்த இடைவெளியின் மதிப்பைத் தாங்கப்பட வேண்டிய பளு , 
உயவெண்ணையின் பாகுநிலை , வேகம் முதலியவற்றின் மதிப்புகள் 
தெரிந்தால் கணக்கிடலாம் . 


பாகுநிலை ஓட்டம் 


347 


நழுவும் கட்டையில் 
தகைவானது , 


ஏற்படும் சறுக்குப் பெயர்ச்சித் 


T = 


(dy 
. 

dy 


) = 0 - ஆக இருக்கும்போது , 

U 
T = 1 

h 


hdp 
2 dx 


ஆனால் 


dp 
dx 


6AUU 
12 


124q 
h : 


இதில் = 


Uhhh , 
( 11 + h ) 


- 


எனவே , 

2 / uU 64Uh , h , 

+ 

h h ” ( + hp ) 
இப்போது உராய்வால் ஏற்படும் இழுவிசையானது , 
1 / 

/ 

dx 6HUlth , dx 
T = Tdx = 

+ 
h ( hi + h ) 


h2 


--- 


ஆதலால் 


dh 
dx 

B 
24U [ 3 ( 1 - h , ) 
T = 

( 7-27 ) 
B ( h1 + h , ) 
பளுவின் மதிப்பு உச்சமாக இருக்கும்போது , P = P பெரும , 
h 

= 2 • 2 ஆகும் . எனவே , 
h , 
0.56 / UUl 

( 7-28 ) 

11 , 
தாங்கியானது சாய்வாக இருப்பதால் , பளு P- யும் மொத்த இழு 

, 
விசைக்கு Pg என்ற அளவு விசையைத் தருகிறது . எனவே , 
மொத்த இழுவிசையானது D , 

0-564 U 0-16 /AUT : ( hy -h , ) 
D = T + PB + 

( 7.29 ) 
h , h , 

1 


2 


2 


இப்போது 


hy 
ha 


= 2 • 2 ஆக இருக்கும்போது , 


D 


0.75 / UUL 

ஆகும் . 


he 


348 


பாய்ம எந்திரவியல் 


இடைவெளியில் ஏற்படும் பாய்ச்சலானது இரு பரிமாண 
முடையது என்ற இலட்சிய நிலையின் அடிப்படையில் மேலே 
உள்ள சமன்பாடுகளை நாம் வருவித்துள்ளோம் . ஆனால் நடை 
முறையில் தாங்கிகளில் அகலம் ஒரு குறிப்பிட்ட அளவுள்ளதாக 
இருக்குமாதலால் , இருபரிமாணத் தன்மை என்ற தற்கோள் 
செல்லாது . ஆகவே , குறிப்பிட்ட அகலம் 5 உள்ள தாங்கிகளுக்குப் 
பளு விகிதம் அட்டவணை 7-1 - ல் காட்டப்பட்டுள்ளது . 


அட்டவணை 7.1 


b 


00 


1 


| 


1 
3 


| 


பளு 


P 


0.422P 


0.031P 


நழுவும் தாங்கிகளுக்காக மேலே வருவிக்கப்பட்ட சமன்பாடு 
களை முதற் தோராயமாக ( first approximation ) நாம் தட்டைத் 
தாங்கிகளுக்குப் பயன்படுத்தலாம் . உண்மையாகப் பார்க்கப் 
போனால் தாங்கிகள் சுழல்வதால் ஏற்படும் வெப்பநிலை உயர்வால் 
உயவெண்ணையில் உண்டாகும் பாகு நிலை மாறுபாட்டையும் நாம் 
எடுத்துக் கொள்ள வேண்டும் . பாகுநிலை மாறாது என்று எடுத்துக் 
கொண்டது அவ் வளவு சரியாகாது . 


hi 


மாதிரிக் கணக்கு 7-5 . இடம் பெயராத தாங்கும் தகட்டின் 
மேல் நழுவும் கட்டை ( sliding block ) யை உடைய அமைப்பிற்கு 
நழுவும் தாங்கி ( sliding bearing ) எனப் பெயர் . இந்த நழுவும் 
கட்டைத் தகட்டிற்கு சிறிது சரிந்து இருக்கிறது . உயவெண்ணை 
யின் பாகுநிலை 4 பாய்ஸ் ; நழுவும் கட்டையின் திசைவேகம் மீ / வி ; 
h , 

1 
= 2 • 2 ; 

= 500 ; h , = 0 • 09 மிமீ . உச்ச அழுத்தத்தைக் கணக்கிடு . 
h , 

4 AA எ - வி 
H = 4 பாய்ஸ் 

98.1 மீ 2 
U = 1 மீ / வி 
hi 

11 

500 
h , 

hi 
1 = 500x9x10-5 மீ 
= 45x 10- : மீ 


= 2 • 2 


பாகு நிலை ஓட்டம் 


349 


p பெரும - ன் மதிப்பானது , 

34UI ( h , -h , ) 
p பெரும = p . + 

2h | h , ( h , + h ) 

3x4x45x 10-3x1x1-2x2 • 2 
= 10330+ 

98-1x2x3-2x (9X 10- ) x2 


= 10330 + 


11x108 

7.84 


= 10330 + 280000 

= 290330 AA எ / e2 
பெரும = 29 • 03 AA எ / செமீ 2 . 


மாதிரிக் கணக்கு 76. ஒரு தகட்டின் மேல் 2 மீ / வி திசை 
வேகத்தில் 15 செமீ நீளமுள்ள ஒரு நழுவும் கட்டை செல்கிறது 
இந்த நழுவும் கட்டைக்கும் தகட்டிற்குமுள்ள இடைவெளி முன் 
புறம் 0.09 மிமீ , பின்புறம் 0.03 மிமீ ஆகும் . இந்தத் தாங்கி 
30,000 கிகிஎ எடையை 1 மீ நீளத்தில் தாங்க வேண்டுமானால் , உய 
வெண்ணையின் பாகு நிலையைக் கணக்கிடு . அந்த உயவெண்ணையில் 
உண்டாகும் உச்ச அழுத்தம் என்ன ? ஒரு மீட்டர் நீளத்திற்குத் 
தேவையான திறன் என்ன ? 


தாங்கியின் நீளம் 


1 = 15 செமீ = 0-15 மீ 


V = 2 மீ / வி 


h = 0 • 09 Me = 9x 10-5 மீ 

h , = 0-03 மிமீ = 3 x 10-5e 
பளு P = 3x 104 கிகிஎ / e 


= ? 


hi 


hy , h , - ன் விகிதமாவது , C = 


9x10-5 
3x10-5 


h , 


= 3 . 


= 


பளுவானது கீழ்க்கண்ட சமன்பாட்டால் கொடுக்கப்படுகிறது . 

6UU12 
P = 
h , * ( C - 1 ) 

C + 1 


64x2x2-25x 10-2 

9X10-10X4 


( 1og. 3-2x ) 


350 


பாய்ம எந்திரவியல் 


ux7.4 


3x 104 = 


10-8 


6 . 


3x 104 x 10-6 
ஃ = 
H = 

7.4 


-2 AA எ / வி 
= 0-405x 10 

மீ 2 


0-405X10-2x 108x981 

1.04 


= 0 • 396 பாய்ஸ் 


உச்ச அழுத்தச் செறிவானது 

3 - U1 ( hh - ha ) 
p பெரும = p . + 

21h , ( h , thi ) 


3x4-05x10-3x2x6x 10-5x155 x 10-2 
- 10330+ 

2x27 x 10-10x 12x105 


20-25 
= 10330 + 

X 105 
6 


= 10330 + 3 + 44x 10 % AA எ / மீ 2 
= 35-43 AA எ / செமீ 

0-56UL , 0 •16 /412U (hi - h ,) 
மொத்த இழுவிசை T = + 

le 

1 


0 • 56x405x 10-3x2x 15x10 

3x107 


016x4-05x 10-3x2 
+ 

3x10 


x 15x10-2 x ( 9x10-5 ) 


0 : 56x 121-5 

= 22-7 கிகி எ 
3 


உச்ச இழுவிசை = 22 • 7 + 12-96 

= 35-66 AAI 
தேவையான திறன் = 35-66x 2 

= 71 : 32 AA எ.மீ / வி 

71.35 
பரிதிறன் 

= 0-95 . 


- 75 


பாகுநிலை ஓட்டம் 


351 


* கொத்து 


இடம் 


7.10 . படல ஓட்டத்திலிருந்து கொந்தளிப்பு ஓட்டத்திற்கு 

மாறுபடும் நிலை ( Transition from Laminar to Turbulent 
Flow ) 
பாகு நிலை ஓட்டங்களை படல , கொந்தளிப்பு ஓட்டங்கள் என 
இருவகையாகப் பிரிக்கலாம் . படல ஓட்டத்தில் பாய்மத் துகள் 
தனித்தனியாக அருகிலுள்ள துகள்களை இடம் பெயர்க்காமல் ஒரே 
படலத்தில் நகர்ந்து செல்கிறது . மூலக்கூறுகளுக்கிடையே ஒன்றை 
யொன்று மோதிக்கொண்டும் , மூலக்கூறுகள் 

மூலக்கூறுகள் இடம் மாறிக் 
கொண்டும் இருந்தாலும் பாய்மத் துகள்களை ஒரு 
( lump ) ஆக எடுத்துக் கொண்டால் இக் கொத்துக்கள் ஒன்றோ 
டொன்று சம்பந்தமின்றி ஒரே படலத்தில் நகர்ந்து செல்கின்றன . 
இந்தக் கொத்தின் பாதை நேர்கோடாக இருக்கவேண்டிய 
அவசியமில்லை . பாய்மம் பாயும் பாதைக்கேற்ப கொத்துக்களின் 
பாதையும் நேராகவோ அல்லது வளைந்தோ இருக்கும் . ஆனால் 
கொந்தளிப்பு ஓட்டங்களில் இப் பாய்மக் கொத்துக்கள் எந்த ஒரு 
ஒழுங்கு முறையுமின்றி வினாடிக்கு வினாடி பாதையை மாற்றுவ 
தோடு மட்டுமின்றி ஒரு கொத்து மற்றொரு கொத்து அல்லது 
கொத்துக்களோடு மோதிக்கொண்டே இருக்கின்றன. இதனால் 
எல்லாக் கொத்துக்களும் 

பெயர்ந்த வண்ணமாகவே 
இருக்கின்றன . இவ்வாறான இடப்பெயர்ச்சியால் பாய்ம ஓட்டத் 
தின் தன்மைகள் மாறுகின்றன. 
படல ஓட்டமானது நியூட்டனின் 

பாகுநிலை 

விதியை 
( Newton s law of viscosity ) பூர்த்தி செய்ய வேண்டும் . இவ்வகை 
ஓட்டங்களில் சறுக்குப் பெயர்ச்சித் தகைவானது கோணவடிவ 
மாற்ற வீதத்திற்கு நேர் விகிதத்திலிருப்பதால் திசைவேகப் 
பகிர்வு , அழுத்த வேறுபாடு முதலியவற்றை கொள்கை அடிப்படை 
யில் அடைய முடிகிறது . இந்த ஓட்டங்களில் ஏற்படும் எந்த 
விதமான உலைவுகளையும் ( disturbances ) அழித்துவிடும் அளவிற்குப் 
பாய்மத்தில் பிசுபிசுப்புத் தன்மை அதாவது பாகுநிலை இருக்கிறது . 
ஆனால் திசைவேகம் , பாய்ச்சல் நிகழும் பாதையின் அகலம் 
முதலியவை அதிகரிக்குங்கால் அல்லது பாகு நிலை குறையுங்கால் 
இந்த உலைவுகளை பாய்மத்திலுள்ள பிசுபிசுப்புத்தன்மையால் 
அழிக்க முடியாது . இந்த உலைவுகள் அதிகரித்துப் பாய்ச்சல் புலம் 
முழுவதும் பரவுகின்றன . இவ்வாறு இந்த உலைவுகளால் படல 
ஓட்டமானது கொந்தளிப்பு ஓட்டமாக மாறுகிறது . உலைவுகள் 
பரவுவதற்கு விரிந்து செல்லும் பாய்ச்சல் பாதைகளும் , எல்லையின் 
சொரசொரப்பும் ( roughness ) உதவுகின்றன. 
இவ்வாறு பாய்ம ஓட்டங்களில் ஏற்படும் இருவகை ஓட்டங்க 
படல , கொந்தளிப்பு ஓட்டங்களைப்பற்றி முதற்கண் 


ளான 


352 


பாய்ம எந்திரவியல் 


கண்டறிந்து அவைகள் பற்றி ஆராய்ச்சி செய்தவர் ஆங்கில நாட்டு 
விஞ்ஞானியான ஆஸ்பான் ரெயினால்ஸ் (( Osborne Reynolds) 
என்பவராவர் . அவரே முதற்கண் இவ்விருவகை ஓட்டங்களைப் 
பாகுபடுத்துவது என்பதற்கான விதிமுறைகளையும் வகுத்தார் . 

VD 
எனவே , அவர் பெயரால் என்ற பரிமாணமற்ற எண் ( dimen 


sionless number ) வழங்கப்படுகிறது . அந்த எண்ணே ஓட்டங்களைப் 
பாகுபடுத்தப் பயன்படுகிறது . 


7:11 . ரெயினால்ஸ் சோதனை 

இருவகை ஓட்டங்களைப் பரிசோதனை மூலம் விளக்க 1880 - ல் 
ரெயினால்ஸ் கையாண்ட கருவியின் அமைப்பு படம் 7-12 - ல் 
காட்டப்பட்டுள்ளதை ஒத்ததாகும் . ஒரு கண்ணாடிக் குழாய் 

தொட்டியினுள் ஆரம்பித்து , 
வெளியில் சற்று தூரம் நீட்டிக் 
கொண்டிருக்கிறது . அந்தக் 
கண்ணாடிக் குழாயின் நுழை 
வாய் மணிக்கூண்டு அமைப்பை 
ஒத்திருக்கிறது . இந்தத் 
தொட்டியில் நீர் நிரப்பப் 
பட்டு 

அந்தக் கண்ணாடிக் 
குழாயின் நுழைவாயிலில் ஒரு 
வண்ணத் தாரை 

வெளிவரும் 

படி ஒரு ஊசிமுனை அமைப்பை 
படம் 7:12 . ரெயினால்ஸ் சோதனை 

யுடைய 

வண்ண 
கொண்ட சிறிய தொட்டியும் இணைக்கப்பட்டுள்ளது . படத்தி 
லுள்ளபடி வண்ண நீர்த் 

தொட்டியில் 

பெரிய நீர்த் 
தொட்டியிலுள்ள நீர்மட்டத்தைவிட வண்ண நீர்மட்டம் சிறிது 
உயரத்திலிருக்கும்படி அமைக்கப்பட்டுள்ளது . நீரின் பாயுவீதத்தை 
மாற்ற கண்ணாடிக் குழாயின் வெளிவாயிலில் ஒரு வால்வு ( valve ) 
பொருத்தப்பட்டுள்ளது . இந்தச் சோதனை அமைப்பு முழுவதும் 
அதிர்ச்சியே இல்லாத இடத்தில் அமைக்கப்படவேண்டும் . அமைதி 
நிலை ஏற்பட்டபின் வால்வானது சிறிதளவு மட்டும் திறக்கப்பட் 
டால் வண்ண மையானது ஒரு கோடு போன்று மற்ற நீரோடு 
கடைசி வரை கலக்காமல் வெளிவரும் . வால்வானது படிப்படியாக 
அதிகமாகத் திறக்கப்படும் பொழுது படம் 7.13 - ல் காட்டப் 
பட்டுள்ளபடி வண்ணக் கோட்டில் சிறிது சிறிதாக அலை அமைப்பு 
உண்டாகி , கடைசியில் நன்றாக மற்ற நீரோடு கலந்து விடுகிறது . 
இந்த அலை உண்டாவது படல ஓட்டத்தின் தன்மை மாறுவதின் 


மை 


பாகுநிலை ஓட்டம் 


353 


= 


தொடக்கத்தைக் குறிக்கும் , வண்ணக் கோடானது உருத் தெரியா 
மல் முழுவதும் கலந்துள்ள நிலை கொந்தளிப்பு ஓட்டத்தைக் குறிக் 
கும் . இந்த இரண்டிற்கும் 
இடைப்பட்ட நிலையை 
மாறுபடும் நிலை ( transition ) 
என்கிறோம் . இந்த மாற்றத் 
திற்குக் காரணம் பாய்ச்ச 
லில் ஏற்படும் உலைவுகளேயா 
கும் . ஏதாவது ஒரு காரணத் 
தால் ஏற்படும் உலைவானது 
படிப்படியாக வளர்வதற் 
குக் கொந்தளிப்பு ஓட்டம் 

न 
உதவுகிறது ; ஆனால் படல 
ஓட்டத்தில் பாகுநிலைத் தன் 
மை அதாவது பிசுபிசுப்புத் 
தன்மை அதிகமாக இருப்ப 
தால் அந்த உலைவானது 

படம் 7.13 . படல நிலையிலிருந்து 
படிப்படியாக அழிந்து 

கொந்தளிப்பு நிலைக்கு மாறுபடுவது 
மறைந்து விடுகிறது . இந்த 
உலைவுக்கான காரணங்களையும் , எந்த நிலைகளில் பாய்ச்சல் நிலைப் 
பாடு ( stability ) உடையதாக இருக்கும் என்பது பற்றியும் பல 
ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன . நிலைப்பாடற்ற தன்மை 
(instability ) எவ்வாறு வளர்கிறது என்பதுபற்றி பார்ப்போம் . 

7 • 12 . நிலைப்பாடற்ற தன்மை 

யின் வளர்ச்சி ( Growth 
of Instability ) 
படம் 7.14 ( அ ) -ல் காட் 
டப்பட்டுள்ளபடி எந்தப் பரப் 
பில் திசைவேக 

மாறுபாடு 
திடீரென 

ஏற்படுகிறதோ 
அங்கே பாய்ம ஓட்டத்தில் 
உலைவு ஏற்பட ஏதுவாகிறது . 
இந்த உலைவால் அலைகள் 
உற்பத்தியாகின்றன . இந்த 
உலைவானது பாய்மத்திலுள்ள 
உட்கூறு அமைப்புகளாலோ 

அல்லது வெளியிலிருந்தோ ஏற் 
படம் 7.14 . திசைவேகப் பகிர்வால் 

படக்கூடும் . எதுவாக இருந்தா 
ஏற்படும் நிலைப்பாடற்ற தன்மை லும் உலைவால் ஏற்படும் அலை 
பா.எ .-- 23 


* 


354 


பாய்ம எந்திரவியல் 


களால் பாய்ச்சல் புலத்தில் அழுத்த வேறுபாடு ஏற்படுகிறது . 
எங்கு இழைக் கோடுகளின் இடைத்தூரம் குறைவாக இருக்கிறதோ 
அங்கு திசைவேகம் அதிகரித்து அழுத்தம் குறைகிறது . ஆகவே , 
படத்தில் காட்டியுள்ளபடி அலையின் அலையும் தன்மை அதிகரித்து 
சுழல் ( eddy ) ஏற்பட வாய்ப்பு ஏற்படுகிறது . இந்தச் சுழல்கள் 
நன்கு வளர்ந்த பின் பல சிறு சுழல்களாக உடைந்து பாய்ச்சல் 
புலம் முழுவதும் பரவி கொந்தளிப்பு ஓட்டத்தை உண்டாக்கு 
கிறது . 


படும் 


7.13 . ரெயினால்ஸ் எண் 

ரெயினால்ஸ் எண்ணின் அடிப்படையில் ஒரு ஓட்டத்தைப் 
படல ஓட்டமா அல்லது கொந்தளிப்பு ஓட்டமாஅல்லது மாறுபடும் 
நிலையில் உள்ளதா எனப் பாகுபடுத்தலாம் . ரெயினால்ஸ் தம் 
முடைய சோதனைகள் மூலம் ரெயினால்ஸ் எண் என்று அழைக்கப் 
VDP 

என்ற பரிமாணமற்ற எண்ணின் மதிப்பு , எந்த ஓட்டத் 
தில் குறைவாக இருக்கிறதோ அவ்வோட்டமானது படல ஓட்டம் 
எனப் பாகுபடுத்தினார் . ரெயினால்ஸ் எண்ணின் மதிப்பு அதிகரிக்க 
அந்தப் படல ஓட்டம் நிலைப்பாடற்ற தன்மையை அடைந்து 
கடைசியில் கொந்தளிப்பு ஓட்டமாக மாறுகிறது . இந்த மாறு 
படும் நிலையைக் குறிக்கும் ரெயினால்ஸ் எண்ணின் மதிப்பைத் திட்ட 
வட்டமாகச் சொல்ல முடியாது . ஏனெனில் இந்த மாறுபடும் 
நிலை , உலைவின் தன்மை , சடத்துவப் பாகுநிலை விசைகளுக்கான 
விகிதாச்சாரம் , உலைவின் மதிப்பு இவற்றை பொருத்தது . 

வட்டக் குழாய்களில் நடத்தப்பட்ட பல சோதனைகளிலிருந்து 
உலைவு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் R- ன் மதிப்பு 2000 - க்குக் 
குறைவாக இருக்குமானால் படல ஓட்டம் ( laminar flow ) நிகழ 
வேண்டும் என்ற முடிவிற்கு ரெயினால் ஸ் வந்தார் . 

இந்த 
எண்ணிற்குக் கீழ் மாறுநிலை எண் ( lower critical number ) எனப் 
பெயர் . இரு தளங்களுக்கிடையே நிகழும் ஓட்டம் , கால்வாய் 
ஓட்டம் ஆகியவற்றிற்குக் கீழ்மாறுநிலை எண்ணின் மதிப்பு முறையே 
1000 , 500 ஆகும் . எவ்விதமான அதிர்ச்சியும் இல்லாத அமைப்பில் 
R- ன் மதிப்பு வட்டக் குழாய்களில் 10,000 முதல் 12,000 வரை 
இருக்கும்போது படல ஓட்டம் சாத்தியமென ரெயினால் ஸ் 
சோதனைகள் மூலம் காட்டினார் . ஆகவே , இதை மேல் மாறுநிலை 
எண் ( upper critical number ) என்கிறோம் . ரெயினால்ஸ் காலத் 
திற்குப் பின் வந்த விஞ்ஞானிகள் , இந்த மேல் மாறுநிலை எண்ணின் 
மதிப்பு 40,000 முதல் 50,000 வரை போகலாம் எனச் சோதனைகள் 
மூலம் காட்டியுள்ளனர் . மேலும் , முடுக்கப் 

முடுக்கப் பாய்ச்சல் சளில் 


பாகுநிலை ஓட்டம் 


355 


நிலைப்பாடு ( stability ) அதிகமாகவும் எதிர்முடுக்கப் பாய்ச்சல்களில் 
( decelerative flows) நிலைப்பாடற்ற தன்மை அதிகமாகவும் இருக்கும். 
ரெயினால்ஸ் எண்ணின் மதிப்பு அதிகமாக அதிகமாக , பாய்ச்சல் 
களில் சுழல்கள் உண்டாகி கொந்தளிப்புத் தன்மை ஏற்படுகிறது . 
இதனால் பாய்மக் கொத்துக்கள் பாய்ச்சல் புலத்தில் இடம் 
நகர்ந்த வண்ணமிருக்கின்றன. எனவே , படம் 7-15 - ல் உள்ளபடி 
கொந்தளிப்பு ஓட்டத்தில் திசைவேகப் பகிர்வு எல்லை அருகிற் 


_ZZZ 
R2000 


V 


-- 


படல ஓட்டம் 

கொந்தளிப்பு ஓட்டம் 
படம் 7.15 . வட்டக் குழாயில் திசைவேகப் பகிர்வு 
தவிர மற்ற இடங்களில் சீராக இருக்கும் . படல ஓட்டத்தில் 
முன்னரே வருவிக்கப்பட்டுள்ளபடி திசைவேகப் பகிர்வு பரவளைவு 
வடிவமுடையதாக இருக்கும் . 


படம் 7.15 - லிருந்து கொந்தளிப்பு ஓட்டத்தில் எல்லையருகில் 
திசைவேகச் சரிவு படல ஓட்டத்தைவிட பல மடங்கு அதிகமாக 


dp = kv " 


log |-2| 


= -ky 


dp 
ox 

மாறு 

கொந்தளிப்பு 
படும் 
ஓட்டம் 

ஒட்டம் 


நிலை 


log V 
படம் 7-16 . திசைவேகத்திற்கும் அழுத்தச் சரிவிற்குமுள்ள தொடர்பு 


356 


பாய்ம எந்திரவியல் 


இருக்குமெனத் தெரிகிறது . சறுக்குப் பெயர்ச்சித் 

தகைவும் 
அதனால் உண்டாகும் ஆற்றலிழப்பும் இந்தத் திசைவேகப் 
பகிர்வைப் பொறுத்ததால் , கொந்தளிப்பு ஓட்டங்களில் , படல 
ஓட்டங்களைவிட ஆற்றலிழப்பு அதிகமாக இருக்கும் .. எனவே , 
படம் 7-16 - ல் உள்ளபடி கொந்தளிப்பு ஓட்டத்தில் அழுத்த 
வேறுபாடு படல ஓட்டத்தைவிட அதிகமாக இருக்கும் . படல 
ஓட்டத்தில் அழுத்தச் சரிவு ( pressure gradient ) சராசரித் திசை 
வேகத்திற்கு நேர் விகிதத்திலிருக்கும் . ஆனால் கொந்தளிப்பு 
ஓட்டத்தில் அழுத்தச் சரிவு சராசரித் திசைவேகத்தின் வர்க்கத் 
திற்கு நேர் விகிதத்திலிருக்கும் . 


7-14 , கொந்தளிப்பு ( Turbulence ) 

எவ்வாறு சுழல்கள் உண்டாகிப் பாய்ச்சல் கொந்தளிப்புத் 
தன்மை அடைகிறது எனப் பார்த்தோம் . ஒரு பாய்ச்சல் புலத் 
தில் கொந்தளிப்புத் தன்மை முழுவதும் பரவிவிட்ட பிறகு அப் 
புலத்தில் எந்த ஒரு பாய்மத் துகளின் பாதையையும் கண்டறிதல் 
கடினம் . ஒவ்வொரு துகளும் நிலையற்றதாக தான்தோன்றித்தன 
மாகப் புலத்தில் அலைந்து கொண்டிருக்கும் . எந்த ஒரு புள்ளியிலும் 
திசைவேகம் , அழுத்தம் முதலியன வினாடிக்கு வினாடி மாறிக் 


Idha 


1 


-A 


u 


t 


1 


( t , + T ) 


படம் 7:17 . x- திசையில் திசைவேகம் 


கொண்டேயிருக்கும் . எனவே , நமக்கு ஒரு புள்ளியில் நேரத்தால் 
உடனுக்குடன் மாறும் தன்மைகளை அறிந்து யாது பயனும் இல்லை , 


பாகு நிலை ஓட்டம் 


357 


அதனால் ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளியில் ஏற்படும் சராசரிக் 
குணநலன்களையே அறிய முற்படவேண்டும் . படம் 7-17 - ல் ஒரு 
புள்ளியில் எவ்வாறு திசைவேகத்தின் கூறு நேரத்தால் மாறுபடு 
கிறது எனக் காட்டப்பட்டுள்ளது . இதேபோல் மற்ற திசை 
களிலும் திசைவேகக் கூறுகள் மாறுபட்டுக் கொண்டேயிருக்கும் , 
x-திசையில் மட்டும் ஏற்படும் திசைவேகக் கூறை எடுத்துக் 
கொள்வோம் . கணத்து திசைவேகக் கூறு ( instantaneous velocity 
component ) u- ஆக இருந்தால் , 1 என்பது நேர சராசரித் திசை 
வேகக் கூறையும் , u என்பது மாறிக்கொண்டிருக்கும் திசைவேகக் 
கூறையும் ( fluctuating velocity component ) குறிக்குமானால் , 


a = [ + 4 


T என்ற 

நேரத்தில் திசைவேகச் சராசரியை எடுத்துக் 
கொண்டால் , 


t + T 


- 


1 


1 
T 


- uda 


( 7-30 ) 


t 


இதேபோல் y , z- திசைகளில் சராசரித் திசைவேகமும் , சராசரி 
அழுத்தமும் , 


--- 


y 


ti + T 
1 

vdt 
T 

t , 


t , + T 


-- 


t . 


t + T 


த 


7 = + ( pda 


t , 
மாறிக் கொண்டிருக்கும் திசைவேகக் கூறுகளின் நேர சராசரி 
யானது ( time average ) , 
T == w = 0 

( 7.31 ) 
இந்த மாறிக்கொண்டிருக்கும் திசைவேகக் கூறின் அளவாக 
அதன் 

வர்க்க சராசரியின் வர்க்கமூலம் ( root - mean - square ) 


358 


பாய்ம எந்திரவியல் 


சராசரி 


எடுத்துக் கொள்ளப்படுகிறது . 


அல்லது வர்க்கங்களின் 
அதாவது , 


u 2dt = u 2 


( 7.32 ) 


எல்லாத் திசைகளிலும் இந்த மாறிக் கொண்டிருக்கும் திசை 
வேகக் கூறுகள் இருப்பதால் கொந்தளிப்புத் தன்மையின் அளவாக 
( measure of magnitude of turbulence ) 


V ( t" +v* + w * ) 


என்ற அளவு பயன்படுத்தப்படுகிறது . ஆனால் கொந்தளிப்புச் 
செறிவானது intensity of turbulence ) கொந்தளிப்புத் தன்மையின் 
அளவிற்கும் சராசரித் திசைவேகத்திற்கும் விகிதமாக வரை 
யறுக்கப்படுகிறது . எனவே , 

( u s + y^2 + w > ) 

* 

( 7:33 ) 
கொந்தளிப்புச் செறிவு = 


ஒருபரிமாணப் பாய்ச்சலில் ( one - dimensional flow ) p = w = 0 . 
ஆனால் v , w - க்கு மதிப்பு உண்டு . ஆகவே , கொந்தளிப்புச் 
செறிவானது , 

M 
V > ( u / 2 + v 2 + w 2 ) 


i 


சுழல்களின் 

அளவு , கொந்தளிப்பு அளவுகோல் ( scale of 
turbulence ) என அழைக்கப்படுகிறது . ஒரு புள்ளியின் வழியாகப் 
பல சுழல்கள் செல்லும்போது மாறிக்கொண்டிருக்கும் திசை 
வேகக் கூறினால் அந்தப் புள்ளியில் தொடர்ந்துவரும் இரண்டு 
சுழல்களினால் திசைவேகத்தின் திசை மாறிப் பழைய நிலையை 
அடையும் . எனவே , படம் 7-17 - ன் உதவியால் கொந்தளிப்பு 
அளவுகோலைக் கணக்கிடலாம் . படத்திலிருந்து மாறிக்கொண் 
டிருக்கும் திசைவேகக் கூறு (fluctuating component of velocity ) , 
சராசரித் திசைவேகக் கிடைக்கோட்டை 

சராசரி 
நேரத்தில் திரும்பத் திரும்ப கடக்கிறது எனக் கண்டுபிடிக்கப் 
படுகிறது . பின்னர் சராசரித் திசைவேகம் , அவ்வாறு 

, கண்டு 
பிடிக்கப்பட்ட நேரம் இரண்டின் பெருக்குத் தொகை கொந்தளிப்பு 
அளவுகோலாகும் . பெரிய அளவுள்ள சுழல்களில் கொந்தளிப்பு 


என்ன 


359 


பாகு நிலை ஓட்டம் 


அளவுகோல் அதிகமாகவும் , சிறிய அளவுள்ள சுழல்களில் 
கொந்தளிப்பு அளவுகோல் குறைவாகவும் இருக்கும் . குறைந்த 
கொந்தளிப்பு அளவுகோலையுடைய பாய்ச்சலில் தான் ஆற்ற 
லிழப்பு அதிகமாக இருக்கும் . ஆனால் நல்ல கலவை ( mixing ) 
தேவையானால் பெரிய சுழல்களை உண்டாக்க வேண்டும் . 

மாறிக்கொண்டிருக்கும் திசைவேகக்கூறு நிலையற்ற , சீரற்ற 
தன்மையுடையது . ஆனால் நடைமுறையில் இந்த மாறுபடும் 
கூறை அதிகமாகப் பொருட்படுத்துவதில்லை ; சராசரித் திசை 
வேகத்தை மட்டுமே பெரும்பாலான பொறியியற் அமைப்புகளில் 
கையாளுகிறோம் . நிலையற்ற திசைவேகம் என்னும் போது அச் 
சொற்றொடர் சராசரித் திசைவேகத்தையே குறிக்கும் . எனவே ,, 
ஒரு நிலையான திசைவேகத்தில் மாறிக்கொண்ருடிக்கும் திசை 
வேகக் கூறு நிலையற்றது . 

கொந்தளிப்புப் பாய்ச்சலைப்பற்றி முழுமையாக அறிய 
வேண்டுமானால் இவ்வாறு மாறிக்கொண்டிருக்கும் திசைவேகக் 
கூறுகளையும் பகுப்பாய்வுகளில் எடுத்துக்கொள்ள வேண்டும் . 

. 
அவ்வாறு எடுத்துக்கொண்டால் இயக்கச் சமன்பாடுகளைக் கணித 
அடிப்படையில் தொகையிடுவது பெரும்பாலான நிலைமைகளுக்குச் 
சாத்தியமல்ல. எனவே , சோதனைகளிலிருந்து கிடைக்கும் சில 
உண்மைகளின் அடிப்படையில் நியாயமான ஊகத்தினால் கொள் 
கைகளை உருவாக்கி பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது . 
அவ்வாறு உருவாக்கப்பட்ட சில கொள்கைகளைப் பற்றி இனி 
பார்ப்போம் . 


7 • 15 . பகுதி அனுபவக் கொள்கைகள் ( Semi - empirical Theories ) 

படல ஓட்டத்தில் திசைவேகப் பகிர்வு , ஆற்றலிழப்பு , அழுத்த 
வேறுபாடு முதலியவற்றை எவ்வாறு அடைவது என்பதைப் பார்த் 
தோம் . இதேபோல் கொந்தளிப்பு ஓட்டங்களுக்குக் கொள்கைக் 
ரீதியில் திசைவேகக் பகிர்வு முதலியவற்றை சரியாக ( exact ) இது 
காலம் வரை அடைய முடியவில்லை. ரெயினால்ஸ் மாறிக்கொண் 
டிருக்கும் கொந்தளிப்பு திசைவேகக் கூறையும் சராசரித் திசை 
வேகத்தையும் எடுத்துக் கொண்டு கொந்தளிப்புப் பாய்ச்சல்களுக் 
கான இயக்கச் சமன்பாடுகளை நாவியர்- ஸ்டோக்ஸ் சமன்பாடு 
களிலிருந்து வருவித்துள்ளார் . இவற்றிற்கு ரெயினால்ஸ் சமன் 
பாடுகள் ( Reynolds equation ) எனப் பெயர் . ஆனால் இச்சமன் 
பாடுகளிலுள்ள வேறுபடும் உறுப்புகள் ( variables ) சமன்பாடுகளின் 
எண்ணிக்கையைவிட அதிகமாக இருப்பதால் இவற்றைத் தீர்த் 
தல் ( solve ) இயலாததாகிவிடுகிறது . ஆனால் இயற்கையிலும் , 
பொறியியற் துறையிலும் ஏற்படும் பெரும்பாலான ஓட்டங்கள் 


360 


பாய்ம எந்திரவியல் 


கொந்தளிப்புத் தன்மையுடையனவாக இருப்பதால் இப்பாய்ச்சல் 
பற்றிய சில கொள்கைகளின் உதவியால் இவற்றை ஆராய்ந்து 
அறிய வேண்டியதிருக்கிறது . இந்தக் கொள்கைகளைப் பயன்படுத் 
தும்போது சில அடிப்படைப் புள்ளி விபரங்கள் தேவைப்படுவ 
தால் அவற்றை சோதனைகளிலிருந்து அடைய வேண்டியதிருக் 
கிறது . எனவே , இக்கொள்கைகளைப் பகுதி அனுபவக் கொள்கை 
கள் என்கிறோம் . இவைகள்பற்றி பின்வரும் பகுதிகளில் 
படிப்போம் . 


7 • 16 . பொசினஸ்க்குச் சுழற் பாகுநிலை ( Boussinesq s Eddy Viscosity ) 

குழாயில் ஏற்படும் பாய்ம ஓட்டமானது படலத் தன்மை 
யுடையதாக இருக்குமானால் அழுத்த வேறுபாடு திசைவேகம் 
V- க்கு நேர்விகிதத்திலிருக்குமெனப் பார்த்தோம் . ஆனால் 
கொந்தளிப்பு ஒட்டங்களில் அழுத்த வேறுபாடு V " என்பதற்கு 
நேர் விகிதத்திலிருக்கும் . ஆற்றலிழப்பு , 

ஆற்றலிழப்பு , சறுக்குப் பெயர்ச்சித் 
தகைவால் ஏற்படுகிறது . எனவே , கொந்தளிப்பு ஓட்டங்களில் 
சறுக்குப் பெயர்ச்சித் தகைவானது அதற்கு ஒப்பான 
ஓட்டங்களைவிட அதிகமாக இருக்கவேண்டும் . இந்தக் காரண 
அடிப்படையில் பொசினஸ்க்கு என்ற பிரான்சு நாட்டு விஞ்ஞானி , 
கொந்தளிப்பு ஓட்டத்தில் ஏற்படும் மொத்த சறுக்குப் பெயர்ச்சித் 
தகைவானது 

இயக்கவிசைப் பாகுநிலை , சுழற் பாகுநிலை ( eddy 
viscosity ) இவற்றால் ஏற்படும் சறுக்குப் பெயர்ச்சித் தகைவுகளின் 
கூட்டுத் தொகையாக இருக்க வேண்டுமென ஊகித்துணர்ந்தார் . 
படல ஓட்டத்திலுள்ள இயக்கவிசைப் பாகுநிலைக்கு ஒப்பானது 
சுழற் பாகுநிலை என்பது . ஒரு 

இருபரிமாணப் பாய்ச்சலில் 
சறுக்குப் பெயர்ச்சித் தகைவானது , 
dū dū 

( 7:34 ) 
dy 

dy 
இதில் 1 என்பது 

1 என்பது சுழற் பாகுநிலையாகும் . இதன் பரிமாணம் 
இயக்கவிசைப் பாகுநிலையான ம - க்குச் சமமாக இருப்பதைக் 
காண்க. படல ஓட்டத்தில் 7 = 0 . ஆனால் கொந்தளிப்பு ஓட்டத் 
தில் 11 -வின் மதிப்பு , 1 - ஐவிட பன்மடங்கு அதிகமாக இருக்கும் . 
1 வானது இயக்கத் தன்மையையும் பொருத்திருப்பதால் பாய்மம் 
பாயும் பாதையின் குறுக்கே -வின் மதிப்பு மாறும் . 1 வானது 
பாய்மத்தின் சிறப்பியல்புகளில் ஒன்றல்ல . 1 வானது எவ்வாறு 
ஒரு பாய்ச்சல் புலத்தில் மாறுபடுகிறது என்பதைக் கொள்கை 
அடிப்படையில் நிர்ணயிக்க முடியவில்லையாதலால் சுழற் பாகுநிலை 
பற்றிய கருத்து பொறியியற் துறையில் அதிகமாகப் பயன் 
படுவதில்லை . 


Las 


+ ) 


பாகு நிலை ஓட்டம் 


361 


7:17 . பிராண்டல் கலத்தல் நீளப் புனைவுகோள் ( Prandtl s mixing 

Length Hypothesis ) 
கொந்தளிப்பு ஓட்டங்களில் ஏன் அதிகப்படியான சறுக்குப் 
பெயர்ச்சித் தகைவு உண்டாகிறது என்பதற்கும் , ஏன் திசைவேகப் 
பகிர்வு சீராக இருக்கிறது என்பதற்கும் உந்தப் பரிமாற்ற 
( momentum exchange ) அடிப்படையில் பிராண்டல் விளக்கம் 
தந்தார் . இந்தப் புனைவுகோள் நடைமுறையில் சரியான தீர்வு 

தருவதாலும் இதன் அடிப்படையில் சமன்பாடுகளை 
எளிதில் வருவிக்க முடிவதாலும் இதை நாம் பல பொறியியற் 
நிலைமைகளுக்குக் கையாளுகிறோம் . 


களைத் 


y | 


// ou 


படலம் 2 
படலம் | 


12 
UI 


A 


+ 


y 


Av 


dū 
dy 


X 


படம் 7-18 . பாய்ம ஓட்டத்தில் உந்தப் பரிமாற்றம் 


ஒரு இருபரிமாண ஓட்டத்தை எடுத்துக்கொள்வோம் . படம் 
7-18 - ல் காட்டப்பட்டுள்ள படலம் 1 - ல் திசைவேகம் 11 - ஆகவும் 
அதை அடுத்துள்ள படலம் 2 - ல் திசைவேகம் 3 , -ஆகவும் இருக்கட் 
டும் . இவற்றில் y- திசையிலுள்ள மாறிக்கொண்டிருக்கும் திசை 
வேகக் கூறு v - ஆக இருக்கட்டும் . ஒரு படத்திலிருந்து மற்றொரு 
படலத்திற்கு A என்ற பரப்பின் வழியாகப் பாய்மக் கொத்து v 
என்ற திசைவேகத்தில் செல்லுமானால் பொருண்மைப் பாய்வு 
( mass flux ) APV ஆகும் . இதில் P என்பது பாய்மத்தின் அடர்த்தி 
யாகும் , இந்தப் பொருண்மை மேலேயுள்ள படலத்திற்குச் 
சென்றால் அதன் திசைவேகம் - u குறைவுள்ளதாக இருக்கும் . 
எனவே , இரண்டாவது படலத்தில் வேகமாகச் சென்று கொண் 
டிருக்கும் பாய்மமானது இந்தப் பொருண்மையை இழுத்துக் 
கொண்டு சென்று முடுக்கப்படுத்தும் . எனவே , x-திசையில் அதன் 


362 


பாய்ம எந்திரவியல் 


உந்தம் அதிகரிக்கிறது . இவ்வாறு அதிகரிக்கும் உந்த மதிப்பு 
APY x - u ஆகும் . உந்த மாறுபாட்டுவி தமானது அப்படலங் 
களிடையில் ஏற்படும் சறுக்குப் பெயர்ச்சித் தகைவுக்குச் சமமாகு 
மென எடுத்து கொண்டால் , 

dū 
T == 7 

PU V 
dy 


இதைச் சமன்பாடு 7.32 - ல் இட்டால் , 


T = -pu v + udu 


dy 


dū 
ஆனால் Hay -யின் மதிப்பு புறக்கணிக்கத்தக்க அளவு சிறியதாக 
இருக்குமாதலால் , 
T = -pu 

( 7-35 ) 


இவ்வாறு கொந்தளிப்பால் ஏற்படும் மேலேயுள்ள சறுக்குப் 
பெயர்ச்சித் தகைவிற்கு ரெயினால்ஸ் தகைவு ( Reynolds stress ) 
எனப் பெயர் . 


ஒரு பாய்ம மூலக்கூறு ( molecule ) மற்றொரு மூலக்கூறுடன் 
மோதுவதற்குமுன் அது செல்லும் தூரமான சராசரி கட்டற்ற 
பாதை ( mean free path ) யின் நீளத்திற்கு ஒப்ப , கொந்தளிப்பு 
ஓட்டத்திலும் ஒரு • கொத்து பாய்மம் மற்றொரு படலத்திற்குச் 
சென்று அப்படலத்திலுள்ள திசைவேகத்தை அடைய y- திசையில் 
1 நீளம் நகர வேண்டுமென பிராண்டல் ஊகித்தார் .. 
நீளத்தை கலத்தல் நீளம் ( mixing length ) என்கிறோம் . உண்மை 
யில் பாய்மக் கொத்தானது 1 தூரம் சென்ற பின்னரே புதிய 
படலத்திலுள்ள திசைவேகத்தை திடீரென அடையாமல் அதன் 
பாதையில் படிப்படியாக அடையும் . மேலும் u என்ற மாறிக் 
கொண்டிருக்கும் திசைவேகக் கூறு Y - க்கு நேர்விகிதத்திலிருக்கு 

du 
மெனக் கொள்ளலாம் . எனவே , u v என்பது 1" ay -க்கு நேர் 
விகிதத்திலிருக்கும் எனக் கொள்ளலாம் . விகிதமாறிலி ( proportion 
ality constant ) யின் மதிப்பை !-லோடு இணைத்தால் , 


T = P12 | du |du 


( 7 • 36 ) 


dy dy 
இதில் சுழற் பாகு நிலையானது , 

dū 
n = p12 

dy 


7 


பாகு நிலை ஓட்டம் 


363 


இதிலிருந்து கலத்தில் நீளமானது 

எல்லையிலிருந்து உள்ள 
தூரத்தைப் பொருத்தது எனத் தெரிகிறது . சோதனைகளிலிருந்து 
1 - ன் உண்மையான மதிப்பை அடையலாம் . வட்டக் குழாய்களில் 
ஏற்படும் கொந்தளிப்பு ஓட்டங்களுக்கு பிராண்டல் கலத்தல் 
நீளம் எல்லையின் 

தூரத்திற்கு நேர் விகிதத்திலிருக்குமென 
தற்கோள் கொண்டார் , அதாவது 

l = ky 
இதில் k என்பது பொது மாறிலி ( universal constant ) ஆகும்.. 
நிக்குராட்ஸே ( Nikuradse )வின் சோதனைகளிலிருந்து k . யின் 
மதிப்பு 0-4 எனத் தெரிகிறது . ( படம் 7-19 . ) 


0.16 


0.12 


fo 0.08 


10.4 
, 


0.04 


0 


| -0 


O 

0-5 

y / ro 
படம் 7 19. k- யின் மதிப்பு 


பிராண்டலின் தற்கோளான 1 = ky என்பது எல்லாவித 
ஓட்டங் களுக்கும் பொருந்தவில்லை. குழாய் ஓட்டம் போன்ற சில 
வற்றிற்கே அத்தற்கோள் பயன்படுகிறது . 


7-18 . வான் கார்மன் ஒப்புமைப் புனைவு கோள் ( Von Karman s 

Similarity Hypothesis ) 
பிராண்டலின் கலத்தல் நீளப் புனைவுகோளை மேலும் அபி 
விருத்தி செய்ய அவரின் மாணாக்கர்களில் ஒருவரான வான் கார்மன் 
என்பவர் பிரிதொரு கருத்தை வெளியிட்டார் .. கலத்தல் நீள 
மானது எல்லையின் தூரத்தைச் சார்ந்திராது ; கொந்தளிப்பு 
பாய்ச்சல் புலத்தில் வெவ்வேறு புள்ளிகளிலுள்ள திசைவேகத்தைச் 
சார்ந்திருக்குமென வான் கார்மன் கருதினார் . அவர் கீழ்க்கண்ட 
தற்கோள்களின் பேரில் தன் ஒப்புமைப் புனைவுகோளை விளக்கினார் . 
( 1 ) ஒரு சறுக்குப் பெயர்ச்சிப் புலத்தில் ( shear field ) எந்த ஒரு 


364 


பாய்ம எந்திரவியல் 


புள்ளியிலும் ஏற்படும் கொந்தளிப்புத் 

கொந்தளிப்புத் தன்மை புள்ளியியல் 
( statistics ) அடிப்படையில் ஒருபடித்தாக இருக்க வேண்டும் . 
( 2 ) கொந்தளிப்பு மாற்றங்கள் நேர , நீள அளவுகோல்களைச் 
( time and length scales ) சார்ந்தன. இவற்றுள் முதற் தற்கோள் 
7 , 4 என்பவற்றின் ஒப்பு அளவுகளைச் சார்ந்தது . இரண்டாவது 
தற்கோளின்படி எல்லாப் புள்ளிகளிலும் ஒரே அளவான ஒட்டுறவு 
( correlation ) இருக்க வேண்டுமெனத் தெரிகிறது . சோதனைகளி 
லிருந்து கிடைக்கும் புள்ளி விபரங்களிலிருந்து இந்தத் தற்கோள் 

சரியானவைகளாக இருக்கவேண்டுமெனத் தெரிகிறது . 
எனவே , கொந்தளிப்பால் ஏற்படும் மாறுபாடுகள் திசைவேகச் 
சரிவிற்கும் , ஏதாவது ஒரு நீள அளவுகோலுக்கும் நேர் விகிதத் 
திலிருக்கவேண்டும் . 


கள் 


ஒரு இருபரிமாண , நிலையான பாய்ச்சலிலுள்ள திசை 
வேகத்தை டெயிலர் தொடரால் ( Taylor series ) விரித்தால் , 

dū deu 
u ( y + Ay ) = u { y ) + ay ay + " y (4y)* + ...... 


. 


dū da ū 
இவற்றில் dy dya 

என்பவற்றை சோதனைகளிலிருந்து அளந்து 
அறியலாம் . நீள அளவுகோலைப் பயன்படுத்த வான் கார்மன் 
கீழ்க்கண்ட நீளப் பரிமாணமுள்ள உறுப்பைப் பயன்படுத்தினார் . 

dū 

dy 
1 = K 

( 7:37 ) 
du 
dy ) 


எனவே , 


இதில் K என்பது பொது மாறிலியாகும். 
கொந்தளிப்புச் சறுக்குப் பெயர்ச்சித் தகைவானது , 


T = P / 

dy 


= r (14 ) 


இதில் !-ன் மதிப்பை இட்டால் , 


dy 
T = PK2 

( 7-38 ) 
dai 

dye 
எனவே , மேலே உள்ள சமன்பாட்டில் கலத்தல் நீளமான 
1 விலக்கப்பட்டுள்ளது . 


( 2 ) 
(5 ) 


365 


பாகுநிலை ஓட்டம் 


கொந்தளிப்பு ஓட்டங்களில் உந்தப் பரிமாற்றம் ஏற்படுகிறது 
என்ற கருத்து முன்னர் விளக்கப்பட்டுள்ள இரண்டு புனைவுகோள் 
களுக்கும் பொதுவானது . கலத்தல் நீளத்திற்கும் திசைவேகப் 
பகிர்வுக்கும் இடையேயுள்ள சார்புத் தொடர்பை நிர்ணயிப்பதில் 
இரண்டு புனைவுகோள்களும் வேறுபடுகின்றன . இருந்த போதிலும் 
குழாய் ஓட்டங்களுக்கு இரண்டு புனைவுகோள்களும் ஒரே 
தீர்வுகளைத் தருகின்றன என்பது நோக்கற்பாலது . 


பயிற்சிக் கணக்குகள் 
7-1 . படல ஓட்டத்தில் ஒரு அலகு கன அளவு பாய்மத்திலேற் 

படும் ஆற்றலிழப்பை நிர்ணயி . 


7-2 . இரண்டு இணைத்தளங்களுக்கிடையே ஏற்படும் படல 

ஓட்டத்தில் உண்டாகும் திசைவேகம் , சறுக்குப் பெயர்ச்சி , 
ஆற்றலிழப்பு முதலியவற்றை வரைபடங்கள் மூலம் 
விளக்குக . 


7.3 . 100 மிமீ கனத் தண்டிற்கும் ( plunger ) உருளைக்குமிடையே 

யுள்ள இடைவெளி 0.1 மிமீ ஆகும் . தண்டின் நீளம் 
80 மிமீ . உருளையில் 0-35 பாய்ஸ் பாகுநிலையுள்ள எண்ணை 
யின் அழுத்தம் 10 AA எ / செமீ ஆனால் அந்த இடை 
வெளி வழியாக வெளிவரும் எண்ணையின் பாயுவீதம் 
என்ன ? 


74. ஒரு தடைக்கருவியில் ( dash pot ) 100 மிமீ விட்டமுள்ள 

தண்டு 1001 மிமீ விட்டமுள்ள உருளையினுள் நகருகிறது . 
உருளையில் 0-9 பாய்ஸ் இயக்சவிசைப் பாகுநிலையுள்ள 
எண்ணையிருக்கிறது . அந்தத் தண்டின் நீளம் 200 மிமீ . 
ஆக இருக்குமானால் தண்டை 0.3 மீ / வி திசைவேகத்தில் 
நகரச் செய்ய தேவையான விசை என்ன ? 


7.5 . ஒரு எண்ணெய் என்ஜின் ( oil engine ) தண்டின் விட்டம் 

0-3 மீ ; நீளம் 0.4 மீ ; விட்ட இடைவெளி ( diametral 
clearance ) 0-35 மிமீ ஆகும் . தண்டின் நகரும் தூரம் 
0-4 மீ . சக்கரம் நிமிடத்திற்கு 600 சுற்றுகள் சுற்றுகிறது . 
எண்ணையின் வெப்பநிலை 60 ° C . எண்ணையின் பாகுநிலை 
1 பாய்ஸாக இருக்குமானால் தேவையான திறன் என்ன ? 


7.6.03 விட்டமுள்ள 

விட்டமுள்ள இரண்டு வட்டத் தகடுகள் தனித் 
தனியே எந்திரத் தண்டுகளில் ( shafts ) பொறுத்தப் 


366 


பாய்ம எந்திரவியல் 


பட்டுள்ளன . அந்த எந்திரத் தண்டுகளில் அச்சுகள் 
ஒரே கோட்டிலிருக்கும்படி அமைக்கப்பட்டிருக்கின்றன . 
இந்த இரண்டு வட்டத் தகடுகளிடையே 0-2 மிமீ இடை 
வெளியிருக்கிறது . இந்த இடைவெளியில் 6 5 பாய்ஸ் 
திரவம் நிரப்பப்பட்டுள்ளது . அவற்றுள் ஒரு தகடு 
மட்டும் நிமிடத்திற்கு 300 சுற்றுகள் சுற்றுமானால் , 
தேவைப்படும் திறன் என்ன ? 


77. ஒரு கான்கிரீட் தொட்டியின் அடிப்பாகத்தில் 0-15 மிமீ 

இடைவெளியுள்ள கீரல் இருக்கிறது . தொட்டியில் 
நீரின் ஆழம் 3 மீ இருக்கும் போது , 0.3 மீ கனமுள்ள கான் 
கிரீட் தளத்தின் வழியாக 1 மீ நீளத்தில் நீர் வினாடிக்கு 
எந்த அளவு வெளிவரும் ? நீரின் வெப்பநிலை 20 ° C . 


7 • 8 . 20 மிமீ இடைத்தூரமுள்ள இரண்டு இணைத்தளங்களுக் 

கிடையே திரவமானது 1 மீ / வி சராசரித் திசைவேகத்தில் 
பாய்கிறது . திரவத்தின் இயக்கவிசைப் பாகுநிலை 2.5 
பாய்ஸ் என்றால் தகட்டின் ஒரு பக்கத்திலிருந்து 2.5 மிமீ , 
5 மிமீ , 7-5 மிமீ தூரங்களில் திசைவேகங்கள் என்ன ? 


7.9 . 1 மீ நீளம் , 1 மிமீ விட்டமுள்ள நுண்புழைக் குழாயின் 

வழியாக 0-2 மீ / வி சராசரித் திசைவேகத்தில் 0-6 பாய்ஸ் 
பாகுநிலையுடைய எண்ணெய் பாயத் தேவையான 
தலைப்பு என்ன ? 


7.10 . செங்குத்தாக உள்ள 60 மிமீ விட்டம் , 8 மீ நீளமுள்ள 

எஃகுக் குழாயில் 15 ° C வெப்பநிலையில் 8.32 பாய்ஸ் 
இயக்கவிசைப் பாகுநிலையுள்ள விளக்கெண்ணெய் பாய் 
கிறது . அதன் கீழ்நோக்கிப் பாயுவீதம் 01 AA எ / வி 
யாகும் . அந்தச் செங்குத்துக் குழாயின் மேல் பாகத்தில் 
இணைக்கப்பட்டுள்ள அழுத்தமானி 1-25 AA எ / செமீ 2 
காட்சிபதிவு செய்தால் அக்குழாயின் நடுப்பாகத்தில் 
அழுத்தம் என்ன ? விளக்கெண்ணையின் ஒப்பு அடர்த்தி 
0.97 . 


7.11 . ஒரு 


பாத்திரத்தின் அடியிலுள்ள நுண்புழைக் குழாய் 
( capillary tube ) வழியாக ஒரு குறிப்பிட்ட கொள்ளளவுத் 
திரவம் பாத்திரத்திலிருந்து வடிய ஆகும் நேரத்திலிருந்து 
திரவத்தின் பாகுநிலை நிர்ணயிக்கப்படுகிறது . பாத்திரத் 
தின் விட்டம் 50 மிமீ . 1 மிமீ விட்டமுள்ள நுண்புழைக் 


பாகுநிலை ஓட்டம் 


367 


குழாயின் நீளம் 300 மிமீ . பாத்திரத்தில் 10 செமீ ஆழத் 
தில் 0-9 ஒப்பு அடர்த்தியுள்ள திரவம் இருக்கிறது . அது 
50 செமீ வடிய 20 நிமிடங்கள் ஆகின்றன . திரவத்தின் 
இயக்கவிசைப் பாகுநிலை என்ன ? 


7.12 . கணக்கு 7-11 - ல் பாத்திரத்தில் திரவத்தின் ஆழம் 50 மிமீ 

ஆக இருக்கும்போது பாயுவீதம் 0.3 செமீ வி யானால் , 
இயக்கவிசைப் பாகுநிலை என்ன ? 


7-13 . 60 மிமீ விட்டமுள்ள கிடைக் குழாயில் 0-4 பாய்ஸ் பாரு 

நிலையுள்ள எண்ணெய் பாய்கிறது . அக்குழாயில் 3 மீ 
தூரங்களில் U- குழாய் அழுத்தமானியின் இரு முனை 
களும் இணைக்கப்பட்டுள்ளன . பாதரச - எ ண்ணெய் 
U- குழாய் அழுத்தமானியில் பாதரச உயர வேறுபாடு 
100 மிமீ ஆகும் , குழாயில் பாயுவீதம் என்ன ? எண்ணை 

யின் ஒப்பு அடர்த்தி 0.85 . 
7-14 . ஒரு தொட்டியில் 3 மீ ஆழம் எரி எண்ணெய் ( S = 0-968 ) 

( fuel oil ) இருக்கிறது . அத் தொட்டியின் ஒரு பக்கத்தில் 
20 மிமீ விட்டம் , 10 மீ நீளமுள்ள நேரான குழாய் 
இணைக்கப்பட்டிருக்கிறது . அக் குழாய் முழுவதும் 
திறந்திருந்தால் 150 ° C வெப்பநிலையுடைய எண்ணெய் 
என்ன பாயுவீதத்தில் வெளிவரும் ? குழாயின் சுவரில் 

ஏற்படும் சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு என்ன ? 
7-15 . 5 மீ நீளமுள்ள குழாயில் 80 ° C வெப்பநிலையுள்ள கச்சா 

எண்ணெய் ( S = 0 + 855 ) ( crude oil ) 12 மீ தலைப்பில் 1.5 
லிட்டர் / வி என்ற பாயுவீதத்தில் வெளிவந்தால் குழா 
யின் விட்டம் என்ன ? 


7-16 . கணக்கு 7.15 - ல் பாயு வீதத்தை மும்மடங்கு பெருக்க , 

அதே தலைப்பில் குழாயின் விட்டத்தை எவ்வளவு 
அதிகரிக்க வேண்டும் ? 


7-17 . கீழ்க்கண்ட நிலைக்கு ரெயினால் ஸ் எண்ணைக் கணக்கிடு . 

குழாயின் விட்டம் 30 மிமீ , எண்ணையின் பாகுநிலை 
2.5 பாய்ஸ் ; ஒப்பு அடர்த்தி 0-9 , பாயுவீதம் 45 லிட்டர் 
நிமிடம் , 


7-18 . கீழ்க்கண்டவற்றில் பாய்ச்சலின் தன்மையை நிர்ணயி . 

( அ ) 15 மிமீ விட்டமுள்ள தண்ணீர்க் குழாயில் 3 மீ / வி 
திசைவேகத்தில் நீர் பாய்தல் , ( ஆ ) கனமான எரி 


368 


பாய்ம எந்திரவியல் 


எண்ணெய் 100 ° C வெப்பநிலையில் 15 மிமீ விட்டமுள்ள 
குழாயில் 2 மீ தலைப்பில் வடிதல் . 


7-19 . மாறுநிலைத் திசைவேகம் ( critical velocity ) என்றால் 

என்ன ? 20 மிமீ குழாயில் 1 சென்டிபாய்ஸ் பாகுநிலை 
யுள்ள சுத்த நீரின் மாறுநிலைத் திசைவேகம் 01 மீ / வி 
என்றால் , 25 ° C வெப்பநிலையுடைய காற்றின் மாறுநிலைத் 
திசைவேகம் என்ன ? 


7-20 . எரிஎண்ணெய் ( S = 0 94 ) 40 ° C வெப்பநிலையில் 10 மீ நீளம் 

20 மிமீ விட்டமுள்ள குழாய் வழியாக 0-1 மீ / வி திசை 
வேகத்தில் ஏற்றப்படுகிறது ( pumped ) . பம்பின் திறம் 70 % 
என எடுத்துக்கொண்டு தேவையான திறனைக் கணக்கிடு . 


7-21 . 100 மிமீ விட்டம் 100 மீ நீளமுள்ள குழாயின் வழியாக 

0-85 ஒப்பு அடர்த்தியுள்ள எண்ணெய் 10 மீ குழாய்மானி 
அழுத்த வேறுபாட்டில் பாய்ச்சப்படுகிறது . எண்ணை 
யின் பாயுவீதம் 50 லி வி . படல ஓட்டம் நிகழுவதாக 
எடுத்துக்கொண்டு இயக்க , இயக்கவிசைப் பாகுநிலை 
களைக் கணக்கிடுக . 


7-22 . 50 மிமீ விட்டக் கிடைக்குழாய் வழியாக இயக்கவிசைப் 
பாகுநிலை 1 பாய்ஸ் , 

0-88 ஒப்பு 

அடர்த்தியுள்ள 
எண்ணெய் பாய்கிறது . 1000 மீ நீளத்தில் அழுத்த 
வேறுபாடு 20 AA எ / செமீ ’ ஏற்படுகிறது . குழாயில் திசை 
வேகப் பகிர்வு u = U பெரும 

1 

என எடுத்துக் 


கொண்டு ( அ ) குழாயின் சுவரில் ஏற்படும் சறுக்குப் 
பெயர்ச்சித் தகைவு ( ஆ ) பாயுவீதம் இவற்றைக் காண் , 

ரெயினால்ஸ் எண்ணின் மதிப்பு என்ன ? 
7-23 . 0.9 ஒப்பு அடர்த்தி , 2.5 பாய்ஸ் பாகுநிலையுள்ள எண்ணை 

யானது 100 மிமீ விட்டம் , 500 மீ நீளமுள்ள குழாய் வழி 
2 லி / வி வீதத்தில் பாய்கிறது . இதன் ரெயினால்ஸ் 
எண் என்ன ? குழாயின் முடிவு பம்பைவிட 20 மீ 
உயரத்திலிருக்குமானால் , தேவைப்படும் திறன் என்ன ? 

மொத்தத் திறம் 0 * 65 . 
7 • 24 . 09 ஒப்பு அடர்த்தி , 1 : 5 பாய்ஸ் 

பாய்ஸ் பாகுநிலையுள்ள 
எண்ணெய் 50 மிமீ விட்டம் , 10 மீ நீளமுள்ள குழாய் 

1 
வழியாக 100 மாறுநிலைத் திசைவேகத்தில் பாய்கிறது . 


பாகுநிலை ஓட்டம் 


369 


இந்தக் குழாயில் அந்த எண்ணெய் அவ்வீதத்தில் 
பாய்வதற்குத் தேவையான அழுத்த வேறுபாட்டை 
எண்ணையின் உயரத்தில் கணக்கிடு . 


7 • 25 . படத்திலுள்ள அமைப்பில் 30 செமீ 


எண்ணையின் 


200 மிமீ சதுரம் 


மீ 


மீ 


| 
ப 


2 மிமீ 


உயரம் குறைவதற்குத் தேவையான நேரம் என்ன ? 

எண்ணை ( S = 0-9 )யின் பாகுநிலை = 0 • 4 சென்டிபாய்ஸ் . 
7-26 . 150 மிமீ விட்டமுள்ள குழாய் வழியாகக் கச்சா எண்ணை 

( S = 0 • 925 ) 18.5 லி / வி வீதத்தில் பாய்கிறது . எண்ணை 
யின் வெப்பநிலை 100 ° C ; பாய்ச்சலின் தன்மை என்ன ? 


7-27 . காற்றானது 60 ° C வெப்பநிலையில் 0.4 மீ சதுரப் பாய்ம 

கடத்தியின் வழியாகப் பாய்கிறது . ரெயினால்ஸ் எண் 
85,000 என்றால் திசைவேகம் என்ன ? 


7-28 . 50-5 மிமீ உள்விட்டம் , 100 மிமீ நீளமுள்ள ஒரு உருளை 

50 மிமீ விட்டமுள்ள ஒரு தண்டைச் ( shaft ) சுற்றி 
யுள்ளது . இவற்றின் இடைவெளியில் 2.5 பாய்ஸ் பாகு 
நிலையுள்ள உயவெண்ணெய் நிரப்பப்பட்டுள்ளது . மேலே 
உள்ள உருளையை 1 மீ / வி திசைவேகத்தில் நகர்த்த 
என்ன விசை தேவைப்படும் ? 


7-29 . D விட்டம் , 1 நீளமுள்ள ஒரு தள்ளு தண்டு ( piston ) 

தடுப்புக் கிண்ணத்தில் ( dash pot ) h இடைவெளியில் 
சீரானத் திசைவேகம் y அளவில் நகருகிறது . தள்ளு 
தண்டின் ஒரு அலகு பரப்பில் ஏற்படும் விசை 

12 / VL / D h 
p = 
h 

4 2 
என நிரூபி . 


பா.எ .-- 24 


310 


பாய்ம எந்திரவியல் 


7.30 , 75 மிமீ விட்டமுள்ள தண்டு (shaft ) நிமிடத்திற்கு 180 

சுற்றுகள் 75 மிமீ நீளமுள்ள தாங்கியில் சுற்றுகிறது . 
தாங்கியில் விட்ட இடைவெளி 0 • 08 மிமீ . இந்தத் 
தாங்கியில் 450 AA எ பளு இருக்குமானால் , SAE 10 உய 
வெண்ணையை 40 ° C வெப்ப நிலை யில் இடும்போது 
வினாடிக்கு என்ன ஆற்றலிழப்பு ஏற்படும் ? 


7:31 . ஒரு செங்குத்தான தண்டானது 150 மிமீ விட்டமுள்ள 
அடிக்கால் 

தாங்கியில் ( footstep bearing ) நிற்கிறது . 
இந்தத் தாங்கியில் இரு அமைப்புகளுக்குமுள்ள இடை 
வெளி 2 மிமீ . உயவெண்ணையின் பாகுநிலை 1.5 பாய்ஸ் . 
தண்டானது நிமிடத்திற்கு 1000 சுற்றுகள் சுற்றினால் 
தேவைப்படும் திறன் என்ன ? 


7-32 . 100.5 மிமீ விட்டமுள்ள உறையில் ( sleeve ) 100 மிமீ 

விட்டமுள்ள தண்டு நிமிடத்திற்கு 2880 சுற்றுகள் சுழல் 
கிறது . இடைவெளி முழுவதும் ( ) -85 ஒப்பு அடர்த்தி 
யுள்ள உயவெண்ணெய் நிரப்பப்பட்டுள்ளது . தாங்கியின் 
நீளம் 300 மிமீ . தேவைப்படும் திறன் 10 பரிதிறன் 
( 7 • 3 கிவா ) என்றால் உயவெண்ணையின் இயக்கவிசைப் 
பாகுநிலையைக் காண் . 


7 • 33 . கொந்தளிப்புச் செறிவு எவ்வாறு அளக்கப்படுகிறது ? 

கீழே கொடுக்கப்பட்டுள்ள திசைவேக அளவுகளிலிருந்து 
கொந்தளிப்புச் செறிவைக் காண் : ஒரு புள்ளியில் 
1 வினாடி இடைநேரத்தில் கீழ்க்கண்ட காட்சி பதிவுகள் 
எடுக்கப்பட்டன . 4-56 , 441 , 4-75 , 4-47 , 4 69 , 4-57 , 
4-60 , 447 மீ / வி . 


7:34 . கணக்கு 7 • 33 - ல் சராசரித் திசைவேகத்தையும் கொந் 

தளிப்பு அளவுகோலையும் கணக்கிடு , 


7 • 35 . கொந்தளிப்பு ஓட்டம் பற்றிய கொள்கைகளை விளக்குக . 


8. எல்லைப் படலக் கொள்கையும் 

அதன் விளைவுகளும் 
( Boundary Layer Theory and Its Effects ) 


8-1 . முன்னுரை 

பாய்மத்தின் பாகுநிலை அதிகமாக இருக்கும்போது அப்பாய்மம் 
பாயும் புலத்தில் திசைவேகப் பகிர்வு பரவளைவு அமைப்பை 
உடையதாக இருக்குமென அத்தியாயம் 7 - ல் பார்த்தோம் . 
பாய்மத்தின் சடத்துவ விளைவுகள் அதிகமாக அதிகமாக , உந்தப் 
பரிமாற்றத்தால் ( momentum exchange ) திசைவேகப் பகிர்வு 
சீராகிறது . எல்லா மெய்ப் பாய்ம ஓட்டங்களிலும் எல்லைக்கு 
அருகிலுள்ள பாய்மமானது அந்த எல்லை என்ன திசைவேகத்தை 
உடைய தாக இருக்கிறதோ அதே திசைவேகத்தை உடையதாக 
இருக்கும் . எல்லையானது இடம் பெறாதிருந்தால் அதன் அருகி 
லுள்ள பாய்மத்தின் திசைவேகம் சுழியாக இருக்கும் , எல்லையோரத் 
தில் வேகமற்ற நிலை.பிலிருந்து சிறிது தூரத்திற்குள் பாய்மமானது 
அப்புலத்திலுள்ள முழுத் திசைவேகத்தையும் அடைய வேண்டிய 
திருக்கிறது . இந்தத் திசைவேக மாறுபாடு எல்லையின் அருகி 
லுள்ள பகுதியில் ஏற்படுகிறது . இந்தப் பகுதியிலேயே தான் பாகு 
நிலையின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது ; பெரும்பாலான ஆற்ற 
லிழப்பும் ஏற்படுகிறது . இப்பகுதிக்கே எல்லைப் படலம் ( boundary 
layer ) எனப் பெயர் . இந்தப் பகுதி பிலேற்படும் பாய்ச்சலின் 
முக்கியத்துவத்தை பிராண்டல் ( Prandtl ) என்ற ஜெர்மானிய 
விஞ்ஞானி 1904 - ஆம் ஆண்டு விளக்கினார் . பாய்ச்சல் புலத்தைக் கீழ்க் 
கண்டவாறு இரண்டாகப் பிரிக்கலாம் என்ற கருத்தையும் அவரே 
முதற்கண் வெளியிட்டார் . ( 1 ) எல்லைப் படலத்தில் ஏற்படும் 
பாய்ச்சல் , ( 2 ) எல்லைப் படலத்திற்கு அப்பாலுள்ளபகுதியிலேற்படும் 
பாகு நிலையற்ற அதாவது பிசுபிசுத்தன்மை குறைவான பாய்ச்சல் . 


372 


பாய்ம எந்திரவியல் 


இந்த இரண்டாவது பகுதியிலேற்படும் பாய்ச்சலை இலட்சிய 
பாய்ம ஓட்டமாக ( ideal fluid flow ) கருதலாம் என்றார் . 


கணித அடிப்படையில் வளர்ந்த இலட்சிய பாய்ம ஓட்டங் 
கள் பற்றிய நீரியக்க விசையியலுக்கும் ( hydro dynamics ) மெய்ப் 
பாய்ம ஓட்டங்களுக்குமுள்ள தொடர்பை எல்லைப் 

படலக் 
கொள்கை ( boundary layer theory ) விளக்குகிறது . நீரியக்க விசை 
யியல் கணித அடிப்படையில் நன்கு வளர்ந்திருந்த போதிலும் 
சோதனை முறையில் நாம் அடையும் சில பயன்களை அந்த முறை 
யால் விளக்க முடியாமல் இருந்தது . நீரினுள் முழுவதும் மூழ்கி 
நகரும் ஒரு கோளத்தில் எந்த விதமான இழுவிசையும் ( drag force ) 
ஏற்படாதெனக் கணித அடிப்படையில் விடை கிடைக்கிறது ; 
ஆனால் இது உண்மைக்குப் புறம்பானது . இதையே டிலம்பாட்டு 
முரண் ( D Alembert s paradox ) என்கிறோம் . இவ்வாறு ஏற்படு 
வதற்குக் காரணம் என்ன என்பதை எல்லைப் படலக் கொள்கை 
விளக்கி , பாய்ம ஓட்டங்களை அறிவியல் அடிப்படையில் ஆராய 
வழி செய்கிறது . இந்த நூற்றாண்டில் எந்திரப் பாய்மவியலின் 
( fluid mechanics ) முன்னேற்றத்திற்கு எல்லைப் படலக் கொள் 
கையே முக்கிய காரணமென்றால் அது மிகையாகாது . 


இந்த அத்தியாயத்தில் இருபரிமாண நிலையான , அமுக்கமற்ற 
பாய்ச்சல்களுக்கான எல்லைப் படலக் கொள்கைபற்றி படிப்போம் . 
சில வரையறைகளை ( definitions ) விளக்கிவிட்டு உந்தக் கொள்கை 
எவ்வாறு எல்லைப் படலப் பாய்ச்சலுக்குப் பயன்படுகிறது என்பது 
காட்டப்பட்டுள்ளது . அழுத்தச் சரிவற்ற நிலையில் ( with no 
pressure gradient ) வழவழப்பான தட்டைத் தகட்டில் ( smootll 
flat plate ) பாய்ச்சலால் ஏற்படும் திசைவேகப் பகிர்வு , உராய்வுக் 
கெழு , இழுவிசை இவற்றை எவ்வாறு வருவிப்பது என்பதும் , எந்த 
அடிப்படையில் எல்லைகளை வழவழப்பானது அல்லது சொரசொரப் 
பான ( rough ) தெனப் பாகுபடுத்துவது என்பதும் , எப்போது 
பாய்ச்சல் எல்லைகளிலிருந்து பிரிகிறது என்பதும் இந்த அத்தியாயத் 
தில் விவரிக்கப்பட்டுள்ளன . பிரிதல் ( separation ) ஏற்படுவ தால் 
முழுவதும் மூழ்கிச் செல்லும் பொருள்களில் உராய்வு விசையைத் 
தவிர அமைப்பு இழுவிசையும் (form drag ) ஏற்படுகிறது . அமைப்பு 
இழுவிசையானது உராய்வால் ஏற்படும் இழுவிசையைக் காட்டி 
லும் பன்மடங்கு அதிகமாக இருக்கலாம் . அமைப்பு இழுவிசை 
அமுக்கப் பாய்ச்சல்களில் எந்த அளவிற்கு அதிகரிக்கிறது என்பதும் , 
வழவழப்பான , சொரசொரப்பான எல்லைகளில் ஏற்படும் பொது 
மடக்கைத் திசைவேகப் பகிர்வு ( universal logarithmic velocity 
distribution ) பற்றியும் இவ்வத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ளன . 


எல்லைப் படலக் கொள்கையும் அதன் விளைவுகளும் 


373 


8.2 . 


விளக்கங்களும் , 
Definitions )) 


வரையறைகளும் ( Descriptions and 


எல்லைப் படலங்கள் பற்றிய சிறப்பியல்புகளை மெல்லிய , வழ 
வழப்பான , நிலையான ஒரு தட்டைத் தகட்டிற்கு இணையாக 
அழுத்தச் சரிவற்ற நிலையில் பாயும் இருபரிமாணப் பாய்ச்சலின் 
உதவியால் விளக்குவோம் . இதன் அமைப்பு படம் 8-1 - ல் காட்டப் 
பட்டுள்ளது . அந்தத் தட்டைத் தகட்டிற்கு இணையாகப் பாயும் 


கொந்தளிப்பு 
எல்லைப்படலம் 


படல எல்லையா 
படலம் 


Vo 


மாறுபடும 
எல்லைப் 
பகுதி 


Vo 


கட்டற்ற 
திசைவேகப் 
பதிர்வு 

V = Vo 


எல்லைப் 
UL ல 
எல்கை 


099 Vo 


Vo 


ட 


Y 


0.996 


y 


8 
--- 


- 


3.படல உட்ப் 

படலம் 


படம் 81. வழவழப்பான தகட்டில் எல்லைப் படல வளர்ச்சி 


மெய்ப் பாய்மத்தின் சீரான , கட்டற்ற திசைவேகம் ( free stream 
velocity ) V.- ஆக இருக்கட்டும் , அத்தகட்டின் அருகிலுள்ள 
பாய்மத் துகள்கள் அத்தகட்டின் திசைவேகத்தை உடையதாக 
இருக்க வேண்டுமாதலால் பாய்மமானது அத்தகட்டின் முன் 
விளிம்பைக் கடந்த பிறகு ஒவ்வொரு வெட்டுமுகத்திலும் சுழித் 
திசைவேகத்திலிருந்து V. என்ற திசைவேக மதிப்பிற்கு மாற 
வேண்டியதிருக்கிறது . பாய்மத்தின் பாகுநிலையால் எல்லையருகி 
லுள்ள பாய்மத் துகள்களின் திசைவேகம் குறைவாக இருக்கும் . 
எல்லையிலிருந்து தூரம் போகப் போக இத் திசைவேகம் அதிகரித்து 
V. என்ற மதிப்பை ஈற்றணுகியாக ( asymptotic ) அணுகுகிறது . 
எனவே , எந்தப் பகுதிவரை பாய்மத்தின் பாகுநிலைத் தன்மை 
ஆட்சியுள்ள தாக இருக்கிறதென திட்டமாகக் கூறுவது கடினம் . 
எல்லையிலிருந்து எந்தத் தூரத்தில் திசைவேகமானது கட்டற்ற 
திசைவேகத்திற்கு 99 சதவிகிதம் இருக்கிறதோ அந்தத் தூரம் 
வரை பாய்மத்தின் பாகுநிலைத் தன்மை ஆட்சி செய்யுமென 
பிராண்டல் ஊகித்தறிந்தார் . இந்தத் தூரத்தையே எல்லைப் 
படலக் கனம் ( boundary layer thickness ) என்கிறோம் . இந்தப் 
பகுதியில் பாகுநிலைத் தன்மையும் அதன் விளைவுகளும் ஓங்கி 
இருக்கும் . முன் விளிம்பிலிருந்து தூரம் செல்லச் செல்ல எல்லைப் 
படலக் கனம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் . எவ்வாறு 
எல்லைப் படலக் கனம் x- திசையில் அதிகரித்துக்கொண்டே 


374 


பாய்ம எந்திரவியல் 


போகிறது என்பது படத்தில் காட்டப்பட்டுள்ளது . படத்தில் 
செங்குத்து அளவுகோல் மிகைப்படுத்தப்பட்டுள்ளது . 

எந்த 
வெட்டுமுகத்திலும் , x- தூரத்தை ஒப்பிடும்போது எல்லைப் படலக் 
கனம் மிகக் குறைவே . 


சிறிது 


முன்விளிம்பில் ( leading edge ) எல்லைப் படலக் கனம் சுழியாகும் . 
முக்கிய பாய்ச்சலானது ( main stream ) கொந்தளிப்புத் தன்மை 
யுடைத்தாக இருந்தாலும் முன் விளிம்பிலிருந்து 
தூரத்திற்கு எல்லைப் படலத்திலுள்ள பாய்ச்சல் படலத் தன்மை 
யுள்ளதாக இருக்கும் . இந்தப் பகுதியில் நியூட்டன் பாகு நிலை விதி 
பொருந்தும் . இப்பகுதியில் ஏற்படும் பாய்ச்சலுக்குப் படல எல்லைப் 
படல ஓட்டம் ( laminar boundary layer flow ) எனப் பெயர் . முன் 
விளிம்பிலிருந்து தூரம் செல்லச் செல்ல எல்லைப் பகுதியிலுள்ள 
அதிகப்படியான பாய்மம் எதிர்முடுக்கத்திற்குள்ளாவதால் 
பாய்மத்தில் நிலைப்பாடற்ற தன்மை ( instability ) ஏற்பட்டு , பாய்ம 
ஓட்டம் கொந்தளிப்பு நிலையை அடைகிறது . எந்தப் பாகத்தில் 
எல்லைப் படலத்தில் பாய்ம ஓட்டமானது படல நிலையிலிருந்து 
கொந்தளிப்பு நிலைக்கு மாறுகிறதோ அந்தப் பாகத்திற்கு மாறு 
படும் நிலைமண்டலம் ( transition region ) எனப் பெயர் . இந்தப் 
பாகத்தில் பாய்ம ஓட்டமானது பகுதி படல நிலையிலும், பகுதி 
கொந்தளிப்பு நிலையிலும் , அல்லது ஒரு நிலையிலிருந்து மறு நிலைக்கு 
மாறிக் கொண்டேயும் இருக்கலாம் . இந்தப் பாகங்களை பாகு 

V.x 
படுத்துவதற்கு Rx = என்ற ரெயினால்ஸ் எண் பயன்படு 
கிறது . இதில் V. கட்டற்ற திசைவேகத்தையும் , x முன் விளிம்பி 
லிருந்து தூரத்தையும், - பாய்மத்தின் இயக்கப் பாகுநிலையையும் 
குறிக்கும் . தட்டைத் தகடுகளில் , Rx < 105- ஆக இருந்தால் 
எல்லைப் படலப் பாய்ச்சலானது படலநிலையிலும் , Rx > 2x 10° 
ஆக ருந்தால் எல்லைப் படலப் பாய்ச்சல் கொந்தளிப்பு நிலையி 

dp 
லும் இருக்கும் . தட்டைத் தகட்டில் = 0 . எனவே , P- யின் 

dx 
மதிப்பு x- ஜச் சார்ந்ததன்று . ஆனால் குவியும் பாதைகளில் 

dp 
( convergent passages ) -ன் மதிப்பு எதிராக இருக்கும் ; பாய்மம் 

dx 
முடுக்கப்படுகிறது . இந்த முடுக்கத்தால் எல்லைப் படலக் கனத்தின் 
வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது . எனவே , எதிர் அழுத்தச் சரிவுள்ள 
பாய்ச்சலில் ( flow with negative pressure gradient ) 8 - வின் மதிப்பு 
குறைவாகவே இருக்கும் . அதேபோல் நேர் அழுத்தச் சரிவுள்ள 
( positive pressure gradient ) பாய்ச்சல் புலத்தில் எல்லைப் படலக் 
கனம் அதிகரித்துக் கொண்டேயிருந்து பின்னர் 

பிரிதல் 


எல்லைப் படலக் கொள்கையும் அதன் விளைவுகளும் 


375 


( separation ) ஏற்படுகிறது . இதைப் பற்றி பின்வரும் பகுதியில் 
விளக்கப்பட்டுள்ளது . 


கொந்தளிப்பு எல்லைப் படலப் பாய்ச்சலில் பாய்மத் துகள்கள் 
ஒன்றோடொன்று கலப்பதால் திசைவேகப் பகிர்வு எல்லையருகில் 
தவிர மற்ற இடங்களில் சீராக இருக்கும் . எல்லையருகில் கொந் 
தளிப்புத் திசைவேகத்தின் கூறு அழிந்து - மடிவதால் அங்கு பாய்மத் 
தின் பாகுநிலை விளைவுகள் ஓங்கியுள்ளன . இந்த எல்லையருகிலுள்ள 
சிறிய பகுதிக்குப் படல உட்பிரிவு ( laminar sublayer ) எனப் 
பெயர் . இந்தப் பகுதியில் பாய்ச்சலானது படல நிலையிலிருக்கும் . 
எனவே , படல உட்பிரிவில் எல்லையிலேற்படும் சறுக்குப் பெயர்ச்சி 
தகைவான T.- ஐ நியூட்டன் பாகுநிலை விதியிலிருந்து அடைய 

du 
லாம் . T.- ன் மதிப்பு 

க்குச் சமமாக இருக்கும் . 

dy / y = 0 
கொந்தளிப்பு எல்லைப் படலப் பாய்ச்சலில் திசைவேகச் சரிவு 
எல்லையருகில் மிக அதிகமாக இருக்கும் எனவே , இப்பகுதியில் 
படல எல்லைப் படலப் பாய்ச்சலைவிட எல்லைச் சறுக்குப் பெயர்ச்சித் 
தகைவு பன்மடங்கு அதிகமாக இருக்கும் . 


கொந்தளிப்பு எல்லைப் படலப் பாய்ச்சலில் ஏற்படும் கலப் 
பானது கட்டற்ற பாய்ச்சலுக்கும் பரவுவதால் கொந்தளிப்பு 
எல்லைப் படலக் கனம் , படல எல்லைப் படலக் கனத்தைவிட மிக 
வேகமாக வளரும் . 


8.3 . இடப்பெயர்ச்சி , உந்தம் , ஆற்றல் கனங்கள் ( Displace 

ment , Momentum and Energy Thicknesses) 
நிலையான எல்லைகளையுடைய அமைப்புகளில் திசைவேகமானது 
எல்லையில் சுழியிலிருந்து கட் 

Vo 
டற்ற புலத்திலுள்ள திசைவேக 
மான V. வரை படிப்படியாக 

99 V. 
மாறும் எனப் பார்த்தோம் . எல் 
லைப் படலக் கனத்தை எல்லையி 
லிருந்து எங்கு திசைவேகம் 

8 
V.- ன் மதிப்பிற்கு 1 சதவிகிதம் 
குறைவாக இருக்கிறதோ அங்கு | 
வரையுள்ள 

வரை y 
யறுத்தோம் . 

வரை 

* 
யறைவிைடக் 

அடிப் 
படையில் வரையறுக்கப்படும் படம் 8-2 , இடப்பெயர்ச்சிக் கனம் 


தூரமென 


கணித 


376 


பாய்ம எந்திரவியல் 


அளவிற்கு இடப்பெயர்ச்சிக் கனம் ( displacement thickness ) 
எனப் பெயர். இது வசதியானதும் , பொருள் செறிவானது 
மாகும் . எல்லையருகில் திசைவேகம் குறைவதால் 

எல்லைக்கு 
நேர்குத்துத் திசையில் புற இழைக் கோடு 

இழைக் கோடு இடம் பெயரும் 
தூரத்தை இடப்பெயர்ச்சிக் 

கனம் 

வரையறுக்கிறோம் . 
எல்லையிலிருந்து y தூரத்தில் திசைவேகம் y- ஆக இருக்குமானால் , 
படம் 82 - ல் உள்ளபடி y = t1 என்ற தூரத்தில் கோடிட்ட 
பரப்புகள் சமமாக இருக்கும்படி எல்லைக்கு இணையாக ஒரு கோடு 
வரையப்படுகிறது . கணிதப்படி 8 , என்ற தூரமானது , 


என 


8 --- fr.-ny= f ( ! -1 ) 


dy 


( 8.1 ) 


சமன்பாடு 8-1 - ன் தொகையீட்டில் உச்சவரம்பு 0 எனக் குறிக்கப் 
பட்டுள்ளது . ஆனால் உச்சவரம்பு -வைவிட எந்த உயர்ந்த 
மதிப்பாக இருந்தாலும் போதும் . 


எல்லையருகில் திசைவேகம் கட்டற்ற திசைவேகத்திலிருந்து 
குறைவதால் ஏற்படும் உந்தக் குறைவானது fr (v . - y)y dy 
ஆகும் . இதில் v என்பது எல்லையிலிருந்து y தூரத்திலுள்ள திசை 
வேகத்தையும் , V என்பது கட்டற்ற திசைவேகத்தையும் குறிக்கும் . 
உராய்வற்ற அதாவது பாகுநிலையற்ற ஓட்டங்களில் , இந்த உந்த 
மானது 9 கனமுள்ள பகுதியில் நிகழுமானால் அந்த உந்தத்தின் 
மதிப்பானது ( PV.a ) V. ஆகும் . 


எனவே , 


PV . 9 = 


dy 


( 8 • 2 ) 


- fror.- ) 4 
8- *.( 1-7 ) 

* (1-1 ) 


இதேபோல் ஆற்றல் கனமானது , 


y2 


= 


dy 


( 8 • 2 - அ ) 


2 


377 


எல்லைப் படலக் கொள்கையும் அதன் விளைவுகளும் 


8.4 . வட்டக் குழாய்களில் ஓட்டத்தின் வளர்ச்சி (Development of 

Flow in Circular Pipes ) 
வழவழப்பான தட்டைத் தகட்டில் சுழி அழுத்தச் சரிவில் 
எவ்வாறு எல்லைப் படலம் வளர்ச்சியடைகிறது என்பது விளக்கப் 

பொருளின் அமைப்பு எத்தன்மைத்தாயிருப்பினும் 
இப்படிப்பட்ட எல்லைப் படல வளர்ச்சி ஏற்படுகிறது . நேரான , 
சீரான வட்ட வடிவக் குழாயில் எல்லைப் படலம் எவ்வாறு படல , 
கொந்தளிப்பு நிலைகளில் வளர்கிறது எனப் பார்ப்போம் . 


பட்டது . 


V 


max 


முதிர்த்த ஓட்டம் 


நுழைவு நீளம் 
( அ ) படல் ஓட்டம் { R < 2000 ) 


8 


Le 

முதிர்ந்த ஓட்டம் 
( ஆ ) கொந்தளிப்பு ஓட்டம் 
படம் 83. குழாயில் எல்லைப் படல முதிர்ச்சி 


ஒரு பெரிய தொட்டியிலிருந்து மணிக்கூண்டின் அமைப்பை 
யுடைய நுழைவாய் வழியாக ஒரு வட்டக் குழாய்க்குள் நீர் பாய் 
வதை எடுத்துக்கொள்வோம் . ( படம் 8-3 . ) நுழைவாயில் திசை 
வேகம் வெட்டுமுகம் முழுவதும் ஒரே சீராக இருக்கும் . குழா 
யானது நிலையாக இருப்பதால் நீர் குழாயினுள் நுழைந்ததும் 
எல்லையருகிலுள்ள பாய்மத் துகள்களின் திசைவேகம் குறைகிறது . 
எனவே , படல எல்லைப் படலமானது ( laminar boundary layer ) 
வளரத் தொடங்கி , படிப்படியாக வளர்ந்து குழாயின் அச்சைச் 
சிறிது தூரம் கழித்து அடைகிறது . குழாயின் வழி பாயும் பாய்மத் 
தின் வீதம் சீராக மாறாமல் இருப்பதால் சறுக்குப் பெயர்ச்சியற்ற 
நடுப்பாகத்தில் திசைவேகமானது பாய்மம் பாயும் திசையிலுள்ள 
ஒவ்வொரு வெட்டு முகத்திலும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது . 
பாய்ச்சல் படல நிலையிலிருந்தால் திசைவேகம் அதிகமாகி பர 
வளைவு அமைப்புள்ள திசைவேகப் பகிர்வு உண்டாகிறது ; குழா 
யின் அச்சில் பெரும் திசைவேகம் ஏற்படும் . இவ்வாறு குழாயின் 


378 


பாய்ம எந்திரவியல் 


முழு வெட்டுப்பரப்பிலும் படல நிலைப் பாய்ச்சல் ஏற்படுவதற்கான 
தூரத்தை நுழைவு நீளம் ( entrance length ) 1. என்கிறோம் . இது 
படம் 8 3 ( அ ) -ல் காட்டப்பட்டுள்ளது . சோதனைகளிலிருந்து , 

le 

= 0-065R 
D 

( 8-3 ) 


2 


VD 
என அறிகிறோம் . இதில் R = V என்பது சராசரித் திசை 
வேகத்தையும் , D விட்டத்தையும் , 2 பாய்ம இயக்கப் பாகுநிலையை 
யும் குறிக்கும் . இந்தத் தூரத்திற்குப் பிறகே பாய்ச்சலானது 
முழுமையாகப் படல நிலையை அடைந்து , அதன் பின் எந்த வெட்டு 
முகத்திலும் பரவளைவு திசைவேகப் பகிர்வு உடையதாக இருக்கும் ,. 
குழாய்களில் படலநிலை R = 2000 வரை ஏற்படுமாதலால் நுழைவு 
நீளத்தின் உச்ச மதிப்பு குழாயின் விட்டத்திற்கு 130 மடங்காகும் . 
கொந்தளிப்பு ஓட்டங்களில் இந்த எல்லைப் படல வளர்ச்சி விரைவில் 
ஏற்படுகிறது . எனவே , நுழைவு நீளம் 50 விட்டங்களாகக் 
குறைகிறது . 


குழாயின் மத்திய பகுதியிலேற்படும் அழுத்த ஓட்டத்தில் 
( potential flow ) முடுக்கம் ஏற்படுவதற்குத் தேவையான அழுத்த 
வேறுபாடு வேண்டியதிருக்கிறது . எனவே , AB என்ற இந்த 
நுழைவு நீளத்தில் தடையால் ஏற்படும் அழுத்த இழப்பானது 
படல , கொந்தளிப்பு நிலை ஓட்டங்களில் முழுவதும் வளர்ச்சி 
யடைந்த எல்லைப் படல ஓட்டங்களை விட அதிகமாக இருக்கும் . 
முழு வளர்ச்சியடையும் பகுதிவரை மத்திய பகுதியில் பெர்னாலிச் 
சமன்பாட்டைப் பயன்படுத்தலாம் . இப்பகுதியில் திசைவேகப் 
பகிர்வு சீராக இருப்பதைக் காண்க. 


8.5 . உந்தச் சமன்பாட்டை எல்லைப் படலத்திற்குப் பயன் 

படுத்தல் 
திசைவேக மாறுபாடும் அந்த மாறுபாட்டால் ஏற்படும் 
உராய்வு இழுவிசையும் ( frictional drag ) எல்லைப் படலத்திலேயே 
நிகழுகின்றன . எவ்வாறு இந்த உராய்வு இழுவிசையைக் கணக் 
கிடுவது என்பது எல்லைப் படல ஆய்வுகளில் ஒன்றாகும் . உராய்வு 
இழுவிசையை உந்தச் சமன்பாடு சம்பந்தமான கொள்கையின் 
உதவியால் வருவிக்கலாம் . 


V. மதிப்புள்ள நிலையான கட்டற்ற திசைவேகத்தில் பாய்ச்ச 
லுக்கு இணையாக ஒரு இருபரிமாணத் தகடு இருப்பதாக எடுத்துக் 
கொள்வோம் , இந்தப் பாய்ச்சலில் அழுத்தச் சரிவு சுழியாகும் . 


எல்லைப் படலக் கொள்கையும் அதன் விளைவுகளும் 


379 


படம் 8-4 - ல் உள்ளபடி AE என்ற மிகச் சிறிய தூரமான / x 
தகட்டின் முன் விளிம்பிலிருந்து X தூரத்தில் இருக்கிறது . எல்லைப் 
படலத்தின் புறப்பக்கம் ( outer layer ) BD ஆகும் . இந்தக் கோடு 


1 Super dylax 


இழைக்கோடு 


3 


B 


dy 


Spr dy: Sev dynds 


சி 


TT 
y 


- 


Ax 


படம் 8-4 . எல்லைப் படலத்தின் வழியாக உந்தம் 


இழைக்கோடன்று . எனவே , தகட்டின் முன் விளிம்பிலிருந்து 
தூரம் அதிகரிக்க அதிகரிக்க அதிகப்படியான பாய்மம் எல்லைப் 
படலத்தினுள் வரக்கூடும் . D என்ற புள்ளியின் வழியாகச் 
செல்லும் இழைக் கோடு CD- ஆக இருக்கட்டும். இழைக் 
கோட்டிற்குக் குறுக்காகப் பாய்மம் பாயாதாதலால் ED என்ற 
பக்கத்தின் வழியாக நுழையும் பொருண்மையின் வீதம் , புறப்பக்க 

BD , பக்கம் AB என்பவற்றின் வழியாகப் பாயும் 
பொருண்மை வீதங்களின் கூட்டுத் தொகைக்குச் சமமாக இருக்க 
வேண்டும் . 


மான 


இப்போது ஒரு அலகு அகலமுள்ள தகட்டை மட்டும் எடுத்துக் 
கொண்டால் AB என்ற பக்கம் வழியாகப் பாயும் பொருண்மை 
8 

8 
வீதம் | Pvdy ஆகும் . எனவே , உந்தவீதம் / Pv? dy- ஆக இருக்கும் . 
ED என்ற பக்கத்தின் வழியாகப் பாயும் பொருண்மை வீதமானது , 


0 


jouset erme , di 
jwa - fra 


உந்தவீதமானது , 


380 


பாய்ம எந்திரவியல் 


நிலையான , அமுக்கமற்ற பாய்ச்சலில் தொடர்ச் சமன்பாட்டி 
லிருந்து , 
ED வழியாகப் பாயும் பொருண்மை வீதம் 

= AC வழியாகப் பாயும் பொருண்மை வீதம் , 
= AB வழியாகப் பாயும் பொருண்மைவீதம் + 
BC வழியாகப் பாயும் பொருண்மை வீதம் 

8 

2 
எனவே , BC வழியாகப் பொருண்மை வீதம் = ( Pvdy ) dx 

ax ) 


0 


எல்லைப் படலத்தின் பக்கமான BD-யில் திசைவேகமானது 
கட்டற்ற திசைவேகம் V.- க்குச் சமம் என எடுத்துக் கொண்டால் , 
BC வழியாகப் பாயும் உந்தவீதம் , 


8 


VV 


* 


( Pvdy ) dx 


எனவே , ACDE என்ற ஆட்சி பருமன் ( control volume ) 
வழியாகச் செல்லும் உந்தத்தின் அதிகரிப்பானது 

= ED வழியாகச் செல்லும் உந்தவீதம்- ( AB வழியாகச் 
செல்லும் உந்தவீதம் + BC வழியாகச் செல்லும் உந்தவீதம் ) 
8 

8 
a 

( Pv ?dy )dx 
ax 


-[[ +4 +y + first] 
* ments from 


உந்தக் கொள்கைப்படி மேலேயுள்ள கோவையானது ஆட்சி 

dp 
பருமனில் செயற்படும் புறவிசைக்குச் சமமாகும் . dx- ன் மதிப்பு 
சுழியாக இருப்பதாலும் , BD என்ற பக்கத்தில் விசையானது 


எல்லைப் படலக் கொள்கையும் அதன் விளைவுகளும் 


381 


புறக்கணிக்கத்தக்க அளவு சிறியதாக இருக்குமாதலாலும் , அந்த 
ஆட்சிபருமனில் செயற்படும் ஒரே விசையானது தகட்டில் AE 
என்ற பக்கத்தில் செயற்படும் சறுக்குப் பெயர்ச்சி விசையாகும் . 
எனவே , 
8 

க 
2 

2a 
dx = ( Pvedy ) dx - V. ( Pvdy) dx 

) 
Ox 

ax 


-T . 


சுருக்கினால் , 


P ( V . -- y )vdy 


7.- s. xv .- 
+ -v : * fi ( - ) 


dy 


அதாவது , 


* ? 


89 
2x 


( 8.4 ) 


PV 
2 


இதில் 9 என்பது உந்தக் கனத்தைக் ( momentum thickness ) 
குறிக்கும் . இந்தச் சமன்பாட்டிற்கு எல்லைப் படலப் பாய்ச்சல் 
பற்றிய வான் கார்மன் உந்தச் சமன்பாடு ( Von Karman momentum 
equation ) எனப் பெயர் . இந்தச் சமன்பாடு படல , மாறுபடும் , 
கொந்தளிப்பு நிலைகளிலுள்ள எந்தப் பாய்ச்சலுக்கும் பொருந்தும் . 
உந்தக் கனத்தைக் கணக்கிட , அவ் வெட்டு முகத்திலுள்ள திசை 
வேகப் பகிர்வு தெரியவேண்டும் . இத் திசைவேகப் பகிர்வை தற் 
கோள் கொண்டால் கீழ்க்கண்ட எல்லை நிபந்தனையும் பூர்த்தி 
செய்யவேண்டும் . ( அ ) y- ன் மதிப்பு சுழியாக இருக்கும்போது , 

dy 

க்கு முடிவுள்ள ( finite ) மதிப்பு இருக்கவேண்டும் . 

dx 
( ஆ ) y- ன் மதிப்பு 8 - ஆக இருக்கும்போது v = V .; 

dy 


G 


dy = 0 . 


படல , கொந்தளிப்பு எல்லைப் படலப் பாய்ச்சல்களுக்குச் சமன் 
பாடு 8-4 - ஐப் பயன்படுத்தி வழவழப்பான தட்டைத் தகடுகளில் 
உராய்வு இழுவிசையைக் ( frictional drag ) கணிக்கலாம் . ஆனால் 
பொருத்தமான திசைவேகப் பகிர்வுகளை தற்கோள் கொள்ள 
வேண்டும் . 


382 


பாய்ம எந்திரவியல் 


86. தட்டைத் தகட்டில் படலநிலை எல்லைப் படலம் ( Laminar 

Boundary Layer in Flat Plates ) 
ஒரு வழவழப்பான தட்டைத் தகட்டின் மேல் இருபரிமாண , 
நிலையான அழுத்தச் சரிவற்ற பாய்ச்சல் படலநிலையில் நிகழும்போது 
அதிலுண்டாகும் எல்லைப் படலக் கனம் , முன்விளிம்பிலிருந்து 
x தூரத்தில் சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு , சராசரி இழுவிசைக் 
கெழு இவற்றை கணக்கிடுவோம் . அதற்குக் கீழ்க்கண்ட திசை 
வேகப் பகிர்வைத் தற்கோள் கொள்வோம் . 


2 


* :=2-4 ) 


(85 ) 


இதில் y என்பது எல்லையிலிருந்து y தூரத்திலுள்ள திசை 
வேகத்தையும் , 8 எல்லைப் படலக் கனத்தையும் குறிக்கும் . கீழ்க் 
கண்ட எல்லை நிபந்தனைகளையும் சமன்பாடு 8 : 5 பூர்த்தி செய்கிறது . 


y = 0- ஆக இருக்கும்போது y = 0 
y = 8- ஆக இருக்கும்போது y = V . 


ay 
மேலும் = 0 ஆகும் . 


ay 


சமன்பாடு 8-5 - ஐச் சமன்பாடு 8-4 - ல் இட்டால் , 


-- * [ 4-(!) ][ -* ++(6)) 


dy 


இதிலிருந்து , 


T.- Pv:) 


எல்லையருகில் ஏற்படும் படலப் பாய்ச்சலுக்கு நியூட்டன் பாகு 
நிலை விதி பொருந்தும் . எனவே , சமன்பாடு 1-4 - ஐச் சமன்பாடு 
8-5 - ல் இட்டால் ,, 

dy a 

y 
= u 

V. 
8 


24V . 


To 


8 


எல்லைப் படலக் கொள்கையும் அதன் விளைவுகளும் 


383 


சறுக்குப் பெயர்ச்சித் தகைவுக்கான இரண்டு மதிப்புகளையும் 
சமன்படுத்தினால் , 

2 28 24V . 

PV . 
15 2x 8 


( அ - து) 


15 / U 
808 = 2x 


PY . 


தொகையிட்டால் , 


82 15 /4x 
2 = PV . 

. --C 


x- ன் மதிப்பு சுழியாக இருக்கும்போது 8 - வின் மதிப்பு சுழி 
யாகும் . எனவே , C = 0 . 


இப்போது படல எல்லைப் படலக் கனமானது , 


5 48x 


5.48x 


8 = 


PV.x 


MRx 


( 8 : 6 ) 


VPY 


எனவே , முன் விளிம்பிலிருந்து x- ன் தூரத்திற்கு நேர்விகிதத் 
தில் எல்லைப் படலக் கனம் அதிகரிக்கிறது . கட்டற்ற திசைவேகம் 
அதிகரிக்கும்போது எல்லைப் படலக் கனம் குறைகிறது . ரெயினால்ஸ் 
எண்ணிலுள்ள நீள உறுப்பானது முன் விளிம்பிலிருந்து உள்ள 
தூரத்தைக் குறிக்கும் . எனவே , இதை இடஞ்சார்ந்த ரெயினால்ஸ் 
எண் ( local Reynolds number ) என்கிறோம் . 


x தூரத்தில் சறுக்குப் 


தகட்டில் முன் விளிம்பிலிருந்து 
பெயர்ச்சித் தகைவானது , 

24V . 2 /4V.VR. 

5.48x 


0.73 PV . 

2 


T 


O 


MR 


7. என்பதை cP ; என்பதால் குறிப்பிட்டால் இடஞ்சார்ந்த 


V. 

2 
உராய்வுக் கெழுவான ( local skin friction coefficient ) cr- ன் மதிப் 
பானது , 


0.73 


cf = 


( 8.7 ) 


NR 


384 


பாய்ம எந்திரவியல் 


ஆகும் . இப்போது x = 0 முதல் x = 1 வரையுள்ள தூரத்தில் ஒரு 
அலகு அகலத்தில் தகட்டின் ஒரு பக்கம் மட்டும் ஏற்படும் மொத்த 
உராய்வு இழுவிசையானது (frictional drag ) , 

1 
T.dx = 0 365 V.VPV.A | x - 1 / 2dx 


0 


= 073V.VPV.HI 

F 
சாராசரி உராய்வு இழுவிசைக் கெழு Cr ஆனது PV 21 என வரை 
யறுக்கப்படுவதால் , 
0-73V . VPV.HT 

1.46 
CE 

( 88 ) 
XPV.21 
வேறுபல திசைவேகப் பகிர்வுகளுக்கு அட்டவணை 8-1 - ல் 8 , C 
இவற்றின் மதிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன . 


N RI 


அட்டவணை 8.1 


SVRx 


CIRI 


8 


5.48 


1.46 


2 


" 
2 ( 1 ) - ( ) 
3 (1 ) - ( . ) 
2 ( 2 ) - ( .) + ( ) 
கம் ( ** .) 


4-64 


1.292 


4 


5.84 


1.037 


4-80 


1.31 


பிளாசியஸ் தீர்வு 


1.328 


V. 


திசைவேகப் பகிர்வானது என்ற திசைவேகத்தை 
ஈற்றணுகி முறையில் அணுகுவதாக எடுத்துக் கொண்டு பிளாசியஸ் 
( Blasius ) சுழி அழுத்தச் சரிவுள்ள நிலையான ஓட்டத்தில் 


எல்லைப் படலக் கொள்கையும் அதன் விளைவுகளும் 


385 


வழவழப்பான தட்டைத் தகட்டில் படல எல்லைப் படல சமன் 
பாட்டைக் கொள்கை அடிப்படையில் வருவித்தார் . பிளாசியஸின் 
திருத்தமான ( exact ) தீர்வுகள் உந்தக் கொள்கை அடிப்படையில் 
வருவிக்கப்பட்ட தீர்வுகளுடன் பெரும்பாலும் ஒத்திருப்பது 
நோக்கற்பாலது . பிளாசியஸ் முடிவுகளானது u = 0-992V.- ஆக 

5x 
இருக்கும்போது 8 = 

ஆகவும் , y = 0.994V . -ஆக 

இருக்கும் 
VR 
6.01x 

ஆகவும் இருக்கின்றன . 


போது 


MR, 


படல நிலை எல்லைப் படலக் கனமானது மிகக் குறைவாக 
இருக்கும் . மேலும் அது முன் விளிம்பிலிருந்து சிறிது தூரத்திற்கே 
இருக்கும் . பின்னர் எல்லைப் படலத்தில் நிலைப்பாடற்றதன்மை 
தோன்றி R.- ன் மதிப்பு 2x 10 - க்கு அதிகமாகுமானால் கொந் 
தளிப்புநிலை ஏற்படுகிறது . இந்த நிலை 

மாற்றமானது , 
( அ ) கட்டற்ற பாய்ச்சலிலுள்ள கொந்தளிப்பு (turbulence ) 
( ஆ ) தகட்டின் சொரசொரப்பு ( roughness ) , ( இ ) முன் விளிம்பின் 
அமைப்பு இவற்றைப் பொருத்தது . 


மாதிரிக் கணக்கு 8-1 . ஒரு வழவழப்பான இருபரிமாண 
தட்டைத் தகடு 360 கிமீ / மணி திசைவேகமுள்ள காற்றிற்கு 
இணையாக இருக்கிறது . படல நிலை எல்லைப் படலம் Rx = 2x 105 
வரை இருப்பதாக எடுத்துக்கொண்டு முன் விளிம்பிலிருந்து எந்த 
உச்ச தூரம் வரை படலநிலை எல்லைப் படலம் நிகழும் என்பதையும் 
அந்த எல்லைப் படலக் கனத்தையும் கணக்கிடு . 


V = 360 கிமீ / மணி 


360x1000 

= 100 மீ / வி 
60x60 


V. 


இப்போது 


RX 


* 


2x 10 = 


100xx 
1.49X 10-5 


x = 2 • 98x 10-2m = 2-98 செமீ , 


சமன்பாடு 8.6 - ஐப் பயன்படுத்தி , 

5.48x 2.98x 10-2 
8 பெருமம் = 

= 3-66x 10-4மீ 
V2x105 


= 0.366 மிமீ . 


பா.எ. - 25 


386 


பாய்ம எந்திரவியல் 


மாதிரிக் கணக்கு 8.2 . 0.3 மீ அகலம் , 1.0 மீ நீளமுள்ள வழ 
வழப்பான தட்டைத் தகடு 4 மீ / வி திசைவேகத்தில் சலனமற்ற 
வளிமண்டலத்தில் கிடைநிலையில் நகருகிறது . காற்றின் அடர்த்தி 
1-20 AA / e3 ; இயக்கப் பாகு நிலை = 1 + 49 x 10-5 மீ / வி . காற்றின் 
வேகத்திற்கு ( அ ) 0-3 மீ பக்கம் , ( ஆ ) 1-0 மீ பக்கம் இணையாக 
இருக்கும்போது அந்தத் தகட்டில் ஏற்படும் இழுவிசையைக் 
கணக்கிடு . ஏன் இழுவிசையில் வேறுபாடு இருக்கிறது என்பதை 
விளக்குக . 
0.3 மீ 

பக்கம் இணையாக இருக்கும்போது , x = 0.3 மீ 
தூரத்தில் ரெயினால்ஸ் எண்ணானது , 

4x0.3 
R = 

= 8-05X10 
1.49X 10 


1-0 மீ பக்கம் இணையாக இருக்கும்போது , 


R = 


4x10 
1.49 X 10-5 


2-69X 105 


எனவே , இரண்டு நிலைமைகளிலும் 

நிலைமைகளிலும் எல்லைப் படலமானது 
படலத் தன்மையுடையன . 0.3 மீ பக்கம் பாய்ச்சல் திசைக்கு 
இணையாக இருக்கும் போது , சமன்பாடு 8.8 - லிருந்து , 


( = 


1.46 

= 0 • 00515 
M8X0-5X 104 


தகட்டின் இரு பக்கங்களிலும் ஏற்படும் இழுவிசை, 

F = 2x AxCrx } PV2 
= 2x0-3x 0-00515x1x1-2X42 


= 0-0302 நி 


MKS முறையில் 


PV2 


F = 2x AxCrx 1981 


0.0302 

= 0.00308 கிகிஎ 
9.81 


Cr = 


10 மீ பக்கம் இணையாக இருக்கும்போது , 

1.46 

== 0 • 00288 
N2.59X 105 
F = 2x 0-3x 0-00288x } x1-2x 42 
= 0 0104 G ( 0.00106 AA எ ) 


எல்லைப் படலக் கொள்கையும் அதன் விளைவுகளும் 


387 


87. தட்டைத் தகட்டில் கொந்தளிப்பு நிலை எல்லைப் படலம் 

( Turbulent Boundary Layer in a Flat Plate ) 
பல பொறியியற் அமைப்புகளில் ஏற்படும் எல்லைப் படலங்கள் 
கொந்தளிப்புநிலை யுடையனவே . அழுத்தச் சரிவற்ற பாய்ச்சலில் 
தட்டைத் தகட்டில் ஏற்படும் எல்லைப் படலக் கனம் , இழுவிசை 
முதலியவற்றை இங்கு வருவிப்போம் . படல நிலை எல்லைப் 
படலத்தைப்போல இப்போதும் Cf , 8 முதலியவற்றைக் கணக்கிட 
திசைவேகப் பகிர்வை ஊகித்துக் கொள்ளவேண்டும் . தட்டைத் 
தகட்டின் மேலுள்ள திசைவேகப் பகிர்வானது வட்டவடிவான 
குழாயிலுள்ள திசைவேகப் பகிர்வை ஒத்து இருக்குமென 
பிராண்டல் பின்வருமாறு ஊகித்தறிந்தார் . 
y7 

( 8-9 ) 
Y 

8 


நன்கு முதிர்ச்சியடைந்த ( fully developed ) குழாய்ப் பாய்ச்சலில் , 
எல்லைப் படலக் கனமான 8 அந்தக் குழாயின் ஆரம் - க்குச் சம 


v = V 
பெரும 


| 


V. 


8 = o 


y 


மாறுபடும் 


பகுதி 


- 

படல உடப் 
7 


படம் 8.5 . குழாய் ஓட்ட அடிப்படையில் கொந்தளிப்பு நிலை எல்லைப் படலம் 
மாக இருக்கும் . குழாயின் உச்சத் திசைவேகம் அதன் அச்சில் 
இருக்கும் . இந்தத் திசைவேகம் தட்டைத் தகட்டிலுள்ள கட் 
டற்ற திசைவேகத்தை ஒத்து இருக்கும் . ( படம் 8.5 . ) R- ன் மதிப்பு 
107 - க்குள் இருக்கும்போது வழவழப்பான தட்டைத் தகட்டின் 
மேலேற்படும் கொந்தளிப்புநிலை எல்லைப் படத்திலுள்ள திசை 
வேகப் பகிர்வில் , அதாவது சமன்பாடு 89 - ல் , n = 1- ஆக இருக்கும் . 
R- ன் மதிப்பு அதிகமானால் n- ன் மதிப்பு சிறிது குறைவதாகத் 


388 


பாய்ம எந்திரவியல் 


தெரிகிறது . மேலும் சமன்பாடு 8-9 எல்லையருகில் பொருந்தாது . 
எல்லையருகில் 8 என்ற தூரம்வரை பாகுநிலை விளைவுகள் ஓங்கி 
யிருக்கின்றன. இந்தப் படல உட்படலத்தில் ( laminar sublayer ) 
திசைவேகப் பகிர்வு பரவளைவு ( parabola ) அமைப்பு உடையதாக 
இருக்கும் . ஆனால் நடைமுறையில் இப்பகுதியில் திசைவேகப் 
பகிர்வு நேர்கோடாக இருப்பதாகக் கொள்ளலாம் . இப்பகுதி 
எல்லையிலிருந்து மிகக் குறைந்த தூரம் 8 மட்டும் இருப்பதால் 
இந்தத் தற்கோள் குறிப்பிடத்தக்க அளவு எந்தவிதமான தவற்றை 
யும் உண்டாக்காது . படல உட்படலத்தில் சறுக்குப் பெயர்ச்சி 
எங்கும் ஒரே அளவின தாகவும் எல்லையிலுள்ள மதிப்பான 
T.- க்குச் சமமாகவும் இருக்குமெனக் கொள்ளலாம் . 
உட்படலத்திலுள்ள சறுக்குப் பெயர்ச்சித் தகைவானது , 


படல 


= LY 


r=r.- (3 ).-- " 

= 


y 


y 


.. 


y = 


P 


P 


y 


( அ - து ) 


M "" 
VT 


y 


T ° 


P 


இதில் - க்குச் சறுக்குத் திசைவேகம் ( shear velocity ) எனப் 

P 
பெயர் . இதன் பரிமாணம் திசைவேகத்தின் பரிமாணத்திற்குச் 
சமமாக இருப்பதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது . இதை v * 
எனக் குறிக்கிறோம் . இப்போது இந்தப் படல உட்படலத்திலுள்ள 
திசைவேகப் பகிர்வானது , 


y 


y 


( 8-10 ) 


இந்த நேர்விகித திசைவேகப் பகிர்வு ( linear velocity distribution ) 
படிப்படியாக ஏழில் ஒரு பகுதி அடுக்கு விதியுடைய ( one - seventh 
power law ) திசைவேகப் பகிர்வாக மாறும் . இவ்வாறு மாறுவதால் 
படலநிலை பாய்ச்சல் , கொந்தளிப்புத் தன்மை அடைகிறது . 
ஆனால் எந்த இடத்தில் இம்மாறுதல் ஏற்படுகிறதென திட்டவட்ட 
மாகக் கூற முடியாது , 

இதுபற்றி மேலும் இவ்வத்தியாயத்தின் 
இறுதியில் படிப்போம் . 


எல்லைப் படலக் கொள்கையும் அதன் விளைவுகளும் 


389 


இப்போது T .. ன் மதிப்பு தெரிந்தால் தான் உந்தச் சமன் 
பாட்டைத் தொகையிட முடியும் . எனவே , தட்டைத் தகட்டிற்கு 
வட்டக் குழாய்களில் சோதனைகள் மூலம் அடைந்த கீழ்க்கண்ட 
சமன்பாட்டைப் பயன்படுத்துகிறோம் . 


L 


T. = 0.03325 PV2 


( PVro 


2 


இதில் V. என்பது . ஆரமுள்ள குழாயின் சராசரித் திசை 
வேகத்தைக் குறிக்கும் . .. என்பது 8 - க்குச் சமமென்றும் , V என்பது 
V. என்ற கட்டற்ற திசைவேகத்தில் 0-8 பாகம் என்றும் 
கொண்டால் -ன் மதிப்பு தட்டைத் தகட்டிற்கு , 

11 
T. = 0-0225 PV.I 

( 8.11 ) 
PV.S 


n = என்ற மதிப்பிற்கு சமன்பாடு 89 - ஐச் சமன்பாடு 8-4 - ல் 
இட்டால் , 


** * [ [ - ( ) ] ( ) 


dy 


2x 


7 28 
72 ax 


படல் உட்படலம் மிக மெல்லியதாதலால் தொகையீட்டிற் 
கான வரம்பை நாம் 0 - விலிருந்து 8 வரை எடுத்திருக்கிறோம் . 
மேலே உள்ள 

சமன்பாட்டை சமன்பாடு 8-11 - க்குச் சமன் 
படுத்தினால் , 


* 33 = 0234 (7 )* 


3x 


தொகையிட்டால் , 


+ 


* = 0 : 234 ( 9 ) s + c 


தொகையீட்டால் ஏற்படும் மாறிலியான C- யின் மதிப்பைக் 
கணக்கிட , கொந்தளிப்புநிலை எல்லைப் படலம் தகட்டின் முன் 
விளிம்பிலிருந்து ஆரம்பிப்பதாக எடுத்துக் கொள்வோம் . 
நிலை 

எல்லைப் படலம் முன் விளிம்பிலிருந்து மிகக் குறைந்த 
தூரத்திற்கு மட்டும் இருப்பதால் இந்தத் தற்கோள் நம்முடைய 


படல 


390 


பாய்ம எந்திரவியல் 


பகுப்பாய்வுகளை பாதிக்காதெனக் கொள்ளலாம் . எனவே , x = 0 . 
ஆக இருக்கும்போது 8 = 0 . ஆகவே , C = 0 ஆதலால் எல்லைப் 
படலக் கனமானது , 

0-374x 
8 = 0.374 

( 8-12 ) 
VV. 


* - * 


Rx3 


கொந்தளிப்புநிலை எல்லைப் படலமானது -க்கு நேர்விகிதத்தி 
லிருக்கிறது . ஆனால் படல நிலையில் 2 - க்கு நேர்விகிதத்திலிருக்கும் . 

முன் விளிம்பிலிருந்து X தூரத்தில் உள்ள இடத்தில் எல்லையில் 
சறுக்குப் பெயர்ச்சித் தகைவைக் கணக்கிட , சமன்பாடு 8-12 - ஐச் 
சமன்பாடு 8-1 ] -ல் இட்டால் , 

PV . 
T = 0.058 

2 

ᎵᏙ ox 
எனவே , தகட்டின் ஒரு பக்கத்தில் மட்டும் ஏற்படும் இழு 
விசையானது , 

PV . 
F = T.dx = 0-058 

dx 
2 ( PV . 


= 0.072 


1072 | ( 4 ) 


எனவே , சராசரி உராய்வு இழுவிசைக் கெழுவானது , 


0-072 
C = 


( RI ) 


ஆனால் சோதனைகளிலிருந்து இதன் மதிப்பானது , 

0.074 
Cr = 

( 8-13 ) 
( R ) 
எனத் தெரிகிறது . R- ன் மதிப்பு 105 முதல் 10 வரை இருக்கும் 
நிலைகளுக்கு மட்டும் மேலே வருவித்துள்ள சமன்பாடுகள் 
பொருந்தும் . R- ன் மதிப்பு 107 - க்கு அதிகமாகவும் 109 - க்குக் 
குறைவாகவும் இருக்குமானால் ஷ்லிஷ்டிங் ( Schlichting ) கீழ்க் 
கண்ட அனுபவ சமன்பாட்டை வருவித்தார் . 


0.455 


Cr = 


( 8 * 14 ) 


( log1 . 

R } )2.58 


எல்லைப் படலக் கொள்கையும் அதன் விளைவுகளும் 


391 


வழவழப்பான தட்டைத் தகட்டில் பாய்ச்சலால் ஏற்படும் 
படல நிலை , கொந்தளிப்பு நிலை எல்லைப் படலங்கள் தட்டின் முழு 
வதும் 

பரவியிருப்பதாகக் கொண்டு உராய்வு இழுவிசையை 
வருவித்தோம் . ஆனால் உண்மையில் தகட்டின் முற்பகுதியில் 
படலநிலை எல்லைப் படலமும் , பின்பகுதியில் எங்கு Ry- ன் மதிப்பு 
2x 105 முதல் 5x 105 வரை இருக்கிறதோ அங்கு ஏதாவது ஒரு 
இடத்தில் படல நிலை கொந்தளிப்பு நிலையாக மாறுகிறது . எங்கு 
இந்த மாறுதல் ஏற்படுகிறது என்று திட்டமாகக் கூற முடியாது . 
படம் 8-6 - ல் உள்ளபடி முன் விளிம்பிலிருந்து - என்ற தூரம் 


மாறுபடும் பகுதி 


படல எல்லைப் 

படலம் 


கொந்தளிப்பு எல்லைப்படலம் 

B 


A 


N 

( [ - > ) 
படம் 8-6 . தட்டைத் தகட்டில் எல்லைப் படலம் 


வரை படல நிலை எல்லைப் படலமும் , ( l - A ) என்ற பகுதியில் 
கொந்தளிப்புநிலை எல்லைப் படலமும் இருப்பதாகக் கொள்ளலாம் . 
முதற்கண் தகடு முழுவதும் கொந்தளிப்பு நிலை எல்லைப் படலம் 
வியாபிக்து இருப்பதாகக் கொண்டு இழுவிசை கணக்கிடப் 
படுகிறது . பின்னர் - தூரம் வரையுள்ள இழுவிசையின் மதிப்பைக் 
கழித்துவிட்டு , அதற்குப் பதில் படல நிலை எல்லைப் படலத்தால் ஏற் 
படும் இழுவிசை கணக்கிடப்பட்டு முன்னதுடன் கூட்டப்படுகிறது . 
எனவே , ஒரு அலகு அகலமுள்ள தட்டைத் தகட்டில் ஏற்படும் 
இழுவிசையின் மதிப்பானது , 

0-455 0 074 | 1 : 328A 
F = 3PV.21 

+ 
( log10 R ]) 2-58 

RE R 
R 

( 8-15 ) 
A 


R- ன் மதிப்பு 107 - க்கு அதிகமாக இருக்கும்வரை சமன்பாடு 
8-15 பொருந்தும் . R- ன் மதிப்பு 105 - க்கும் 107 - க்கும் இடையில் 
இருக்கும்போது , 


0.074 
Cr = 

RR , 


1700 
R 


( 8-16 ) 


392 


பாய்ம எந்திரவியல் 


வழவழப்பான தட்டைத் தகட்டில் ஏற்படும் சராசரி இழு 
விசைக் கெழுவிற்கும் ரெயினால் ஸ் எண்ணிற்குமுள்ள 
தொடர்பு படம் 8-7 - ல் காட்டப்பட்டுள்ளது . சொரசொரப்பான 


8 이 


E8.14 


B 


2 


OL 


மாறுபடும்நிலை 

8.15 I 


8-13 


2 


| 


2 


Rx 


படம்87.ரெயினால்ஸ்எண்ணிற்கும்சராசரிஇழுவிசைக்கெழுவிற்குமுள்ளதொடர்பு 


ச 


OI 


2 


OIL 


படலநிலை (பிளாஸியஸ்) 


E 


요 


0.002 


100.0 


கொந்தளிப்புநிலை சீக்கிரமாக 


தகட்டில் படல நிலையிலிருந்து 
ஏற்படுகிறது . 


எல்லைப் படலக் கொள்கையும் அதன் விளைவுகளும் 


393 


மாதிரிக் கணக்கு 8-3 . 005 ஸ்டோக்ஸ் இயக்கப் பாகு நிலை 
யுள்ள எண்ணையில் 1.5 மீ நீளம் 01 மீ அகலமுள்ள மெல்லிய 
தட்டையான தகடு முழுவதும் மூழ்கிய நிலையில் 3 மீ / வி திசை 
வேகத்தில் இழுக்கப்படுகிறது . அந்தத் தகட்டில் ஏற்படும் பக்க 
விளைவுகளைப் புறக்கணித்துவிட்டு இழுவிசையின் மதிப்பைக் 
கணக்கிடு . அந்தத் 

தகட்டின் இறுதியில் எல்லைப் படலக் 
கனத்தையும் சறுக்குப் பெயர்ச்சியையும் காண் . எண்ணையின் 
ஒப்பு அடர்த்தி 0.86 . 

1 = 1.5 மீ 
b = 0.1 மீ 
V = 3 மீ / வி 
p = 005 ஸ்டோக்ஸ் = 5 x16-8 மீ 2 வி 

1 : 5x3 


RI 


5x10-6 = 9x 105 


சமன்பாடு 8-11 அல்லது படம் 8-7 - லிருந்து , 

C = 000285 


S [ முறையில் 

V2 
F = 2C AP 

2 


2x0-00285x1-5x01 x 860x32 

2 


= 3 • 3 நி 


0.058 


0.058x860x32 


P 


T 


Va 
2 


1 


RR 


9 
= 14-4 நி / மீ 2 


MKS முறையில் 


wV2 


F = 2CA 


g 


2 


= 0.336 கிகிஎ 


0.058w V2 

= 1-47 AA எ / e2 

( R ) g 2 
தகட்டின் இறுதியில் எல்லைப் படலக் கனமானது சமன்பாடு 
8-12 - லிருந்து , 
0.374x 0.374X1.5 

= 0.0361 மீ 
{ R|); (9x10 ) 


394 


பாய்ம எந்திரவியல் 


மாதிரிக் கணக்கு 8-4 . 2.5 மீ நீளம் , 0-3 மீ சராசரி விட்ட 
முள்ள ஒரு டார்பிடோ (torpeds ) முழுவதும் நீரில் மூழ்கி 15 மீ / வி 
திசைவேகத்தில் செல்கிறது . நீரின் வெப்பநிலை 20 ° C- ஆக இருக் 
கும்போது இழைக் கோடு வடிவமைப்புள்ள டார் பிடோவின் மேல் 
உராய்வால் ஏற்படும் இழுவிசை என்ன ? 

1 = 2.5 மீ 
Vx 15 மீ / வி 
y = 10 - மீ / வி 

15x2 : 5 


R = 

10-6 = 375x 107 


படம் 8-7 - லிருந்து , Cr = 0-0024 


டார்பிடோவின் மொத்தப் பரப்பு = " D = Tx 

0 • 3" 


x2.5 
4 


4 


= 0.176 மீ 2 


V2 
ழுவிசை F = C AP 

2 


152 
= 0 • 0024x0-176x1000x = 47-5 G 

2 


தேவைப்படும் திறன் = Fxy = 47.5x1-5 = 713 வாட் . 


மாதிரிக் கணக்கு 8-5 . ஒரு மெல்லிய வழவழப்பான தட் 
டைத் தகடு 1 மீ அகலம் , 2 மீ நீளமுடையது . இது நீரில் 
மூழ்விக்கப்பட்டு 2 மீ / வி திசைவேகத்தில் இழுத்துச் செல்லப்படு 
கிறது . 

கீழ்க்கண்ட நிலைகளுக்கு இழுவிசைகளைக் கணக்கிடு. 
( அ ) எல்லைப் படலம் முழுவதும் படல நிலையிலிருத்தல் , ( ஆ ) மாறு 
படும் நிலை R = 10 * - ஆக இருக்கும்போது நிகழுமானால் , ( இ ) எல்லைப் 
படலம் 

முழுவதும் கொந்தளிப்பு நிலையுடையதாக இருத்தல் . 
y = 10-8 மீ / வி . 


VI 
R = 

2 


2x2 
10-6 


= 4x 108 


( அ ) பிளாசியஸ் சமன்பாட்டைப் பயன்படுத்தி , 


1.328 


C = 


= 0.000664 


( 4x 10 ) 3 


எல்லைப் படலக் கொள்கையும் அதன் விளைவுகளும் 


395 


( ஆ ) சமன்பாடு 8-16 - ஐப் பயன்படுத்தி , 

0.074 

1700 
C = 

= 0.00312 

4X106 
( 4x 10 ) 
( இ ) சமன்பாடு 8-13 - ஐப் பயன்படுத்தி , 

0-074 
Cr = 

= 0.00354 
( 4x 10033 


/ 2 


மொத்த இழுவிசை F= 2Ctx / xbxPX 

- ( 2x1x2x 1000x 2 ) 


Ce 


= 6000 CE 
( அ ) F = 6000x0-664x 10-3 = 2 664 நி 
( ஆ ) F = 6000x3-12x 10-3 = 18-72 நி 
( இ ) F = 6000x3-54X 10-3 = 21-24 நி 


MKS முறையில் 


F = 2X 1x2X 


1000 
9.81 


22 6000 
X 

2 = 9.81 


CE 


( அ ) F = 0 • 272 கிகிஎ 
( ஆ ) F = 1-91 கிகிஎ 
( இ ) F = 2.16 கிகிஎ . 


வழவழப்பான , சொரசொரப்பான எல்லைகள் 
படல உட்படலத்தில் ( laminar sublayer ) ஏற்படும் உலைவுகள் 
( disturbances ) பாகுநிலைத் தன்மையால் அழிந்து மறைகின்றன . 
ரெயினால்ஸ் எண்ணில் மதிப்பு அதிகரிக்கும் போது கொந்தளிப்பு 
அதிகரிப்பதால் 

உட்படலத்தின் கனம் குறைந்து 
கொண்டே போகிறது . 


படல 


வழவழப்பான எல்லைகளில் ( boundaries ) இந்த படல உட் 
படலம் எல்லையில் 

இயற்கையாக உள்ள மேடு பள்ளங்களை 
தன்னுள் அடக்கிக்கொள்ளும் அளவிற்குக் கனமாக இருப்பதாகக் 
கருதப்படுகிறது . இந்த மேடு பள்ளங்களான சொரசொரப்பால் 
ஏற்படும் உலைவுகள் இந்த உட்படலத்திலேயே 

முழுவதும் 
அழிந்து மடிந்து விடுகின்றன . எனவே , சொரசொரப்பால் ஏற்படும் 


396 


பாய்ம எந்திரவியல் 


விளைவுகள் முக்கிய பாய்ச்சலைப் ( main flow ) பாதிப்பதில்லை . 
உட்படலத்தின் கனமான -ஐவிடச் சொரசொரப்பின் உயரம் 
குறைவாக இருக்கவேண்டும் . சொரசொரப்பால் எந்தவிதமான 
உலைவும் முக்கிய பாய்ச்சலைப் பாதிக்காவிட்டால் வழவழப்பான 
எல்லை ( hydraulically smooth boundary ) என்கிறோம் . 


எந்த எல்லைகளில் அதன் பரப்பிலுள்ள சொரசொரப்பானது 
படல உட்படலத்தையும் தாண்டி வெளிவந்து முக்கிய பாய்ச்சலில் 
கொந்தளிப்புத் தன்மை உண்டாக்குவதற்கும் பரப்புவதற்கும் 
காரணமாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட எல்லைகளை நீரியியற் 
அடிப்படையில் சொரசொரப்பான எல்லைகள் ( hydraulically 
rough boundaries ) என்கிறோம் . சொரசொரப்பான எல்லை 
களிலுள்ள மேடு பள்ளங்களால் சுழல்கள் ஏற்பட்டு அவைகள் 
பாய்ச்சல் புலம் முழுவதும் பரவுகின்றன. அதனால் ஆற்றலிழப்பு 
அதிகரிக்கிறது . இந்த ஆற்றலிழப்பு சொரசொரப்புகளின் 
நெருக்கம் , அமைப்பு , அளவு இவற்றை பொருத்தது . 


15 


எந்த எல்லைகளில் சொரசொரப்புகள் முக்கிய பாய்ச்சலின் 
கொந்தளிப்புத் தன்மையை ஏற்படுத்தும் அளவிற்கு அளவிலும் , 
நெருக்கத்திலும் போதுமானபடி இல்லையோ அந்த எல்லைகள் மாறு 
படும் நிலையில் ( transition ) உள்ளது என்கிறோம் . 


இதிலிருந்து குறைந்த ரெயினால்ஸ் எண்களில் வழவழப்பான 
எல்லை 

என பாகுபடுத்தப்படுவது ரெயினால்ஸ் எண் அதிகரிக்கு 
மானால் சொரசொரப்புடையதாகும் எனத் தெரிகிறது . 
ரெயினால்ஸ் எண் அதிகரிக்கும்போது -ன் மதிப்பு குறைந்து 
சொரசொரப்புகள் வெளிப்பட்டு முக்கிய பாய்ச்சலைக் கொந்தளிப்பு 
தன்மையுள்ள தாக ஆக்குகின்றன. 


89. அழுத்தச் சரிவுள்ள எல்லைப் பட லம் ( Boandary Layer with 

Pressure Gradient ) 
இதுவரை அழுத்தச் சரிவற்ற எல்லைப் படலங்களைப் பற்றி 
படித்தோம் . இனிப் பாய்ச்சலில் அழுத்தச் சரிவு இருக்குமானால் 
எல்லைப் படலம் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பது பற்றி படிப் 
போம் , பாய்ச்சற் திசையில் அழுத்தம் குறைவதையும் அதிகரிப் 
பதையும் விளக்கப் படம் 88 - ல் உள்ளபடி பெரிய ஆரமுள்ள 
வளைந்த எல்லையை எடுத்துக் கொள்வோம் . AB என்ற பகுதியில் 
திசைவேகம் அதிகரிக்கிறது ; பாய்ச்சல் முடுக்கமடைகிறது . எல்லை 
யருகிலுள்ள கட்டற்ற திசைவேகத்தின் மதிப்பு அதிகரித்து B 
என்ற வெட்டுமுகத்தில் உச்ச மதிப்பை அடைகிறது . B என்ற 


எல்லைப் படலக் கொள்கையும் அதன் விளைவுகளும் 


397 


வெட்டுமுகம் வரை அழுத்தமானது பாய்ச்சல் திசையில் குறை 
கிறது . இதை எதிர் அழுத்தச் சரிவு ( negative pressure gradient ) 


எல்லைப் படல 
எல்கை 


V 


j 


V. 


, 


பிரியும் 
இழைக்கோடு 


B 


Y = 0 


A 


(ay ) o 2 


dp 20 


* 


> o (ax ) 


இ . 


(2y 


இலட்சிய 


p 


P 


சிறுமம் 


மெய்யான 


படம் 88. பாதகமான அழுத்தச் சரிவில் பிரிதல் 


என்கிறோம் . எதிர் அழுத்தச் சரிவுள்ள பகுதியில் எல்லைப் படலத்தி 
லுள்ள பாய்மமும் முடுக்கமடைகிறது . எனவே , தட்டைத் 
தகட்டைப் போலன்றி இங்கு எல்லையருகிலுள்ள பாய்மம் அதிக 
உந்தத்தை அடைகிறது . ஆகையால் இப்பகுதியில் தட்டை 
தகட்டைப்போல் எல்லைப் படலக் கனம் அதிகரிப்பதில்லை . இவ் 
வாறு எதிர் அழுத்தச் சரிவு எல்லைப் படல வளர்ச்சியைக் குறைப் 
பதால் இதைச் சாதகமான அழுத்தச் சரிவு (favourable pressure 
gradient ) என்கிறோம் . அழுத்தமானது B- யில் அதன் சிறும மதிப்பை 
அடைந்து பின்னர் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது . 

. 

இந்தப் பகுதியில் 
எல்லையானது விரிவடைவதால் இங்கு அழுத்த அதிகரிப்பு ஏற்படு 
கிறது . இப்பகுதியில் BE . யில் ஏற்படும் பாய்ச்சலில் உண்டாகும் 
அழுத்தச் சரிவிற்குப் பாதகமான அழுத்தச் சரிவு ( adverse pressure 
gradient ) எனப் பெயர் . இந்தப் பகுதியில் எல்லையருகிலுள்ள 
பாய்மத்தின் உந்தம் அதிலுள்ள பிசு பிசுப்புத்தன்மையால் மேலும் 
குறைகிறது . இவ்வாறு எல்லையின் அருகிலுள்ள பாய்மத்தில் 
அதன் சடத்துவ விசையானது உந்தக் குறைவாலும் நேர் 
அழுத்தச் சரிவாலும் எதிர்க்கப்படுகிறது . எனவே , அப் பாய்மம் 
தன் திசைவேகத்தின் மதிப்பைப் படிப்படியாக இழக்க ஆரம்பிக் 

Oy 
கிறது . 

ay 

-யின் மதிப்பு குறைந்து கொண்டே வருவதால் பாய் 
மம் எல்லையைத் தழுவிக் கொண்டு செல்ல முடியாமல் D என்ற 


398 


பாய்ம எந்திரவியல் 


புள்ளியில் 


யின் மதிப்பு சுழியாக இருக்கு மிடத்தில் பிரிய 

3y 
ஆரம்பிக்கிறது . எல்லை இழைக் கோடு இந்தப் புள்ளியிலிருந்து 
தனியாகப் பிரிந்து ( separates ) பாய்ச்சல் புலத்தில் செல்கிறது .. 
இந்த இழைக் கோட்டிற்கும் அமைப்பிற்கும் இடையிலுள்ள 
பாதையைச் சுழற்பாதை ( wake ) என்கிறோம் . இந்தப் பாதையில் 
பெரிய , ஒழுங்கற்ற பல சுழல்கள் தோன்றி மறைந்த வண்ணம் 
இருக்கின்றன. இதில் ஏற்படும் கொந்தளிப்பால் ஏற்படும் ஆற்ற 
லிழப்பு இறுதியில் வெப்பமாக மாறி மறைகிறது . இந்தச் சுழற் 
பாதையிலுள்ள அழுத்தம் பிரியும் புள்ளியில் ( separation point ) 
உள்ள அழுத்தத்திற்கு ஏறத்தாழ இருக்கும் . இப்பாதையில் 
ஏற்படும் சுழல்களால் பாய்ச்சல் எதிர் திசையிலும் ஏற்படலாம் . 


எல்லை இழைக் கோடு எந்தப் புள்ளியில் எல்லையிலிருந்து பிரியும் 
என திட்டமாகக் கொள்கை அடிப்படையில் சொல்லமுடியாது . 
பிரியும் புள்ளியின் இடம் , பொருளின் அமைப்பையும் பொருளின் 
மேற்பரப்பின் சொரசொரப்பையும் வரும் 

பாய்ச்சலிலுள்ள 
கொந்தளிப்பையும் ரெயினால்ஸ் 

எண்ணையும் பொருத்தது . 
குவியும் பகுதியில் பாய்ச்சல் முடுக்கப்படுவதால் எல்லைப் படலத் 
திலும் ஓட்டம் முடுக்கப்பட்டு பிரிதல் தாமதப்படுத்த அல்லது 
தடுக்கப்படுகிறது . தட்டைத் தகட்டில் அழுத்தச் சரிவு சுழியாக 
இருக்கும்போது பிரிதல் நிகழாது . இலட்சிய பாய்ம ஓட்டங் 
களில் பொருள்களின் அமைப்பு எப்படி இருந்தாலும் பிரிதல் 
நிகழாது . 


பிரிதலானது படல எல்லைப் படலத்திலும் கொந்தளிப்பு 
எல்லைப் படலத்திலும் ஏற்படக்கூடும் . படலநிலை எல்லைப் படலங் 
களில் எல்லையருசிலுள்ள பாய்மத்தின் திசைவேகம் , கொந்தளிப்பு 
நிலை எல்லைப் படலங்களை ஒப்பிடும்போது குறைவாக இருக்கும் . 
இவ்வாறு படல நிலை எல்லைப் படலத்தில் உந்தம் குறைவாக 
இருப்பதால் சிறிய பாதகமான அழுத்தச் சரிவு இருந்தபோதிலும் 
பிரி தல் நிகழ வாய்ப்பு இருக்கிறது . ஆனால் கொந்தளிப்பு நிலை 
எல்லைப் படலங்களில் உந்தப் பரிமாற்றத்தால் எல்லையருகிலுள்ள 
பாய்மத்தின் உந்தம் அதிகமாக இருக்கும் . எனவே , பிரிதல் சிறிது 
தாமதித்தே ஏற்படுகிறது . எல்லைப் படலம் எத் தன்மைத்தாயிருந் 
தாலும் பாதகமாக அழுத்தச் சரிவுகளில் பிரிதல் எங்காவது 
நிகழ்ந்தே தீரும் . பொருளின் அமைப்பைப் பொருத்து பிரிந்த 
எல்லை இழைக் கோடு ( boundary streame line ) திரும்பவும் எல்லை 
யுடன் இணையக்கூடும் . அப்போது ஒரு பிரிவுப் பகுதி ( separation 
pocket ) ஏற்படுகிறது . 


எல்லைப் படலக் கொள்கையும் அதன் விளைவுகளும் 


399 


பிரிதல் நிகழ்வதை எளிதில் விளக்க ஒரு வளைந்த எல்லை 
அமைப்பை எடுத்துக்கொண்டோம் . இருந்த போதிலும் நேரான 
எல்லைகளையுடைய பிரிவு (diffuser ) களிலும் பிரிதல் நிகழக்கூடும் . 


8 • 10 . அமைப்பு இழுவிசை ( Form drag ) 

எல்லைப் படலம் பிரிவதால் பாய்ச்சல் அமைப்பானது (flow 
pattern ) பாதிக்கப்படுகிறது என்பது தெளிவு . எந்தப் புள்ளியி 
லிருந்து பிரிதல் நிகழும் என்பதைக் கொள்கை அடிப்படையில் 
அடைய முடியா தாதலால் பாய்ச்சல் வலையைப் பயன்படுத்தி 
பாய்ச்சல் புலத்தில் அழுத்தத்தைக் கணக்கிட முடியாது . ஆனால் 
பிரிதல் ஏற்படுவ தால் அழுத்தப் புலம் ( pressure field ) மிகையாகப் 
பாதிக்கப்படுகிறது . பிரிதல் ஏற்பட்டுள்ள பகுதியில் அழுத்த 
மானது ஏறக்குறைய 

பிரிதலின் ஆரம்பப் புள்ளியிலுள்ள 
அழுத்தத்திற்குச் சமமாக இருக்கும் . இவ்வாறு ஒரு பொருளின் 
இரு புறத்திலும் ஏற்படும் அழுத்த வேறுபாட்டால் ஏற்படும் 
இழுவிசைக்கு அமைப்பு இழுவிசை எனப்பெயர் , 


ஒரு பொருளின் புறப்பரப்பிலுள்ள திசைவேகச் சரிவால் 
ஏற்படும் தொடு கோட்டு சறுக்குப் பெயர்ச்சியால் மேல் உராய்வு 
( skin friction ) இழுவிசை ஏற்படுகிறது என முன்னர் பார்த்தோம் . 
இந்த மேல் உராய்வு இழுவிசை , அமைப்பு இழுவிசை இவற்றின் 
கூட்டுத் தொகைக்கு மொத்த இழுவிசை ( total drag ) அல்லது 
தோற்ற இழுவிசை ( profile drag ) எனப் பெயர் . ஆகவே , பாய்மத் 
தில் முழுவதும் மூழ்கியுள்ள ஒரு பொருளானது நகரும்போது 
இந்த இரண்டு இழுவிசைகளை எதிர்த்து செல்ல வேண்டியதிருக் 
கிறது . இழைக் கோட்டு வடிவமற்ற ( unstreamlined ) பொருள் 
களில் அமைப்பு இழுவிசையானது மேல் உராய்வு இழுவிசையை 
விடப் பன்மடங்கு அதிகமாக இருக்கும் . மேலும் சுழல் பாதையில் 
ஏற்படும் சுழல்களால் முக்கிய பாய்ச்சலின் ஆற்றல் குறைந்து 
கொந்தளிப்புத் தன்மையால் முடிவில் வெப்பமாக மாறுகிறது . 
இந்த ஆற்றலிழப்பு நிரந்தரமானது . எனவே , பொருள்களின் 
அமைப்பை நிர்மாணிப்பதில் அவைகள் இழைக் கோட்டு வடிவ 
முள்ள தாக ( streamlined ) இருத்தல் அவசியம் . 


கொள்கை அடிப்படையில் 

அமைப்பு இழுவிசையைக் 
கணக்கிட இதுகாறும் வழிகள் இல்லாததால் சோதனைகள் 
மூலமே இழுவிசையை அடைய வேண்டியதிருக்கிறது . இந்த 
இழுவிசையானது கீழ்க்கண்ட வகையில் பொதுவாக எழுதப்படு 


கிறது . 


400 


பாய்ம எந்திரவியல் 


A 


C = 


( 8.17 ) 


PV .. 


2 


இதில் CD என்பது இழுவிசைக் கெழுவையும் , F மொத்த இழு 
விசையையும் , A பாய்ச்சலின் திசைக்கு நேர்குத்துத் தளத்தில் 
பிரதிபலிக்கப்பட்ட பரப்பையும் ( projected area ) அதாவது எறி 
பரப்பையும் , P பாய்ம அடர்த்தியையும் , V. கட்டற்ற திசை 
வேகத்தையும் குறிக்கும் . CD- யின் மதிப்பு பொருளின் அமைப் 
பையும் ரெயினால்ஸ் எண்ணையும் பொருத்தது . 


8-11 . மூழ்கிய பொருள்களைச் சுற்றி பாய்ச்சல் 

ஒரு பொருளில் ஏற்படும் அமைப்பு இழுவிசையின் மதிப்பு , 
பிரிந்துள்ள பகுதியின் அளவையும் எந்தப் புள்ளி அல்லது புள்ளி 
களிலிருந்து அப்பிரிவு ஏற்படுகிறது என்பதையும் பொருத்தது . 
படம் 89 - ல் காட்டப்பட்டுள்ள ஒரு இறக்கை அமைப்பில் ( air foil ) 


படம் 8-9 . இறக்கை அமைப்பைச் சுற்றி பாய்ச்சல் 
இழைக் கோடானது அதன் முனையில் இரண்டாகப் பிரிந்து , அந்த 
இறக்கை அமைப்பின் மேற்பரப்பை பின்பற்றி செல்கிறது . இவ் 
வாறு பிரிந்த இழைக் கோடு இறக்கை அமைப்பின் இறுதியில் 
ஒன்று சேர்ந்து ஒரே இழைக் கோடாகச் செல்லுமானால் அந்த 
இறக்கை அமைப்பு முழுவதும் இழைக் கோட்டு உருவ அமைப்பு 
டையதெனக் கருதப்படுகிறது . ஆனால் சில இறக்கை அமைப்பு 
களில் திசைவேகம் அதிகரிக்கும்போது அதன் பின்பாகத்தில் பிரிதல் 


எல்லைப் படலக் கொள்கையும் அதன் விளைவுகளும் 


401 


நிகழுகிறது . இழைக் கோட்டு உருவ அமைப்புள்ள பொருள்களில் 
இவ்வாறு ஏற்படும் பிரிதல் பாகம் மிகக் குறைவாக இருக்கும் ; 
பரப்பு இழுவிசையைவிட அமைப்பு இழுவிசை இவ்வமைப்புகளில் 
குறைவாக இருக்கும் . இப்படிப்பட்ட பொருள்களில் அதன் மேற் 
பாகத்தில் ஏற்படும் அழுத்தப் பகிர்வை கொள்கை அடிப்படையில் 
கணக்கிடலாம் . 


8.12 . தட்டைத் தகடு 

ஒரு தட்டைத் தகட்டை பாய்மப் பாய்ச்சல் திசைக்கு நேர் 
எதிராக இருக்கும்படி வைப்பதால் ஏற்படும் அமைப்பு இழைக் 
கோட்டு வடிவமுள்ள பொருளுக்கு எதிர்மாறான தாகும் . 
படம் 8-10 - ல் காட்டப்பட்டுள்ளது . அதன் ஓரங்களிலுள்ள மிகச் 
சிறிய இடத்தைத் தவிர இந்த அமைப்பில் உராய்வால் எவ்வித 


பின் புறம் 


NO 


2 
pr 


l•4PV 


2 

0 
2 


பிரியும் 
இழைக்கோடுகள் 


அழுத்தப் பகிர்வு 


படம் 8-10 . தட்டைத் தகட்டைச் சுற்றி பாய்ச்சல் 


மான இழுவிசையும் ஏற்படுவதில்லை . மொத்த இழுவிசையின் 
முழுபாகமும் கிட்டத்தட்ட அமைப்பு இழுவிசையாலே ஏற்படு 
கிறது . இத் தகட்டின் ஓரங் களில் இழைக் கோடு வளைந்து 
தகட்டை அண்டிச் செல்ல வரம்பிலா அழுத்த வேறுபாடு தேவைப் 
படுகிறது . ஆனால் இது நடைமுறையில் சாத்தியமல்ல . எனவே ,, 
இழைக் கோடு அத் தகட்டின் ஓரங்களிலிருந்து பிரிந்து தகட்டின் 
பின்புறம் சுழற்பாதையை உண்டாக்குகிறது . 

R- ன் மதிப்பு 
100 - க்குக் குறைவாக இருக்கும்போது தகட்டின் ஓரங்களில் பிரிதல் 
ஏற்படுமெனத் திட்டமாகச் சொல்லமுடியாது . 

ஆனால் R- ன் 
மதிப்பு 1000 க்கு அதிகமாக இருக்கும்போது இழைக் கோடுகள் 
அதன் விளிம்பிலிருந்து பிரிந்து செல்கின்றன . இப்போது இழு 

பா.எ. - 26 


402 


பாய்ம் எந்திரவியல் 


விசைக்கெழு CD- யின் மதிப்பு 19 - ஆக இருக்கும் . ஒரு குறிப்பிட்ட 

b 
நீளம் 1, அகலம் b உள்ள நீண்ட சதுரத் தகடுகளில் | -ன் மதிப்பு 
0 - விலிருந்து 1 வரை மாறுபடும்போது CD- யின் மதிப்பு முறையே 
19 முதல் 1-21 வரை மாறுபடும் . 1 - ன் மதிப்பு குறையக் குறைய 
CD- யின் மதிப்பும் குறைந்து கொண்டே போகும் . 


8-13 . உருளை ( Cylinder ) 

இருபரிமாண , வழவழப்பான உருளைப் பாய்ச்சலுக்கு நேர்குத் 
தாக படம் 8-11 - ல் உள்ளபடி இருக்கும்போது ஏற்படும் விளைவு 
களைப் பற்றி இனி படிப்போம் . R- ன் மதிப்பு 0 5 - க்கும் குறைவாக 


OO 


R10.5 


25 R < 30 


) 


90 < P 120 


404R470 


படம் 8-11 . 2. ருளைக்குப் பின் சுழல்களின் தோற்றம் 


இருக்குமானால் பாய்மத்திலுள்ள சடத்துவ விசையானது பாகு 
நிலை விசையை ஒப்பிடும்போது மிகக் குறைவாக இருக்கும் .. 
எனவே , படம் 8.11 ( அ ) -ல் உள்ளபடி இழைக் கோடுகள் அமைந் 
திருக்கும் . R- ன் மதிப்பு 2 முதல் 30 வரை இருக்கும்போது படல 
நிலை எல்லைப் படலம் பிரிந்து இரண்டு நிலையான சுழல்கள் உருளை 
யின் பின்புறம் ஏற்படுகின்றன . இந்தச் சுழல்கள் எதிர்திசைகளில் 
சுழல்கின்றன . இந்தச் சுழல்களின் நீளம் R- ன் மதிப்பு 70 - ஆக 
இருக்கும் வரை அதிகரித்துக்கொண்டே போகிறது . பின்னர் R- ன் 
மதிப்பு 90 - க்கும் அதிகமாக இருக்கும்போது பாய்ச்சலிலுள்ள 
கொந்தளிப்பைப் பொறுத்து இந்தச் சுழல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக 
உருளையிலிருந்து பிரிந்து செல்கின்றன . நான்காவது படத்தி 
லுள்ளபடி இவ்வாறு பிரிந்து செல்லும் சுழற்தொடருக்குக் கார்மன் 


எல்லைப் படலக் கொள்கையும் அதன் விளைவுகளும் 


403 


சுழற்தொடர் ( Karman vortex trail ) எனப் பெயர் . இலட்சிய 

h 
பாய்மத்தில் 

1 

= 0 • 281 - ஆக இருக்கும்போது இச்சுழல்கள் அழி 
யாமல் இருக்குமென கார்மன் கொள்கை அடிப்படையில் கண் 
டறிந்தார் . இந்தச் சுழல்களில் ஏற்படும் சர்க்குலேஷனால் (circu 
lation ) உருளையில் பக்க விசை ( lateral force ) ஏற்படுகிறது . இதனால் 
உருளையில் அதிர்வு ( vibration ) ஏற்பட்டு சுழல்கள் எந்த வீதத்தில் 
உருளையிலிருந்து பிரிந்து செல்கின்றனவோ அதே வீதத்தில் அதிர் 
வும் மாறி மாறி உண்டாகிறது . இந்த அதிர்வெண் ( frequency ) 
அந்தப் பொருளின் இயற்கை 

இயற்கை அதிர்வெண்ணுக்குச் ( natural 
frequency ) சமமானால் அதிர்வு அதிகரிக்க ஆரம்பிக்கும் . இதனா 
லேயே தந்திக் கம்பிகள் காற்றில் ‘ பாடுவதை நாம் கேட்கிறோம் . 
சுழல்கள் உருளையிலிருந்து பிரியும் அதிர்வெண் கீழ்க்கண்ட சமன் 
பாட்டால் கொடுக்கப்படுகிறது . 

fd 

19-7 ) 
= 0 • 1981 

( 8-18 ) 
V. 


இச்சமன்பாடு R- ன் மதிப்பு 200 - லிருந்து 5000 வரை இருக்கும் 
போது பொருந்தும் , R- ன் மதிப்பு 5000 - க்கு அதிகமாகும்போது 
படல நிலை மாறுபட்டு கொந்தளிப்பு நிலை ஏற்பட ஆரம்பிக்கிறது . 
எனவே , சுழற்பாதையில் சுழல்கள் அழிய ஆரம்பிக்கின்றன . 
கொந்தளிப்பு நிலையில் சுழல்கள் தனித்தனியாக ஏற்படுவதில்லை. 


10 
6 


4 


தட்டைத்தகடு 


2 


6 


வட்ட 
உருளை 


0.6 
04 


சொரசொரப்பா 
வழவழப்பான 

+ 
I: 3 நீள்வட்ட உருளைளாம் 


0-2 


0 | 


கிழைக்கோடுவடிவம் 


0.06 
0-04 

0 2 
10 ° 


4 


5 2 


58 


8 


7 


5 8 

10 


10² 


103 


R 


படம் 8:12 . இருபரிமாணப் பொருள்களுக்கு இழுவிசைக் கெழு 


படம் 8-12 - ல் இருபரிமாண வழவழப்பான உருளையில் ஏற்படும் 
இழுவிசைக் கெழு CD- க்கும் , ரெயினால்ஸ் எண் R- க்குமுள்ள 


404 


பாய்ம எந்திரவியல் 


தொடர்பு வரைபடமாக விளக்கப்பட்டுள்ளது . R < 1- ஆக இருக் 
கும்போது இழுவிசையானது பாகு நிலையால் மட்டும் ஏற்படுகிறது . 
சடத்துவ விளைவுகளை முழுவதும் புறக்கணித்துவிடலாம் . இந்தப் 
பாய்ச்சலுக்கு ஊரும் இயக்கம் ( creeping motion ) எனப்பெயர் . இந்த 
நிலையில் மேல் உராய்வால் - பங்கு இழுவிசையும் , பாய்மத் துகள்கள் 
உருமாறுவதால் , பங்கு இழுவிசையும் ஏற்படுகிறது . R- ன் மதிப்பு 
200 - ஆக இருக்கும்போது இழுவிசையில் பங்கு அமைப்பு இழு 
விசையால் ஏற்படுகிறது . R- ன் மதிப்பு 2000 - ஆக இருக்கும் போது 
Cp- யின் மதிப்பு அதன் சிறுமமான 0-95 - ஐ அடைகிறது . பின்னர் 
கொந்தளிப்பு அதிகமாவதால் R- ன் மதிப்பு உயரும்போது 
Cp = 1 •2- ஆக அதிகரிக்கிறது . கொந்தளிப்பு நிலையில் உருளைக்கு 
அருகிலுள்ள பாய்மமும் பரிமாற்றத்தால் அதிக உந்தம் பெற்று 
உருளையை ஒட்டியே நகருகிறது . எனவே , படம் 8-14- ( இ ) -ல் உள்ள 
படி பிரிதல் உருளைக்குப் பின்புறம் ஏற்படுகிறது . இதனால் R- ன் 
மதிப்பு 3x 10 ° -ஆக இருக்கும்போது CD- யின் மதிப்பு 0 3 - ஆக 
திடீரெனக் குறைகிறது . பின்னர் R- ன் மதிப்பு அதிகரிக்கும்போது 
Cp படிப்படியாக 0-7 என்ற மதிப்பிற்கு உயருகிறது . R- ன் மதிப்பு 
மிக அதிகமாக இருக்கும் போது உராய்வால் ஏற்படும் இழுவிசை 


103 


- 


102 


5 


2 


10 


8 . 
5 . 


6 


24 


தட்டு 


R 


1 : 075 நீள்வட்டத்தின்மம் 


5 


வழவழப் 
பான 
கோளம் 


1.18 


நீள் வட்டத் 
திண்மம் 


10 


8 


சொரசொரப்பான விளைவு 


5 


விமான உடல் 
மைப் 


2 


10-24 


1 2 


5 


5 8 

| 


O 

10 

0 

R 
படம் 8-13 . முப்பரிமாணப் பொருள்களுக்கு இழுவிசைக் கெழு 


எல்லைப் படலக் கொள்கையும் அதன் விளைவுகளும் 


405 


மொத்த 


இழுவிசையில் 3 

சதவிகிதத்திற்கும் குறைவாகவே 
இருக்கும் . 

உருளையை அடுத்துள்ள எல்லைப் படலம் படல நிலையிலிருந்து 
கொந்தளிப்பு நிலையை அடைவது உருளை மேற்பரப்பின் சொர 
சொரப்பையும் , முக்கிய பாய்ச்சலிலுள்ள கொந்தளிப்பையும் 
பொருத்தது . 

படம் 8-12 - ல் தட்டைத் தகடு , சில இழைக் கோடு வடிவமுள்ள 
பொருள்கள் முதலியவற்றிற்கு CD-யின் மதிப்புகள் கொடுக்கப் 
பட்டுள்ளன . பாய்ச்சல் கொந்தளிப்பு நிலையிலிருக்கும்போது 
CD- யானது R- ஐச் சார்ந்திருக்கவில்லை. CD- யின் மதிப்பு இழைக் 
கோடு வடிவமுள்ள பொருள்களில் மிகக் குறைவாக இருக்கிறது . 
பிரிதல் , பொருளின் இறுதியில் ஏற்படுமானால் அமைப்பு இழு 
விசை குறைவாக இருக்கும் . ஆனால் அதே சமயத்தில் இழைக் 
கோடு வடிவத்திற்காகப் பொருள்களை வெகு நீளமாக நிர்மாணித்து 
விட்டால் அதனால் உராய்வு இழுவிசை அதிகரிக்கும் . எனவே , 
பொருள்களின் அமைப்பை நிர்மாணிப்பதில் மொத்த இழுவிசை 
யானது குறைவாக இருக்கும்படி பார்த்துக் கொள்ளவேண்டும் . 


படிதல் 


8.14 . கோளம் ( Sphere) 
வளிமண்டலத்தில் தூசி படிதல் , வண்டல் மண் ( sediment ) 

போன்றவற்றைப் பற்றிய பகுப்பாய்வுகளுக்கு 
கோளத்தைச் சுற்றி பாய்ச்சல் நிகழ்வதால் ஏற்படும் அழுத்தப் 
பகிர்வு பயன்படுமாதலால் அது பற்றி இங்கு படிப்போம் , 
கோளத்தைச் சுற்றி பாய்மம் மிகக் குறைந்த மதிப்புள்ள R- ல் 
பாயும்போது இருபரிமாண உருளையில் ஏற்பட்டது போல் மாறி 
மாறி சுழல்கள் ஏற்பட்டுப் பிரிந்து செல்வதில்லை . R = 10- ஆக இருக் 
கும்போது சுழல் வளையம் ( vortex ring ) ஏற்படுகிறது . ஆனால் R- ன் 
மதிப்பு 200 - ஆக அதிகரிக்கும்போது அந்த வளையம் மறைந்து 
விடுகிறது . இந்த வளையத்தால் கோளத்தில் அதிர்வு உண்டாவ 
தில்லை . 

ஊரும் இயக்கம் என்று அழைக்கப்படும் பாய்ச்சல் நிகழுங்கால் 
( R < 0 • 1 ) கோளத்திலுண்டாகும் இழுவிசையைக் கொள்கை அடிப் 
படையில் ஸ்டோக்ஸ் என்ற விஞ்ஞானி கண்டறிந்தார் . பாகுநிலை 
விளைவுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு உருவ மாற்றத்தால் ஏற் 
படும் இழுவிசை 3 DAV . எனக் கணக்கிட்டு , 

3xDAV . 24 
C = 

R 
MD2 

( 8-19 ) 
1PV. X 

4 


II 


406 


பாய்ம எந்திரவியல் 


என 

அடைந்தார் . இந்தக் கோளத்தின் முன்புறத்திலுள்ள 
தேக்கப் புள்ளியில் அழுத்தமானது இயக்கவிசை அழுத்தத்தை 

6 
விட ( dynamic pressure ) + R மடங்கு 

மடங்கு அதிகமாக இருக்கும் . 
படம் 8-14 - லிருந்து R- ன் மதிப்பு 0-1 - ஐவிட அதிகமாக இருக் 
கும்போது சோதனைகளிலிருந்து கிடைக்கும் புள்ளி விபரங்கள் , 


படம் 8-14 . உருளையில் ஏற்படும் அழுத்தமும் திசைவேகப் பகிர்வும் 


கொள்கை அடிப்படையில் அடைந்த வரைபடத்திலிருந்து மாறு 
படுவது தெரியும் . கார்ல் ஒஸீன் ( Carl Oseen ) என்பவர் சடத்துவ 
விளைவுகளையும் எடுத்துக் கொண்டு , 


c - * ( 1 + 1R ) 


( 8-20 ) 


எனக் கண்டறிந்தார் . 


சமன்பாடு 8-20 ஆனது R. ன் மதிப்பு 1 - ஆக இருக்கும்வரை 
பொருந்தும் . R- ன் மதிப்பு அதிகரிக்க அதிகரிக்க பின்புறமுள்ள 
தேக்கப் புள்ளியிலிருந்து பிரிதல் ஆரம்பித்து படலநிலை எல்லைப் 
படலத்தில் முன்புறத் தேக்கப்புள்ளிக்கு 80 ° கோண அளவிற்கு 
வருகிறது . இப்போது அமைப்பு இழுவிசை , உராய்வு இழு 
விசையைவிட மிக அதிகம் . படம் 8-14 - ல் உள்ளபடி , படலநிலை 
எல்லைப் படலம் நீடிக்கும்வரை Cp- ன் மதிப்பில் குறிப்பிடத்தக்க 
அளவு மாற்றம் ஏற்படுவதில்லை . R = 2x 105 என்ற மதிப்பை 
அணுகும்போது CD- யின் மதிப்பு 0-4 லிருந்து 0-5 - க்கு அதிகரிக்கிறது . 
பின்னர் எல்லைப் படலம் கொந்தளிப்பு நிலையை அடைகிறது . 
இதனால் சுழற்பாதையின் பரப்பு குறைந்து CD- யின் மதிப்பும் 
திடீரெனக் குறைகிறது . R- ன் மதிப்பு எந்த அளவில் இருக்கும் 
போது இந்தத் திடீர் மாற்றம் ஏற்படும் என்பது பரப்புச் சொர 
சொரப்பையும் முக்கிய பாய்ச்சலிலுள்ள கொந்தளிப்பையும் 
பொருத்தது . 


அட்டவணை 8.2 


வடிவம் 


D 
d 


R 


Cp 


105 


வட்ட உருளை 
( பாய்ச்சலுக்கு நேர் 

குத்தாக ) 


5 


> 5x105 


நீள்வட்ட உருளை 2 : 1 


0381 
8 
8 
8 
8 
8 
8 
8 


0.63 
0.74 
0.90 
1-20 
0.35 
0.33 
0-60 
0.46 
0.32 
0 • 29 
0-20 
2.00 


4 : 1 
8 : 1 


4X 104 

105 
2 5x 104 105 

2 • 5x104 

2X 105 
3-5x 104 


0 


8 


104 - 105 


1-60 


சதுர உருளை 
( பாய்ச்சலுக்கு நேர் 

குத்தாக ) ) 
முக்கோண உருளை 
( பாய்ச்சலுக்கு நேர் 

குத்தாக ) 


120 ° + 


N 


104 


2.00 


8 


120 ° 


104 


1.72 


8 


609 
60 ° 


88 


104 
104 


2-20 
1.39 


30 ° 


> 


105 


1.80 


88 


30 ° 


V 


10 * 


1.00 


அரைக்கோளம் 
( பாய்ச்சலுக்கு நேர் 

குத் தாக ) 


106 


88 


1 33 
O 34 


+ ( 
குழாய் வடிவான 

உருளை 


0 


4x 104 


தட்டை நீண்ட சதுரத் 


> 109 


2.30 
1.12 
1.10 
1.20 
1.50 
1-90 


தகடு 


8 
Bo 
- 
88 


408 


பாய்ம எந்திரவியல் 


எல்லைப் படலம் படல நிலையிலிருந்து கொந்தளிப்பு நிலைக்கு 
மாறுவதால் இழைக்கோடு வடிவமைப்புள்ள பொருள்களில் 
CD- யின் மதிப்பில் திடீர் மாற்றம் ஏற்படுவதில்லை . இழைக் கோடு 
வடிவமைப்புள்ள பொருள்களில் CD- யின் மதிப்பு 

மிகக் 
குறைவாகவே இருக்கிறது . அட்டவணை 8-2 - ல் சில முக்கிய 
வடிவமைப்புகளுக்கு Cp- ன் மதிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன . 

மாதிரிக் கணக்கு 8 6 ( SI ) . வான்குடையானது ( parachute ) 
ஒரு குழிந்த அரைக்கோள வடிவமுடையது எனக் கொண்டு , 
100 கிகி பொருண்மையை 6 மீ / வி வேகத்தில் கீழிறக்க என்ன 
விட்டம் தேவை எனக் கணக்கிடு . காற்றின் அடர்த்தி 1-22 AA / t3 
y = 15X10-5 மீ / வி . 

R- ன் மதிப்பு 10 - க்கு அதிகமாக இருக்குமாதலால் CD- யின் 
மதிப்பை 1.33 என எடுத்துக் கொள்ளலாம் 

V2 TD 
CP 

2 


X 


4 


63 


D2 
1.33x1-22X XNX 

2 

4 


100x9-81 


ஃ D = 6.55 மீ 


MKS முறையில் 


w V2 ND2 
C 
g 

2 4 


1-22 62 
1.33X . 

TX D2 
x X 

= 100 
9.81 2 4 


ஃ D = 6.55 மீ 


மாதிரிக் கணக்கு 8-7 . 3 மிமீ விட்டமுள்ள தந்திக் கம்பியின் 
குறுக்கு 72 கிமீ / மணி வேகத்தில் காற்று வீசினால் அந்தக் கம்பியில் 
அதிர்வெண் என்ன ? 1 = 1 :5X10-5 மீ / வி . 


V. 


72x 1000 

= 20 மீ / வி 
60X60 


20x3x10-3 
R = 

= 4000 

1.5x10-5 
சமன்பாடு 8-18 - ஐப் பயன்படுத்தினால் , 

0-198x 20 / 18.7 
f= 

1 

= 1310 சைக்கிள் / வி . 
3X10-3 

4000 


எல்லைப் படலக் கொள்சையும் அதன் விளைவுகளும் 


409 


8.15 . இறக்கை அமைப்பு ( Air Foil ) 

இழைக் கோடு வடிவமைப்பிற்கு நல்லதொரு எடுத்துக் காட்டு 
சுழி தாக்குக் கோணத்திலுள்ள ( angle of attack ) இறக்கை அமைப் 
பாகும் . இந்த அமைப்பில் இழுவிசையானது மேல் உராய்வால் 
( skin friction ) மட்டுமே ஏற்படுத்துகிறது . இந்த அமைப்பில் இழு 
விசை அதிகமாகாமல் தேவையான தூக்கு விசை ( lift force ) 
உண்டாக வேண்டியதிருப்பதால் இவ்வமைப்பு வானவூர்திகளில் 
பயன்படுத்தப்படுகிறது . இருபரிமாண இறக்கை அமைப்பின் 
குணங்களையும் , முப்பரிமாணத்தால் ஏற்படும் விளைவுகளையும் இப் 
பகுதியில் படிப்போம் . 


தூக்கு விசை 

FL 


நாண்கோடு 


இழுவிசை F 


Vö 


தாக்குக் கோணம் 


படம் 8 15. இறக்கை அமைப்பு - விளக்கப் படம் 


மேல் வளைவற்ற ( camberless ) நாண் நீளம் ( chord length ) C 
உள்ள ஒரு இருபரிமாண இறக்கை அமைப்பைப் பாய்ச்சல் 
திசைக்கு a தாக்குக் கோணத்தில் சரிந்து படம் 8-15 - ல் உள்ளபடி 
இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் .. இந்த இறக்கை அமைப்பைச் 
சுற்றி பாய்மம் சுழி திசைவேகத்திலிருந்து அதிகரிக்க ஆரம்பிக்கு 
மானால் திசைவேகம் சுழியாக இருக்கும்போது சர்க்குலேஷனும் சுழி 
யாக இருக்கும் . இந்த நிலையில் ஆரம்பத்தில் அழுத்த பாய்ச்சல் 
( potential flow ) நிகழும் ; S. , S , என்ற தேக்கப்புள்ளியில் படம் 
8-16 ( அ ) -ல் உள்ளபடி அமைந்திருக்கும் . மெய்ப் பாய்மப் பாய்ச்ச 
லில் தேக்கப்புள்ளி S , படம் 8-16 ( அ ) -ல் உள்ளபடி இருக்க , கூர்மை 
யான பின்புற விளிம்பில் அழுத்த வேறுபாடு வரம்பிலாததாக 
இருக்கவேண்டும் . ஆனால் இது நடைமுறையில் சாத்தியமல்ல . 
எனவே , அழுத்தப் பாய்ச்சலில் S , என்ற இடத்திலுள்ள பின்புறத் 
தேக்கப் புள்ளி , உண்மையில் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து படம் 
8-16 ( ஆ ) -ல் உள்ளபடி இடம் பெயர்கிறது . இதனால் இறக்கை 
அமைப்பில் மேற்பாகத்தில் திசைவேகம் அதிகரிக்கிறது . திசை 
வேகம்படிப்படியாக அதிகரித்து நிலையான Y என்ற திசைவேகத்தை 


410 


பாய்ம எந்திரவியல் 


அடையும்போது வலிமையுள்ள ஒரு தொடக்கச் சுழல் ( starting 
vortex ) ஏற்படுகிறது . இந்தச் சுழலின் வலிமை தாக்குக்கோணம் 
a- வையும் , திசைவேகம் V -வையும் பொருத்தது . இவ்வாறு 


S. 


1 


( அ ) 


두 


( இ ) 


படம் 8.16 . இறக்கை அமைப்பைச் சுற்றி ஏற்படும் பாய்ச்சலின் வளர்ச்சி 


உண்டாகும் தொடக்கச் சுழல் , இறக்கை அமைப்பைவிட்டுத் 
தனியாகப் பிரிந்து விடுகிறது . அவ்வாறு பிரியும்போது இறக்கை 
அமைப்பைச் சுற்றி கெல்வினின் கொள்கைக்கொப்ப - வலிமை 
யுள்ள சர்க்குலேஷனை விட்டுச் செல்கிறது . இந்த சர்க்குலேஷனானது 
இறக்கை அமைப்பில் அத்தியாயம் 5 - ல் விளக்கப்பட்டபடி தூக்கு 
விசையை உண்டாக்குகிறது . தாக்குக் கோணத்தை அதிகரித்தால் 
எல்லைப் படலம் இறக்கை அமைப்பின் மேற்பாகத்திலிருந்து பிரிந்து 
செல்கிறது . தாக்குக் கோணம் சிறியதாக இருக்கும்போது இந்தப் 
பிரிதல் இறக்கை அமைப்பின் இறுதியில் ஏற்படுவதால் ஏறத்தாழ 
இலட்சிய பாய்மப் பாய்ச்சல் நிகழ்வதாக எடுத்துக்கொண்டு 
இந்த அமைப்பை கொள்கை அடிப்படையில் ஆராயலாம் . தூக்கு , 
இழுவிசைக் கெழுக்கள் பின் வருமாறு வரையறுக்கப்படுகின்றன . 


C4 = . 


FL 
ICIPV 


( 8 • 21 ) 


FD 
Cp = 

1C } PV . 


9 


இதில் 1 என்பது இறக்கை அமைப்பின் நீளத்தையும் , C நாணின் 
நீளத்தையும் குறிக்கும் C- க்கும் Cp-க்குமுள்ள தொடர்பு 
படம் 8-17 - ல் காட்டப்பட்டுள்ளது . இதிலிருந்து தாக்குக் கோணம் 
அதிகரிக்கும்போது CL- ன் மதிப்பு அதிகரிக்காமல் CD- யின் மதிப்பும் 
அதிகரிக்கும் என்பது தெரிகிறது . தாக்குக் கோணம் அதிகரிக்க 
அதிகரிக்க பிரியும் புள்ளி முன்நோக்கி நகர்ந்து வந்து இறக்கை 
அமைப்பின் முனையை அடையும் . இதன் பிறகு தூக்கு விசை 


எல்லைப் படலக் கொள்கையும் அதன் விளைவுகளும் 


411 


அதிகரிப்பதில்லை . இந்தத் தாக்குக் கோணத்திற்கு இருக்கைக் 
கோணம் ( angle of stall ) எனப் பெயர் . இருக்கை நிலைக்குப் 
( stalled condition ) பின் அழுத்தப் பாய்ச்சல் கொள்கைகளைப் 
பயன்படுத்தி அழுத்தப் பகிர்வை கணக்கிடமுடியாது . பிரியும் 


y | 


1-5 


ஒ 


C 
Co 


இருக்கைக் கோணம் 


| -0 


0-5 


0-02x 


میانی 


- 


-10 ° 


+ 10 ° 


+ 15 ° 


-5 ° 

0 + 5 ° 
தாக்குக் கோணம் 


படம் 8-17 . CL- க்கும் CD- க்குமுள்ள தொடர்பு 
புள்ளியின் இடம் , தூக்கு விசை , இழுவிசை முதலியவற்றை 
சோதனைகள் மூலமே கண்டறிய வேண்டியதிருக்கிறது .. படம் 
8.17- ல் காட்டப்பட்டுள்ள இறக்கை அமைப்பின் சிறப்பியல்புகள் 
கீழ்ப்பட்ட ஒலித் திசைவேகங் களுக்கு ( subsonic velocitics ) 
பொருந்தும் . தூக்கு விசைக்கும் , இழுவிசைக்குமுள்ள விகிதம் 
தாக்குக் கோணம் 4 ° ஆக இருக்கும்போது மிகச் சிறந்த மதிப்பை 
உடையதாக இருக்கிறது . தூக்கு விசையானது தாக்குக் கோணம் 
15 ° ஆகும் வரை கூடிக்கொண்டே போகிறது . பின்னர் தாக்குக் 
கோணம் அதிகரித்தால் தூக்கு விசை குறைய ஆரம்பிக்கிறது . 
இதற்கு இருக்கை நிலையே காரணம் , 


இதுவரை இருபரிமாண இறக்கை அமைப்புகளின் சிறப்பியல்பு 
களைப்பற்றி படித்தோம் . இருபரிமாண அமைப்பில் 1 - ன் நீளம் 


412 


பாய்ம எந்திரவியல் 


C- யைவிட மிக அதிகமாக இருக்கும் . அதாவது வடிவ விகிதம் 

1 
( 

. 
அடிப்பாகத்தில் மேற்பாகத்தைவிட அழுத்தம் அதிகமாக 
இருப்பதால் தூக்கு விசை உண்டாகிறது . வடிவ விகிதம் ஒரு 
குறிப்பிட்ட அளவு இருக்கும்போது இறக்கை அமைப்பின் அடிப் 
பாகத்திலுள்ள பாய்மம் மேற்பாகத்திற்குப் பக்கவாட்டின் 


L 





{ 


V 


V 


தாக்குக் கோணம் 


படம் 8-18 . இறக்கை அமைப்பில் தூண்டப்பட்ட இழுவிசை 
வழியாகச் செல்கிறது . இதனால் இரண்டாம் தரப் பாய்ச்சல் 
( secondary flow ) ஏற்பட்டு அந்த இறக்கை அமைப்பைச் சுற்றிய 
சர்க்குலேஷன் அதிகப்படுகிறது . இந்த விளிம்புச் சுழல்கள் ( tip 
vortices ) கீழ்நோக்கிப் பாயும் திசைவேகம் V- ஐ ஏற்படுத்து 
கின்றன . இதனால் தாக்குக் கோணத்தின் அளவு படம் 8-18 - ல் 
உள்ளபடி E அளவு குறைகிறது . 

1 
C 

= 0 மதிப்புள்ள இறக்கை அமைப்பு தாக்குக் கோணத் 
தில் V திசைவேகமுள்ள பாய்ச்சலில் இருக்குமானால் அதன்மேல் 
PV TI என்ற தூக்கு விசை தொழிற்படும் . இந்தத் தூக்கு விசையை 
செங்குத்துத் திசையிலும் கிடைத் திசையிலும் பகுக்கலாம் . செங் 
குத்துத் திசையிலுள்ள கூறு பயனுள்ள தூக்கு விசையாகும் .. 
கிடைத் திசையிலுள்ள கூறால் இழுவிசை ஏற்படுகிறது . எனவே , 
ஒரு வரம்புள்ள இறக்கை அமைப்பில் ( finite air foli) இழுவிசை 
யானது அதுபோன்ற வரம்பிலா 

வரம்பிலா இறக்கை அமைப்பைவிட 
அதிகமாகவே இருக்கும் . விளிம்புச் சுழலிகளால் ஏற்படும் ஆற்ற 
லிழப்பே இதற்குக் காரணமாகும் . இந்தத் தூண்டப்பட்ட இழு 
விசையானது ( induced drag force ) கீழ்க்கண்ட மதிப்புள்ளது என 
நிரூபிக்கலாம் , 

CL ? 
CD = 

( 8-22 ) 
C 


எல்லைப் படலக் கொள்கையும் அதன் விளைவுகளும் 


413 


8 


மாதிரிக் கணக்கு 8-8 . 1 மீ பரப்புள்ள ஒரு தகடு பாய்மத்தின் 
வழியாகச் சரிந்த நிலையில் 10 மீ / வி திசைவேகத்தில் இழுக்கப் 
படுகிறது . Cp = 0-2 , CL = 0-92 . பாய்மமானது ( அ ) 30 ° C வெப்ப 
நிலையிலுள்ள காற்று , ( ஆ ) 20 ° C வெப்பநிலையிலுள்ள நீராக 
இருக்குமானால் இழுவிசைகளையும் தேவையான திறன்களையும் 
கணக்கிடுக . 
காற்றில் 

P = 1 • 2 கிகி / மீ 
V = 10 மீ / வி 
V2 

103 
இழுவிசை F = CpAP2 = 0-2 x1x12 = z = 12 நி 

திறன் P = Fxy = 12x 10 = 120 வா 
நீரில் 

P = 1000 AA / e 
V = 10 மீ / வி 
இழுவிசை F = 0231X 1000x -1 = 10,000 நி 
திறன் P = Fxy = 10000x 10 = 10 வா 

= 100 கிவா . 


B 


2 


8-16 . எல்லைப் படலக் கட்டுப்பாடு ( Boundary Layer Control ) 

ஒரு பொருளைச் சுற்றி பாய்மம் பாயும்போது ஏற்படும் இழு 
விசைக் கெழுவின் மதிப்பு எல்லைப் படலத்தின் தன்மையையும் 
பிரியும் புள்ளி ( separation point ) பொருளில் எந்த இடத்திலிருக் 
கிறது என்பதையும் பொருத்தது . எங்கும் படலநிலை எல்லைப் 
படலமும் , பிரிதல் நிகழாமலும் இருந்தால் மொத்த இழுவிசை 
மிகக் குறைவாக இருக்கும் . எனவே , நம்முடைய முயற்சியானது 
ஒரு பொருளின் முழுப் பாகத்திலும் படலநிலை எல்லைப் படலம் 
இருக்கும்படி செய்வதிலும் பிரிதலைத் தவிர்த்தல் அல்லது தாமதம் 
படுத்தல் ஆகியவற்றில் இருக்கவேண்டும் . 


பொருளின் தடியான பாகம் எவ்வளவுக் கெவ்வளவு பின்புற 
மிருக்கிறதோ அதற்கேற்ப பொருளின் பெரும்பாலான பாகத்தில் 
எல்லைப் படலமானது படலநிலையுடையதாக இருக்கும் . இப்படிப் 
பட்ட அமைப்பையுடைய விமான இறக்கைகளுக்கு ( aircraft 
wings ) படல அமைப்புகள் ( laminar profile ) எனப் பெயர் . ஆனால் 
பாதகமான அழுத்தச் சரிவுள்ள பகுதிகளில் எல்லைப் படல 
வளர்ச்சி வேகமாக எற்படுவதால் பிரிதல் எளிதில் ஏற்படுகிறது . 


414 


பாய்ம எந்திரவியல் 


ஆனால் 


எல்லைப் படலமே இல்லாதிருத்தலே இலட்சிய நிலையாகும் . 
இதற்கு எல்லைக்கு அருகிலுள்ள பாய்மம் கட்டற்ற திசைவேகத்தில் 
நகர்வது அவசியம் . அப்போது இலட்சிய பாய்ச்சல் நிகழும் . 
இது நடைமுறையில் சாத்தியமல்லவானாலும் கட்டற்ற திசை 
வேகத்தில் எல்லையை நகர்த்தினால் ஓரளவிற்கு 

ஓரளவிற்கு இந்நிலையை 
அடையலாம் . ஆகவே , பொருளைச் சுழற்றினால் , எந்தப் பாகத்தில் 
பாய்ச்சலின் திசையில் பொருள் நகருகிறதோ அந்தப் பாகத்தில் 
எல்லைப் படலம் உண்டாகாது . 

எதிர் பாகத்தில் 
பொருளானது பாய்ச்சலுக்கு எதிர் திசையிலேயே தான் நகர 
வேண்டியதிருக்கிறது . எனவே , இந்தப் பாகத்தில் 

பாகத்தில் பிரிதல் 
ஏற்படத்தான் செய்யும் . இந்த முறையை எல்லைப் படலத்தைக் 
கட்டுப்படுத்தப் பயன்படுத்தினால் சர்க்குலேஷன் ஏற்படுகிறது . 
அதனால் தூக்கு விசையும் உண்டாகும் . 

பிரிதலுக்கு முக்கிய காரணம் எல்லையருகிலுள்ள பாய்மம் 
உந்தத்தை இழத்தலேயாகும் . எல்லையானது சொரசொரப்புள்ள 
தாக இருக்குமானால் கொந்தளிப்பால் ஏற்படும் உந்தப் 
பரிமாற்றத்தால் உந்த இழப்பு குறைகிறது . ஆனால் இதைவிடச் 


( அ ) இடை வெளியுள்ள திறக்கை 

அமைப்பு 


படம் 8-19 . எல்லைப் படலத்தைக் கட்டுப்படுத்தல் 
சிறந்த முறையானது எல்லையருகில் அதிக உந்தத்தை அதிகமான 
திசைவேகமுள்ள பாய்மத்தால் அதிகரிப்பதேயாகும் . மிக்க ஆற்ற 
லுள்ள பாய்மத்தை இறக்கையிலுள்ள கீரல்கள் வழியாக படம் 
8-19 - ல் உள்ளபடி செலுத்துதல் நடைமுறையில் சாத்தியம் . இந்த 
முறை விமான இறக்கைகளில் தாக்குக் கோணம் அதிகமாக 
இருக்கும்போது பயன்படுத்தப்படுகிறது . படம் 8-20 - ல் உள்ள 


எல்லைப் படலக் கொள்கையும் அதன் விளைவுகளும் 


415 


தட்டையான பொருள்களுக்கு ( bluff bodies ) முன்னால் அப் படத் 
தில் காட்டப்பட்டுள்ள அமைப்பைப் பொருத்தி எல்லைப் படலம் 
பொருளின் விளிம்புகளிலிருந்து பிரியாமலிருக்கும்படி செய்யலாம் . 


எல்லையருகிலுள்ள மெதுவாக நகர்ந்து செல்லும் பாய்மத்தை 
எல்லைகளில் இதற்காக இடப்பட்ட நுண்ணிய துளைகளின் 
வழியாக உறிஞ்சி எடுத்தும் எல்லைப் 
படலத்தைக் கட்டுப்படுத்தலாம் . 
பிரிதல் ஏற்படும் என்று எதிர் 
பார்க்கப்படும் பகுதிகளில் 

நுண் 
துளைகளைச் சரியாக இட்டு , அவற் 
றின் வழி பாய்மத்தை உறிஞ்சி 
எடுப்பதால் எல்லைப் படலத்தில் பிரி 
தலைத் தடுக்கலாம் எனச் சோதனை 
கள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளன. படம் 8-20 . பிரிதலைத் தடுத்தல் 
இந்த உறிஞ்சலால் எல்லைப்படலம் 
கொந்தளிப்புநிலை அடைவதும் தாமதப் படுத்தப்படுகிறது . 
இருந்தபோதிலும் பொருள்களை உறுதியாகக் கட்டுவதற்கு இத் 
துளைகள் இடைஞ்சலாக இருக்கின்றன. 


8 • 17 . சந்திப்புத் தளத்தால் இழுவிசையிலேற்படும் விளைவுகள் 

( Interfacial Effects on Drag ) 
ஒரே படித்தான அமுக்கமற்ற பாய்மத்தில் முழுவதும் மூழ்கி 
நகரும் பொருளில் ஏற்படும் இழுவிசையானது , அந்தப் பொருளின் 
அமைப்பையும் ரெயினால்ஸ் எண்ணையும் சார்ந்தது எனப் பார்த் 
தோம் . இப்போது அமுக்கமற்ற இரு பாய்மங்களின் சந்திப்புத் 
தளத்தில் அல்லது அச்சந்திப்புத் தளத்தின் அருகில் ஒரு பொருள் 
நகர்வதால் இழுவிசையில் ஏற்படும் மாறுதல்களைப்பற்றி சிறிது 
படிப்போம் . இப்படிப்பட்ட நிலைகளில் இந்தச் சந்திப்புத் 
தளத்திலேற்படும் அலைகளால் ஆற்றலிழப்பு ஏற்படுகிறது . இதற்கு 
ஒரு நல்ல எடுத்துக்காட்டு கடலில் செல்லும் கப்பலாகும் . 
அமைப்பு இழுவிசை , உராய்வு இழுவிசை இவற்றோடன்றி அலையால் 
ஏற்படும் அலை இழுவிசையையும் ( wave drag ) கப்பல் எதிர்த்துச் 
செல்ல வேண்டியதிருக்கிறது . அலை இழுவிசையானது புவியீர்ப்பு 
விசையால் பாதிக்கப்படுவதால் மொத்த இழுவிசை ஃப்ரூடு 
எண்ணையும் சார்ந்தது . இதை மாதிரிக் கணக்கு 6 • 15 நன்கு 
விளக்குகிறது . அமைப்பு இழுவிசைக்கும் , அலை இழுவிசைக்கும் 
ஃப்ரூடு விதியைப் பயன்படுத்தி மாதிரிச் சோதனைகள் செய்யப் 
படுகின்றன. உராய்வு இழுவிசையைக் கணக்கிட எல்லைப் படலக் 
கொள்கை பயன்படுகிறது . கப்பலிலும் அதன் மாதிரியிலும் 


416 


பாய்ம எந்திரவியல் 


ரெயினால்ஸ் எண்ணின் மதிப்பு மிக அதிகமாக இருக்குமாதலால் 
உராய்வு இழுவிசையைக் கணக்கிடுவதில் எந்தப் பிரச்சினையும் 
எழுவதில்லை . 


8-18 . அமுக்கத்தால் இழுவிசையிலேற்படும் விளைவுகள் 

கணக்கு 2-4 - ல் அமுக்கப் பாய்ச்சலால் ஒரு கோளத்திலேற் 
படும் இழுவிசையானது ரெயினால்ஸ் , மாக் எண்ணைகளைச் சார்ந்தது 
என பரிமாணப் பகுப்பாய்வின் அடிப்படையில் வருவித்தோம் , 
பொதுவாக திரவங்களில் ஒலித் திசைவேகமானது ( sonic velocity ) 
நடைமுறையில் பொருள்கள் திரவத்தினுள் நகரும் வேகத்தை விட 
மிக அதிகமாக இருப்பதால் காற்றில் பொருள்கள் நகருவதால் 
ஏற்படும் அமுக்க விளைவுகள் பற்றி மட்டும் படிப்போம் . 


நிலையான அமுக்கப் பாய்ச்சலில் திசைவேகமானது ஒலித் 
திசைவேகத்தைவிட அதிகமாக இருந்தால் பொருளில் ஏற்படும் 
இழுவிசையானது மாக் எண்ணை மட்டுமே சார்ந்திருக்கும் ; 


2.0 


) 


1.5 


தட்டை தலை 


கோரம் 


S 10 


2 


* r = 2d | 

d 


0.5 


கூரிய முனை 


ப 


2 


3 


M = 


V 


படம் 8-21 . அமுக்கப் பாய்ச்சலில் இழுவிசைக் கெழு 


எல்லைப் படலக் கொள்கையும் அதன் விளைவுகளும் 


417 


ரெயினால்ஸ் எண்ணைச் சார்ந்திராது . பொருளின் முன் 
உண்டாகும் அதிர்ச்சி அலையின் இருபுறமும் ஏற்படும் அடர்த்தி 
அழுத்த மாறுபாடுகளால் மொத்த இழுவிசையானது மிகவும் 
பாதிக்கப்படுகிறது . சந்திப்புத் தளமுடைய ஓட்டத்தில் எவ்வாறு 
அலை இழுவிசை உண்டாகிறதோ அதேபோல் அமுக்கப் 
பாய்ச்சலில் அலை இழுவிசையும் உண்டாகிறது . 

பலவிதமாக அமைப்புகளை உடைய பொருள்களுக்கு அமுக்கப் 
பாய்ச்சலில் எவ்வாறு இழுவிசைக் கெழு மாறுபடுகிறது என்பது 
படம் 8-21 - ல் காட்டப்பட்டுள்ளது . எல்லாப் பொருள்களுக்கும் 
மொத்த இழுவிசையானது மாறுநிலை மாக் எண்ணான ( critical 
Mack number ) 0-75 - லிருந்து திடீரென அதிகரிக்கிறது . இவ்வாறு 
ஏற்படுவதற்குப் பொருளின் முன்னால் ஏற்படும் அதிர்ச்சி அலையே 
( shock wave ) காரணமாகும் . எனவே , அமுக்கப் பாய்ச்சலில் 
பொருள்களை இழைக் கோடு வடிவமுள்ளதாக்குவதால் மொத்த 
இழுவிசையைக் குறைக்க முடியாது . ஆனால் அலை இழுவிசையை 
( wave drag ) மிகக் குறைந்த பகுதியில் செயற்படும்படி செய்வதற்கு 
அப்பொருளின் முனை கூர்மையாக இருக்கும்படி நிர்மாணித்தல் 
அவசியம் . இதனால் மொத்த இழுவிசை கணிசமான அளவு குறை 
கிறது . எனவே , மேம்பட்ட ஒலித் திசைவேகத்தில் ( supersonic 
velocity ) பறக்கும் விமானங்களுக்கு அதன் முன்பாகம் கூர்மையாக 
நீட்டிக் கொண்டிருக்கும்படி அமைக்கப்பட்டிருக்கிறது . ஆதலால் 
மேம்பட்ட ஒலித் திசைவேகங்களில் மொத்த இழுவிசையானது 
மாக் எண்ணையும் பொருளின் உருவ அமைப்பையும் பொருத்தது . 


8-19 . கொந்தளிப்பு ஓட்டத்தில் திசைவேகப் பகிர்வு 

இரண்டு இணைத்தளங்களுக்கிடையிலும் குழாயிலும் ஏற்படும் 
படலநிலைப் பாய்ச்சல்களில் திசைவேகப் பகிர்வு எவ்வாறு இருக்கு 
மென அத்தியாயம் 7 - ல் பார்த்தோம் . படல நிலை ஓட்டத்திலுண் 
டாகும் ஆற்றலிழப்பின் மதிப்புகளையும் கண்டறிந்தோம் . வழ 
வழப்பான தட்டைத் தகட்டில் படலநிலை எல்லைப் படலப் 
பாய்ச்சலில் ஏற்படும் இழுவிசை, திசைவேகப் பகிர்வு ஆகியவற்றை 
அழுத்தச் சரிவற்ற நிலைகளுக்குக் கொள்கை 

அடிப்படையில் 
சரியாக பிளாஸியஸ் வருவித்திருக்கிறார் . ஆனால் கொந்தளிப்பு 
ஓட்டங்களில் திசைவேகப் பகிர்வு , ஆற்றலிழப்பு முதலியவற்றை 
கொள்கை 

அடிப்படையில் வருவிக்க முடியாமலிருக்கிறது . 
இதற்கு முக்கிய காரணம் எவ்வாறு இயக்கவிசை சுழற்பாகுநிலை 
( dynamic eddy viscosity ) பாய்ச்சல் புலத்தில் பரவியிருக்கிறது 
என்பதைத் திட்டமாக அறிய முடியாததேயாகும் . எனவே , பகுதி 

பா.எ .-- 27 


418 


பாய்ம எந்திரவியல் 


அனுபவ அடிப்படையில் கொந்தளிப்பு ஓட்டங்களில் திசைவேகப் 
பகிர்வை வருவிக்க வேண்டியதிருக்கிறது . 


கொந்தளிப்பு எல்லைப்படத்தில் திசைவேகப் பகிர்வை படல 
நிலை எல்லைப் படலத்தை போன்று ஒரு சமன்பாட்டால் முழுவதும் 
விளக்க முடியாது . 

இருந்தபோதிலும் கொந்தளிப்பு எல்லைப் 
படலத்தின் பல பகுதிகளுக்கும் பொருந்தும் பொதுவான சமன் 
பாடுகளை வருவிக்க முயல்வோம் . கொந்தளிப்பு எல்லைப் படலத்தை 
மூன்று முக்கிய பகுதிகளாகப் பிரிக்கலாம் . ( 1 ) படல உட்படலம் 
( laminar sublayer ) : இந்தப் பகுதி எல்லைக்கு மிக அருகிலிருக்கிறது . 
இங்கே பாகுநிலை ஓங்கியிருப்பதால் கொந்தளிப்புத்தன்மை 
ஏற்படுவதில்லை . உலைவுகள் அழிந்து எப்போதும் படல நிலையே 
நிலைக்கும் . இந்தப் பகுதி வழவழப்பான எல்லைகளில் மட்டுமே 
இருக்கும் . சொரசொரப்பான எல்லைகளில் முளைகள் ( protrusions ) 
போதுமான உயரமிருந்தால் இப்பகுதி கலைக்கப்படுகிறது . 
( 2 ) இடைப்பகுதி (buffer zone ) : இப்பகுதி படல உட்படலத்திற்கும் 


40 


30 


சமன்பாடு 

8-25 


20 


>> 


சமன்பாடு 

8.10 . 


சோதனைக்கோடு 


10 


51 HIS 
70 

2 
0 

10 lo 10 
படல மாறுபடும் 

கொந்தளிப்பு 
நிலை நிலை 

நிலை 


10 


lop 


y 


படம் 8-22 . வழவழப்பான குழாயில் பல பகுதிகளைக் காட்டும் விளக்கப்படம் 


கொந்தளிப்பு எல்லைப் படலத்திற்கும் இடையிலுள்ள பாகமாகும் . 
இதில் பாகுநிலைத் தன்மையும் கொந்தளிப்புத் தன்மையும் சம 


எல்லைப் படலக் கொள்கையும் அதன் விளைவுகளும் 


419 


பங்குள்ளனவாக இருக்கும் . ( 3 ) கொந்தளிப்புப் பகுதி (turbulent 
zone ) : இங்கே சுழற்பாகு நிலையின் தன்மைகள் ஓங்கியிருக்கும் . 
படம் 8-22 - ல் , -க்கும் ந - க்குமுள்ள தொடர்பு காட்டப்பட் 
டுள்ளது . இந்தப் படத்தின் உதவியால் மேலே விளக்கப்பட்ட 
மூன்று பகுதிகளையும் கீழ்க்கண்டவாறு பிரிக்கலாம் . 
படல உட்படலம் : 

0 < y < 5 


இடைப்பகுதி : 


5 < < 30 முதல் 70 வரை 


கொந்தளிப்புப் பகுதி : 


>> 70 


பகுதி 8-4 - ல் படல உட்படலத்தில் திசைவேகப் பகிர்வானது 
சமன்பாடு 8.10 மூலம் விளக்கப்பட்டது . அதாவது கொந்தளிப்பு 
எல்லைப் படலத்திலுள்ள படல உட்படலத்தில் , 


Y 


y 


y < s 


V. 


- 


1 


எனக் 

காட்டப்பட்டது . படம் 8-22 - லிருந்து சமன்பாடு 8-10 
ஆனது 

5 - ஆக இருக்கும்வரை பொருந்தும் எனத் 
தெரிகிறது . எனவே , உட்படலக் கனத்தை 

( thickness of 
laminar sublayer ) 

50 
8 

( 8-23 ) 
Y 
என வரையறுக்கலாம் . இந்தக் கனமானது சமன்பாடு 8-10 படம் 
8-22 இவற்றால் விளக்கப்படும் வளைகோடு , நேர்கோடுகளின் 

11-61 
வெட்டுப் புள்ளியால் விவரிக்கப்பட்டால் , 8 / = 

* 
ஆராய்ச்சியாளர்கள் படல உட்படலத்தின் கனத்தைக் குறிக்கும் 
சமன்பாடு 8 23 - ல் 11 : 6 என்ற மாறிலியைப் பயன்படுத்துகிறார்கள் . 
இருந்தபோதிலும் சமன்பாடு 8-23 - ஐக் கையாளுவதே சிறந்த 
தாகும் . சொரசொரப்பு முளைகள் 8 / -வின் மதிப்பைவிட அதிகமாக 
இருப்பதற்கு முன்னே படல உட்படலம் கலைக்கப்பட்டு பாய்ச்சல் 
முழுவதும் கொந்தளிப்புத் தன்மையை அடைகிறது . சோதனை 
களிலிருந்து சமன்பாடு 8-23 - ஐ அடையப்பட்டிருப்பதால் இந்நூலில் 
இதையே கையாளுவோம் . 


ஆகும் . சில 


420 


பாய்ம எந்திரவியல் 


8 • 20 . வழவழப்பான எல்லைகளில் திசைவேகப் பகிர்வு 

வழவழப்பான எல்லைகளையுடைய அமைப்பில் கொந்தளிப்பு 
நிலையில் பாய்ச்சல் ஏற்படும்போது திசைவேகப் பகிர்வை இனி 
வருவிப்போம் . பிராண்டலின் கலவை நீளக் கொள்கைப்படி 
( Prandtl s mixing length hypothesis ) இரண்டு தளங்களுக்கிடையே 
யுள்ள சறுக்குப் பெயர்ச்சித் தகைவானது சமன்பாடு 7-35 - ஆல் 
கொடுக்கப்படுகிறது . ஆகவே , கொந்தளிப்புப் பாய்ச்சலில் , 


2 


T ; = P12 


"( கு ) 


பிராண்டல் வழவழப்பான எல்லைகளுக்கருகில் கலவை நீளம் 
y- க்கு நேர்விகிதத்திலிருக்கும் என ஊகித்தறிந்தார் . மேலும் 
பாய்ச்சல் புலத்தில் சறுக்குப் பெயர்ச்சித் தகைவானது எல்லைச் 
சறுக்குப் பெயர்ச்சித் தகைவிற்குச் 

இருக்கு மென்றும் 
கொண்டார் . 


சமமாக 


ஆகவே , 


2 


( : / = Ky ) 


( அ.து ) 


T 1 


T. = PK * y " (t ) 
* - 

N PKy 

N 
தொகையிட்டால் , 

* logs y + C 


Ky 


( 8-24 ) 


இதிலிருந்து y = 0- ஆக இருக்கும்போது 

எல்லையிலுள்ள 
பாய்மத்தின் திசைவேகம் -ல ஆகும் எனத் 

தெரிகிறது . 
ஆகையால் சமன்பாடு 8-24 - ஐ எல்லையருகில் 

பயன்படுத்த 
முடியாது . கொந்தளிப்புத் தன்மை எல்லையருகில் இருக்க 
முடியாததால் இவ்வாறு சமன்பாடு 8-24 - ஐ எல்லையருகில் பயன் 
படுத்த முடியாமலிருத்தல் சரியானதே . இந்தச் சமன்பாட்டி 
விருந்து y = 0- ஆக இருக்கும்போது y = y ஆகும் எனத் தெரிகிறது . 
இப்போது y . ன் மதிப்பு 1 , T. இவற்றைச் சார்ந்திருக்க வேண்டு 
மெனக் கொண்டால் , y . 

எனவே , y = 0- ஆக 


ஆகும் . 


இருக்கும்போது , 


C = 


1 

loge y = B- + loge 
K 

K 


எல்லைப் படலக் கொள்கையும் அதன் விளைவுகளும் 


421 


மேலேயுள்ள தொகையீட்டு மாறிலியைச் சமன்பாடு 8-24 - ல் 
இட்டால் , 


A log 10 

10 


+ B 


( 8:25 ) 


V * 


2.3 
இதில் A = B இவை பரிமாணமற்ற எண்களாகும் . 

K 
சமன்பாடு 8-25 - ஐ வழவழப்பான எல்லைகளுக்கருகிலுள்ள திசை 
வேகப் பகர்விற்கே வருவிக்கப்பட்டிருக்கிறது . மேலும் I = Ky, 
T = T . என்ற தற்கோளை நாம் கையாண்டுள்ளோம் . இருந்த 
போதிலும் இச்சமன்பாட்டை கொந்தளிப்புப் புலம் முழுவதும் 
பயன்படுத்தலாமெனச் சோதனைகளிலிருந்து அறிகிறோம் . இதை 
எந்த அமைப்பில் ஏற்படும் பாய்ச்சலுக்கும் பயன்படுத்தலாமாத 
லால் இச்சமன்பாட்டை வழவழப்பான எல்லைக்களுக்கான பொதுத் 
திசைவேகப் பகிர்வு சமன்பாடு ( universal velocity distribution 
equation ) என்கிறோம் . 

சமன்பாடு 8-25 - லுள்ள மாறிலிகளான A , B இவற்றின் 
மதிப்புகள் குழாய் ஓட்டத்தில் முறையே 5.75 , 5-50 எனச் சோதனை 
களிலிருந்து கண்டறியப்பட்டிருக்கின்றன . பாய்ச்சல் புலத்திற் 
கேற்ற இவற்றின் மதிப்புகள் சிறிது மாறலாம் . 

இடைப் பகுதி (buffer zone ) - க்கான மடக்கைச் சமன்பாட்டை 
வான் கார்மன் கீழ்க்கண்டவாறு வருவித்தார் . 


1 


v * y 
3-05 + 11 :5log10 


( 8-26 ) 


y * 


மாதிரிக் கணக்கு 8-9 . நீளவாட்டில் 10 மீ நீளமுள்ள வழவழப் 
பான தகடு முழுவதும் மூழ்கிய நிலையில் படுக்கையாக 5 மீ / வி 
திசைவேகத்தில் நீரில் ( 21 ° C ) இழுத்துச் செல்லப்படுகிறது . 
( அ) படல உட்படலத்தின் கனம் ( ஆ ) தகட்டின் முன் விளிம்பி 
லிருந்து 5 மீ தூரத்தில் படல உட்படலத்தின் எல்லையில் திசை 
வேகம் இவற்றை கணக்கிடு . 
V = 5 மீ / வி 

p = 1000 கிகி / மீ 
y = 10-6t / வி 


8 


x = 5t 


Rx 


5X5 

= 2.5x107 
10-6 


படம் 87 - லிருந்து , 


Cr = 0.0025 


422 


பாய்ம எந்திரவியல் 


x = 5 தூரத்தில் சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு , 


52 


T. = 0.0025 X 1000X 

2 


= 31 25 நி | மீ 


V = V 

VI 


31-25 
1000 


= 0 • 176 மீ / வி 


சமன்பாடு 8-23 - லிருந்து படல உட்படலத்தின் கனமானது , 

51 5x10-8 

= 28-6x10-8 மீ 
Y. 

0.176 


= 0.0286 மிமீ 


ᎢᎩ 
Py 


31-25x28.6x10-6 

1000X 10-6 


= 0 • 895 மீ / வி . 


படல 


y 


சொரசொரப்பான எல்லைகளில் திசைவேகப் பகிர்வு 

vak 
படம் 8-22 - லிருந்து < ஆக இருக்கும்போது எல்லைகளி 
லுள்ள சொரசொரப்பானது பாய்ச்சலின் தன்மையை மாற்றக் 
கூடிய அளவு பெரியதாக இல்லாததால் எல்லையானது வழவழப் 

Vak 
பான தாகக் கருதலாம் . > 70 - ஆக இருக்கும்போது 
உட்படலம் முழுவதும் சிதைக்கப்பட்டு பாய்ச்சல் புலத்திலுள்ள 
திசைவேகப் பகிர்வு ஒப்புச் சொரசொரப்பை (relative roughness ) 
மட்டுமே பொருத்திருக்கும் . சொரசொரப்பான எல்லைகளை 
யுடைய பாய்ச்சல் புலத்தில் திசைவேகப் பகிர்வு ரெயினால்ஸ் 
எண்ணைச் சார்ந்திராது . k என்பது புள்ளியியல் ( statistics ) அடிப் 
படையில் சொரசொரப்பு முளைகளின் உயரத்தைக் குறிக்கும் ஒரு 
அளவு என்று மட்டுமே கொள்ள வேண்டுமேயல்லாது சொர 
சொரப்பு முளைகளின் உயரத்திற்கும் k . யின் மதிப்பிற்கும் 
நேரடித் தொடர்பு இருப்பதாகக் கொள்ளக் கூடாது . 


சமன்பாடு 8-24 - ல் y - ன் மதிப்பு k- க்கு நேர்விகிதத்திலிருக்கு 
மெனக் கொண்டால் , 

C = -log 
-loge y = B _ * logo k 
= – 

. 


423 


எல்லைப் படலக் கொள்கையும் அதன் விளைவுகளும் 


C- யின் மதிப்பைச் சமன்பாடு 8-24 - ல் இட்டால் , 


= A log10 2+ 


+ B 


B 


( 8.27 ) 


y 
* 


சீரான மணற்பொடிகளால் ( sand grain ) சொரசொரப்பு 
உண்டாக்கப்பட்ட குழாய்களில் நிகுராட்ஸே ( Nikuradse ) - வால் 
நடத்தப்பட்ட சோதனைகளிலிருந்து கிடைத்துள்ள புள்ளி விபரங் 
கள் படம் 8-23 - ல் உள்ளன . அந்தப் படத்திலிருந்து A , B என்ற 
வழவழப் மாறுபடும் 

சொரசொரப் 


பான 


பான 


12 


B = 5.50 + 5.75 log 

+ 


10 


8 10 


03 


B = 8.50 


8 


- 


+ = 0.000995 
o 10.001985 

10-00897 
K +0.00833 


2 


8 


82 
10 


3 
10 


10 


v * k 
படம் 8-23 . B - க்கும் -க்குமுள்ள தொடர்பு 


மாறிலிகளின் மதிப்புகள் முறையே 5-75 , 8-5 என அறியப்படும் . 
எங்கு திசைவேகப் பகிர்வு k- யின் மதிப்பைப் பொறுத்திருக்கிறதோ 
அங்கு படம் 8 • 23 - லிருந்து , 

vs k 
B = 5.50 + 5.75 log10 

H 


எனக் காட்டலாம் . இதையே சமன்பாடுகள் 8-25 , 8-27 முதலி 
யவற்றிலிருந்தும் அடையலாம் . 

இப்போது படம் 8-23 - ன் 
அடிப்படையிலும் எல்லைகளை வழவழப்பானது அல்லது சொர 
சொரப்பானதெனப் பாகுபடுத்தலாம் . அதாவது , நீரியல் 

v.k 
அடிப்படையில் வழவழப்பான தளத்தில் 


25 


2 


மாறுபடும் நிலையிலுள்ள தளத்தில் 5 < v * k 


< 70 


424 


பாய்ம எந்திரவியல் 


நீரியல் அடிப்படையில் சொரசொரப்பான தளத்தில் 


2 


< 70 


பாய்ச்சலின் தன்மையைப் பாகுபடுத்திய முறைக்கும் தளத் 
தின் தன்மையைப் பாகுபடுத்தும் முறைக்குமுள்ள ஒருமைப்பாடு 
நோக்கற்பாலது . 


8.22 . திசைவேகக் குறைபாடு விதி ( Velocity Defect Law ) 

சமன்பாடு 8-24 - ல் தொகையீட்டு மாறிலியான C.யின் 
மதிப்பை எல்லை நிபந்தனைகளான y = V ., y =் என்பதை இட்டும் 
அடையலாம் . அதாவது 

C = Vo - X loge 8 


இந்த C- யின் மதிப்பைச் சமன்பாடு 8-24 - ல் இட்டால் , 


v = V. + ; loge 


K 


alo 


Ô 


( அ - து ) 


V .-- y 

Vi 


1 
K 


logo 


( 8:28 ) 


y . 


இந்தச் சமன்பாட்டில் ( V. - y ) என்ற உறுப்பு திசைவேகக் குறை 
பாடு என அழைக்கப்படுகிறது . இச் சமன்பாடு எல்லையின் அருகி 
லுள்ள சிறிய பகுதியைத் தவிர பாய்ச்சல் புலம் முழுவதற்கும் 
பொருந்தும் , இச் சமன்பாடு எல்லைச் சொரசொரப்பையும் 
ரெயினால்ஸ் எண்ணையும் பொருத்ததல்ல . எனவே , இதை வழ 
வழப்பான , சொரசொரப்பான இரு எல்லைகளுக்கும் பயன்படுத்த 
லாம் . ஆனால் படல உட்படலத்தில் நிகழும் பாய்ச்சலுக்குப் பயன் 
படுத்த முடியாது . 

பல சோதனைகளிலிருந்து திசைவேகக் குறை 
பாடு விதி அழுத்தச் சரிவற்ற கொந்தளிப்புநிலை எல்லைப் படலங் 
களுக்குப் பயன்படும் எனத் தெரிகிறது . 


மாதிரிக் கணக்கு 8.10 . சுத்த நீரைக் கடத்தும் குழாயில் 
எல்லைச் சொரசொரப்பு ( boundary roughlness ) k = 0.1 மிமீ ஆகும் . 
அந்த எல்லையில் சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு 7-8 நி | e2 ஆனால் , 
தளத்தின் தன்மையை நிர்ணயி . நீரின் இயக்கப் 

இயக்கப் பாகுநிலை 
093x10-3 ஸ்டோக்ஸ் . 


சறுக்குத் திசைவேகம் 


V = V 


7.8 | 
1000 


= 0 • 0885 மீ / வி 


எல்லைப் படலக் கொள்கையும் அதன் விளைவுகளும் 


425 


இப்போது 


vik 


8.85x0-01 
093X 10-5 


9.5 


குழாயின் சொரசொரப்பு மாறுபடும் நிலையிலுள்ளது . 


மாதிரிக் கணக்கு 8-11 . 200 மிமீ விட்டமுள்ள குழாய் சுத்த 
நீரைக் கடத்துகிறது . குழாயின் மத்தியிலும் , மத்தியிலிருந்து 
60 மிமீ தூரத்திலும் திசைவேகங்கள் 2.5 மீ / வி , 2 • 1 மீ / வி முறையே 
இருக்குமானால் பாய்ச்சல் கொந்தளிப்பு நிலையுடையது எனக் 
கொண்டு எல்லைச் சறுக்குப் பெயர்ச்சித் தகைவைக் காண் . 

குழாயின் மத்தியில் எல்லைப் படலத்தின் உச்ச மதிப்பு இருக்கு 
மாதலால் , d = r . எனவே , சமன்பாடு 8-29 - லிருந்து , 


V ._ = 5.75 logo உ ( K மதிப்பு 0-4 - ஆக இருப்பதால் ) 


Y 


இப்போது 

V = 2 5 மீ / வி 


y = 2 • 14 மீ / வி 
r = (01-006 ) = 004 மீ 


r = 0-1 மீ 


எனவே , 


0.1 


2.50--2-14 

= 5 • 75 log10 
Y * 


* s = 0 • 157 மீ / வி 


( அ - து ) 


VE = 0157 


ஃ T = ( 0 • 0157 ) X 1000 == 24-7 G / e2 


MKS முறையில் 

1000 
T . = (00157 ) 2 x = 2.51AA எ / மீ 2 . 

9.81 


மாதிரிக் கணக்கு 8-12 . சுத்த நீர் ( 25 ° C ) 3 மீ / வி திசைவேகத் 
தில் வழவழப்பான படுக்கைத் தளத்தின் மேல் பாய்கிறது . அந்தத் 
தளத்தில் ஒரு இடத்தில் சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு 1:35 AA எ 
மீ 2 ஆகும் . இந்தத் தளத்தை k = 0 • 3 மிமீ மணற்பொடியால் 
சொரசொரப்பாக்கினால் அந்தச் சறுக்குப் பெயர்ச்சித் தகைவில் 
மாறுதல் ஏற்படவில்லை எனக் கொண்டு y = 3 மிமீ தூரத்தில் 


426 


பாய்ம எந்திரவியல் 


திசைவேகத்தில் ஏற்படும் மாறு தலைக் காண் . சுத்த நீரின் திசை 
வேகத்தில் மாற்றம் இல்லை. 1 = 093X 10-2 மீ / வி . 


( 1 ) சமன்பாடு 8-25 - லிருந்து சமன்பாடு 8 27 - ஐக் கழித்தால் , 


V + y 


வழவழப்பு - சொரசொரப்பு = 5-75 logo 

Y 


-30 


இப்போது 


1.35x9 • 81 = 0-115 மீ / வி 


NI 


To 
= 


V 


1000 


v k_0115x0.3x 10-3 

0.93x10-4 


= 37.5 


2 


ஃ dy = 0 115 ( 5-75x 1.574 - 3 ) = 0-7 மீ / வி . 


( 2 ) வழவழப்பான எல்லைகளுக்கான சமன்பாடு 8-25 - லிருந்து , 


= 575 logo 
V. 


* y 

+ 5-5 


v * y 


0.115x3x10-3 

= 375 
0 93x10-6 


y = 0 115 ( 5-75 log1.375 + 5 5 ) 


= 2 • 33 மீ / வி 


சொரசொரப்பான எல்லைகளுக்கான சமன்பாடு 8-26 - லிருந்து , 


y = 0 •115 (575 log10 10 + 5 : 5 ) 


= 1 • 63 மீ / வி 


எனவே , 


Av = 2 : 33 - 1.63 = 0.7 மீ / வி 


சொரசொரப்பால் எல்லையருகிலுள்ள திசைவேகம் குறைகிறது . 
ஆனால் திசைவேக வேறுபாட்டால் எந்தவிதமான மாற்றமும் 
இல்லை என்பது நோக்கற்பாலது . 


எல்லைப் படலக் கொள்கையும் அதன் விளைவுகளும் 


427 


பயிற்சிக் கணக்குகள் 


81. இடப் பெயர்ச்சிக் கனம் 61 , உந்தக் கனம் 8 முதலி 

யவற்றை கீழ்க்கண்ட திசைவேகப் பகிர்வுகளுக்கு 
கணக்கிடுக . 


V 


( அ ) 


V. 


20 


( ஆ ) = ( 

* ) 


8-2 . ஒரு காற்று புழலின் ( wind tunnel ) முழு அகலத்திற்கும் 

3 மீ நீளமுள்ள ஒரு மெல்லிய தகடு காற்றின் திசை 
வேகத்திற்கு இணையாக இருக்கும்படி பொருத்தப் 
பட்டுள்ளது . நீளவாட்டில் எல்லைப் 

படலத்தைக் 
கணக்கிடுக . 


83. ஒரு படகின் 10 மீ . பரப்புள்ள பாய்மரம் ( mast ) 30 கிமீ / 

மணி திசைவேகமுள்ள காற்றிற்கு எதிராகப் பிடிக்கப் 
பட்டுள்ளது . அந்தப் பாய்மத்தின் வழியாக காற்று 
புகவில்லை எனக் கொண்டு பாய்மத்தில் ஏற்படும் இழு 
விசையைக் கணக்கிடு . இப் பாய்மம் காற்றின் திசை 
வேகத்திற்கு இணையாகப் பிடிக்கப்பட்டால் 

எந்த 
அளவிற்கு இழுவிசை குறையும் ?, பாய்மரத்தின் உயரம் 
5 மீ . காற்றின் வெப்பம் 20 ° C . 


8-4 . 4 மீ அகலம் 15 மீ நீளமுள்ள ஒரு படகுப் பாலம் 

( pontoon ) நீரில் 40 கிமீ / மணி வேகத்தில் இழுத்துச் 
செல்லப்படுகிறது . பரப்பில் ஏற்படும் உராய்வுத் 
தடையை எதிர்க்க என்ன திறன் வேண்டும் ? நீரின் 
வெப்பநிலை 20 ° C . 


8-5 . இழைக் கோடு வடிவமுடைய 8 மிமீ விட்ட உருளை 

வடிவ 0.4 மீ நீள அம்பானது காற்றில் ( 30 ° C ) 40 மீ / வி 
திசைவேகத்தில் செல்கிறது . அதில் ஏற்படும் இழுவிசை 
என்ன ? 


8-6 . ஒரு கீழ்ப்பட்ட ஒலித் திசைவேகமுள்ள ( subsonic ) 

காற்றுப் புழலில் காற்றின் திசையில் புழலின் மத்தியில் 
எல்லைப் படல வளர்ச்சியால் திசைவேகம் அதிகரிக்கிறது . 
இதை எப்படி சரிப்படுத்துவது ? 


428 


பாய்ம எந்திரவியல் 


87. ஒரு இழைக் கோடு வடிவமைப்புள்ள 200 மீ ரயில் வண்டித் 

தொடரின் சுற்றளவு 9 மீ ஆகும் . அந்த ரயில் வண்டித் 
தொடர் 100 கிமீ / மணி வேகத்தில் செல்லும்போது 
பரப்பு உராய்வால் ( surface friction ) ஏற்படும் இழு 
விசையின் மதிப்பு என்ன ? காற்றின் அடர்த்தி 1-2 AA / 
t8 . 1 = 1-75x 10-5 மீ / வி . வண்டித் தொடரின் முடி 
வில் எல்லைப் படலக் கனத்தைக் கணக்கிடு . அதன் முன் 
விளிம்பிலிருந்து எவ்வளவு தூரத்திற்குப் படலநிலை 
எல்லைப் படலம் நீடிக்கும் ? 


88. 2 ex 6 மீ அளவுள்ள மெல்லிய தகடு அதன் 2 மீ பக்கம் 

காற்றின் திசைக்கு நேர்குத்தாக இருக்கும்படி காற்றில் 
( 20 ° C ) 100 மீ / வி திசைவேகத்தில் இழுத்துச் செல்லப் 
படுகிறது . கீழ்க்கண்ட நிலைகளுக்கு இழுவிசையையும் 
தேவையான திறனையும் கணக்கிடு . ( அ ) அந்தத் தகட் 
டின் முழு நீளத்திலும் எல்லைப்படலம் படலநிலையுள்ள 

இருக்கிறது . ( ஆ ) படலநிலை எல்லைப் படலம் 
R = 3x 105 - ல் நிலைப்பாடற்ற தன்மையை அடைகிறது . 
( இ ) அந்தத் தகட்டின் முழு நீளத்திற்கும் எல்லைப் படலம் 
கொந்தளிப்பு நிலை உடையது . 


தாக 


8-9 . 1 ex3 மீ பரப்புள்ள ஒரு விளம்பரப் பலகையை 80 கிமீ 

மணி வேகத்தில் நேர்குத்தாக காற்று தாக்கினால் 
அதில் ஏற்படும் விசை என்ன ? 


8-10 6.5 மீ " குறுக்குப் பரப்புள்ள ஒரு விளம்பரப் பலகையை 

75 கிமீ / மணி வேகத்தில் செல்லும்போது அதில் 200 AA எ 
தடைவிசை ( resisting force ) தொழிற்படுகிறது . இதில் 
20 % உருள் உராய்வால் ( rolling friction ) ஏற்படுவது ; 
10 % பரப்பு உராய்வால் ஏற்படுவது ; மீதியுள்ளது 
அமைப்பு இழுவிசையாகும் . அமைப்பு இழுவிசைக் 
கெழுவின் மதிப்பு என்ன ? 


8:11 . 1 மீ விட்டமுள்ள கோளம் 30 மீ / வி திசைவேகமுள்ள 

காற்றில் ( 30 ° C ) இருக்குமானால் ரெயினால்ஸ் எண் , இழு 
விசைக் கெழு , மொத்த இழுவிசை இவற்றைக் காண் . 


8-12 . 60 மீ உயரமும் , சராசரி 5 மீ விட்டமும் உள்ள ஒரு 

புகைபோக்கியை 80 கிமீ / மணி வேகமுள்ள காற்று 
( 30 ° C ) தாக்குவதால் ஏற்படும் மொத்த விசை என்ன ? 


எல்லைப் படலக் கொள்கையும் அதன் விளைவுகளும் 


429 


8-13 . படம் 8-14 - ல் உள்ள விமானத்தின் உடற்பகுதி ( bull ) யின் 

அமைப்பை இழைக் கோடு வடிவமைப்புள்ள கார் 
உடைத்து எனக் கொண்டு , கார் 2 மீ விட்டமுள்ளதாக 
இருக்குமானால் 36 கிமீ / மணி வேகத்தில் காற்றில் அதில் 
ஏற்படும் இழுவிசை என்ன ? அந்தக் கார் 1 : 0-75 நீள் 
வட்ட அமைப்புள்ளது என எடுத்துக் கொண்டால் 

இழுவிசையில் ஏற்படும் அதிகரிப்பு எவ்வளவு ? 
8.14 . 4 மிமீ விட்டமுள்ள ஒரு ஈயக்குண்டு ( S == 11 ) 0-6 பாய்ஸ் 

இயக்கவிசைப் பாகுநிலையுள்ள திரவத்தில் என்ன சீரான 
திசைவேகத்தில் இறங்கும் ? திரவத்தின் ஒப்பு அடர்த்தி 

0-855 . 
8-15 . 10 ° C வெப்பநிலையில் வளிமண்டலத்தில் 1 மிமீ விட்ட 

முள்ள பனித்துளி 10 மிமீ விட்டமுள்ள ஆலங்கட்டி 

( hailstone ) சீராக விழும் வேகத்தைத் கணக்கிடு . 
8-16 , 0.5 மிமீ விட்டமுள்ள வண்டல்மண் ( sediment ) 20 ° C 

வெப்பநிலையுள்ள சுத்த நீரில் 5 மீ தூரம் கீழே இறங்க 

எவ்வளவு நேரமாகும் ? வண்டலின் ஒப்பு அடர்த்தி 2.45 . 
8-17 . ஒரு காற்று புழலிலுள்ள 150 மிமீ விட்டக் கோளத்தில் 

காற்றின் வேகத்தால் 0 • 15 AA எ விசை ஏற்பட்டால் 

காற்றின் வேகம் என்ன ? காற்றின் வெப்பநிலை 20 ° C . 
8-18 . ஒரு கோளத்தின் எறிபரப்பு ( projected area ) 1 மீ 2 

அக்கோளம் 30 கிமீ / மணி வேகத்தில் 
( அ ) காற்றில் ( 30 ° C ) , ( ஆ ) நீரில் ( 20 ° C ) செல்லும்போது 

ஏற்படும் இழுவிசைகளைக் கணக்கிடு . 
8-19 . 1 மீ விட்டமுள்ள கோளவடிவான பலூனில் தொழிற் 

படும் மிதப்புவிசை 2 கிகிஎ . அந்தப் பலூனின் எடை 
1-3 AA எ . அது 20 ° C வெப்பநிலை உள்ள வளிமண்டலத் 

தில் என்ன வேகத்தில் மேலே செல்லும் ? 
8-20 . 0-2 மீ விட்டமுள்ள ஒரு கூடைப் பந்து 30 ° C வெப்பநிலை 

வளிமண்டலத்தில் 7 மீ / வி திசைவேகத்தில் 
எறியப்படுகிறது . அதில் ஏற்படும் இழுவிசை என்ன ? 
8-21 . இரண்டு தந்திக் கம்பங் களுக்கிடையேயுள்ள தூரம் 15 மீ . 

தந்திக் கம்பியின் விட்டம் 6 மிமீ . காற்றின் வேகம் 
40 கிமீ / மணி - ஆக இருக்கும்போது ஒரு தந்திக் கம்பத்தில் 
தந்திக் கம்பியால் ஏற்படும் இழுவிசை என்ன ? 


ஆகும் . 


யுள்ள 


430 


பாய்ம எந்திரவியல் 


8.22.5 மிமீ விட்டம் , 1.5 மீ நீளமுள்ள ஒரு கம்பியில் 60 கிமீ 

மணி காற்று ( 20 ° C ) வீசுவதால் அதன் அடிப்பாகத்தில் 
ஏற்படும் திருப்புதிறன் என்ன ? 


8-23 . 90 கிமீ / மணி காற்றின் வேகத்தில் ( 25 ° C ) 3 மிமீ விட்டக் 

கம்பியில் அதிர்வு எண் என்ன ? 


8:24 . ஒரு நீர்மின்சார நிலையத்தில் நீர் நுழையும் வாயிலுள்ள 

செத்தை தடுக்கும் வலையிலுள்ள கம்பியின் விட்டம் 
30 மிமீ . அவை 02 மீ இடைவெளியில் வைக்கப் 
பட்டுள்ளன . அந்தக் கம்பியின் இயற்கை அதிர்வெண் 
ணின் காலம் ( natural period of vibration ) 7 " வினாடி 
யானால் 20 ° C வெப்பநிலையிலுள்ள நீர் எந்த வேகத்தில் 
செல்ல வேண்டும் ? 


8-25 . உருளைகளையும் , கோளங்களையும் திசைவேக 

அளவு 
மானிகளாகப் பயன்படுத்துவது பற்றி விவாதிக்கவும் . 


8-26 . சர்க்குலேஷன் என்றால் என்ன ? 


படகை 


8-27 . ஒரு சோதனை நீர்த்தொட்டியில் சுழலும் உருளைகளால் 

செலுத்துவதுபற்றி ஆராயப்படுகிறது . அச் 
சோதனைப் படகை நிலையான திசைவேகத்தில் நகரச் 
செய்யத் தேவையான விசை 30 AA எ ; இந்த விசையை 
உண்டாக்க 0.3 மீ விட்டம் , 1 மீ நீளமுள்ள உருளை 
30 மீ / வி திசைவேகமுள்ள காற்றில் என்ன வேகத்தில் 
சுற்றப்படவேண்டும் ? காற்றின் வெப்பநிலை 30 ° C . 


8-28 . தாக்குக் கோணம் 4 -யிலிருந்து 8 வரை மாறும்போது 

தூக்கு விசைக்கெழு CL நேர்விகிதத்தில் 0-4 முதல் 0-8 
வரை மாறுவதாக எடுத்துக் கொள்வோம் . 

விமான 
இறக்கையின் பரப்பு 20 மீ 2 . காற்றின் வெப்பநிலை 20 ° C 
ஆக இருக்கும்போது 1000 கிகிஎ உள்ள விமானம் 
144 கிமீ / மணி வேகத்தில் பறக்க தாக்குக் கோணத்தின் 
அளவு என்னவாக இருக்க வேண்டும் ? 


8-29 . கணக்கு 8-28 - ல் தாக்குக் கோணம் 0 ° முதல் 5 வரை 

மாறும்போது இழுவிசைக் கெழு 0-02 முதல் 0-07 வரை 
நேர்விகிதத்தில் மாறுமானால் விமானத்திற்குத் தேவை 
யான திறன் என்ன ? 


எல்லைப் படலக் கொள்கையும் அதன் விளைவுகளும் 


431 


8:30 . 1 மீ பரப்புள்ள பட்டத்தின் எடை 1 கிகி எ . அது 
36 கிமீ / மணி வேகமுள்ள காற்றில் 

காற்றில் பறக்கும் போது 
கிடைத்தளத்திற்கு 7 ° சாய்ந்திருக்கிறது . அந்தப் 
பட்டத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும் நாணில் ஏற்படும் 
விசை 5 கிகிஎ ஆகும் . இந்த நாண் கிடைத்தளத்திற்கு 
45 ° சாய்ந்திருக்குமானால் தூக்கு , இழுவிசைக் கெழு 

களைக் கணக்கிடு. 
8-31 . ஒரு விமான இறக்கையின் மாதிரி காற்றுபுழலில் 

90 கிமீ / மணி வேகத்திலுள்ள காற்றில் சோதனை செய்யப் 
படுகிறது . இறக்கையின் நீளம் 1 மீ ; அகலம் 0-1 மீ . 
காற்றின் வெப்பநிலை 25 ° C . அந்த இறக்கையில் உண் 
டான இழு , தூக்கு விசைகள் முறையே 0-19 கிகிஎ , 
20 கிகிஎ ஆகும் . இழு , தூக்கு விசைக்கெழுக்களின் 
மதிப்பென்ன ? 


8.32 . 800 ச.செமீ எறிபரப்புள்ள ஒரு ராக்கெட் அதிக மாக் 

எண் வேகத்தில் செல்லும்போது இழுவிசைக் கெழு 02 . 
அந்த ராக்கெட்டிலிருந்து ஒரு கனமீட்டருக்கு 0-72 கிகி எ 
உடைய வாயு 300 மீ / வி வேகத்தில் 150 மிமீ தாரையாக 
ஒப்புத் திசைவேகத்தில் வெளிவந்தால் அந்த ராக்கெட் 

டின் நிலையான திசைவேகம் என்ன ? 
8-33 . வளி மண்டலத்தில் தரையிலிருந்து 2 மீ , 3 மீ உயரத்தில் 

காற்றின் திசைவேகங்கள் முறையே 2 • 5 மீ / வி , 3 • 0 மீ / வி 
ஆக இருக்கின்றன . திசைவேகப் பகிர்வு மடக்கையாக 
இருப்பதாக எடுத்துக் கொண்டு தரையிலிருந்து 15 மீ 

உயரத்தில் திசைவேகம் என்ன எனக் கணக்கிடு . 
8-34 . 100 மிமீ விட்டக் குழாயில் 20 ° C வெப்பநிலையில் நீர் 

20 லிட்டர் / வி பாயுவீதத்தில் பாயும்போது 30 மீ நீளத் 
தில் ஏற்படும் ஆற்றலிழப்பு 1 மீ நீர் உயரத்திற்குச் 
சமமாகும் . இந்தக் குழாயில் 

உட்படலக் 
கனத்தைக் கணக்கிடு . அந்தப் படல உட்படலத்தின் 

விளிம்பில் திசைவேகம் என்ன ? 
8-35 . 20 ° C வெப்பநிலையிலுள்ள சுத்த நீரில் வழவழப்பான 

தட்டைத் தகடு கிடையாக 20 மீ / வி திசைவேகத்தில் 
இழுத்துச் செல்லப்படுகிறது . அந்தத் தகட்டின் முன் 
விளிம்பிலிருந்து x- தூரத்தில் சறுக்குப் பெயர்ச்சித் 
தகைவு 40AA எ / t ஆகும் . ( அ ) அந்தத் தகட்டிலிருந்து 
1 மிமீ தூரத்தில் திசைவேகம் என்ன ? 

( ஆ ) முன் 


படல 


432 


பாய்ம எந்திரவியல் 


விளிம்பிலிருந்து x தூரத்தில் எல்லைப் படலக் கனத்தை 
யும் y- ன் மதிப்பையும் கணக்கிடு . ( இ ) அந்தத் 
தகடானது k = 01 மிமீ 

அளவிற்குச் சொரசொரப் 
புடையதாக்கப்பட்டால் y = 1 மிமீ தூரத்தில் திசை 
வேகம் என்ன ? 


8-36 . 200 மீ நீளமுள்ள கப்பல் கடலில் 10 மீ / வி வேகத்தில் 

செல்கிறது . இதன் 2 மீ நீள மாதிரி ஃப்ரூடு விதியின் 
அடிப்படையில் சுத்த நீர் சோதனைத் தொட்டியில் 
அசலுக்குச் 

திசைவேகத்தில் செல்கிறது . 
கப்பலின் முனையிலிருந்து எல்லைப் படலம் கொந்தளிப்பு 
நிலையுடையதெனக் கொண்டு மாதிரியிலும் அசலிலும் 
கையாளக் கூடிய சொரசொரப்புகளின் மதிப்பு என்ன ? 


சமமான 


8-37 . ஒரு குழாயின் மத்தியிலும் , கால் பாகத்திலும் திசை 

வேகங்கள் முறையே 1.5 மீ / வி , 1.35 மீ / வி ஆகும் . 
அந்தக் குழாயில் பாய்ச்சல் கொந்தளிப்புத் தன்மைத் 
தாக இருக்குமானால் குழாயின் 

சுவரில் ஏற்படும் 
சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு என்ன ? 


9. குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 

( Turbulent Flow in Pipes ) 


9-1 . முன்னுரை 

வட்டவடிவ குறுக்குவெட்டுப் பரப்புள்ள பாய்மக் கடத்திகள் 
பொறியியற் துறையில் அதிகமாகப் பயன்படுத்தப்படுவதால் 
அவற்றின் வழி பாயும் பாய்மத்தில் ஏற்படும் திசைவேகப் பகிர்வு , 
அழுத்த வேறுபாடு , ஆற்றலிழப்பு முதலியவை பற்றிய விபரங்கள் 
மிகுதியாகத் தேவைப்படுகின்றன. குழாயில் பாய்ச்சல் படல நிலை 
யில் இருக்கும்போது மேற்கூறிய விபரங்கள் பற்றி அத்தியாயம் 
7 - ல் படித்தோம் . ஆனால் நடைமுறையில் ஏற்படும் பெரும்பாலான 
பாய்மக் கடத்திப் பாய்ச்சல்கள் கொந்தளிப்புநிலை உடையன . 
கொந்தளிப்புப் பாய்ச்சலில் எல்லா உண்மைகளையும் கொள்கை 
அடிப்படையில் அறிய முடியாதாதலால் பகுதி அனுபவ ( semi 
empirical ) அல்லது அனுபவ ( empirical ) ரீதியிலேயே பல உண்மை 
களை அடைய வேண்டியதிருக்கிறது . இந்த அத்தியாயத்தில் முத 
லில் டார்ஸி - வெயிஸ்பாக் சமன்பாடு ( Darcyy - Weisbach equation ) , 
பின்னர் கொந்தளிப்பு ஓட்டங்களுக்கு எல்லைப் படலக் 
கொள்கையைப் பயன்படுத்தி திசைவேகப் பகிர்வு , உராய்வுக் கெழு 
முதலியன வருவிக்கப்பட்டுள்ளன . மூடி வரைபடத்தை ( Moody 
diagram ) வட்ட , வட்டமற்ற குறுக்கு வெட்டுப் பரப்புள்ள பாய்மக் 
கடத்திகளுக்கு எவ்வாறு பயன்படுத்துவது என்பதும் விளக்கப் 
பட்டுள்ளது . இந்த அத்தியாயத்தின் முக்கிய குறிக்கோள் 
குழாய்கள் , குழாய் வலை அமைப்புகள் ( pipe net works) முதலியவற் 
றில் ஏற்படும் ஆற்றலிழப்பை அறிதலேயாகும் . பல தரப்பட்ட 
குழாய் சாதனங்களால் ( pipe fittings ) ஏற்படும் ஆற்றலிழப்பு 
களும் தரப்பட்டுள்ளன . சில எடுத்துக்காட்டுகளால் ஆற்ற 
லிழப்பைக் கணக்கிடும் 

முறைகள் 

விளக்கப்பட்டுள்ளன . 
பா . எ .-- 28 


434 


பாய்ம எந்திரவியல் 


குழாய்களில் நிலையற்ற ஓட்டங்களால் ஏற்படும் சில முக்கிய விளைவு 
களும் விவரிக்கப்பட்டுள்ளன . இந்த அத்தியாயத்தின் இறுதியில் 
பல தரப்பட்ட பாயுவீத அளவுமானிகளும் அவற்றின் பலன்களும் 
விவரிக்கப்பட்டுள்ளன . 


இவ்வத்தியாயத்தில் ஒருபடித்தான , நிலையான , அடர்த்தி 
மாறாத , கொந்தளிப்பு நிலையிலுள்ள பாய்ம ஓட்டங்கள் பாய்மக் 
கடத்தியில் ஏற்படுவதுபற்றி படிப்போம் . பாய்ச்சலில் அடர்த்தி 
வேறுபாடு புறக்கணிக்கத்தக்க அளவு குறைவாக இருக்குமானால் 
இந்த அத்தியாயத்தில் நாம் வருவித்துள்ள உண்மைகளை வாயு 
ஓட்டங் களுக்கும் பயன்படுத்தலாம் . 


9.2 . குழாய் ஓட்டங்களில் உராய்வு இழப்பு ( Frictional Loss in 

Pipe Flows) 
ஒன்றுக்கொன்று தொட்டுக் கொண்டிருக்கும் இரண்டு 
பொருள்களுக்கிடையே ஒப்பு இயக்கம் இருக்குமானால் 
அவற்றிடையே ஏற்படும் உராய்தல் ( sliding ) அல்லது உருளுதலால் 
(rolling ) உராய்வு விசை ஏற்பட்டு அதனால் ஆற்றலிழப்பு உண்டா 
கிறது . ஆனால் பாய்மம் ஒரு கடத்தியினுள் அல்லது ஒரு பொரு 
ளின் வெளியில் பாய்வதால் எல்லையருகிலுள்ள பாய்மத் துகள்கள் 
அந்த எல்லையின் திசைவேகத்தை உடையதாக இருக்கின்றன. 
ஆகவே , எல்லைக்கும் பாய்மத்திற்கு மிடையே உரசலோ அல்லது 
உருளுதலோ நிகழ்வதில்லை . ஆனால் பாய்ச்சல் புலம் முழுவதும் 
சறுக்குப் பெயர்ச்சித் தகைவும் திசைவேகச் சரிவும் பாய்மத்தின் 
பாகுநிலையால் ஏற்படுகிறது . இந்தப் பாகுநிலைத் தன்மையாலே 
சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு ஏற்பட்டு அதனால் ஆற்றலிழப்பு 
உண்டாகிறது . இதை உராய்வால் ஏற்படும் இழப்பு ( loss due to 
friction ) என அழைக்கிறோம் . இந்த ஆற்றலிழப்பிற்குப் புறப்பரப்பு 
உராய்வு இழப்பு ( surface or skin friction loss ) என்றும் அழைக்கப் 
படுகிறது . 


2 


To 


P 


P2 


D 


TO 


21 

--- 
படம் 9.1 . வட்டக் குழாய் ஆட்சிபருமனில் புறவிசைகள் 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


435 


ஒரு 

சீரான விட்டமுள்ள குழாயில் முதிர்ச்சியடைந்த , 
நிலையான , கொந்தளிப்பு ஓட்டத்தில் ஏற்படும் ஆற்றலிழப்பை 
வருவிப்போம் . படம் 8-1 - ல் உள்ளபடி கிடையான D விட்டமுள்ள 
! நீளக்குழாயை எடுத்துக் கொள்வோம் . படத்திலுள்ள 1 நீள 
ஆட்சிபருமனில் செயற்படும் விசைகளை எடுத்துக் கொண்டால் , 

TTD2 
( p1 - , ) 

4 


= * DIT . 


7.--(P1 - P ) 


41 


இதில் D என்பது குழாய் விட்டத்தையும் , 7. எல்லைச் சறுக்குப் 
பெயர்ச்சித் தகைவையும் குறிக்கின்றன . மேலே உள்ள சமன்பாடு 
படலநிலை , கொந்தளிப்புநிலை இரண்டிற்குமே பொருந்தும் . குழா 
யில் ஏற்படும் பாய்ச்சலானது தட்டைத் தகட்டில் முழுவதும் 
வளர்ச்சியடைந்துள்ள எல்லைப் படலத்திற்கு ஒப்பானது எனக் 
கொண்டால் தட்டைத் தகட்டிற்கான மேல் உராய்வுச் சமன் 
பாட்டை இதற்கும் பயன்படுத்தலாம் . எனவே , 

f PV2 
4 2 

( 9-1 ) 


10 


இதில் P குழாயில் பாயும் பாய்மத்தின் அடர்த்தியையும் V சராசரித் 
திசைவேகத்தையும் , fஉராய்வுக் கெழுவையும் குறிக்கும் . இப்போது 

fl PV2 
( P1 - P . ) = 


1 


2 


P1_Pa = hy - h , 


W 


ஆற்றலிழப்பை அந்தப் 

அந்தப் பாய்மத்தின் உயரமாக எழுத 
அழுத்த வேறுபாட்டை அலகு பருமனெடையால் வகுத்தால் , 

fly ?? 
= ht 
2gD 

( 9 • 2 ) 
இந்தச் சமன்பாட்டிற்குக் குழாய் ஓட்டத்திற்கான டார்ஸி - வெயிஸ் 
பாக் சமன்பாடு எனப் பெயர் . வட்டமற்ற கடத்திகளில் D ஆனது 
4R என்பதால் குறிக்கப்படும் . R என்பது நீரியலாரத்தைக் 
( hydraulic radius ) குறிக்கும். நீரியலாரமானது குறுக்கு வெட்டுப் 
பரப்பிற்கும் ஈரச் சுற்றளவிற்குமுள்ள விகி தமாகும் . இந்தச் சமன் 
பாட்டில் g என்ற புவியீர்ப்பு முடுக்கத்தின் விளைவுகள் எதுவும் ஏற் 
படுவதில்லை என்பது நோக்கற்பாலது . புவியீர்ப்பு முடுக்கமான g 
ஆற்றலிலப்பை குழாய்மானி உயரமாக எழுவதற்கான வசதிக் 
காகவே இந்தச் சமன்பாட்டில் நுழைக்கப்பட்டிருக்கிறது . 


436 


பாய்ம எந்திரவியல் 


மாதிரிக் கணக்கு 9-1 . 

200 மிமீ விட்டமுள்ள குழாயில் 
( S = 0-716 ) 600 லிட்டர் / வி பாயுவீதத்தில் பாய்கிறது . பெட்ரோ 
லின் வெப்பநிலை 20 ° C . குழாயின் நீளம் 1 கிமீ ஆனால் , அழுத்த 
வேறுபாட்டையும் அந்தப் பாயுவீதத்திற்குத் தேவையான திறனை 
யும் கணக்கிடு . 
D = 0 • 2 மீ 

v = 4x10-5 செமீ / வி 
Q = 0 * 6 மீ / வி 

S = 0-716 
0-6x4 
V = 

= 1 • 9 மீ / வி 
Wx0-22 


VD 


190x 20 


ஃ 


R 


> 


4x10-1 = 85x 105 


kk 
மூடி வரைபடத்திலிருந்து , = 0 • 005 - க்கு f = 0 013 . 

D 


2 


ஆகவே , ஆற்றலிழப்பு 


fly ? 
he 

2gD 
0-013x 1000x192 

2X9.81x0 • 2 
= 12 மீ 


MKS முறையில் 

wQhe 716x0-6x12 
தேவையான திறன் : 

75 

75 

= 67-7 பரிதிறன் 
SI முறையில் 

தேவையான திறன் = 0-716x 98-1x06x12 = 506 கிவா . 


9.3 . குழாய் ஓட்டத்தில் திசைவேகப் பகிர்வை சராசரித் திசை 

வேகத்தால் விளக்குதல் 
அத்தியாயம் 8 - ல் நிகுராட்ஸேயின் ( Nikuradse ) சோதனை 
களிலிருந்து கொந்தளிப்பு ஓட்டம் வழவழப்பான குழாய்களில் 
நிகழும்போது திசைவேகப் பகிர்வானது , 
= 5-75 log10- > + 5 •5 

( 9.3 ) 


Y 


என்றும் , சொரசொரப்பான குழாய்களில் , 

5-75 logo / +85 

k 


( 94 ) 


* 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


437 


என்றும் காட்டப்பட்டன . இதில் v என்பது குழாயின் சுவற்றி 
லிருந்து y- தூரத்திலுள்ள திசைவேகத்தைக் குறிக்கும் . இந்தத் 
திசைவேகப் பகிர்வானது குழாயின் சுவர்க்கருகிலுள்ள மிகச் சிறிய 
பகுதியைத் தவிர மற்ற பெரும்பாலான பகுதிக்கும் பொருந்தும் , 
இந்த மிகச் சிறிய பகுதியானது படல உட்படலத்தையும் ( laminar 
sublayer ) , இடைப் பகுதியையும் ( buffer zone ) குறிக்கும் . இதன் 
வழி பாயும் பாய்மத்தின் அளவு புறக்கணிக்கத்தக்க அளவு மிகச் 
சிறியதாக 

இருக்குமாதலால் நாம் இந்தப் பாயுவீதத்தை 
எடுத்துக் கொள்ளத் தேவையில்லை. 


r . ஆரமுள்ள குழாயில் பாயுவீதம் . ஆனால் சராசரித் திசை 
வேகமான V 


T. 


fa 


Jy2mr dr 


Q 


8 " 


2 


INTO 


Wr . 


இதில் 8 " என்பது படல உட்படலம் , இடைப் பகுதி ஆகிய 
இரண்டின் கனத்தையும் குறிக்கும் . 8 " மிகச் சிறியதாக இருக்கு 
மாதலால் , 


y 


27(ro - y ) dy 


1 . 


V 


2 


NTO 


இதில் = r . - y ; dr = -dy ஆகும் . 


சமன்பாடு 9.3 - ஐ மேலேயுள்ள சமன்பாட்டில் இட்டால் , 


V 

y * ro 
= 175 + 5-75 logo 
V + 


( 9.5 ) 


அதேபோல் சமன்பாடு 9.4 - ஐ இட்டால் , 

V = 3-75 + 5-75 log1of 


( 9-6 ) 


Y * 


இப்போது சமன்பாடு 9.6- லிருந்து சமன்பாடு 9.3 - ஐக் கழித்தால் , 
= 375 + 5 + 75 log10 7. 

( 9 • 7 ) 


y - V 


சமன்பாடு 9-7 - ஐ , சமன்பாடு 9.6 - ஐச் சமன்பாடு 9.4 - லிருந்து 
கழித்தும் அடையலாம் என்பது நோக்கற்பாலது . எனவே , ஓட்ட 


438 


பாய்ம எந்திரவியல் 


மானது படலநிலையிலிருந்தாலும் அல்லது கொந்தளிப்பு நிலையி 
லிருந்தாலும் குழாயின் மத்திய பாகத்தில் சமன்பாடு 9-7 பொருந் 
துமெனத் தெரிகிறது . 

திசைவேகக் 

குறைபாடான ( velocity 
defect ) ( V- y ) சொரசொரப்பு உயரம் k- யைச் சார்ந்ததில்லை ; 
ஆனால் எல்லைச் சறுக்குப் பெயர்ச்சித் தகைவான 

T - வைச் 
சார்ந்தது என்பது தெளிவு . 


0 


9-4 . திசைவேகப் பகிர்வும் உராய்வுக் கெழுவும் 

சறுக்குப் பெயர்ச்சித் திசைவேகத்தை ( shear velocity ) 
உராய்வுக் கெழுவினால் விளக்கினால் , சமன்பாடு 1-9 - லிருந்து , 


f 


V 


0 
PP 


( 9.8 ) 


சமன்பாடு 9-8 - ஐச் சமன்பாடு 9-7 - ல் இட்டால் , 

y - V 

= 3-75 + 5-75 log 10 
V 

f 
8 


107 


y 
To 


3 . 


To 


y 
= 1.32 + 2 : 03 log10 

VNE 
( அ - து ) F = 1 + 

1 + Vf ( 1-32 + 2 : 03 logo 

1 2 ) 
(99 ) 
எனவே , குழாயில் ஏற்படும் திசைவேகப் பகிர்வை சராசரித் திசை 


வேகத்தால் எழுதினால் , / -ஆனது f- ஐ மட்டும் சார்ந்திருக்கிற 
தெனத் தெரிகிறது . குழாயின் சுவர்கள் வழவழப்பாக அல்லது 
சொரசொரப்பாக இருந்தாலும் சமன்பாடு 99 - ஐப் பயன்படுத்த 
லாம் . சமன்பாடு 99 - லுள்ள மாறிலிகளைச் சோதனைகளிலிருந்து 
அடைந்த புள்ளி விபரங்களுக்குப் பொருந்தும்படி மாற்றினால் , 


* = 1 +x7(143+2-15 losto, ) 


( 9.10 ) 


குழாயின் மத்தியில் ஏற்படும் உச்சத் திசைவேகத்தை அடைய 
சமன்பாடு 9-10 - ல் y = r . , v = v பெரும என்பவற்றை இட்டால் , 
, = 

( 9-11 ) 
V 


V பெருமம் = 1 +43 vf +1 


இச் சமன்பாடு - ஐமட்டும் சார்ந்திருக்கிறது . எனவே , குழாய் 
பாய்ச்சலில் ஏற்படும் ஆற்றலிழப்பை மட்டுமின்றி திசைவேகப் 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


439 


பகிர்வை அறிவதற்கும் - ன் மதிப்பு அத்தியாவசியமாகும் . இத் 
திசைவேகப் பகிர்விற்கும் ஆற்றலிழப்பிற்கும் நெருங்கிய தொடர்பு 
உண்டு. 
9.5 . குழாயில் ஏற்படும் கொந்தளிப்புப் பாய்ச்சல்களுக்கு தடைச் 

FLD SÓTLIDs ir ( Resistance Equations for Turbulent Flow in 
Pipes )) 
f- ன் மதிப்பைக் கணக்கிட பல அனுபவச் சமன்பாடுகள் 
( empirical equations ) உள்ளன . ஆனால் இவற்றை குறிப்பிட்ட 
நிபந்தனைகளுக்குட்பட்டே பயன்படுத்தமுடியும் . எனவே , சாத்திய 
மானால் கொள்கை அடிப்படையில் f- ன் மதிப்பை அடைவது சாலச் 
சிறந்ததாகும் , குழாய் பாய்ச்சல் கொந்தளிப்பு நிலையிலிருக்கும் 
போது திசைவேகப் பகிர்வை விளக்கும் மடக்கைச் சமன்பாடு 
பரவலான ரெயினால்ஸ் எண்களுக்குப் பயன்படுமாதலால் தடைச் 
சமன்பாட்டை வருவிக்க அதைப் பயன்படுத்துவோம் . 


சமன்பாடுகள் 9 • 5 , 9 • 8- லிருந்து திசைவேகப் பகிர்வும் உராய்வுக் 
கழுவும் எல்லைச் சறுக்குப் பெயர்ச்சித் தகைவைப் பொருத்தன 
எனத் தெரிகிறது . சமன்பாடு 9.8 - ஐச் சமன்பாடு 9.5 - ல் இட்டால் , 


V 


fro 


8 


= 1-75 + 5-75 log 10 


V 

f 
8 


இதைச் சுருக்கினால் , 

1 

= 2 • 03 log | o RVf -091 

Nf 
சோதனைகளிலிருந்து கிடைத்த மாறிலிகளைப் பயன்படுத்தினால் , 

1 
2 logo RVI -0.8 

( 9-12 ) 


Nf 


இந்தச் சமன்பாடு 

R > 5x 10 ° -ஆக இருக்கும்போதே 
செல்லுபடியாகும் . என்பதை R- ஐ மட்டும் சார்ந்தது என்பது 
நோக்கற்பாலது . 

சொரசொரப்புக் குழாய்களுக்கான தடைச் சமன்பாட்டை 
அடைய சமன்பாடு 9.8 - ஐச் சமன்பாடு 9 6- ல் இட்டால் , 

1 

=1 68 + 2-03 log of 


+ 


Vf 


440 


பாய்ம எந்திரவியல் 


இதிலுள்ள மாறிலிகளின் மதிப்புகளைச் சோதனைகளிலிருந்து 
கிடைக்கும் பலன்களுக்குப் பொருந்தும்படி மாற்றினால் , 


fo 
174 + 2 • 0 log10 


( 9.13 ) 


vf 


இதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட k- யின் மதிப்பிற்கு 7. ஆரமுள்ள 
குழாயில் f- ன் மதிப்பு மாறிலியாகுமெனத் தெரிகிறது . எனவே , 
சொரசொரப்பான குழாய்களில் கொந்தளிப்புத் தன்மையானது 
எல்லைச் சொரசொரப்பை மட்டும் பொருத்தது ; பாய்மத்தின் 
பாகு நிலையைப் பொருத்ததல்ல என்பது தெளிவு . ஆகையால் f 
ரெயினால்ஸ் எண்ணைச் சார்ந்ததல்ல . 


சமமாக 


மாதிரிக் கணக்கு 9.2 . வழவழப்பான 300 மிமீ விட்டமுள்ள 
குழாயின் வழி நீரின் பாயுவீதம் 300 லி / வி . குழாயின் எந்த ஆரத் 
தில் திசைவேகமானது சராசரித் திசைவேகத்திற்குச் 
இருக்கும் . குழாயின் மத்தியில் திசைவேகம் என்ன ? 

D = 0.3 மீ 
Q = 0 • 3 மீ / வி 

03X4 
V = 

== 4-25 மீ / வி 
KX0 32 


நீரின் இயக்கப் பாகுநிலை 1 = 10--8 மீ / வி என 
கொண்டால் , 


எடுத்துக் 


R = 


VD 4-25X0.3 

= 1.28X 10 % 
10-6 


வழவழப்பான குழாய்களுக்கான உராய்வுக் கெழு சமன்பாடு 
9-12 - ல் கொடுக்கப்படுகிறது . எனவே , 

1 
V 2 logi0 ( 1-28x 10 ° NF ) -0.8 

f 
( அ - து ) 

V = 2 logioVf + 11-41 


1 


f- ற்காக தீர்த்தால் , 

f = 0 • 011 
எனவே , சறுக்குத் திசைவேகமானது , 


V/ != 42v/ 


0.011-0-157 மீ / வி 


8 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


441 


எந்த இடத்தில் திசைவேகமானது 4-25 மீ / வி ஆக .இருக்குமென 
கணக்கிட சமன்பாடு 9-3 - ஐப் பயன்படுத்தினால் , 

4.25 

= 5-75 log10 | 
0.157 

10-6 


0-157xy ) + 5-5 


தீர்த்தால் , y = 0 • 0372 மீ 
எனவே , r = 150-37-2 = 112.8 மிமீ . 
குழாயின் மத்தியில் திசைவேகமானது , 
பெருமம் 

( 0-157x015 

10-6 


= 481 மீ / வி . 


9-6 . உராய்வுக் கெழு 

பரிமாணப் பகுப்பாய்வின் அடிப்படையில் மாதிரிக் கணக்கு 
6-4 - ல் D விட்டம் , 1 நீளம் , k சொரசொரப்பு , V சராசரித் 
திசைவேகம் உள்ள ஒரு சீரான குழாயில் 

Δρ 

k ப 

( R , 
PV2 

D D 
2 


எனக் காட்டப்பட்டது . 

இதில் R ரெயினால்ஸ் எண்ணாகும் . 
சோதனையிலிருந்து அழுத்த வேறுபாடு நேர்விகிதத்திலிருக்கிற 
தெனத் தெரிவதால் , 

ApXD 

p [ R , 
V 

R , 
IP 

2 
இதில் இடது பக்கம் உராய்வுக் கெழு f- க்குச் சமமாகும் . எனவே , 
உராய்வுக் கெழு ரெயினால்ஸ் எண்ணையும் ஒப்புச் சொரசொரப்பு 
k 

k 
( relative roughness ) -யையும் சார்ந்தது எனத் தெரிகிறது . f . " 
D 

D 
R இவற்றிற்குள்ள தொடர்புகளை ஸ்டான்டென் ( Stanton ) என்ற 
ஆங்கிலேயர் 1914 - ஆம் ஆண்டு பல சோதனைகளால் விளக்கினார் . 
பின்னர் நிகுராட்ஸே என்ற ஜெர்மானியப் பொறியாளர் 
அதே மாதிரியான தொடர்பை படம் 9-2 - ல் உள்ளபடி கண்டறிந் 
தார் . குழாயின் உட்புறத்தில் சீரான மணற்பொடியிலான ,, 
k 

-யின் மதிப்பு 0.0333 முதல் 0.000985 வரையுள்ள சொரசொரப்பு 
D 
களையுடைய குழாய்ப் பாய்ச்சலால் சோதனைகளிலிருந்து கிடைத்த 


- 


442 


பாய்ம எந்திரவியல் 


புள்ளி விபரங்களிலிருந்து படம் 9 • 2 வரையப்பட்டுள்ளது . நிகுராட் 
ஸே வழவழப்பான உட்புறங்களையுடைய குழாயில் சீரான 
விட்டம் k உள்ள மணற்பொடிகளை சீராகத் தூவி சோதனைகளை 


0.10 


0.08 


சமன்பாடு 

9-14 


k 

= 00333 
D 


0.06 


1 


0 01633 


V 


0.00833 


30.04 


10.00397 


003 


உராய்வுக்கெ 


0-00198 


சமன்பாடு 
9-16 


0.60905 


002 


| 


ய 


சமன்பாடு 
9-12 


5 


2 


2 


3 2 
10 


104 


து 
10 


06 


இரெயினால்ஸ் எண் 


படம் 9-2 , வேறுபட்ட -க்கு R- க்கும் ரீ -க்குமுள்ள தொடர்பு 


நடத்தினார் . இந்தச் சொரசொரப்புகள் நடைமுறையில் குழாயி 
லுள்ள சொரசொரப்புகளை ஒத்து இல்லாவிட்டாலும் அறிவியல் 
அடிப்படையில் பல உண்மைகளைக் கண்டறிவதற்கு மிகவும் பயன் 
படுகின்றன . ஆனால் படம் 9-2 - ஐப் பயன்படுத்திக் குழாய் அமைப்பு 
களை நிர்மாணிக்க முடியாது , 


படம் 9-2 - ன் உதவியால் குழாயில் ஏற்படும் பாய்ம இயக் 
கத்தை ஐந்து பகுதிகளாகப் பிரிக்கலாம் . இவைகள் படத்தில் 
காட்டப்பட்டுள்ளன . R- ன் மதிப்பு 2000 - க்கும் குறைவாக 
இருக்கும்போது பாய்ச்சல் படலநிலையில் இருக்கும் ; f- க்கும் R- க்கு 
முள்ள தொடர்பு படத்திலுள்ளபடி நேர்கோடாக இருக்கும் . 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


443 


இந்த நேர்கோட்டின் மதிப்பைச் சமன்பாடு 7 • 19 ( அ ) - வைச் சிறிது 
மாற்றியமைத்தால் கீழ்க்கண்டவாறு அடையலாம் . 


he 


32VL 2VP 

X 
wD2 

2VP 


64LL V2 
VD 2gD 


64 


ஃ f = 


( 9.14 ) 


R 


இதிலிருந்து படலநிலை ஓட்டங்களில் எல்லைச் சொரசொரப்பு 
பாய்ச்சலைப் பாதிக்கவில்லையெனத் தெரிகிறது . சமன்பாடு 9:14 
சோதனைகளிலிருந்து கிடைக்கும் , புள்ளி விபரங்களை ஒத்து 
இருக்கிறது . 


இரண்டாவது பகுதியில் R- ன் மதிப்பு 2000 - க்கும் 4000 - க்கும் 
இடையில் இருக்கும் . இங்கே பாய்ச்சல் படல நிலையிலிருந்து 
கொந்தளிப்புநிலைக்கு மாறுகிறது . இந்தப் பகுதி மிகக் குறுகிய 
தாக இருப்பதாலும் பாய்ச்சல் நிலை மாறுபடும் நிலையில் இருப்ப 
தாலும் இப்பகுதி அவ்வளவு முக்கியமான தல்ல . இந்தப் பகுதி 

எல்லைச் சொரசொரப்பு அவ்வளவாகப் பாய்ச்சலைப் 
பாதிப்பதில்லை . 


யிலும் 


R- ன் மதிப்பு 4000 - ஐவிட அதிகமானால் பாய்ச்சல் கொந் 

k 
தளிப்பு நிலையை அடைகிறது . இப் பகுதியில் - -யின் மதிப்பு f- ஐப் 

D 
பாதிக்க ஆரம்பிக்கிறது . கொந்தளிப்புநிலையிலுள்ள பாய்ச்சலைக் 
கீழ்க்கண்டவாறு மூன்று பகுதிகளாகப் பிரிக்கலாம் . 


ושע 


1. வழவழப்பான எல்லைப் பகுதி : படம் 9 2 - ல் இந்தப் பகுதி 
அடியிலுள்ள வளைகோட்டால் குறிக்கப்படுகிறது . 


2 . மாறுபடும் பகுதி : இந்தப் பகுதி படத்தில் IV எனக் 
குறிக்கப்பட்டுள்ளது . இங்கே f- ன் மதிப்பு ரெயினால்ஸ் எண்ணை 

k 
யும் , D- யையும் சார்ந்திருக்கும் . 


3. சொரசொரப்பு எல்லைப் பகுதி : இந்தப் பகுதியில் 

k 
உராய்வுக் கெழுவான f- ன் மதிப்பு --யை மட்டும் சார்ந்திருக் 
கும் ; R- ஐச் சார்ந்திராது . இப்பகுதி படத்தில் V 

V எனக் 
குறிக்கப்பட்டுள்ளது . 


444 


பாய்ம எந்திரவியல் 


கடைசி 


இந்தக் 

மூன்று 

பகுதிகளையும்பற்றி விரிவாகப் 
படிப்போம் . 

பகுதி III வழவழப்பான குழாய்வழி பாயும் கொந்தளிப்பு 
நிலைப் பாய்ச்சலுக்கான வளைகோடாகும் . அத்தியாயம் 8.ல் 
விளக்கியுள்ளபடி 

Vek லின் மதிப்பு 5 - க்குக் குறைவாக இருக்கு 
மானால் குழாயின் சுவர் வழவழப்புள்ள தாகக் கருதப்படும் . இதைப் 
படம் 8-23 - லிருந்து அறிகிறோம் . 


508 


V 


M ! 


இந்த நிபந்தனை படல உட்படலக் கனத்தை வரையறுக்கவும் 
பயன்படுகிறது . படம் 8 • 23 குழாய் ஓட்டங்களும் பொருந்து 
மாதலால் குழாய்களில் ஏற்படும் பாய்ச்சல்களுக்கு படல உட் 
படலக் கனமானது , 

51 53 

( 9.15 ) 
V 

f RVf 

8 
இதில் k < 8 - ஆக இருக்குமானால் அந்த எல்லையை 

வழ 
வழப்புள்ளதாகக் கருதலாம் . 

வழவழப்பான குழாய்களில் நடத்திய பல சோதனைகளிலிருந்து 
பிளாஸியஸ் ( Blasius ) ரெயினால்ஸ் எண்ணின் மதிப்பு 4x 10 முதல் 
101 

வரை இருக்கும்போது உராய்வுக் கெழுவை கீழ்க்கண்ட 
அனுபவச் சமன்பாட்டால் அடையலாம் எனக் கண்டறிந்தார் . 

0-316 
f = 

( 9.16 ) 
RR 
இந்தச் சமன்பாட்டிலிருந்து குழாய் ஓட்டத்தில் ஏற்படும் 
திசைவேகப் பகிர்வை வருவிக்கலாம் . சமன்பாடு 9-8 - லிருந்து 
-க்கான மதிப்பைச் சமன்பாடு 9. 16 - ல் இட்டால் , 


= 6-99 / Ver . 

Vero ) 


y * 
சோதனைகளிலிருந்து ரெயினால்ஸ் எண் 4000 - க்கும் 10 - க்கும் 

பெருமம் 
இடையிலிருக்கும்போது குழாய் ஓட்டங்களில் 

என் 

V 
விகிதத்தின் மதிப்பு ஏறத்தாழ 0 • 8 - ஆக இருக்குமெனத் தெரிகிறது . 
எனவே , 

பெருமம் 

= 8.74 
Y + 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


445 


ஒப்புமைத் தத்துவத்தின் அடிப்படையில் குழாயின் மத்திக்கு 
வருவிக்கப்பட்ட திசைவேகத்தை குழாயின் எந்தப் பகுதிக்கும் 
கையாளலாமாதலால் , 

= 8-74 v.y ) 

( 9-17 ) 
Y * 


இதிலிருந்து தட்டைத் தகட்டிற்கு பயன்படுத்தப்பட்ட ஏழில் . 
ஒன்று அடுக்குக்குறி விதி ( one - seventh power law ) - யை அடைய 
லாம் . 


:-(4 ) 


( 9-18 ) 


R- ன் மதிப்பு 10 -க்கு அதிகமாகும்போது சமன்பாடுகள் 9.16 , 
9-18 முதலியவை பொருந்தா . பகுதி III- ல் R- ன் மதிப்பு 100 - க்கு 
அதிகமாகும்போது திசைவேகப் பகிர்வு மடக்கை விதியைப் பூர்த்தி 
செய்கிறது . எனவே , திசைவேகப் பகிர்வு சமன்பாடு 9-3 - ஆலும் 
உராய்வுக் கெழு சமன்பாடு 9.12 - ஆலும் கொடுக்கப்படுகிறது .. 
இது படம் 9-2 - ன் அடியிலுள்ள வளைகோட்டைக் குறிக்கும் . 

வழவழப்பான குழாய்களின் ரெயினால்ஸ் எண் அதிகரிக்க 
அதிகரிக்க f- ன் மதிப்பு ஈற்றணுகியாக x- அச்சை f = 0 என்ற மதிப் 
பிற்கு அணுகுகிறது என்பது படம் 9-2 - லிருந்து தெரிகிறது . 


உட்படு சமன்பாடான ( implicit equation ) 9 • 12 - ன் தீர்வை 
எளிதில் காணமுடியாது . ஆகவே , கீழ்க்கண்ட அனுபவச் சமன் 
பாட்டை R- ன் மதிப்பு 6x 10 * -க்கு அதிகமாக இருக்கும்போது 
பயன்படுத்தி f- ன் மதிப்பை அடையலாம் . 


0-221 


f = 0.0032+ 


( 9.19 ) 


R ° 237 


படம் 9-2 - ல் குறிக்கப்பட்டுள்ள பகுதி IV குழாயானது வழவழப் 
பான நிலையிலிருந்து சொரசொரப்பான நிலைக்கு மாறுவதைக் 
குறிக்கிறது . நிகுராட்ஸேயின் சோதனைகளிலிருந்து சொர 
சொரப்பு தன்மைக்குக் காரணமான முளை களின் ( protrusions) 

k 
சராசரி உயரமான k- யைவிட ஒப்புச் 

ஒப்புச் சொரசொரப்பான 

D 

y . k 
தான் முக்கியம் எனத் தெரிகிறது . -ன் மதிப்பு 5 - க்குக் குறை 


2 


வாக இருக்கும் வரை எல்லையானது வழவழப்புத் தன்மையுள்ள 
தாகி இருக்கிறது . படல உட்படலமானது சொரசொரப்பு 


446 


பாய்ம எந்திரவியல் 


உயரமான k- யை முழுவதும் தன்னுள் மூழ்கியிருக்கும்படி செய்வ 
தால் சொரசொரப்பு முளையால் ஏற்படும் உலைவு ( disturbance ) 
முக்கிய பாய்ச்சலுக்குப் பரவுவதில்லை . உலைவால் ஏற்படும் 
கொந்தளிப்பு பாகுநிலையால் அழிந்து மறைகிறது . ஆனால் R- ன் 
மதிப்பு அதிகமாகும்போது . படல உட்படலக் கனம் குறைகிறது . 
எனவே , சொரசொரப்பு முளைகளின் விளைவுகள் முக்கிய பாய்ச்சலைப் 
பாதிக்கிறது . ஆகவே , ஒரு குழாயானது சொரசொரப்பானதா 
அல்லது வழவழப்பான தா என்பது R- ன் மதிப்பைப் பொருத்தது . 
v.k 
* -ன் மதிப்பு 5 - க்கும் 70 - க்கும் இடையில் இருக்கும்போது 

k 
உராய்வுக் கெழு f- ன் மதிப்பு ஒப்புச் சொரசொரப்பான 

D 
யும் ரெயினால்ஸ் எண்ணான R- ஐயும் பொருத்தது . அடியிலுள்ள 
வளைகோட்டிற்கும் புள்ளிக் கோட்டிற்கும் இடையிலுள்ள இந்தப் 
பகுதி படம் 9-2 - ல் IV எனக் குறிக்கப்பட்டிருக்கிறது . 


1 


-யை 


vik 

உன் மதிப்பு 70 - க்கு அதிகமாக இருக்கும்படி R- ன் மதிப்பு 
உயர்வாக இருக்குமானால் திசைவேகப் பகிர்வானது ஒப்புச் சொர 
சொரப்பை மட்டும் சார்ந்திருக்கும் ; R- ன் மதிப்பைச் சார்ந்திராது . 

k 
படம் 9-2 - ல் உள்ளபடி ஒவ்வொரு -ன் மதிப்பிற்கும் ஒரு தனி 

D 
வளை கோடு வழவழப்பான குழாய்களுக்கான பகுதி III- ன் வளை 
கோட்டிலிருந்து ஆரம்பித்து x- அச்சிற்கு இணையாகச் செல்லும் . 
k 

-ன் மதிப்பு அதிகமாக உள்ள குழாய்களுக்கான வளைகோடு 
D 
பகுதி III- ன் வளைகோட்டிலிருந்து R- ன் மதிப்பு குறைவாக இருக் 
கும்போதே பிரிந்து செல்கிறது . இந்தத் தொடர் கோடுகளைச் 
சமன்பாடு 9.13 குறிக்கும் . இந்தப் பாகம் V என குறிக்கப் 
பட்டுள்ளது . 


மாதிரிக் கணக்கு 9.3 . வழவழப்பான 500 மிமீ விட்டம் , 
1000 மீ நீளக் குழாயில் நீரின் பாயுவீதம் 50 லி / வி . நீரின் இயக்கப் 
பாகுநிலை 2 சென்டிஸ்டோக்ஸ் . ஆற்றலிழப்பு உயரம் , எல்லைச் 
சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு , குழாயின் மத்தியில் திசைவேகம் , 
படல உட்படலக் கனம் முதலியவற்றைக் கணக்கிடு . 


D = 0.5 மீ 


h = ? 


1 = 1000 மீ 


பெருமம் = ? 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


447 


Q = 0 05 மீ / வி 
y = 2 செ . v = 2x 10-6 மீ / வி 


T. = ? 


0.05X4 

= 0-254 மீ / வி 


TX0-52 


0.254X0.5 
R = 

= 6.35x104 
2X10- 6 


எனவே , பாய்ச்சல் கொந்தளிப்பு நிலையுடையது . சமன்பாடு 
9-16 - லிருந்து , 

0.316 

0.316 
f = 

( 6 35x 104 ) 1/4 


R1 / 4 


= 0.0198 


ஆற்றலிழப்பு உயரம் hr = 


five 
28D 


0.0198X 1000x0-2542 

2X9-81x0.5 


= 0.13 மீ 


இப்போது 


T 


PVf 1000x0• 254x 0 • 0198 
8 

8 


|| 


= 0-16 நி / மீ 


.. 


Y 


-- 


NIN 


0.16 
1000 


= 0 • 0126 மீ / வி 


சமன்பாடு 9-3 - ஐப் பயன்படுத்தி குழாயின் மத்தியில் திசை 
வேகத்தை அடையலாம் . 

0.0126x0-25 
V பெருமம் = 0 0126 | 5-75 logo 

+ 5-5 
2x10-6 


00126(5 


படல உட்படலக் கனம் 


52 
= 


5X2X10-6 

= 7.94 x 10-4மீ 
0-0126 
= 0.794 மிமீ . 


448 


பாய்ம எந்திரவியல் 


மாதிரிக் கணக்கு 9-4 . மாதிரிக் கணக்கு 93 - ல் பாயுவீதம் 
500 லி / வி - ஆக இருக்கும்போது k = 0 • 01 மிமீ ஆனால் , எல்லைச் 
சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு குழாயின் மத்தியில் சுவற்றிலிருந்து 
100 மிமீ தூரத்தில் திசைவேகம் , உராய்வுக் கெழு முதலியவற்றைக் 
கணக்கிடு . 

D = 500 மிமீ = 0.5 மீ 
h = 0.01 மிமீ 

T. = ? 
Q = 500 லி / M == 0 • 5 மீ / வி 

" பெருமம் = ? 

? 

100 மிமீ 
இப்போது 

0 • 5x4 
V = 

= 2 : 54 மீ / வி 
TX0-52 

VD 2 : 54x0-5 
R = 

= 6-35x 105 
2x10-6 


Y 


210g10001 


இந்த ரெயினால்ஸ் எண்ணின் மதிப்பிற்கு f ஆனது சமன்பாடு 
9.13 - ல் கொடுக்கப்படுகிறது . 

1 

250 

+ 1-74 
Nf 
தீர்த்தால் , 

f = 0 • 00895 
எல்லைச் சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு T. = 

PVf 

8 
1000x2-542x0.00895 

8 
= 72 நி / e2 ( 0.735 AA எ / t ) 


சறுக்குத் திசைவேகம் y : = 


-NON 


7-2 
1000 


= 0 • 0846 மீ / வி 


=0*08465 


8-5 ) 


குழாயின் மத்தியில் திசைவேகத்தைக் கணக்கிட சமன்பாடு 
9-4 - ஐப் பயன்படுத்தினால் , 

250 
பெருமம் = 0 • 0846 | 5-75 log10 + 8-5 

0-01 
= 2.85 மீ / வி 
y = 100 மிமீ தூரத்தில் , 

100 
y = 0• 0846 5.75 log 100-01 
= 2 • 67 மீ / வி 


10846(5 


+8.5 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


449 


மாதிரிக் கணக்கு 9.5 . 300 மிமீ விட்டக் குழாய் 20 ° C வெப்ப 
நிலையில் பெட்ரோலை 200 லி / வி பாயுவீதத்தில் கடத்துகிறது .. 
அந்தக் குழாய் வழவழப்புள்ள தாக இருப்பதற்குச் சொரசொரப்பு 
முளையின் பெரும உயரம் என்ன ? எந்த அளவு குறைந்த சொர 
சொரப்பு முளை உயரம் குழாயின் ஓட்டத்தைக் கொந்தளிப்புத் 
தன்மைத்தாக ஆக்கும் ? 

D = 300 மிமீ 
Q = 0 • 2 மீ / வி 
1 = 6x10-3 செமீ / M = 6x10- " t / M 
பெருமம் = ? 
k சிறுமம் = ? 

0-234 

= 2 • 83 மீ / வி 
xx03? 

2-83x03 
R = 

= 1-42X106 
6x10-7 


* 


இந்த அளவு ரெயினால்ஸ் எண்ணிற்கு வழவழப்பான குழாய்களில் 
உராய்வுக் கெழுவின் மதிப்பு சமன்பாடு 9.12 - ஆல் கொடுக்கப் 
படுகிறது . 

1 

2 log10 ( 1-42x 10 ° Nf ) -0.8 
Vf 

1 
( அ.து ) 

11.50+ 2 log10Mf 

Vf 
தீர்த்தால் , 

f = 0 • 011 
f 

0.011 
சறுக்குத் திசைவேகம் v . = V = 2.83 

8 


W { 


Mg 


* 


= 0 104 மீ / வி 
குழாயானது வழவழப்பாக இருக்க k . யின் பெரும மதிப்பு , 
53 5x6x 10-7 
0.104 

= 2 • 88x 10-5 மீ 
V 

= 0.0288 மிமீ 
குழாயானது சொர சொரப்புள்ளதாக இருக்க k- யின் சிறும 
மதிப்பு , 

700 70x6x10-7 
k = 

0.104 
V 

= 0-403 மிமீ . 
பா . எ . - 29 


* 


450 


பாய்ம எந்திரவியல் 


9.7 . வாணிகக் குழாய்களில் உராய்வுக் கெழு ( Friction Factor in 

Commercial Pipes ) 
சீரான மணற்பொடிகள் ஒரே படித்தாகப் பரப்பப்பட்டு 
அதனால் ஏற்படும் சொரசொரப்பான குழாய்களில் சோதனை 
நடத்தி , அதிலிருந்து கிடைத்த புள்ளி விபரங்களின் அடிப்படையில் 
வருவிக்கப்பட்ட சமன்பாடுகளையும் , செய்யப்பட்ட பாகுபாடு 
களையும்பற்றி முன் பகுதிகளில் படித்தோம் . ஆனால் 

நடை 
முறையில் பயன்படுத்தப்படும் குழாய்களில் சொரசொரப்பு ஒரே 
படித்தரமாக இராது . எனவே , முன்னர் வருவிக்கப்பட்ட சமன் 
பாடுகளும் பாகுபாடுகளும் நடைமுறையில் பொருந்தா . சமீப 
காலத்தில் நடத்தப்பட்ட சோதனைகளிலிருந்து சொரசொரப்பு 
முளைகளுக்கிடையேயுள்ள தூரம் , உருவ அமைப்பு முதலியவையும் 
f- ன் மதிப்பையும் ஆற்றலிழப்பையும் பாதிக்கின்றன எனத் 
தெரிகிறது . எனவே , வாணிபத் துறையில் பயன்படுத்தப்படும் 
குழாய்களுக்கான f- ன் மதிப்பை அறிய அக்குழாய்களைக் கொண்டு 
சோதனைகள் நடத்தி அறியவேண்டிய அவசியம் ஏற்படுகிறது . 
அவ்வாறு அடைந்த f- ன் மதிப்பைச் சமன்பாடு 9-13 - ல் இட்டால் 
k -யின் மதிப்பு கிடைக்கும் . இவ்வாறு சோதனைகளிலிருந்தும் , 

1 


D 


-1 


O 


சமன்பாடு 
9-20 


1 


சமன்பாடு 
9-13 


2 


சமன்பாடு 
9-12 


சீரான மணற் 
சொரசொரப்பு 


102 2 


103 


2 5 

10 2 5 

5 
இரெயினால் ஸ் என் 
படம் 93. வாணிகக் குழாய்களில் தொடர்புகள் 


சமன்பாடு 9-13 - லிருந்தும் அடைந்த புள்ளிவிபரங்களைக் கொண்டு 
கூல்புரூக் , ஒயிட் ( Colebrook , White ) என்ற இரண்டு ஆங்கிலேயப் 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


451 


பொறியாளர்களும் மாறுபடும் நிலையில் கீழ்க்கண்ட சமன்பாட்டை 
அடைந்தார்கள் . ( படம் 9.3 . ) 


1 
Vf 


2.0 log10 

9 = 1-74-2 • 0 log10 [ 1 + 18 : 7 


* 


( + 


بدم 


kk 


( 9-20 ) 


RVf 


சமன்பாடு 9 • 20 நடைமுறைப் பயனுக்கு வசதியாக இல்லை . 
எனவே , சமன்பாடுகள் 9.12 , 9-13 , 9 • 20 முதலியவற்றிலிருந்து மூடி 
என்பவர் படம் 9.4 - ஐ உருவாக்கினார் . இந்தப் படம் சீரான 
பாய்மக் கடத்திகளில் உண்டாகும் நிலையான ஓட்டங்களுக்கான 
உராய்வுக் கெழுவைத் தரும் . பலதரப்பட்ட பொருள்களுக்கு k . யின் 
மதிப்பு அட்டவணை 9.1 - ல் கொடுக்கப்பட்டுள்ளன . 


அட்டவணை 9.1 


குழாயின் பொருள் 


k ( மிமீ.ல் ) 


வழவழப்பானது 
0.00015 
0-045 


0-12 


கண்ணாடி , பிளாஸ்டிக் 
பொருத்தல் இல்லாத குழாய் 
தேனிரும்பு , எஃகு 
வார்ப்பிரும்பு , தாரால் 

பூசப்பட்டது 
துத்தநாகம் பூசப்பட்ட 
பூசப்பட்ட எஃகு 

புதியது 

பழையது 
வார்ப்பிரும்பு 
மரப்பலகை அமைப்பு 
கான்கிரீட் 
ரிவட் அடிக்கப்பட்ட எஃகு 


0-15 


0-27 
0.265 
18x 10-3 முதல் 9x10-2 
0-3 முதல் 3 வரை 
0-9 முதல் 9 வரை 


k 
R- ன் மதிப்பு 4x 100 - க்கும் 107 - க்கும் இடையிலும் - -யின் 
மதிப்பு 0.01 வரைக்கும் இருக்கும் நிலைகளுக்கு மூடி ( Moody ) கீழ்க் 
கண்ட அனுபவச் சமன்பாட்டையும் கண்டறிந்தார் . 


f = 0001375(1 + ( 2000 + ) ) 


2/14 


452 


2346810 


234 


SO89 


2 


5468105 


2 


45807 


2 


3 


0.10 


600 


800 


90.0 


0.07 


0.06 


£00 00 


910.0 


29 


11 


10.0 


படல் திட்டம் : 


- 


0006 


900) 


: 


64 


5000 


பிறகு எவ்வித அதிகரிப்பும் இல்லாமல் இருக்கும் . 
வும் , பின்னர் படிப்படியாகக் குறைந்து , பல ஆண்டுகளுக்குப் 


உராய்வுக்கெழுtht/% 


or haira hrs 


அதிகரிக்கும் . இந்த அதிகரிப்பு முதல் சில ஆண்டுகளில் அதிகமாக 

எல்லையிலுள்ள சொரசொரப்பு முளைகளின் அளவு காலத்தால் 


0.025 


0.002 


1 


00008 


100.0 


20.0 


ப 


munninu 
biro 


00004 


900) 


(தழாயா 


0015 


2000.0 


(7000005=kS 


000.0 SON0000 


0.01 


ப 


1000000= 


0.009 


10000.0 


0.008 


பாய்ம எந்திரவியல் 


234558 


2 4568 


2 


34568 


2 


2 


FO 


101 


SOL 


90 
A 
] 


(8 


F : 


இரெயினாலஸ்எனR= படம்94.R-க்கும்-க்குமுள்ளதொடர்பு 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


453 


மாதிரிக் கணக்கு 96. வார்பிரும்பாலான 0.5 மீ விட்டக் 
குழாயில் 10 ஆண்டுகளில் 250 லிட்டர் / வி தண்ணீரைக் கடத்த 
25 % திறன் அதிகமாகத் தேவைப்படுகிறது . குழாயில் சொர 
சொரப்பானது என்ன வீதத்தில் அதிகரித்துள்ளது ? 


D = 0.5 மீ 


என 


Q = 0 • 25 மீ / வி 
நீரின் இயக்கப் பாகு நிலை = 2 x 10-5 மீ / M 

எடுத்துக் 
கொள்ளவும் . அந்தக் குழாயின் வழி பாயும் நீரின் வீதத்தில் மாற்றம் 
இல்லாததால் அதிகப்படியான திறனானது உராய்வால் ஏற்படும் 
அதிகப்படியான இழப்பால் ஏற்படும் . இப்போது 


0.25X4 


V = 


TX052 = 1• 27 மீ / வி 


1-27x0 5 
R = 2x10 

-6 = 3.18x 105 


அட்டவணை 9.1- லிருந்து புதிய வார்ப்பிரும்பிற்கு k = 0-265 மிமீ 
ஆகும் எனத் தெரிகிறது . ஆகவே , 


k 
ஒப்புச் சொரசொரப்பு , 

D 


0-265 
50 = 0.00053 


R = 318x106- ஆக 


k 
மூடிவரைபடத்திலிருந்து , ம = 000053 , 

, 
இருக்கும் போது f = 0.018 ஆகும் . 


10 ஆண்டுகள் கழித்து f 10 = 0 • 018x 1.25 

= 0.0225 
இந்தப் புதிய உராய்வுக் கெழுவிற்கு R = 3-18x 10 -ஆக இருக்கும் 
போது ஒப்புச் சொரசொரப்பானது மூடி வரைபடத்திலிருந்து 

k 
D = 00015 


ஆகவே , k = 0 0015x 500 = 0 • 75 மிமீ . 


அதிகரிப்புவீதம் : 


0.75- 0.265 
10 

= 0-0485 மிமீ ஆண்டு 


454 


பாய்ம எந்திரவிய .. 


குழாய் சம்பந்தமான கணக்குகளைக் கீழ்க்கண்டவாறு மூன்று 
வகைகளாகப் பிரிக்கலாம் . 


( 1 ) Q.1 , D , 3 , k , முதலியவற்றைக் கொடுத்து -ன் மதிப் 

பைக் கணக்கிடுதல் . 
( 2 ) hr , 1, D , 7 , k முதலியவற்றைக் கொடுத்து Q- ஐக் 

கணக்கிடுதல் . 


( 3 ) hr , Q , 1 , 1 , k முதலியவற்றைக் கொடுத்து குழாயின் 

விட்டமான D- ஐத் தீர்மானித்தல் . 


இவற்றில் முதல் வகைக் கணக்குகளை மாதிரிக் கணக்கு 9.1 - ல் 
உள்ளபடி எளிதில் மூடி வரைபடத்தின் உதவியால் அடையலாம் . 
படம் 9.4 - ல் ரீ - க்கும் R-க்குமுள்ள தொடர்பு கொடுக்கப் 
பட்டுள்ள தால் மாதிரிக் கணக்கு 9.7 - ல் உள்ளபடி இரண்டாவது 
வகைக் கணக்குகளுக்கும் விடை காணலாம் . எவ்வாறு மூன்றாவது 
வகைக் கணக்கிற்கு விடை காணவேண்டுமென்பதை மாதிரிக் 
கணக்கு 9 • 8 - லிருந்து அறிந்து கொள்ளலாம் . 


மாதிரிக் கணக்கு 9.7 . ஒரு அழுத்தத் தொட்டியிலிருந்து 
( pressure tank ) 20 ° C வெப்பநிலையிலுள்ள நீரானது 20 மிமீ 
விட்டம் , 500 மீ நீளமுள்ள குழாய் வழியாகப் பாய்கிறது . அந்த 
அழுத்தத் தொட்டியில் அழுத்தம் 2 AA எ / செமீ 2 ( 196-2 AG | t ) 
ஆக இருக்கும்போது குழாயில் நீரின் பாயுவீதத்தைக் காண் . 
வெளியேறு திசைவேகத்தின் தலைப்பை ( exit velocity head ) 
புறக்கணிக்கவும் . 

1 = 500 மீ 
D = 0.02 மீ 
k = 0 15 மிமீ ( அட்டவணை 9.1 - லிருந்து ) 
hr = 20 மீ 
Q = ? 

y = 10-8 மீ / வி 
இப்போது , 

k 0-015 

= 0-0075 
D 20 


, 


nji = P( at ) -02 

pe [ 2x980x2 ) 


0-020 [ 2x9-81X 20 

500 


= 2-48x108 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


455 


k 
D 


0 0075 - ஆக 


மூடி 

வரைபடத்திலிருந்து R = 2 • 48x 108 , 
இருக்கும்போது , 

f = 004 
சமன்பாடு 9 • 2 - ஐப் பயன்படுத்தி , 

flv2 
hr = 

2gD 


20 : 

= 


0.04 x 500X V2 
2x9.81x0.02 


* .V = 0 625 மீ / வி 


ஆதலால் , 

AD2 
Q 

4 


XV = 


TX0-022 

x0 625 = 1 97x 10-4 மீ / வி 
4 


= 19-7 லிட்டர் / வி . 


9.8 . வட்டமற்ற குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 

ஒரு வட்டமற்ற குழாயில் படம் 9-5 - ல் காட்டப்பட்டுள்ளபடி 
நிலையான , முழுவதும் முதிர்ச்சியடைந்த , கொந்தளிப்புப் பாய்ச்சல் 
1 நீளமுள்ள ஆட்சி பருமனில் நிகழும்போது அதில் தொழிற் 
படும் புற விசைகளை எடுத்துக்கொண்டால் , 


1 


பட 


To 


P 


கம் 


-P2 


அ 


A 


To 


2 


21 


| 


2 


படம் 9.5 . வட்டமற்ற குழாய் ஆட்சிபருமனில் புறவிசைகள் 


( p - p , ) A = T.PI 
இதில் T. என்பது எல்லைச் சறுக்குப் பெயர்ச்சித் தகைவை 
யும் , - ஈரச் சுற்றளவையும் குறிக்கும் . இப்போது சமன்பாடு 


456 


பாய்ம எந்திரவியல் 


T. = 4 


PP 


V2 

என்பதைப் பயன்படுத்தி , W- ஆல் வகுத்தால் , 
2 


1 V2 


p1 - 
hr = 

W 


( 9-22 ) 


4R 2g 


D 
இதில் R என்பது நீரியலாரமாகும் . வட்டக் குழாயில் R = 

ஆக 
இருக்குமாதலால் சமன்பாடு 9 • 22 , வட்டக் குழாய்க்கு சமன்பாடு 
9-2 - ஆக மாறுபடும் . வட்டமற்ற குழாய்களுக்கு கீழ்க்கண்ட ரெயி 
னால்ஸ் , ஒப்புச் சொரசொரப்புகளை முறையே பயன்படுத்தினால் 
முன்னர் வட்ட குழாய்களுக்காக வருவிக்கப்பட்ட பல சமன்பாடு 
களையும் , படம் 9-4 - ஐயும் பயன்படுத்தலாம் எனச் சோதனைகளி 
லிருந்து தெரிகிறது . 

4VR k k 
ரெயினால்ஸ் எண் = 

( 9-23 ) 
2 D 

4R 


வட்டக் குழாய்களில் எல்லைச் சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு 
எல்லாப் பகுதிகளிலும் சமமாக இருக்கும் . சம திசைவேக 
மதிப்புள்ள கோடுகள் படம் 9.6 ( அ ) -ல் உள்ளபடி வட்டங்களாக 


O 


(G 


( அ ) வட்டம் 


PO 


( A ) நீண்ட சதுரம் 


ஆ ) முக்கோணம் 


படம் 9 * 6 . திசைவேகப் பகிர்வும் இரண்டாந்தர ஓட்டமும் 


இருக்கும் . ஆனால் நீண்ட சதுர , முக்கோண வடிவமுள்ள பாய்மக் 
கடத்திகளில் திசைவேகச் சரிவு அதன் பக்கங்களின் நடுவின் அதிக 
மாகவும் ஓரங்களில் குறைவாகவும் படம் 9-6 ( ஆ ) , 9-6 ( இ ) 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


457 


முதலியவற்றிலுள்ளபடி இருக்கும் . இதனால் உராய்வு பற்றிய 
சமன்பாடுகளிலுள்ள மாறிலிகளின் மதிப்பு கீழ்க்கண்டவாறு சிறிது 
வேறுபடும் . 


2VB 


இருபரிமாண அகலமான நீண்ட சதுரங்களில் R 


23) 


ன் 


மதிப்பு 5x 104 முதல் 2.5x 10 வரை இருக்கும்போது 


y * y 


= 5 • 5 + 69 log10 


( 9-24 ) 


Y. 


ஆகும் . இதில் B என்பது இரு தளங்களுக்கிடையே உள்ள தூர 
மாகும் . வழவழப்பான , சொரசொரப்பான எல்லைகளையுடைய 
பாய்மக் கடத்திகளுக்கு தடைச் சமன்பாடுகள் முறையே 


-0-47 


= 2 • 03 log10 
vf 


( 9-25 ) 


* 
* 


( 257) 

+2 


B 


= 2 • 03 log10 2 + 2 • 11 

k 


( 9-26 ) 


மேலே உள்ள சமன்பாடுகளில் B- க்குப் 

பதில் கால்வாய் 
களின் இருமடங்கு ஆழமான 2y- யின் மதிப்பை இட்டால் 
அவற்றை கால்வாய் ஓட்டங்களுக்கும் பயன்படுத்தலாம் எனச் 
சோதனைகள் மூலம் அறிகிறோம் . 

மாதிரிக் கணக்கு 9-8 . ஒரு குளிர் சாதனத்திலிருந்து ( air 
conditioner ) 10 ° C வெப்பநிலையில் காற்றை 300 மீ தூரத்திலுள்ள 
ஒரு கட்டடத்திற்கு கடத்திச் செல்ல வேண்டியதிருக்கிறது . குளிர் 
பதனச் சாதனத்தருகில் மானி அழுத்தம் 0.07 AA எ / செமீ 2 ; 
காற்று வெளிவரும் இடத்தில் மானி அழுத்தம் 0-007 AA எ / செமீ . 
துத்தநாகத் தகடுகளாலான சதுரப் பாய்மக் கடத்தி பயன்படுத்தப் 
பட்டால் , அதன் அளவைக் கணக்கிடு . k = 0 0015 மிமீ . 


இந்தக் கணக்கு மூன்றாவது வகையைச் சார்ந்தது . இதற்கு 
முயன்று - தவறல் ( trial and error ) என்ற அடிப்படையில் விடை 
காண வேண்டும் . 

w = 125 AA எ / e8 
v = 0 • 145 செமீ / M = 145x 10-5 மீ / M 


1 = 300 மீ 


Q = 0 • 3 மீ / வி 


458 


பாய்ம எந்திரவியல் 


பாய்ச்சலை ஏற்படுத்த , கிடைக்கும் அழுத்த வேறுபாடு , 
( 0 • 07-0 • 007 ) = 0-063 AA எ / செமீ 2 

= 630 AA எ / e2 
முதலில் 0 • 2 ex0 • 2 மீ சதுர பாய்மக் கடத்தியை முயலுவோம் . 

0 • 2x0 • 2 1 
நீரியலாரம் R = 

4X0 2 20 


0 • 2 
V = = 5 மீ / வி 

0 •2x0-2 


k 
ஒப்புச் சொரசொரப்பு = 

4R 


0.0015x 20 

= 7.5x10-6 
4X 1000 


மூடி வரைபடத்திலிருந்து , 

f = 0 019 


-- wfly2 


எனவே , அழுத்த வேறுபாடு Ap == 

2g4R 
1 • 25x0.019X, 300x52 x 20 

2X9.81x4x | 
= 45-2 AA எ / மீ 2 


எனவே , முதற் தற்கோள் 

சரியல்ல . அடுத்தபடியாக 
0 • 12 ex0-12 மீ சதுர பாய்மக் கடத்தியை எடுத்துக் கொள்வோம் . 

0.12X0-12 3 
R = 

4x0.12 100 


V = 


0-2 

= 13-9 மீ / வி 
0.12x0.12 


4x 13-9x3 
ரெயினால்ஸ் எண் = 

I 45X 10-5X100 

== 1-15x 10 


k 
ஒப்புச் சொரசொரப்பு : 

4R 


0.0015X 100 

= 0-00012 
4x3x 1000 


எனவே , மூடி வரைபடத்திலிருந்து , 

f = 0 • 018 

1-25x0-018X 300x 13-92 x 100 
அழுத்த வேறுபாடு = 

2x9 81x4x3 


= 555 AA எ / மீ 2 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


459 


கொடுக்கப்பட்டுள்ள அழுத்த வேறுபாடான 630 கிகிஎ / மீ.க்கு 
அண்மையில் இந்த அழுத்த வேறுபாடு இருப்பதால் பாய்மக் 
கடத்தி 120 மிமீ x 120 மிமீ அளவுள்ள தாக எடுத்துக்கொள்ளலாம் . 


9-9 . குழாயில் இடஞ்சார்ந்த இழப்புகள் ( Local Losses in Pipes ) 

பல தரப்பட்ட குழாய்ச் சாதனங்களான வால்வுகள் ( valves ) . 
குறைப்புகள் ( reducers ) , வளைவுகள் ( bends ) முதலியவற்றின் வழிப் 
பாய்ச்சல் நிகழும் போது உராய்வால் ஏற்படும் ஆற்றலிழப்போடு 
அந்தச் சாதனங்களில் ஏற்படும் இரண்டாந்தர ஓட்டங்களாலும் 
(secondary flows ) , குறுக்கத்தாலும் ( constriction ) அதிகப்படியான 
ஆற்றலிழப்பு ஏற்படுகின்றன . நீளமான குழாய்களில் 
உராய்வால் ஏற்படும் ஆற்றலிழப்பை இச்சாதனங்களில் ஏற்படும் 
ஆற்றலிழப்போடு ஒப்பிட்டால் இவ்வாற்றலிழப்பு குறைவாக 
இருக்கும் . எனவே , இவ் விழப்புகளைச் சிறிய இழப்புகள் ( minor 
losses ) என அழைக்கிறோம் . ஆனால் நீளம் குறைவான குழாய்களில் 
இந்தச் சிறிய இழப்புகளே முக்கிய இழப்புகளாக இருக்கும் . இந்தச் 
சிறிய இழப்புகள் , திசைவேக அளவில் ஏற்படும் மாற்றத்தாலும் 
திசைவேகத்தின் திசையில் ஏற்படும் மாற்றத்தாலும் ஏற்படு 
கின்றன . இப்படிப்பட்ட சாதனங்களில் ஏற்படும் ஆற்றலிழப்பு 
மிகக் குறுகிய தூரத்திற்குள் நிகழுவதால் இவற்றை இடஞ்சார்ந்த 
ஆற்றலிழப்பு (local loss ) என்றும் அழைக்கிறோம் . இந்த ஆற்ற 
லிழப்பின் மதிப்புகளை அறிவதற்குச் சோதனைமுறையே கையாள 
வேண்டியதிருக்கிறது . இவற்றின் மதிப்பு திசைவேகத் தலைப்பைச் 
சார்ந்திருப்பதால் பொதுவாக ஆற்றலிழப்பு உயரமாக எழுதப்படு 
கிறது . அதாவது 

hl = K 
= K 

( 9-27 ) 

2g 
இதில் V சராசரித் திசைவேகத்தையும் K ஆற்றலிழப்புக் கெழுவை 
யும் குறிக்கும் . R- ன் மதிப்பு அதிகமாக இருக்கும்போது K- யின் 
மதிப்பு f- ஐப் போன்று ஒரே அளவினதாக இருக்கும் . 


V2 


9.10 . திடீர் விரிவில் ஏற்படும் இழப்பு ( Loss Due to Abrupt 

Expansion )) 
ஒரு நேரான குழாயின் விட்டம் அதன் அச்சு மாறாமல் d. 
லிருந்து d , - க்குத் திடீரென அதிகரித்தால் அதன் வழிபாயும் 
பாய்மத்திலேற்படும் ஆற்றலிழப்பு அத்தியாயம் 4 - ல் வருவித் 
துள்ளபடி , 

( V. - V , ) 

2g 


21 


hu 


460 


பாய்ம எந்திரவியல் 


இதில் VI , V , என்பன அந்தத் திடீர் விரிவுக்கு முன்னும் 
பின்னுமுள்ள சராசரித் திசைவேகங்களாகும் . 


தொடர்ச் சமன்பாட்டிலிருந்து , 


A.V , = A , V , 


எனவே , 


h . - ( 1-4 ) 


ஆதலால் 


K = 

( 9 • 28 ) 

A ,. 
A , - ல ஆகும்போது குழாயிலிருந்து பாய்மம் பெரிய தொட்டியி 
னுள் பாய்கிறது . இந்த இழைப்பையே வெளியேறும் இழப்பு 
( exit loss ) என்கிறோம் . K- யின் மதிப்பு திடீர் விரிசலின் அமைப்பைப் 
பொருத்தது . 


9.11 . திடீர் , படிப்படியான குறுக்கங்களில் இழப்புகள் 

படம் 9-7 - ல் உள்ளபடி A1- லிருந்து A , - க்குப் பரப்பு திடீரெனக் 
குறைவ தாக எடுத்துக் கொள்வோம் . பாய்ச்சலானது CC என்ற 


2 


C 


home 


d . 


62 
ப 


L 


C 


படம் 9.7 . திடீர் சுருக்கம் 


தாரைக் குறுக்கத்திற்கு குவிந்து பின்னர் குழாயின் விட்டமான 
d , - க்கு விரிகிறது . இவற்றில் ஏற்படும் ஆற்றலிழப்பு CC- க்குப் 
பின் ஏற்படும் விரிவலாலே ( expansion ) ஏற்படுகிறது . CC- க்கு 
முன் ஏற்படும் முடுக்கப் பாய்ச்சற் பாகத்தில் ஆற்றலிழப்பு உராய் 
வால் மட்டும் ஏற்படுகிறது . அதன் மதிப்பு மிகக் குறைவாக 
இருக்குமாதலால் அதைப் புறக்கணித்து விடலாம் . எனவே , திடீர் 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


461 


விரிதலால் ஏற்படும் ஆற்றலிழப்பிற்கான சமன்பாட்டைப் பயன் 
படுத்தினால் , 


( Ve - V , ) 
hu = 

2g 


2 


தொடர்ச் சமன்பாடான CcA.V. = A , V , - ஐப் பயன்படுத்தினால் , 

hu 

= K = 
V. C. 

( 9-29 ) 
2g 


இதில் C. என்பது குறுக்கக் கெழு ( coefficient of contraction ) 
ஆகும் . சோதனைகளிலிருந்து குறுக்கக் கெழுவின் மதிப்பானது , 


B 


Ce = 0* 62 + 0-38 ( A 


A1 


பெரிய தொட்டியிலிருந்து ஒரு வட்டக் குழாய்க்குள் பாய்மம் 
பாய்வதற்கான நிலையை A1 + 3 என்ற நிபந்தனை விளக்குகிறது . 
பல தரப்பட்ட நுழைவாயில் அமைப்புகளுக்கான இழப்புகள் 
படம் 9.8 - ல் காட்டப்பட்டுள்ளன . நுழைவாயின் விளிம்புகளை 
சிறிது வளைத்துவிட்டால் ஆற்றலிழப்பு 

மிகக் குறைவது 
நோக்கற்பாலது . 


r > 0 • 2d 


* 


Leuchட 


a 


V 


KK : 05 


TEMPORE 


K = 0.5 + 

0-3s ind + 
0 • 23sinaa 


K = 0 S 


K = 0.01 


படம் 9-8 . நுழைவாய் அமைப்புகளும் , K- யின் மதிப்புகளும் 


நன்கு நிர்மாணிக்கப்பட்ட ஒரு முனையில் ( nozzle ) ஆற்ற 
லிழப்புக் கெழு 0.005 முதல் 0-06 வரை இருக்கும் . குவியும் பாதை 
யில் முடுக்கம் ஏற்படுவதால் பொதுவாக ஆற்றலிழப்பு குறை 
வாகவே இருக்கும் . இவற்றுள் பிரிதல் ( separation ) நிகழாததால் 
ஆற்றலிழப்பிற்குக் காரணம் உராய்வு மட்டுமேயாகும் . 


462 


பாய்ம எந்திரவியல் 


9 • 12 , விரவிகளில் இழப்பு ( Loss in Diffusers ) 

கூம்பு வடிவான படிப்படியாக விரியும் குழாய் அமைப்பிற்கு 
விரவி அல்லது பரப்பி ( diffuser ) எனப் பெயர் . இதன் குறுக்கு 
வெட்டு அமைப்பு வட்ட அல்லது வட்டமற்ற வடிவில் இருக்கலாம் . 
இந்த அமைப்பில் பாய்மம் பாயும் திசையில் திசைவேகமானது 
படிப்படியாகக் குறைகிறது . இந்தப் பாதகமான 

பாதகமான அழுத்தச் 
சரிவால் ( adverse pressure gradient ) எல்லைப் படலமானது எல்லையி 
லிருந்து பிரிந்து அதனால் ஏற்படும் சுழல்கள் ( eddies ) ஆற்றலிழப்பை 
அதிகரிக்கின்றன. விரிவு கோணம் ( angle of divergence ) அதிகரிக்கு 
மானால் பிரிதலுக்கான வாய்ப்பும் அதிகரிக்கிறது . ஆனால் விரிவு 
கோணம் சிறியதாக இருக்குமானால் விரவியின் நீளம் அதிகரிக் 
கிறது ; அதனால் உராய்வால் ஏற்படும் இழப்பு அதிகரிக்கும் . 
எனவே , மிகச் சிறந்த விரிவு கோணமானது வட்ட வடிவான 
குறுக்கு வெட்டுப் பரப்புள்ள விரவிகளுக்கு 6 ° ஆகும் . சதுர வடி 
வான வழவழப்பான விரவிகளுக்கு இக்கோணம் 7 ° முதல் 9 வரை 
இருக்கவேண்டும் . நீண்ட சதுர வடிவான வழவழப்பான விரவி 
களுக்கு இந்தக் கோணம் 10 ° முதல் 12 ° வரை இருக்கலாம் . படம் 
9.9 - ல் வழவழப்பான கூம்பு வடிவான விரவிகளுக்கான சிறந்த 
விரிவுகோணம் காட்டப்பட்டுள்ளது . 


-2 


2 


1.0 2.15 

di 


0.8 


3 


2 


K 

0.6 


V 


V2 


0.4 


( 4-2 ) 
= K 

2g 


0.2 


18 


0 20 

60 

1000 14 

a 
படம் 9-9 . கூம்பு வடிவ விரவிகளுக்கு இழப்புக்கெழு 


a . வின் மதிப்பு அதிகரிக்குங்கால் விரவியில் இழப்பும் அதி 
கரித்துக் கொண்டேயிருந்து a . வின் மதிப்பு 60 °-ஆக இருக்கும் 
போது இழப்பு அதன் உச்ச மதிப்பை அடைகிறது . அதற்கு மேலும் 


463 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


a . வின் மதிப்பு அதிகரிக்குமானால் பாய்ச்சல் சீரான அமைப்பை 
அடைந்து சமன்பாடு 9.28 - க்குச் சமமான மதிப்பையுடைய 
இழப்பை அடையும் . 


V 


ada 


V , 


படம் 9-10 . வளைந்த அமைப்புள்ள விரவி 


இட வசதியில்லாத இடங்களில் அதிக மதிப்புள்ள விரிவு 
கோணங்களைப் பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் 
படம் 9.10 - ல் உள்ளபடி வளைவான பக்கங்களையுடைய விரவியைப் 
பயன்படுத்தலாம் . சிறந்த விரிவு கோணமானது 15 ° முதல் 20 ° 
வரையுமாக இருக்கும் . இந்த அமைப்புள்ள விரவிகளில் பாய்ச்சல் 
நிலைப்பாடு ( stability ) உள்ள தாக இருப்பதால் , டிராஃப்ட் குழாய் 
களுக்கு ( draft tubes )) இவைகள் பயன்படுத்தப்படுகின்றன. 
இவற்றில் ஏற்படும் இழப்பானது நேரான பக்கங்களையுடைய 
கூம்பு விரவியில் ஏற்படும் இழப்பில் 40 சதவீதமே யாகும் . 


T 


9-13 . வளைவுகளில் இழப்புகள் ( Losses in Bends ) 
ஒரு 

வளைவில் ( bend ) ஏற்படும் ஆற்றலிழப்பு அதே நீளமான 
நேரான குழாயில் ஏற்படும் ஆற்றலிழப்பைவிட அதிகமாகும் . 
வளைவில் ஏற்படும் மொத்த ஆற்றலிழப்பு வளைவின் நீளம் , 

R 
வளைவுகோணம் , விகிதம் , வடிவ 

வடிவ அமைப்பு ஆகியவற்றை 
பொருத்தது . சோதனை களிலிருந்து 1 : 2 : 5 பக்க விகி தமுள்ள நீண்ட 
சதுர குறுக்குவெட்டு அமைப்பு உள்ள வளைவில் வட்ட வடிவ 
முள்ள அமைப்பைவிட ஆற்றலிழப்பு குறைவு எனத் தெரிகிறது . 
பெரிய ஆரமுள்ள வளைவுகளில் பிரிதல் ( separation ) இல்லாத 
போதும் அவற்றில் ஏற்படும் இரண்டாம் தரப் பாய்ச்சலால் 
( secondary flow ) இழப்பு அதிகமாக ஏற்படுகிறது . இரண்டாம் 
தரப் பாய்ச்சலால் பாய்மத்தில் திசைவேகம் அதிகரிக்கிறது ; திசை 
வேகப் பகிர்வு சீரற்றதாகிறது ; எனவே , இழப்பு அதிகரிக்கிறது . 
இரண்டாம் தரப் பாய்ச்சலால் ஏற்படும் சுழல் இயக்கம் ( vortex 
motion ) வளைவு முடிந்தபின்னும் 50 முதல் 75 விட்ட தூரம் வரை 


464 


பாய்ம எந்திரவியல் 


நீடிக்கும் . பல வகையான வடிவமுள்ள வளைவுகளில் ஏற்படும் 
இரண்டாம் தரப் பாய்ச்சல்களும் அவற்றின் விளைவுகளும் படம் 
9.11 - ல் காட்டப்பட்டுள்ளன . வட்டவடிவ வளைவுகள் பொறியியற் 


A 


வெட்டு -AA 
( அ ) வட்ட வளைவு 


20 


ஆ ) சதுர வளைவு 


( A ) நீண்ட சதுர வளைவு 


படம் 9 • 11 . வளைவில் இரண்டாந்தர ஓட்டம் 


துறையில் அதிகமாகப் பயன்படுத்தப்படுவதால் அவற்றின் 
இழப்புக் கெழுக்கள் எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை படம் 

R 
9-12 - ல் வளைவுகோணம் a , ஆரவிகிதம் இவற்றின் சார்பாகக் 


காட்டப்பட்டுள்ளன . ---ன் மதிப்பு 4 - ஆக இருக்கும்போது 
மிகக் குறைந்த இழப்பு ஏற்படுகிறது . இந்த அடிப்படையில் 
பெரிய விட்டமுள்ள அமைப்புகளை அமைத்தால் அவற்றின் நீளம் 
அதிகமாக இருக்கும் . எனவே , வழிகாட்டித் தகடுகள் ( guide vanes ) 
கொண்ட குறுகிய வளைவுகள் நடைமுறையில் கையாளப்படு 
கின்றன . படம் 9 • 13 - ல் இம்மாதிரியான அமைப்புகள் காட்டப் 
பட்டுள்ளன . இழைக் கோடு வடிவமற்ற வழிகாட்டித் தகடுகளில் 
90 ° வளைவில் இழப்புக் கெழு 0-4 - ஆக இருக்கும் . ஆனால் இழைக் 
கோடு வடிவமுள்ள வழிகாட்டி அமைப்புகளில் இழப்புக் கெழு 


465 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 

1.0 


0-8 


v2 


H = K ; 


e = 18 


2g 


+#ark 


0-6 


K 


0.4 


-90 ° 


0-2 


45 


21 


3 12 

30 
R 
படம் 9-12 . வளைவில் இழப்புக்கெழு 
0-25 - க்கும் குறைவாக இருக்கும் . இந்த வழிகாட்டித் தகடுகள் 


C 


படம் 9-13 . வளை வில் வடிவமைக்கப்பட்ட திசைகாட்டிகள் 
அமைக்காவிட்டால் K- யின் மதிப்பு 1-2 - ஆக இருக்கும் . 


9 • 14 . குழாய்ச் சாதனங்களில் இழப்புகள் ( Losses in Pipe Fittings ) 

எந்தக் குழாய்ச் சாதனங்களில் அதன்வழி பாயும் பாய்மத் 
தின் திசைவேகத்தின் திசை அல்லது அளவு மாற்றப்படுகிறதோ 

பா.எ.- 30 


466 


பாய்ம எந்திரவியல் 


2g 


அவற்றிலெல்லாம் ஆற்றலிழப்பு ஏற்படும் . இந்த ஆற்றலிழப் 
பிற்குக் காரணம் கொந்தளிப்பால் ஏற்படும் சுழல்களும் அவற்றின் 

V2 
அழிவுமேயாகும் . ஆற்றலிழப்பை பொதுவாக K என்ற 
கோவையால் ( expression ) விளக்குகிறோம் , 

இதில் 

K ஆற்ற 
லிழப்புக் கெழுவையும் , V சராசரித் திசைவேகத்தையும் குறிக்கும் . 
K-யின் மதிப்பு சாதனத்தையும் , அது குழாய் அமைப்பில் எந்த 
இடத்தில் பொறுத்தப்பட்டிருக்கிறதென்பதையும் பொருத்தது . 
அட்டவணை 9-2 - ல் சில முக்கியமான குழாய்ச் சாதனங்களுக்கான 
இழப்புக் கெழுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன , எப்போது 
திருத்தமான மதிப்பு தேவையோ அப்போது சோதனைகளி 
லிருந்தே நாம் சரியான மதிப்பை அடைய வேண்டும் . ஆனால் 
பொதுவான பொறியியற் கணக்குகளுக்கு இந்த அட்டவணையி 
லுள்ள மதிப்புகள் போதும் . 


மிகத் 


அட்டவணை 9.2 


சாதனங்கள் 


K 


குளோப் வால்வு , முழுவதும் திறந்து 
கதவு அமைப்பு வால்வு , முழுவதும் திறந்து 

பாகம் திறந்து 
1 பாகம் திறந்து 

பாகம் திறந்து 
பம்பின் பாத வால்வு ( foot valve ) 
90 ° குறுகிய வளைவு ( elbow ) 


10.00 
0-20 
1.15 

5.60 
24-00 

1-5 


0.9 


45 ° 


0.4 
1.8 


T இணைப்பு 
90 ° வளைவு ( bend ) 


0-1 


இரண்டு சாதனங்கள் அருகில் இருக்குமானால் அவற்றின் 
மொத்த இழப்பு தனிப்பட்ட இழப்புகளின் கூட்டுத் தொகையாக 
இராது . இருந்தபோதிலும் நடைமுறையில் இந்த வேறுபாட்டைப் 
புறக்கணித்து விடுகிறோம் . இவ்வாறு செய்வதால் பொதுவாக 
தவறுகள் சாதகமாகவே நிகழ்கின்றன. 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


467 


மாதிரிக் கணக்கு 9-9 . d விட்டம் 1 நீளமுள்ள குழாயில் 
சீரான பாயுவீதத்தில் பாய்மம் பக்கவாட்டில் அக்குழாயின் முழு 
நீளத்திலும் வெளிவருகிறது . அக்குழாயின் முடிவில் நீளவாட்டத் 
தில் பாய்மம் வெளிவரவில்லை ; இறுதி அடைக்கப்பட்டிருக்கிறது . 
f- ன் மதிப்பு மாறவில்லை என்றால் உராய்வால் ஏற்படும் ஆற்ற 
லிழப்பைக் கணக்கிடு . 


குழாயின் ஆரம்பத்தில் நீளவாட்டில் பாய்மத்தின் திசைவேகம் 
V- ஆக இருக்கட்டும் . குழாயின் நீளம் 1 - ஆக இருக்குமானால் 
ஆரம்பத்திலிருந்து X- தூரத்தில் திசைவேகமானது , 

V:-- 

-x ) y 


dx என்ற சிறிய தூரத்தில் உராய்வால் ஏற்படும் இழப்பானது , 


dhi = 


fdxV . 

2gd 


தொகையிட்டால் , 


ht = 


fv 
2gdle 


f(!-3) 


( 1 - x ) " dx 


18 


fre 
2gdle 3 


1 
== 3 


flve 
2gd 


40 
இதில் V = rd ஆகும் . எனவே , Q என்ற பாயுவீதம் குழாயின் 
1 நீளம் முழுவதும் ஏற்படுவதால் உண்டாகும் இழப்பில் மூன்றில் 
ஒரு பங்காகும் . 


மாதிரிக் கணக்கு 9 • 10 . ஒரு குழாயானது d ) விட்டத்திலிருந்து 
d , விட்டத்திற்கு 1 நீளத்தில் சீராகக் குறைகிறது . f- ன் மதிப்பு 
மாறவில்லையெனக் கொண்டு அந்தக் குவியும் குழாயில் ஏற்படும் 
ஆற்றலிழப்பைக் கணக்கிடு . பாயு வீதம் Q ஆகும் . 


படத்திலிருந்து , 


d . s + x 


l , 


X 


பாய்ம எந்திரவியல் 
468 
dx என்ற சிறிய தூரத்தில் உராய்வால் ஏற்படும் இழப்பானது , 

fdx V. 
dhi = 

2g d . 


4Q 


ஆனால் V. = 


a do 


2 


/ 


d 


do 


d2 


dx 


-- 


X 


2l 


S 


எனவே , 


16fQdx 
dhr = 

2gred . 


16fQ ° s " dx 
2gr (s + x ) " d , 


16fQess 
. ht = 

2gmd, 


dx 
( s + x ) 


க 


LAPE ;" [-4+ ) | 
- ( - ++ ) 


9-15 . சமமதிப்பு நீளங்கள் ( Equivalent Lengths ) 

குழாய்ச் சாதனங்களில் ஏற்படும் ஆற்றலிழப்பை நேரான , 
தடங்கலற்ற சீரான விட்டமுள்ள குழாயின் நீளத்தில் ஏற்படும் 
உராய்வுத் தடைக்கு அதாவது ஆற்றலிழப்பிற்குச் சமமாகச் 
சொல்வது வழக்கத்திலிருக்கிறது . இந்த நீளத்திற்கு சமமதிப்பு 
நீளம் ( equivalent length ) எனப் பெயர் . பல விட்டக் குழாய் 
களுக்கு பல்வேறு சாதனங்களுக்கான சமமதிப்பு 

சமமதிப்பு நீளங்கள் 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


469 


இதற்கான அட்டவணைகளில் குறிப்பு நூல்களில் ( handbooks ) 
கொடுக்கப்பட்டுள்ளன. எனவே , 

எனவே , இந்தச் சமமதிப்பு நீளங்களை 
குழாயின் நீளங்களோடு கூட்டி , குழாயில் ஏற்படும் மொத்த 
ஆற்றலிழப்பைக் கணக்கிடுவது எளிதாக இருக்கிறது . 


இந்தக் கருத்தைப் பயன்படுத்தி , D , விட்டம் , f , உராய்வுக் 
கெழு , 1 , நீளமுள்ள ஒரு குழாய்க்கு சமமதிப்பு நீளத்தை D. 
விட்டம் , f ) உராய்வுக் கெழு உள்ள குழாய்க்குக் கீழ்க்கண்டவாறு 
காணலாம் . 

filV ] _ f , I , V , 
2gDI 

2gD , 


=== hr 


பாயுவீதமானது -ஆக இருக்குமானால் , 


4- ( B ) , 


( 9-30 ) 


இதேபோல் குழாய்ச் சாதனங்களுக்கு , 

V2 fleV2 
K 

2gD 


--- 


( 9-31 ) 


மாதிரிக் கணக்கு 9.11 . 100 மீ நீளம் , 0-015 உராய்வுக் கெழு , 
200 மிமீ விட்டமுள்ள ஒரு குழாயை 400 மிமீ விட்டமுள்ள 
குழாயால் மாற்ற வேண்டியதிருக்கிறது . அதே அளவு பாயு 
வீதத்திற்கு ஆற்றலிழப்பு மாறாமல் இருக்குமானால் தேவையான 
400 மிமீ விட்டக் குழாயின் நீளம் என்ன ? 400 மிமீ விட்டக் 
குழாயில் உராய்வுக் கெழு 0.012 ஆகும் . 

0-015 ( 400 ) 
le 

x100 = 4000 மீ . 
0.012200 


5 


9.16 . வடிகுழாய் ( Syphon ) 

ஒரு உயரமான திரவமட்டத்திலிருந்து அம்மட்டத்திற்குக் 
கீழே உள்ள இடத்திற்கு ஒரு குழாய் மூலம் திரவத்தைக் கடத்தும் 
அமைப்பு படம் 9.14 - ல் காட்டப்பட்டுள்ளது . அதில் குழாய் மேலே 
உள்ள திரவமட்டத்திற்கு உயர்ந்து பின் கீழ்நோக்கிச் செல்கிறது . 
இப்படிப்பட்ட அமைப்பிற்கு வடிகுழாய் எனப் பெயர் . ஒரு குளத்தி 
லிருந்து மேட்டின் வழியாக இந்த அமைப்பால் நீரை எந்த 
விதமான 

புற ஆற்றலுமின்றி கடத்தலாம் . இந்த அமைப்பு 
வேலை செய்யக் குழாய் முழுவதும் முதற்கண் திரவத்தால் நிரப்பப் 
படவேண்டும் . வளிமண்டல 

அழுத்தத்தால் 

திரவமானது 


470 


பாய்ம எந்திரவியல் 


உயரும் புயத்தில் ( rising limb ) உயருகிறது . இந்த உயரம் , 
உயரத்தின் உச்சியில் திரவத்தில் ஆவி யழுத்தத்திற்கும் ( vapour 
pressure ) குறைவான அழுத்தம் ஏற்படாதவாறு சற்று குறை 
லாகவே இருக்கவேண்டும் . இக்குழாயில் அழுத்தம் 


எந்த 


4 , 


மொந்த 
தலைப்புக் 
கோடு 


h நழாய் மாரிக் 

கோடு 


3 


படம் 9:14 . வடி குழாய் 
இடத்திலும் வளிமண்டல 

அழுத்தத்திற்குக் குறைவாகவே 
இருக்கும் . மொத்த ஆற்றல் கோடும் , குழாய்மானித் தலைப்புக் 
கோடும் படத்தில் காட்டப்பட்டுள்ளன . திரவம் குழாய் முழுவதும் 
ஓடும் நிலையில் புள்ளிகளில் 1 , 2 , 3 - ல் பெர்னாலிச் சமன்பாட்டைப் 
பயன்படுத்தினால் , 
ம 

Ve . fliV 
z , 

= Z , + + + 0.5- + 
2g 

2g 2gD 


V2p, 


W 


VS 

ps 
+ + 

W 


fl , V2 


= Zg + 


2g 


2gD 


இதில் 

P = 3 


pa 


ஆகும் . மேலும் Z. - Z = h . 


y 


ஆகவே , சுருக்கினால் , 

V2 
h = 

2g 


( 9.32 ) 


இதில் K எல்லா இடஞ்சார்ந்த இழப்புகளுக்குமான கெழுவாகும் . 

வடிகுழாயின் உச்சியில் அழுத்தமானது திரவத்தின் ஆவி 
யழுத்தத்திற்குக் குறையக் கூடாது . இல்லாவிட்டால் , அந்த 
இடத்தில் திரவம் ஆவியாக மாறி ஓட்டத்தைத் தடுக்கும் ; வடி 
குழாயில் திரவம் ஓடுவது தடைப்படும் . 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


471 


மாதிரிக் கணக்கு 9.12 . வடிகுழாய் உச்சிக்கும் , அதன் நுழை 
வாயுக்குமுள்ள பெரும் நீளத்தைக் கீழ்க்கண்ட நிலைக்குக் 
கணக்கிடுக : குழாயின் மொத்த நீளம் 1000 மீ . குழாயின் விட்டம் 
200 மிமீ . வடிகுழாய் இணைக்கும் இரண்டு நீர்த்தேக்கங்களி 

ள்ள நீர்மட்டங்களின் வேறுபாடு 25 மீ . உயரத்திலுள்ள நீர்த் 
தேக்கத்தின் நீர்மட்டத்திலிருந்து வடிகுழாய் உச்சியின் மட்ட 
உயரம் 5 மீ . குழாயின் சொரசொரப்பு 0.016 மிமீ . நீரின் ஆவி 
யழுத்தம் 2 • 33 மீ நீரின் தனி உயரம் . 1 = 10-8e2 / M . 


k = 0.016 மிமீ 


k 
D 


0.016 
200 


= 8X10-5 


V-யின் மதிப்பு 2.7 மீ / வி என ஊகித்துக் கொள்ளவும் . 

VD 2.7x0-2 
R = 

10-6 


= 5-4X105 


படம் 9 : 4 - லிருந்து f = 0 014 


பாய்ச்சலுக்கான தலைப்பு = 25 மீ . ஆதலால் 


V2 V2 0-014X1000V2 
25 = 0-5- + + 

2g 23 2gx0 • 2 


ஃ . 


V = 


25x 19-62 

= 2 • 62 மீ / வி 
71-5 


நாம் ஊகித்துப் பயன்படுத்திய திசைவேகத்திற்குச் சமீபத்தில் 
இதன் மதிப்பு இருப்பதால் , f- ன் மதிப்பை மாற்ற வேண்டாம் . 

உச்சியில் குறைந்த அழுத்தம் = 2 • 33 மீ நீர் உயரம் 


பெர்னாலிச் சமன்பாட்டை நுழைவாய்க்கும் , அதிலிருந்து 1 நீள 
முள்ள தூரத்தில் இருக்கும் உச்சிக்கும் பயன்படுத்தினால் , 


V2 V2 
10.33 = 0.5 + + 5 + 2 • 33 + 

23 


0-0141x V3 

2gx0-2 


2g 


ஆனால் 


V = 2-62 மீ / வி 


..1 = 114 மீ . 


472 


பாய்ம எந்திரவியல் 


9-17 . குழாய் அமைப்புகள் 

இந்தப் பகுதியில் சில முக்கியமான அமைப்புகளில் ஏற்படும் 
பாயுவீதம் , அழுத்த வேறுபாடு , ஆற்றலிழப்பு முதலியவற்றை 
எவ்வாறு கணக்கிடுவது என்பது பற்றி விளக்கப்படும் . 


עם 


9-18 . தொடர் குழாய்கள் ( Pipes in Series ) 

வெவ்வேறு விட்டங்கள் உள்ள இரண்டு அல்லது அதற்கு 
மேற்பட்ட குழாய்கள் தொடர்வாக இணைக்கப்பட்டுள்ள அமைப் 
பிற்கு தொடர் குழாய்கள் அமைப்பு எனப் பெயர் . இந்த அமைப் 
பில் ஏற்படும் மொத்த ஆற்றலிழப்பு , குழாய்ச் சாதனங்களால் 
ஏற்படும் இழப்புகள் , உராய்வால் ஏற்படும் இழப்புகள் ஆகியவற் 
றின் கூட்டுத் தொகையாகும் . குழாயின் நீளங்கள் 11 , 1 , ....... 
ஆகவும் விட்டங்கள் dy , d .......... da ஆகவும் இருக்குமானால் 
மொத்த இழப்பானது , 


2 


, 2 


fil1V1 " _ f , l, V , 

2gd1 


v 


KY + K , 2 


hu 


+ .... K 


+ 


2 - + ... 


2gd , 


( 9.33 ) 


2g 


40 
இதில் V. = 

rd , 


V , 


4Q 
rd , 


2 


டஞ்சார்ந்த 


இழப்புக்கெழுவைக் 


K அந்தக் குழாயிலுள்ள 
குறிக்கும் . 


9 • 19 . இணை குழாய்கள் ( Pipes in Parallel ) 

படம் 9.15 - ல் காட்டப்பட்டுள்ளபடி இரண்டு அல்லது அதற்கு 
மேற்பட்ட குழாய்கள் ஒரு புள்ளியிலிருந்து பிரிந்து சம அல்லது 
சமமற்ற தூரங்கள் கடந்து பின்னர் ஒரே புள்ளியில் வந்து சேரு 
மானால் அந்த அமைப்பிற்கு இணைகுழாய் அமைப்பு எனப் பெயர் . 
பாயுவீதத்தை அதிகரிக்க இருக்கும் குழாயோடு மற்றொரு இணை 
குழாயைப் பொறுத்தலாம் . 

இணை குழாய்களில் ஏற்படும் 
பாய்ச்சலைக் கணக்கிட கீழ்க்கண்ட இரண்டு கொள்கைகளைக் 
கடைப்பிடிக்க வேண்டும் . 


1. தொடர் கொள்கை , அதாவது 

Q = Q1 + 0 , + Q3 + ...... 


2. A , B என்ற இரண்டு புள்ளிக்களுக்கிடையேயுள்ள குழாய் 
மானி உயர வேறுபாடு , அந்த இணை குழாய் அமைப்பிலுள்ள 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 

473 
ஒவ்வொரு குழாயிலும் ஏற்படும் ஆற்றலிழப்பு உயரத்திற்குச் 
சமமாகும் . 


( + zs )- ( a +zs )=h;nk -h 


( 9.34 ) 


f , , , , d , 


f2 , 22 , 2 


--Ax 


* B 


f3 , 23 , d 


படம் 9-15 . இணை குழாய்கள் 


A , B என்ற இரண்டு புள்ளிகளுக்கிடையேயுள்ள ஆற்றலிழப்பு 
உயரம் , குழாயின் விட்டம் , உராய்வுக் கெழு , சமமதிப்பு நீளம் 
ஆகியவற்றைப் பொருத்தது . கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு 
குழாயிலும் ஏற்படும் பாயுவீதத்தையும் டார்ஸி சமன்பாட்டை 
உபயோகித்துக் கணக்கிட முடியும் . மொத்த பாயுவீதமான ஒவ் 
வொரு குழாயிலும் ஏற்படும் பாயுவீதங் களின் கூட்டுத் தொகைக் 
குச்சமமாகும் . மொத்தப் பாயுவீதம் , சமமதிப்புக் குழாய் நீளங்கள் , 
விட்டங்கள் கொடுக்கப்பட்டால் ஒவ்வொரு குழாயிலும் ஏற் 
படும் பாயுவீதத்தைப் பன்முறை முயன்றே கணக்கிட முடியும் . 


மாதிரிக் கணக்கு 9-13 . நகர நீர் விநியோகத்திற்கு 0-3 மீ 
விட்டமுள்ள குழாய் தேவைப்படுகிறது . 250 மிமீ விட்டத்திற்கு 
அதிகமாகவுள்ள குழாய்கள் கையிருப்பு இல்லாததால் இரண்டு 
குழாய்களை இணையாக அமைப்பதாகத் தீர்மானிக்கப்பட்டது . 
இந்த இரண்டு இணைகுழாய்களின் மொத்தப் பாயுவீதம் , 0-3 மீ 
விட்டமுள்ள குழாயில் ஏற்படும் பாயுவீதத்திற்குச் 
இருக்க வேண்டுமானால் இணைகுழாய்களின் விட்டம் என்ன ? 


சமமாக 


0-3 மீ விட்டக் குழாயில் ஏற்படும் இழப்பு = 

flv2 

2gx03 
குழாயில் ஏற்படும் இழப்பும் , இணைகுழாய் அமைப்பில் ஏற்படும் 
இழப்பும் சமமாக இருக்க வேண்டும் . அந்த இணைகுழாய்களின் 


474 


பாய்ம எந்திரவியல் 


விட்டம் d - ஆகவும் , அதன்வழி பாயும் நீரின் திசைவேகம் V 
ஆகவும் இருக்கட்டும் . இணைகுழாயில் ஆற்றலிழப்பானது ,, 


fly 2 

2gd 


இந்த இரண்டு ஆற்றலிழப்புகளும் சமமாக இருக்க வேண்டு 
மாதலால் , 


V12 
V2 


d 2 
0.3 


( அ ) 


தொடர்ச் சமன்பாட்டிலிருந்து , 
Vxxx0-3 

= 2VIX 
4 


ஈ d 2 

4 


ஃ . 


V 
V 


0.09 
2d 2 


( ஆ ) 


( அ ) , ( ஆ )-லிருந்து 


d = 0 • 228 மீ 


ஆகவே , d = 250 மிமீ குழாய்களைப் பயன்படுத்தலாம் . 

மாதிரிக் கணக்கு 9-14 . 1000 மீ , 700 மீ , 1200 மீ நீளமும் , 
0 • 3 மீ , 0-2 மீ , 0-4 மீ விட்டமும் 0.3 மிமீ , 0.02 மிமீ , 0-10 மிமீ 
சொரசொரப்பும் முறையே உள்ள இணைகுழாய் அமைப்பின் வழி 
யாகப் பாயும் மொத்தப் பாயுவீதம் 0.5 மீ / வி . இவ்வமைப்பில் 
ஒவ்வொரு குழாயின் வழியாக ஏற்படும் பாயுவீதம் என்ன ? 
y = 10-2 செமீ / வி 


1. = 1000 மீ ; 
1 , = 700 மீ ; 
19 = 1200 மீ ; 


D , = 0 • 3 மீ ; 
D. = 0 • 2 மீ ; 
D. = 0-4 மீ 


k = 0 • 3 மிமீ 
k = 0 02 மீ 
k : = 0-10 மிமீ 


இப்போது 


1 


k / 
DI 


1000 


k , 
D. 


1 
10,000 


kg 


1 
4000 


DS 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


475 


முதற்கண் 1 - வது குழாயின் வழியாகப் பாயுவீதம் 0-18 மீ / வி என 
எடுத்துக் கொள்ளவும் . படம் 9.4 - ஐப் பயன்படுத்தி உராய்வுக் 
கெழுவை அடையலாம் . எடுத்துக்கொண்ட பாயுவீதத்திற்கு 
0 18X4 

2 : 54x0.3 
V. : = 2 : 54 மீ / வி RI = 

= 7-62x 10 ° 
TX032 

10-6 


படம் 9-4 - லிருந்து , = 0.02 

0.02X 1000 2-542 
ஃ ht : 

X 

= 22.1 மீ 
2x9.81 


0.3 


இப்போது இரண்டாவது குழாயில் , 

700 V 
22 • 1 = f 

0 • 2 2g 


f , = 0 • 025 என எடுத்துக் கொண்டால் , 

V , = 2 • 22 மீ / வி . ஆதலால் R , = 4 + 4x 10 ° 
இப்போது படம் 9.4 - லிருந்து f , = 0• 015 , : V. = 2 • 88 மீ / வி 

ஃ Q , = 0 • 091 te / M 
மூன்றாவது குழாயில் , 

1200 Vs1 
22 • 1 = f3 x 

0.4 2x9-81 





என 


fs = 0-015 

எடுத்துக் 

கொண்டால் , VS = 3.1 மீ / வி , 
R ) = 1 • 24x 108. படம் 94 - லிருந்து எடுத்துக் கொண்ட -ன் 
மதிப்பு சரியானதே எனத் தெரிகிறது . இப்போது 

Qs = 0.39 மீ / வி 
ஆதலால் மொத்தப் பாயு வீதம் Q = zQI 

= 0 18 + 0 + 09 + 0 • 39 

= 0-66 மீ / வி 
ஆனால் கொடுக்கப்பட்ட பாயுவீதம் 0.5 ts / வி . ஆகவே , நாம் முதற் 
கண் QI = 0.18 என எடுத்துக் கொண்டது சரியல்ல . இப்போது 
கீழ்க்கண்ட வீதத்தில் பாயுவீ தங்களை மாற்றுக . 

0.18 
QI x 0.5 = 0 • 135 t / M 

0.66 

0-09 
Q. x0-5 = 0-069 es / M 

0.66 

0.39 
Qs x 0-5 = 0 • 296 te / M 

0.66 


476 


பாய்ம எந்திரவியல் 


இப்போது , 

0.135x4 
V1 = 

xx0-22 


= 1.93 மீ / வி ; R = 5-79X 106 ; f ] = 0.02 ; 


hr = 12 4 மீ 
0.069x4 

= 207 e | M ; R , = 41x 10 * ; f , = 0 • 015 
KX0-22 


19 


VS 


ht , = 11-4 மீ 
0-296x4 

= 2 • 35 மீ / வி ; Rs = 9 • 4x 105 ; fs = 0 • 015 
RX0-42 


hts = 12-4 மீ 
f , -வின் மதிப்பைச் சிறிது மாற்றினால் hr -வும் 12.4 மீ இருக்கும் . 
எனவே , குழாய்மானி உயர வேறுபாடு 12.4 மீ எனக் கொள்ளலாம் . 


9-20 . கிளைக் குழாய்கள் ( Branch Pipes ) 

மூன்று அல்லது அதற்கு அதிகமான நீர்த்தேக்கங்களை ஒன்று 
அல்லது அதற்கு அதிகமான சந்திப்புகள் ( junctions ) மூலம் 
இணைக்கும் அமைப்பிற்கு கிளைக் குழாய் அமைப்பு எனப் பெயர் . 


2 


2 . 


Z 


3 


23 


z + - 
ப 


படம் 9:16 . மூன்று நீர்த்தேக்கங்களும் ஒரு சந்திப்பும் 
மூன்று நீர்த்தேக்கங்களை ஒரு சந்திப்பில் இணைக்கும் எளிதான 
கிளைக் குழாய் அமைப்பு படம் 9-16 - ல் காட்டப்பட்டுள்ளது . இந்த 
அமைப்பின் ஒவ்வொரு குழாயிலும் நீரின் பாயுவீதத்தையும் 


குழாய்களில் கொந்தளிப்பு ஒட்டம் 


477 


திசையையும் அறிய வேண்டும் , இதிலுள்ள 

ஒவ்வொரு 
குழாயிற்கும் அதன் சம்மதிப்பு நீளமும் உராய்வுக் கெழுவும் 
தெரியுமென எடுத்துக்கொள்வோம் . அந்த நீர்த்தேக்கங்களில் 
நீரின் பரப்பு அவற்றிலிருந்து நீர் வெளியேற்றல் அல்லது நீர் உட் 
புகுதலால் மாறுவதில்லை என்றும் , குழாய்களில் நிலையான ஓட்டம் 
ஏற்படுகின்றன என்றும் எடுத்துக்கொள்வோம் . குழாய்களில் 
ஓடும் பாயுவீதத்தைக் கணக்கிட கீழ்க்கண்ட கொள்கைகளைக் 
கையாளவேண்டும் . 


( 1 ) எந்த ஒரு சந்திப்பிலும் வரும் பாயுவீதம் வெளியேறும் 
பாயுவீதத்திற்குச் சமம் என்ற தொடர் சமன்பாடு . 


( 2 ) டார்ஸி சமன்பாடு கிளைக் குழாய் அமைப்பிலுள்ள ஒவ் 
வொரு குழாய்க்கும் பொருந்தும் . 


( 3 ) எந்த ஒரு புள்ளியிலும் ஒரே ஒரு மதிப்புள்ள குழாய் 
மானி உயரம் மட்டும் நிலவ முடியும் . எனவே , எந்த ஒரு சந்திப் 
பிலும் ஒரே ஒரு மதிப்புள்ள குழாய்மானி உயரம் இருக்கும் . 

( 4 ) குழாய்மானி உயரம் குறையும் திசையில் பாய்ச்சல் 
ஏற்படும் . 


இந்த அமைப்புபற்றி பொதுவாகக் கேட்கப்படும் கேள்விகளை 
மூன்று வகைகளாகப் பிரிக்கலாம் . குழாயின் விட்டம் , சமமதிப்பு 
நீளம் , உராய்வுக் கெழுவின் மதிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன 
என எடுத்துக்கொள்வோம் . 


( 1 ) A , B , C என்ற மூன்று நீர்த்தேக்கங்களிலுள்ள நீரின் 
மேற்பரப்பின் மட்டங்கள் கொடுக்கப்பட்டு , ஏதாவது ஒரு குழா 
யில் நீரின் பாயுவீதமும் திசையும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன . 
மற்றக் குழாய்களில் நீரின் பாயுவீதங்களையும் திசைகளையும் 
கணக்கிட வேண்டியதிருக்கின்றன . 


இந்த மாதிரியான கணக்குகளில் ஒரு குழாயில் தேவையான 
புள்ளிவிபரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளபடியால் குழாயில் ஏற்படும் 
ht- ஐக் கணக்கிடலாம் . அதிலிருந்து சந்திப்பிலுள்ள குழாய்மானி 
உயரம் தெரியவரும் . பின்னர் சந்திப்பிலுள்ள குழாய்மானியில் 
நீர்த்தேக்கத்திலுள்ள நீர்மட்டத்தைவிட அதிகமாக இருக்கு 
மானால் நீரானது நீர்த்தேக்கத்தை நோக்கியும் , அல்லாதபோது 
நீர்த்தேக்கத்திலிருந்து சந்திப்பை நோக்கியும் பாயும் . டார்ஸி 
சமன்பாட்டைப் பயன்படுத்தி குழாயிலேற்படும் திசைவேகத்தை 
யும் பாயு வீதத்தையும் கணக்கிடலாம் . 


478 


பாய்ம் எந்திரவியல் 


( 2 ) A , C என்ற நீர்த்தேக்கங்களில் நீரின் மட்டங்களும் 
குழாய் 2 - ல் Q , என்ற பாயுவீதமும் கொடுக்கப்பட்டுள்ளன . 
B என்ற நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டமும் , Q1 , Q , மதிப்புகளும் 
தேவைப்படுகின்றன. 

( 3 ) மூன்று நீர்த்தேக்கங்களிலுள்ள நீர்ப்பரப்பின் மட்டங் 
களும் கொடுக்கப்பட்டுள்ளன . அவற்றை இணைக்கும் குழாய்களில் 
ஏற்படும் பாயுவீதமும் அவற்றின் திசைகளும் தேவைப்படுகின்றன. 

கடைசி இரண்டு வகைக் கணக்குகளில் சந்திப்பில் ஏற்படும் 
குழாய்மானித் தலைப்பை ஊகித்துக் கொண்டு Q1 , Q ,, Q , என்ற 
பாயுவீதங்கள் கணக்கிடப்படுகின்றன . இந்தப் பாயுவீ தங்கள் சந் 
திப்பில் தொடர்ச் சமன்பாட்டைப் பூர்த்தி செய்கின்றனவா எனச் 
சோதிக்க வேண்டும் ; அல்லாவிட்டால் , திரும்பவும் வேறொரு 
குழாய்மானித் தலைப்பை சந்திப்பில் எடுத்துக் கொண்டு தொடர் 
சமன்பாடு பூர்த்தியாகும் வரை திரும்பத் திரும்ப கணிக்க வேண்டும் . 
மூன்று வகைக் கணக்குகளுக்கும் பல ஒருங்கைச் சமன்பாடுகளை 
( simultaneous equations ) ஏற்படுத்தி அவற்றிற்குத் தீர்வு காணு 
வதன் மூலம் தேவையான விடைகளை அடையலாம் . 


2 


| 


3 


J 


5 


Jal 


4 


என்ற 


படம் 9-17 . நான்கு நீர்த்தேக்கங்களும் இரண்டு சந்திப்புகளும் 

நான்கு நீர்த்தேக்கங்களும் , இரண்டு சந்திப்புகளும் உடைய 
அமைப்பு படம் 9-17 - ல் காட்டப்பட்டுள்ளது . J. 
சந்திப்பில் ஊகிக்கப்பட்ட குழாய்மானித் தலைப்பிற்கு Q1 , 
Q. , Q. என்ற பாயுவீதங்கள் கணக்கிடப்படுகின்றன . குழாய் 
5 - லுள்ள நீரியற் சரிவிலிருந்து J , என்ற குழாய்மானித் தலைப்பை 
அடையலாம் . இந்தக் குழாய்மானித் தலைப்பிற்கு சந்திப்பு J.- வில் 
தொடர்ச் சமன்பாடு பூர்த்தி செய்யப்படுகிறதா என்று சோதிக்கப் 
படுகிறது . பூர்த்தியாகாவிட்டால் , J1- ல் திரும்பவும் புதிய மதிப் 
புள்ள குழாய்மானித் தலைப்பு ஊகிக்கப்பட்டு இந்த முறை திரும்பத் 
திரும்ப கையாளப்படுகிறது . 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


479 


ஏதாவது ஒரு குழாயில் பம்போ அல்லது டர்பைனோ இருக்கு 
மானால் அதற்கேற்ப குழாய்மானி உயரத்திலேற்படும் மாற்றங்களை 
எடுத்துக்கொள்ள வேண்டும் . 


மாதிரிக் கணக்கு 9-15 . படத்திலுள்ள குழாய்களில் ஏற்படும் 
பாயுவீதத்தைக் கீழ்க்கண்ட புள்ளிவிபரங்களுக்குக் கணக்கிடு : 
A , B , C என்ற நீர்த்தேக்கங்களில் நீரின் மட்டங்கள் கொடுக்கப் 
பட்டுள்ளன . 11 = 700 மீ , 1 , = 1200 மீ , 19 = 1000 மீ ; D1 = 400 மிமீ , 
D , = 300 மிமீ , Ds = 200 மிமீ . J என்ற சந்திப்பில் குழாய்மானித் 
தலைப்பைக் கணக்கிடு . 

படத்திலுள்ளபடி நீர் பாயும் திசைகளை எடுத்துக் கொண்டால் 
சந்திப்பில் தொடர்ச் சமன்பாடானது , 


A 


B 


| 


2 


C 


3 


70 மீ 


6ot 


50 மீ 


( அ ) 


2 


ha - h ; 


VADI2 = V, D , 2 + V, D , 2 
flv , _ _ 0• 02x 700V , - 

D ] 2g 0.4X2X9.81 
0.02x 1200V . 

4 : 06V . * 
0.03X2X9.81 


1-78V . 


( ஆ ) 


2 
2 


h ; -- 1 


( இ ) 


0-02X 1000V , - 
hj - he = 

= 5 1V , - 
0.2x2x9-81 
( ஆ ) வையும் ( இ ) யையும் கூட்டினால் , 

10 = 1-78V , 2 + 4 • 06V , 2 
( ஆ ) வையும் ( ஈ ) யையும் கூட்டினால் , 

20 = 1-78V , * + 5 + 1V3 * 


( உ ) 


2 


( ஊ ) 


480 


பாய்ம எந்திரவியல் 


( உ ) , ( ° ) என்ற சமன்பாட்டுகளிலிருந்து கிடைக்கும் V ,, V , 
என்றதிசைவேகங்களின் மதிப்புகளைச் சமன்பாடு ( அ ) -ல் இட்டால் , 


0 •16V4 = 0-09 (2-47-0-438V , 2) + 0-04( 3-92-0-35V, 2) * 
தீர்த்தால் , 

Vi = 1-2 மீ / வி 
V , = 1 • 35 மீ / வி 

Vs = 1 + 85 மீ / வி 
ஆதலால் , 

NX0-42 
el = 

x1-2 = 0 • 152 மீ 3 / M 
4 


Q. 


TX0-3 

x1-35 = 0-094 மீ / வி 
4 


Q3 


KX0-22 

x1-85 = 0-058 மீ / வி 
4 


இப்போது 


h ; = ha - 1-78 V. = 70-1-78x1-22 

= 70-2-56 = 67-46 மீ . 


9.21 . குழாய் வலை அமைப்புகள் ( Pipe Networks ) 

ஒரு குழாய் அமைப்பில் பல சந்திப்புகளும் பல சுற்றுகளும் 
( circuits ) இருக்குமானால் அதற்குக் குழாய் வலை அமைப்பு எனப் 
பெயர் . இந்த மாதிரியான அமைப்புகள் நகர நீர் விநியோகத் 
திலும் , இரசாயனத் தொழிற்சாலைகளிலும் சாதாரணமாக ஏற்படு 
கின்றன. குழாய் வலை அமைப்பு சம்பந்தமான கணக்குகளுக்கு 
முறைப்படி எளிதாகத் தீர்வு காண்பதற்கு ஹார்டி கிராஸ் ( Hardy 
Cross ) என்பவரால் கண்டறியப்பட்டு அவர் பெயரால் வழங்கப் 
படும் முறை கையாளப்படுகிறது . சமீப காலத்தில் இம்மாதிரியான 
கணக்குகளுக்கு மிகச் சீக்கிரமாகத் தீர்வுக் காண மின்கணித 
எந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன . 


கீழ்க்கண்ட நிபந்தனைகள் குழாய் வலை அமைப்பில் பூர்த்தி 
செய்யப்பட வேண்டும் . 

1. ஒவ்வொரு சந்திப்பிலும் தொடர்ச் சமன்பாடு சரியாக 
இருக்கவேண்டும் . 
2. ஒவ்வொரு குழாய் நீளத்திற்கும் டார்ஸி 

சமன்பாடு 
சரியாக இருக்கவேண்டும் . 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


481 


3. ஒவ்வொரு சுற்றிலும் ஏற்படும் அழுத்தக் குறைவுகளின் 
இயற்கணிதக் கூட்டல் ( algebraic sum ) சுழியாக இருக்க வேண்டும் . 

ஒரு குழாய் நீளத்தில் ஏற்படும் மொத்த ஆற்றலிழப்பு 
உயரத்தை வசதிக்காகக் கீழ்க்கண்டவாறு குறிப்பிடுகிறோம் . 

hl = ron 
இதில் Q என்பது அக்குழாயின் வழி ஏற்படும் பாயு வீதத்தையும் , 
h , அக்குழாயில் ஏற்படும் மொத்த ஆற்றலிழப்பு உயரத்தையும் 
குறிக்கின்றன . 

முதற்கண் பொறுத்தமான பாயுவீ தம் ஏதாவது ஒரு சுற்றில் 
தொடர் சமன்பாட்டைப் பூர்த்தி செய்யும்படி எடுத்துக் கொள்ளப் 
படுகிறது . இப்போது BrQe = 0 என்பதும் ஒரு நிபந்தனையாகும் . 
இந்த நிபந்தனை பூர்த்தி செய்யப்படாவிட்டால் அதிலிலுள்ள 
தவறானது சரியாகும் வரை அந்தத் தவற்றிற்கு திருத்தம் திரும்பத் 
திரும்ப செய்யப்படுகிறது . இந்த முறை கீழே விளக்கப்பட்டிருக் 
கிறது . 

ஒரு வலையமைப்பிலுள்ள சுற்றில் பாயுவீதம் Q.- ஆக 
இருப்பதாக அநுமானித்துக் கொள்வோம் . ஆனால் உண்மையில் 
பாயுவீதம் Q- ஆக இருந்தால் அதனால் ஏற்படும் திருத்தம் 
AQ = [ Q - Q .) ஆகும் . இந்த வலையமைப்பில் ஏற்படும் ஆற்ற 
லிழப்புத் தலைப்பு hu- ஆக இருக்குமானால் , 

zhu = zrQ = zr ( Q. + AQ ) " 
உயர்ந்த அடுக்குக் குறியுள்ள AQ உறுப்புகளை புறக்கணித்து 
விட்டால் , 

zhu = zrQ.P + Qzrno.n - 1 
phy = 0- ஆக இருப்பதால் , 

--zre . " 
Q = 
Arno . 

( 9.35 ) 


இதில் zrQ . " என்பது ஒரு சுற்றில் ஏற்படும் இழப்புத் தலைப்பின் 
இயற்கணிதக் கூட்டுத் தொகையாகும் . வலஞ்சுழியை நேர் 
என்றும் , இடஞ்சுழியை எதிர் என்றும் எடுத்துக் கொள்வோம் . 
இப்போது = rnQn - 1- ன் மதிப்பு நேராக இருக்குமானால் 10 
என்ற திருத்தம் எதிர் மதிப்புடையதாக இருந்தால் இடஞ்சுழியாக 
வும் , நேராக இருந்தால் வலஞ்சுழியாகவும் கையாள வேண்டும் . 
இந்த முறையைக் கையாளும் முறை மாதிரிக் கணக்கு 9-16 - ல் 
விளக்கப்பட்டிருக்கிறது . 


பா.எ .-- 31 


482 


பாய்ம எந்திரவியல் 


மாதிரிக் கணக்கு 9-16 . படத்திலுள்ள குழாய் வலையமைப்பில் 
ஒவ்வொரு குழாயிலும் ஏற்படும் பாயுவீதத்தைக் கணக்கிடுக . 
n = 20. 


438 


41.5 


ہے( 
) 


TI 


2 


100 


r3 
. 


ibo 


ப 


75 


1 


75 


f = 2 


) 


+ ve 


31.2 


58 : 5 


25 


25 


வலஞ்சுழியாக உள்ள ஓட்டம் நேராகவும் , இடஞ்சுழியாக 
உள்ள ஓட்டம் எதிராகவும் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது . 
இந்த வலையமைப்பை I , II என்ற இரண்டு சுற்றுகளாக , வசதிக் 
காக , படத்திலுள்ளபடி பிரித்துக் கொள்ளலாம் . அட்டவணையில் 
கொடுத்துள்ளபடி முதலில் Q என்ற பாயுவீ தம் சுற்றில் போவ 
தாக ஊகித்துக்கொள்ளப்படுகிறது . பின்னர் இதற்கு அளிக்கப் 
படவேண்டிய திருத்தம் கணிக்கப்பட்டு Q , என்ற பாயுவீதம் 
அடையப்படுகிறது . இந்த முறையானது திருத்தம் சுழிக்குச் சமீப 
மாக குறையும் வரை திரும்பத் திரும்ப கையாளப்படுகிறது .. 
விடையானது 

கடைசி 

படைவரிசையில் ( column ) காட்டப் 
பட்டுள்ளது . 


சுற்று 


குழாய் 


Q 


rQI 


2re 


ΔΟ 


I 


1 


1 


56 


3136 


112 


2 


2 


- 44 


--3872 


- 65 
378 


176 


3 


3 


15 


675 


90 


- 65 


378 


II 


3 


3 


-15 


--675 


90 


- 3643 
272 


4 


1 


- 59 


- 3481 


118 


= -13.5 


5 


2 


16 


512 


64 


--3643 


272 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


483 


2 . 


rQ , 1270 , 


ΔΩ 


Q. 


rQS 


2rQs | AQ 


- 


56 


3136 


112 


58.5 


3420 


117 


--44 


--3872 


176 


41-5 


- 3440 


166 


--729 

297 
= 2.5 


0 


1-5 


6.75 


9 


+2.5 


+19 


15 


--729 


297 


--1 


298 


--1-51-6-75 


9 


-2-5 


-- 19 


16 


20 


45-5-2070 


91 


44 


--1940 


88 


- 337 

218 
= -1.5 


29-5 


1740 


118 


31 


1920 


124 


- 337 


218 


- 39 


227 


ஆகவே , 23 பாயு வீதம் ஒவ்வொரு குழாயிலும் ஏற்படுகிறது . 


9.22 . குழாய்களில் நிலையற்ற ஓட்டங்கள் 

குழாய்களில் ஏற்படும் நிலையற்ற ஓட்டங்களை இரு வகைகளா 
கப் பிரிக்கலாம் . 1. நிலையற்ற ஓட்டத்தால் ஏற்படும் திசைவேக 
வேறுபாடும் , அழுத்த மாற்றமும் மிகக் குறைவாக இருக்கும் 
நிலைகள் . இதற்கு ஒரு தொட்டியில் இணைக்கப்பட்டுள்ள நீண்ட 
குழாய் வழியாக நீரை வெளிப்படுத்தல் , அல்லது இரண்டு திரவத் 
தொட்டிகளை ஒரு நீண்ட குழாயால் இணைத்து அந்தத் தொட்டி 
களிலுள்ள நீர்மட்ட வேறுபாட்டைக் குறைத்தல் ஆகியவைகள் 
நல்ல எடுத்துக்காட்டுகளாகும் . நிலையான ஓட்டங்களுக்கான 
சமன்பாடுகளைப் பயன்படுத்தி இந்த வகைக் கணக்குகளுக்குத் 
தீர்வு காணலாம் . 2. நிலையற்ற ஓட்டத்தால் ஏற்படும் முடுக்கமும் 
அதன் விளைவுகளும் மிகப் பெரியதாக உள்ள நிலைகள் . குழாயின் 
வழியாகப் பாய்மம் பாய்ந்து கொண்டிருக்கும்போது வால்வை 
மூடுதல் இதற்கு ஒரு நல்ல 

உதாரணமாகும் . இதனால் 
ஏற்படும் விளைவிற்கு நீர்சம்மட்டி அடி ( water hammer ) எனப் 
பெயர் . 


484 


பாய்ம எந்திரவியல் 


9-23 . குழாயின் மூலம் தொட்டியைக் காலி செய்யத் தேவையான 

நேரம் 
சீரான குறுக்கு வெட்டுப் பரப்பு A உள்ள தொட்டியில் h 
உயரத்திற்குத் திரவம் இருக்கட்டும் . அந்தத் தொட்டியின் 


h 


படம் 9-18 . தொட்டியிலிருந்து நீண்ட குழாய் 


அடியிலுள்ள 1 நீளம் d விட்டமுள்ள குழாயின் வழியாகத் திரவம் 
வடிவதாக எடுத்துக் கொள்வோம் . உராய்வு , நுழைவு , வெளியேறு 
இழப்புகளை எடுத்துக்கொண்டால் படம் 9-18 - ல் காட்டப்பட்ட 
அமைப்பிற்கு , 
flv * V2 V2 

= h 
2gd 

2g 2g 


+ 0.5 


* + ) 
v = > < gh இதில் K - ( 4 + 1-5 ) 


( அ - து ) 


dt என்ற நேரத்தில் தொட்டியில் திரவம் - di அளவு குறைய 
மானால் வெளியேறும் பாயுவீதத்திற்கான வகையீட்டுச் சமன் 
பாடானது , 

wd : vdt 
- Adh 

4 


- Adh = "+" * * 
- Sat = f 


1 


h edt 


md v2g 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


485 


*(4 ++ ) ( -- ) 


( 9-36 ) 


vdN2g 


9 • 24 . இரண்டு தொட்டிகளுக்கிடையேயுள்ள குழாயில் ஓட்டம் 

A1 , A , குறுக்கு வெட்டுப் பரப்புள்ள இரண்டு தொட்டிகளை 
யும் D விட்டம் , 1 நீளமுள்ள குழாய் படம் 9-19 - ல் உள்ளபடி 
இணைக்கிறது . இவற்றிற்கிடையேயுள்ன திரவ மட்ட வேறு 
பாட்டை hy- லிருந்து h.- ஆகக் குறைக்க என்ன நேரமாகுமெனக் 
கணக்கிட வேண்டியதிருக்கிறது . படத்திலுள்ளபடி திரவ மட்ட 
வேறுபாடு H- ஆக இருக்கும்போது , 


| 


H A 


Z 


dhAL 


A2 


A 
) 


A2 


படம் 9:19 . இரண்டு தொட்டிகளை ஒரு நீளக் குழாய் இணைத்தல் 


A1 


dH = dh + dh 

A. 


= ( 1+ 4 ) 


dh 


குழாயில் ஏற்படும் உராய்வு இழப்போடு , நுழைவு , வெளியேறு 
இழப்புகளையும் எடுத்துக்கொண்டால் , 


H = Y (05 +1+0+ b) 
= 24 இதில் K 

K " = ( 1-5 + 4 ) 


486 


பாய்ம எந்திரவியல் 


பாயுவீதத்திற்கான வகையீட்டுச் சமன்பாடானது , 

-- Aqdh = TD V2gHar 

4 | K 


1 


- 4 KAL 
dt = 

MD2 / 2g 


x all 


தொகையிட்டால் , 

- 4KAI 
T D V2g 


1 


he 


H dH 


1+ 


* 


+4 ) 
* (1+5+ F ) 


( 9.37 ) 


ஈ DVE ( 1 ) (* - 4 
. 
) 


இதில் A , - வின் பரப்பு மிகப் பெரிய தாக இருந்தால் , 


8A 1.5+ 

D 
TDN2g 


9 • 25 . ஓட்ட நிலை நாட்டம் ( Establishment of Flow ) 

ஒரு பெரிய நீர்த்தேக்கத்தில் இணைக்கப்பட்டுள்ள நீளமான 
குழாயின் இறுதியிலுள்ள வால்வு திடீரென முழுவதும் திறக்கப் 
பட்டால் அந்தக் குழாயில் திசைவேகம் நிலையான மதிப்பை 
அடைய ஓரளவு நேரமாகிறது . இந்த நிலையான திசைவேகத்தை 
அடைவதற்கான நேரத்தை ஓட்ட நிலை நாட்ட நேரம் ( time for 
establishment of flow ) என்கிறோம் . 


சீரான குறுக்கு வெட்டுப் பரப்புள்ள பெரிய தொட்டியில் 
1 நீளம் , D விட்டமுள்ள குழாயின் 

குழாயின் இறுதியில் ஒரு வால்வு 
அமைக்கப்பட்டிருக்கிறது . ( படம் 9 • 20 . ) அந்த வால்வு திடீரென்று 
முழுவதும் திறக்கப்பட்டால் தொட்டியிலுள்ள தலைப்பு h முழு 
வதும் குழாயிலுள்ள நிறை Pal- ஐ முடுக்குகிறது . குழாயில் 
ஏற்படும் உராய்வு முதலிய இழப்புகளுக்கேற்ப படிப்படியாகக் 
குழாயில் திசைவேகம் உயர்ந்து கடைசியில் நிலையான V. என்ற 
மதிப்பை அடைகிறது . இந்தக் குழாயிலுள்ள திரவத்திலேற்படும் 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


487 


முடுக்கம் வால்வு திறக்கப்பட்டதும் உச்சமாக இருக்கும் . பின்னர் 
திசைவேகம் அதிகரிக்க இந்த முடுக்கத்தின் மதிப்பு குறைகிறது . 


h 


படம் 9-20 . ஓட்ட நிலை நாட்டம் 


குழாயில் ஏற்படும் எல்லா இழப்புகளுக்கும் வெளியேறு திசை 
வேகத்திற்குமான சமமதிப்பு நீளம் 1. ஆக இருக்கட்டும் . இந்தக் 
குழாயில் நிலையான 

நிலையான திசைவேகம் V.- ஆக - இருக்கும்போது 
மொத்தத் தலைப்பான h முழுவதும் குழாயில் ஏற்படும் இழப்பு 
களைச் சரிக்கட்டத் தேவைப்படுகிறது . எனவே ,, 


h = 1lV2 


( 9 • 38 ) 


2gD 


குழாயில் திசைவேகம் V- ஆக இருக்கும்போது , குழாயிலுள்ள 

fl.V2 
பொருண்மையை முடுக்கும் புறவிசையானது wA[ h 

2gD 

d / 
ஆகும் . இந்த விசையே Pal என்ற பொருண்மையை 

dt 
முடுக்கத்திற்கு உள்ளாக்குகிறது . நியூட்டனின் இரண்டாவது 
இயக்க விதியிலிருந்து , 


என்ற 


sea ( 4-12 )-Pal - 


சமன்பாடு 9-38 - ஐ இட்டு சீர்படுத்தினால் 


2 


S di 


dt = 


IV . 
gh 


V 

dV 
V2 - V2 


488 


பாய்ம எந்திரவியல் 


தொகையிட்டால் , 


1V 

p logo 


V + V 

V 
V - V 


( 9-39 ) 


2gh 


சமன்பாடு 9-39 - ல் உள்ளபடி திசைவேகம் அதன் உச்ச மதிப்பான 
Vo- வை அடைய வரம்பிலா நேரம் தேவைப்படும் . ஆனால் V- யின் 
மதிப்பு 0-99 V.- ஆக இருக்கும்போது , 

IV 1-99 

0.01 


i = gh 


? loge 


* . 


t = 2.65 


( 9.40 ) 


gh 


சமன்பாடு 9.40 , அமுக்கமற்ற பாய்ம ஓட்டங்கள் திடமான(rigid ) 
குழாயில் நிகழுவதற்கு மட்டுமே பொருந்தும் . ஆனால் உண்மை 
யில் எந்தக் குழாயும் முழுக்க முழுக்க திடமான தன்று ; அதேபோல் 
எத்திரவமும் சிறிது அமுக்கத்திற்குட்பட்டது . .திரவங்களுக்கும் 
சிறிதளவு மீட்சித் தன்மை ( elasticity ) உண்டு . எனவே , சமன்பாடு 
9-40 - லிருந்து கிடைக்கும் நேரத்திற்கு முன்னதாகவே பாய்ச்சல் 
நிலை நாட்டம் பெறும் . 


மாதிரிக் கணக்கு 9 • 17 . 0.5 மீ விட்டம் , 4000 மீ நீளமுள்ள 
குழாய் ஒரு பெரிய நீர்த்தேக்கத்திலிருந்து 10 மீ தலைப்பில் நீரைக் 


V2 


பாய்ச்சல் நிலை 


கடத்துகிறது . f = 002 ; இடஞ்சார்ந்த இழப்பு 20 
நாட்டம் பெறத் தேவையான நேரம் என்ன ? 


2g 


le = 4000 + 


20x0 : 5 
0.02 


4500 மீ 


சமன்பாடு 9.38 - ஐப் பயன்படுத்தினால் , 


V. = 


2ghD 

flo 


M 


2X9.81x10X0.5 

0.02 X 4500 


= 1-04 மீ / வி 


பாய்ச்சலானது V = 0-99 V.- ஆக இருக்கும்போது முழுவதும் நிலை 
நாட்டம் அடைந்துவிட்டது எனக் கொண்டால் , 

2 : 65X 4000x1-04 

9.81X 10 


= 111 வினாடிகள் . 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


489 


9-26 . நீர்ச்சம்மட்டி அடி ( Water Hammer ) 

குழாய்ப் பாய்ச்சலிலுள்ள திசைவேக மாறுபாட்டால் அதி 
லுள்ள நீரின் உந்தம் மாறுகிறது , இந்த உந்த வேறுபாட்டால் 
அழுத்தம் அதிகரிக்கிறது . இந்த அழுத்த அதிகரிப்பு குழாய் 
முழுவதும் உடனே 

திடீரென ஏற்படுவதில்லை . பாய்மமும் , 
குழாய்ச் சுவரும் மீட்சித்தன்மை உடையனவாதலால் இந்த 
அழுத்தமானது அலைபோன்று பாய்மத்தில் எதிர்நோக்கியும் , 
பின்னர் நேர் திசையிலும் மாறி மாறிப் பரவுகிறது . இந்த அழுத்த 
எழுச்சிக்கு ( pressure surge ) நீர்ச்சம்மட்டி அடி 

எனப் 

பெயர் . 
இந்த நிலை எல்லாப் பாய்மங்களிலும் ஏற்படும் . இந்த அழுத்த 
எழுச்சியின் மதிப்பு திசைவேகம் மாறும் வீதத்தைப் பொருத்தது . 


9.27 , திடீர் திசைவேக மாற்றத்தால் ஏற்படும் அழுத்த அதிகரிப்பு 

a குறுக்கு வெட்டுப் பரப்பும் , 1 நீளமும் உள்ள குழாயின் 
இறுதியிலுள்ள வால்வு , குழாயில் பாய்மம் பாயும்போது திடீரென 
மூடப்படுவதாக எடுத்துக் கொள்வோம் . உராய்வைப் புறக் 
கணித்துவிட்டு குழாயின் சுவர்கள் திடமானவை ( rigid ) எனக் 
கொண்டு , இவ்வாறு திசைவேகம் திடீரெனச் சுழியாகப்படுவ தால் 
ஏற்படும் அழுத்த அதிகரிப்பைக் கணக்கிடுவோம் . ஒரு அலகு 
பருமனளவு பாய்மத்தில் ஏற்படும் இயக்க ஆற்றலிழப்பி ( loss of 
kinetic energy ) லிருந்து அழுத்த அதிகரிப்பான Ap- யைக் கணக்கிட 
லாம் . வால்வைத் திடீரென மூடும்போது குழாயிலுள்ள பாய்மத் 
தின் திசைவேகம் V- ஆக இருக்குமானால் ஒரு அலகு பருமனுள்ள 
பாய்மத்தில் , 


/ 2 


இயக்க ஆற்றலிழப்பு = P 

2 


2 


ஒரு அலகு பருமனில் திரிபுஆற்றலின் அதிகரிப்பு A 

( gain in strain energy ) . 2K 
இதில் K என்பது பரும மீட்சிக் குணகத்தையும் ( bulk modulus ) , 
Ap அழுத்த அதிகரிப்பையும் குறிக்கின்றன . இரண்டையும் சமன் 
படுத்தினால் , 

PV 2 
2K 2 
Ap = yVKP = PVC 


ஃ . 


k 
இதில் c = C ஆனது அந்தப் பாய்மத்தில் ஏற்படும் 

P 
ஒலித் திசைவேகமாகும் . இந்த அழுத்த அதிகரிப்பு படம் 9-21 - ல் 


M 


49 ) 


பாய்ம எந்திரவியல் 


காட்டப்பட்டுள்ளது . இது வரும் பாய்மத்திற்கு எதிராக அதன் 
திசைவேகத்தைச் சுழியாக ஆக்கிக்கொண்டு முன்னேறி தொட்டியை 


C 


Ab 


h 


AAL 


V 


V = 0 


படம் 9-21 . திடீர் அடைப்பால் அழுத்த அதிகரிப்பு 


C 


1 
t = 

என்ற நேரத்தில் அடைகிறது . அந்தத் தொட்டியின் பரப்பு 
c 
குழாயின் குறுக்கு வெட்டுப் பரப்பைவிட பன்மடங்கு பெரியதாக 
இருக்கட்டும் , எனவே , தொட்டியில் திசைவேகம் சுழியெனக் 
கொள்ளலாம் . ஆதலால் தொட்டியிலுள்ள தலைப்பில் எவ்வித 

1 
மாறுபாடும் ஏற்படுவதில்லை . எனவே , t = என்ற நேர இறுதி 
யில் AB என்ற குழாய் முழுவதுமாக அழுத்தத் தலைப்பானது 
Ab 
* ஆக இருக்கும் ; திசைவேகமும் சுழியாக இருக்கும் . இந்தத் 
தலைப்பானது தொட்டியிலுள்ள தலைப்பான h- ஐவிடப் பெரிய 
தாக இருக்கும் , எனவே , பாய்மமானது தொட்டியை நோக்கி ஒரு 
விரிவு அலையாக ( expansion wave ) c என்ற திசைவேகத்தில் பரவு 
கிறது . ஆகையால் 1 = 2 என்ற நேரத்தில் குழாய் முழுவதும் 
அழுத்தமானது வால்வை மூடுவதற்கு முன்னுள்ள நிலையை 
அடைந்து , V என்ற திசைவேகத்தில் 

பாய்மம் தொட்டியை 
நோக்கிப் பாய ஆரம்பிக்கிறது . வால்வு மூடியிருப்பதால் பாய்மம் 
பின் நோக்கி தொடர்வாகப் பாய்வதற்கு வாய்ப்பில்லை ; B என்ற 
இடத்தில் அழுத்தம் குறிக் கோட்டிற்கும் ( reference line ) கீழே 
இறங்குகிறது . இவ்வாறு B- யில் ஏற்பட்ட எதிர் அழுத்தம் 
( negative pressure ) அலையாக B- யிலிருந்து A- க்கு C திசைவேகத் 

31 
தில் ! என்ற நேரத்தின் முடிவில் செல்கிறது . எனவே , குழாய் 

up 
முழுவதும் அழுத்தமானது 

என்ற தலைப்பிற்குக் குறைகிறது . 


C 


491 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


தொட்டியிலுள்ள தலைப்பு அதிகமாக இருப்பதால் பாய்மம் V 
திசைவேகத்தில் திரும்பவும் குழாயில் பாய எத்தனிக்கிறது . இந்த 

4 / 
அலை குழாயின் இறுதி B- யை என்ற நேரத்தின் முடிவில் அடை 

4 / 
கிறது . எனவே , t = ஆக இருக்கும்போது வால்வை அடைக்கும் 
போது உள்ள நிலையை அடைகிறோம் . இதன் விபரம் படம் 9-22 - ல் 


C 


C 


டி 


- - 


b 


Ap / w 


வால்வை மூடுதல் 


படம் 9 • 22 . அழுத்த வேறுபாடு 


காட்டப்பட்டுள்ளது . 

எவ்வாறு பாய்ம உராய்வும் , குழாயின் 
சுவரிலுள்ள மீட்சித் தன்மையும் படிப்படியாக இந்த அழுத்த 
மாறுதலைக் குறைக்கிறது என்பதும் படத்தில் விளக்கப்பட்டுள்ளது . 


9.28 . குழாய் மீட்சித் தன்மையின் விளைவு 

படம் 9-21 - ல் உள்ள குழாய் மீட்சித் தன்மையுள்ளது என 
எடுத்துக் கொள்வோம் . அந்தக் குழாயின் சுவர்க் கனமான t , 
குழாயின் விட்டத்தோடு ஒப்பிடும்போது சிறியதாக இருக்கட்டும் . 
இதனால் சுற்றளவுத் தகைவு ( circumferential stress ) சீராக இருக் 
கும் . இப்போது குழாயிலுள்ள பாய்மத்தின் பொருண்மையில் 
ஏற்படும் இயக்க ஆற்றலிழப்பானது அந்தக் குழாயின் சுவரை 
விரிக்கத் தேவைப்படும் ஆற்றல் , குழாயிலுள்ள பாய்மத்தில் 


492 


பாய்ம எந்திரவியல் 


சேகரித்து வைக்கப்படும் திரிபு ஆற்றல் ( strain energy ) ஆகிய 
இரண்டின் கூட்டுத் தொகைக்குச் சமமாகும் . 


ZZ 


7 ) 


Ap • DL 


ftl 


ft 


படம் 9-23 . அழுத்த அதிகரிப்பால் குழாயில் தகைவு 


படம் 9.23 - ல் உள்ளபடி சுற்றளவுத் தகைவு f ஆகவும் , பாய்மத் 
தில் அழுத்த அதிகரிப்பு p ஆகவும் இருக்கட்டும் . ஒரு அலகு 

f2 
பருமனவுள்ள குழாய் சுவரிலுள்ள ஆற்றலளவு 

. 
களைச் சமன்படுத்தினால் , 


YPV2 TC | = 1 


p * * D2 

f2 

1 + DIA 
E 4 

E 


ஆனால் f = D 


21 


VVKP 





p = 


( 9.41 ) 


V 


1+ 


KD 
Et 


எனவே , திடமான குழாயைவிட அழுத்த அதிகரிப்பு குறைவாக 


உள்ளது . 


சமன்பாடு 9-41 - லிருந்து மீட்சித் தன்மையுள்ள குழாய்களில் 
அழுத்த அலையானது கீழ்க்கண்ட திசைவேகத்தில் பரவும் என 
காண்பிக்கலாம் . 


K 
p 


C = 


V 
M1 


( 9:42 ) 


KD 
1+ 

Et 


இதிலிருந்து குழாய் சுவரின் மீட்சித் தன்மையால் அழுத்தம் பரவும் 
வேகமும் குறைகிறது எனத் தெரிகிறது . 


493 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


மாதிரிக் கணக்கு 9-18 . 150 மிமீ உள்விட்டமும் 15 மிமீ 
சுவர்க் கனமும் உள்ள வார்ப்பிரும்புக் குழாயில் நீர் பாய்ந்து 
கொண்டிருக்கும்போது வால்வு திடீரென மூடப்படுகிறது . 
குழாயின் சுவரில் தகைவு 200 AA எ / செமீ - க்கு அதிகமாகக் கூடா 
தென்றால் , அந்த குழாயில் நீரின் உச்சத் திசைவேகத்தின் மதிப்பு 
என்ன ? Es = 132X108 AA எ e ? ; K = 220x 10 ° AA எ e . 


2ft 
சமன்பாடு 9.42- ல் , Ap = என்பதை இட்டால் , 

D 


쁨 


2ft 


KD 
1+ 


Et 


V : 


DNKP 


இப்போது 


f = 200X 10 * AA எ / e2 


p = 


1000 

AA / 
9.81 


t = 0 • 015 மீ 


D = 0-15 மீ 


E = 132x 108 AA எ / மீ 2 
K = 220x 10 % AA எ / e2 


எனவே , 


2x 200x 10 * x 0015 


MN 


220x10 % X0.15 
1 + 1 

132X 108X0.015 


V = 


1.15 


V 


1000 
220x104X 

9.81 


= 315 மீ / வி 


rd ) 
எனவே , உச்சப் பாயுவிதம் = 

4 


V = 


TX 0.152 

x3-15 
4 


= 0 • 0555 மீ / வி 
= 55-5 லி / வி . 


9.29 . படிப்படியாக வால்வை மூடுதல் ( Gradual Closure of Valve ) 
1 நீளமுள்ள குழாயின் இறுதியிலுள்ள வால்வை மூடுவதற்கு 

21 
நேரம் --யைவிட அதிகமானால் அழுத்த அலையானது வால்வு 
மூடப்படுவதற்கு முன் திரும்பி வந்துவிடும் . எனவே , அழுத்த 


C 


494 

பாய்ம எந்திரவியல் 

ம 
அலையின் ஒரு பகுதி மூடப்படாத வால்வு வழியாக வெளியேறி 
விடும் . ஆகையால் அழுத்த அதிகரிப்பு சமன்பாடு 9.14 - ல் உள்ள 
படி அவ்வளவு இருக்காது . உந்தக் கொள்கைப்படி , 


Ap = P ! 


dy 
dt 


( 9-43 ) 


இதில் dt என்பது வால்வை மூடுவதற்கான நேரம் . 


மாதிரிக் கணக்கு 9 • 19 , 200 மீ நீளமுள்ள திடமான குழாயில் 
நீரின் திசைவேகம் 3 மீ / வி . அந்தக் குழாயின் இறுதியிலுள்ள 
வால்வை மூட 2 வினாடிகள் ஆகின்றன . இதனால் ஏற்படும் அழுத்த 
அதிகரிப்பை அந்த வால்வு திடீரென மூடப்படுவதுடன் ஒப்பிடு . 


நீரில் ஒலித் திசைவேகம் c = 1460 t / M 
திடீரென ஏற்படும் அழுத்த அதிகரிப்பு = Ap = PVC 

= 1000x3x1460 
= 4 • 30x 10 ° G / e2 


21 


இப்போது 


2X200 
1460 


C 


எனவே , வால்வு மூடப்படுவதை படிப்படியாக முடப்படுவதாகக் 
கருதலாம் . 


இப்போது அழுத்த அதிகரிப்பானது , 

Ap = 1000X 200x ) = 3x 10 நி / மீ . 


9-30 . குழாய் வழி திறனைக் கடத்தல் 

நீரியற் திறனை நீரானது உயரமான இடத்திலிருந்து தாழ்வான 
இடத்திற்கு மாறுவ தால் அடையலாம் . குழாயின் வழியாகத் 
திறனைக் கடத்தும்போது உராய்வு , இடஞ்சார்ந்த இழப்பு முதலி 
யவற்றால் இறுதியில் கிடைக்கும் திறனின் அளவு குறைகிறது . 
கொடுக்கப்பட்டுள்ள விட்டம் D உள்ள குழாயின் வழியாக உச்ச 
திறனை கடத்துவதற்கான நிபந்தனையை இப்போது வருவிப்போம் 


கிடைக்கும் தலைப்பு == H- ஆக இருக்கட்டும் . 

நீரைக் கடத்துவதில் ஏற்படும் இழப்பு = KV2. 
இதில் V என்பது குழாயின் வழியாக உச்ச திறன் கடத்தப்படும் 
போது ஏற்படும் திசைவேகமாகும் . 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


495 


எனவே , குழாயின் முடிவில் கிடைக்கும் தலைப்பு = ( H - KV2 ) 

TD2 
எனவே , திறனானது P = w V ( H -- KV ) 


P- யின் மதிப்பு பெருமமாக இருக்க , 


dP 


0 


( அ - து ) 


H- 3KV2 = 0 


ஃ . KV2 


KV2 


H 
3 


எனவே , கடத்தலில் ஏற்படும் மொத்த இழப்பு கிடைக்கும் தலைப் 
பில் மூன்றில் ஒரு பங்காக இருக்குமானால் , பெரும அளவு திறன் 
கடத்தப்படுகிறது எனத் தெரிகிறது . கடத்தும் திறமானது 66-7 % 
ஆகும் . இந்த நிலையில் குழாயின் விட்டமும் சிறுமமாக இருக்கும் . 


இந்தச் சிறும விட்டமானது விகித ஆதாயமுள்ள விட்டமாக 
( economic diameter ) இருக்க வேண்டிய அவசியமில்லை . மேலும் 
வ்வளவு குறைவான திறத்தில் பாய்மத்தைக் கடத்துவது நல்ல 
தல்ல . இதைப் பற்றி பின்வரும் பகுதியில் படிப்போம் . 


9.31 . பெரும திறனுக்குக் குழாய்-முனை பரப்பு விகிதம் 
குழாயில் 

ஏற்படும் இழப்பானது கிடைக்கும் தலைப்பில் 
மூன்றில் ஒரு பாகமாக இருக்கும்போது முனையின் நுழைவாயில் 
பெரும திறன் இருக்கும் . இந்தக் கடத்தியில் ஏற்படும் இழப்பை 
சமமதிப்புக் குழாய் நீள அடிப்படையில் எழுதினால் , 


h = 


fleV2 
2gD 


இதில் he- ன் மதிப்பு H- ஆக இருக்க வேண்டும் , முனையிலிருந்து 
வெளியேறும் திசைவேகம் v- ஆக இருக்குமானால் முனையில் ஏற்படும் 
இழப்புகளைப் புறக்கணித்து விட்டால் முனையிலுள்ள தலைப்பு : H 
ஆகும் . 


எனவே , 


= 


2fl.V2 
2g ) 


496 


பாய்ம எந்திரவியல் 


" = / 20 


2fle 
D 


( அ - து ) 


P - 12 


4 / 2f1 

D 


( 9 • 44 ) 


மாதிரிக் கணக்கு 9 • 20 . 30 மீ தலைப்பில் , 0.3 மீ விட்டம் 300 மீ 
குழாயின் வழியாக நீரானது வளிமண்டலத்தில் பாய்கிறது . இந்தக் 
குழாயின் நீளத்தில் 4 வளைவுகள் இருக்கின்றன . அவ்வளைவு ஒவ் 

V2 
வொன்றிலும் ஏற்படும் இழப்பு 0.1 

. f = 0 • 024 
எடுத்துக் கொண்டு பாயுவீதத்தை ( 1 ) முனை இல்லாமல் , ( 2 ) 100 
மிமீ விட்டமுள்ள முனையோடு கணக்கிடுக . பெரும் திறன் 

விட்டமென்ன ? முனையில் ஏற்படும் இழப்பானது 


என 


29 ஆகும் . 


முனையின் 


0.05 


ஆகும் . 


2g 


முனை இல்லாமல் 

V2 
30 = - + 

2g 


( 05+ 


0.024 X 300 \ V2 
05 + 0 + 4 + 

03 2g 


200) 


.. 


NM 


30x2X9.81 

25-9 


= 4-77 மீ / வி 


.. 


Q 


WX0-32 

X4-77 = 0• 377 மீ / வி 
4 


முனையோடு 


12 


0.05y 


30 = 

23 


+ 


ges" + (05 +04 + °•°24-3300) ; 

( i )" 


ஆனால் 


Y = 


V = 9V 


2 


இதை மேலே உள்ள சமன்பாட்டில் இட்டால் , 

V2 
30 = 81 + 4-5 

+ ( 0.5 + 0.4 + 24 ) 
2g 2g 

V2 
30 = 109 

2y 
ஃ V = 2 • 32 மீ / வி 
xx 0.32 

x 2 • 32 = 0 164 மீ 8 / M 
4 


Q = 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


497 


V2 
குழாயில் ஏற்படும் இடஞ்சார்ந்த இழப்பு = ( 0 5 + 0-4 ) 


2g 


VA 
= 0.9 

2g 


0.9X0.3 
எனவே , சமமதிப்பு குழாய் நீளம் = 300 + 

0-024 


300 + 17-3 


= 311-3 மீ 


4 


பெரும் திறனைக் கடத்த சமன்பாடு 9.45 - ஐப் பயன்படுத்தினால் , 
D 12x0-024x 311-3 

2-65 
d 

0.3 

0.5 
ஃ . 

= 0-113 மீ 
2-65 


1 


= 113 மிமீ . 


மாதிரிக் கணக்கு 9-21 ( SI ) . கிடைக்கும் தலைப்பு 150 மீ ; 
குழாய் நீளம் 500 மீ ; f = 0 025 . 90 சதவீத திறத்தில் செயற்படும் 
1000 கிவா திறனுள்ள டர்பைனுக்கு நீரைக் கொண்டுவர சிறும 
விட்டமென்ன ? 
குழாயின் விட்டம் சிறுமமாக இருக்க 

150 
கடத்தல் இழப்பானது 

3 3 


H 


} 


= 50 மீ 


எனவே , டர்பைனுக்குக் கிடைக்கும் தலைப்பு = 150 - 50 = 100 மீ 

P 

1000 
ஆகையால் Q = 

wHD 9.81X100x09 
= 13 மீ / வி 

40 
V = 

MDS 


flV2 


.. 


16flQ2 
r = 
2gD 

2gm D 
16flge 
D 

2grf 
16x0.025X 500x1.132 

2X9.81XrX50 


= 0.024 


ஃ D = 0-489 மீ 
எனவே , 500 மிமீ குழாயைப் பயன்படுத்தவும் . 

பா.எ .-- 32 


498 


பாய்ம எந்திரவியல் 


9.32 , விகித ஆதாயமுள்ள விட்டம் ( Economic Pipe Diameter ) 
ஒரு 

இடத்திலிருந்து அதிக அழுத்தமுள்ள திரவத்தை 
மற்றொரு இடத்திற்குக் கடத்த வேண்டுவதற்கான மூலச் செலவில் 
( capital expense ) பம்பின் விலை , குழாயின் விலை , கட்டுமான விலை 
முதலியவை அடங்கும் . தொடர்ந்து ஏற்படும் செலவானது , 
பம்பை ஓட்டுவதற்கான மின்சாரக் கட்டணம் , மூலதனத்திற்கான 
வட்டி , மராமத்துச் செலவு , மதிப்பில் ஏற்படும் 

ஏற்படும் குறைபாடு 
( depreciation ) முதலியவைகளால் ஏற்படுவ தாகும் . இவை 
எல்லாம் படம் 9-24- ல் காட்டப்பட்டுள்ளன . 


மொத்தச் செலவு 


பம்பு 
செலவு 


செலவு 


மூலதனச 

செலவு 
மராமத்துச் செலவு 


ஆதாய வீத 
விட்டம் 


குழாய் விட்டம் 


படம் 9 • 24 . விகித ஆதாயக் குழாய் விட்டம் 


குழாயின் விட்டம் அதிகரிக்க மூலதனச் செலவு அதிகரிக்கிறது . 
கட்டுமானச் செலவும் அது போல் அதிகரிக்கிறது . பிற தொடர்ந்து 
ஏற்படும் செலவுகள் ( recurring expenses ) சிறிது அதிகரிக்கலாம் . 
இப்படிப்பட்ட வரைபடத்தின் உதவியால் ஒரு திட்டத்திற்கான 
விகித ஆதாயமுள்ள விட்டத்தை அடைய முடியும் . 
9.33 . குழாயில் பாயுவீதத்தை அளத்தல் 

குழாயில் பாயுவீதத்தை அளப்பதற்கான சில முறைகள் 
இந்தப் பகுதியில் விளக்கப்பட்டுள்ளன . பிராண்டல் - பிட்டாட் 
குழாயை குழாயின் குறுக்கே அனுப்பி , அதன் உதவியால் குழா 
யில் ஏற்படும் திசைவேகப் பகிர்வை அறிந்து , அந்தத் திசைவேகப் 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


499 


பகிர்வையும் , குழாயின் பரப்பையும் தொகுத்தால் குழாயில் பாயு 
வீதத்தை அறியலாம் . இந்த முறை மிகத் துல்லிதமானாலும் 
அதிகமாகக் காட்சிப்பதிவுகளை ( readings ) எடுக்க வேண்டியதிருப்ப 
தால் காலதாமதம் ஆகிறது . இந்த முறையில் கையாளப்படும் 
கருவிக்கு பிட்டாட் மானி ( Pitot meter ) எனப் பெயர் . பெரிய 
விட்டமுள்ள குழாய்களில் பிட்டாட் மானிகளைப் பயன்படுத்து 
வதற்குப் பதில் சிறிய திசை வேகமானிகளைப் ( midget current meter ) 
பயன்படுத்தலாம் . சிறிய விட்டமுள்ள குழாய்களில் எந்திர 
அமைப்புடைய நீர்மானிகளை ( water meters ) பயன்படுத்தலாம் . 
இந்த வகை நீர்மானி அதன் வழி பாயும் மொத்த நீரின் பரும 
ளவைப் பதிவு செய்யும் ; பாயு வீதத்தைக் காட்டாது . இன்னும் 
பலவித அமைப்புகளையுடைய இறுக்க மானிகள் (constriction 
meters ) , வளைவு மானிகள் ( bend meters ) , சுழல்மானிகள் (rota 
meter ) போன்றவைகளையும் இடத்திற்கேற்ப பயன்படுத்தலாம் . 
இவைகள் பற்றி இப்போது விரிவாகப் படிப்போம் . 


9-34 . எந்திர அமைப்புள்ள மானிகள் ( Mechanical Meters ) 

எந்திர அமைப்புள்ள மானிகளை உயத்துணர் மானிகள் 
( inferential meters ) , இடம்பெயர் மானிகள் ( positive displacement 
meters ) என இரு வகையாகப் பிரிக்கலாம் . முன்னையதில் தள்ளு 
சுழலி ( propeller ) போன்ற கருவியானது குழாயில் பொறுத்தப் 
பட்டிருக்கிறது . நீரின் திசைவேகத்திற்கேற்ப இது சுழல்கிறது . 
இதன் சுழற்சி பல்லிணை ( gear ) அமைப்புகள் மூலம் அல்லது 
மின்சார முறை மூலமாகப் பாயுவீதமாக ஒரு தகட்டில் காட்டப் 
படுகிறது . 

இடம்பெயர் மானிகளில் உருளை உந்து தண்டு ( cylinder - piston ) 
போன்ற அமைப்பு உள்ளது . இந்த உருளையில் முதலில் திரவம் 
நிரம்புகிறது . பின்னர் உந்து தண்டால் அது காலி செய்யப் 
படுகிறது . இவ்வாறு திரவத்தை உந்து தண்டு காலி செய்வ தால் 
முன்னும் பின்னும் இடம் பெயருகிறது . இந்த இடப்பெயர்வு 
கொள்ளளவாக மாற்றப்படுகிறது . இந்த வகை மானி நல்ல 
நிலையிலிருந்தால் இதன் துல்லிதம் 1 % -க்குள் இருக்கும் . இதை 
அடிக்கடி அளவு திருத்தம் ( calibration ) செய்ய வேண்டியது 
அவசியம் . ருளை -உந்து தண்டு அமைப்பிற்குப் பதில் சுழலும் 
கோப்பைகள் அல்லது தகடுகள் உள்ள அமைப்பும் வாயுக்கள் , 
எண்ணைகள் இவற்றை அளக்கப் பயன்படுத்தப்படுகின்றன . இந்த 
வகை மானி அதனைக் கடந்து செல்லும் வாயு அல்லது திரவம் இவற் 
றின் மொத்த பருமனளவைக் காண்பிக்கும் ; பாயுவீதத்தைக் 
காட்டாது . 


500 


பாய்ம எந்திரவியல் 


9.35 . இறுக்க மானிகள் 

குழாய்களில் பாயு வீதத்தை அளக்க இறுக்க மானிகளில் பல 
வகைகள் பயன்படுத்தப்படுகின்றன . அவற்றுள் முக்கியமானவை 
வெஞ்சுரிமானி ( Venturimeter ) , SI CON LDITO ! ( orifice meter ) , 
முனைமானி ( nozzle meter ) ஆகியவைகளாகும் . 

ஆகியவைகளாகும் . இறுக்கத்தால் 
ஏற்படும் அழுத்த வேறுபாடு பாயுவீ தமாக மாற்றப்படுகிறது . 
இந்த மானிகளின் உதவியால் எவ்வாறு பாயுவீதத்தைக் கணிப்பது 
எனப் பார்ப்போம் . 


வெஞ்சுரிமானி : இதன் அமைப்பு படம் 9-25 - ல் காட்டப் 
பட்டுள்ளது . 

குவியும் அமைப்புள்ள பாகத்தையும் , 
தொண்டை ( throat ) என்று அழைக்கப்படும் ஒரு நேரான பகுதி 
யையும் , பின்னர் படிப்படியாக விரியும் அமைப்பையும் ஒரே 
அச்சில் உடையது . குவியும் பகுதியில் பாய்மம் முடுக்கப்படுவதால் 
குவியும் கோணம் 30 ° முதல் 40 ° வரை இருக்கலாம் . விரியும் 

குழாய் மானித் தொண்டை 
தொளே 


20 °-40 ° 


7-15 


குழாய மானி வளையம் 


Lazd 


H 


படம் 9 * 25 . வெஞ்சுரிமானி 
பகுதியில் பிரிதலைத் தவிர்க்க விரியும் கோணம் 8 ° அதிகமாக 
இருக்கக் கூடாது . நுழைவாய் 1 - லும் , தொண்டை 2 - லும் குழாய் 
மானி வளையங்கள் ( piezometric rings ) அமைக்கப்பட்டு அந்த 
இடங்களிலுள்ள சராசரி அழுத்தம் அடையப்படுகிறது . இவ்வழுத் 
தங்கள் குழாய்மானித் துளைகள் ( piezometric openings ) வழியாக 
U- குழாய் அழுத்தமானியின் இருபுயங்களிலும் திடமான ரப்பர் 
குழாய்களால் இணைக்கப்படுகின்றன . இந்த U- குழாய் அழுத்த 
மானி வெஞ்சுரிமானியின் நுழைவாய் , தொண்டை என்ற இரண்டு 
பகுதிகளில் ஏற்படும் அழுத்த வேறுபாட்டை அளக்கிறது . வெஞ் 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


501 


சுரிமானியை குழாய் அமைப்பில் எவ்வாறு எங்கு பொறுத்த 
வேண்டுமென்பதைப் பற்றி வெஞ்சுரிமானி தயாரிப்பாளர்கள் 
நிர்ணயிக்கிறார்கள் . 

தொடர் , பெர்னாலிச் சமன்பாடுகளைப் பயன்படுத்தி வெஞ்சுரி 
மானியின் வழி பாயும் பாய்மத்தின் வீதத்தைக் கணக்கிடலாம் . 
1 , 2 என்ற வெட்டுமுகங்களில் பரப்பு முறையே al . a , -ஆக 
இருக்கட்டும் . தொடர்ச் சமன்பாட்டின்படி , 

ayV = 1 , V , 
ஆற்றல் சமன்பாட்டின்படி , 
p . a , V . 

p . 
+ 

, 
2g 
இதிலிருந்து 
V , = N2g (Z1 - Z , ) -- h, + (P1 - P2 

2 ) 
வெஞ்சுசரிமானியில் அச்சு கிடையாக இருக்குமானால் Z = Z , ஆகும் . 
திசைவேகப் பகிர்வு சீராக இருக்குமென எடுத்துக்கொண்டால் 
a = 3 , = 1 . ஆற்றலிழப்பான , -ஐப் புறக்கணித்து விட்டால் , 

Caaya , | 
Q = a , V , 


+ Z / 


+ 
W 


d , V , ” + Z , + h; 

2g 


P 


2 - a 


1 


21 ) 


May 


V4 


2 


2 
a 

2 


1.0 


0.9 


*1999.goumoun 


0.8 


0.7 


5 


2 


5 


2 


5 


8 


2 


5 


1022 


103 


104 


052 


106 


107 


1 


இரெயினால்ஸ் எண் 


> 


படம் 9-26 . வெஞ்சுரிமானியில் R- க்கும் நீ-க்குமுள்ள தொடர்பு 


2 


பாய்ம எந்திரவியல் 
502 
A என்ற அழுத்த வேறுபாட்டை வெஞ்சுரிமானி வழி பாய்மத் 

Ap 
தலைப்பால் எழுதினால் , அதாவது = H ஆனால் , 

Caaya , 
Q = V2gH 

( 9.46 ) 
Mal - a , 
இந்த அழுத்த வேறுபாடு U- குழாய் அழுத்தமானியால் அளக்கப் 
பட்டால் H- ன் மதிப்பு வெஞ்சுரிமானியில் இட அமைப்பால் 
மாறாது . 

d 

R என்ப 
வெஞ்சுரிமானியின் கெழுவான CA யானது ) , 
வற்றை சார்ந்தது . இது படம் 9.26 - ல் காட்டப்பட்டுள்ளது . 
வெஞ்சுரிமானியின் அமைப்பு , குழாயில் பொறுத்தும் முறை , 
அவைகளை உபயோகிக்கும் விதம் , அளவு திருத்தம் செய்யும் 
வழிகள் முதலியவை பற்றி இந்தியத் தர நிர்ணயக் கழக ( Indian 
Standards Institution ) வெளியீடான IS 4477 ( பாகம் 1 ) -1967 
தெளிவாக விளக்குகிறது . 


200 மிமீ 

மாதிரிக் கணக்கு 9.22 . படத் 
திலுள்ள 200 மிமீ x 100 மிமீ வெஞ் 
சுரிமானி ஒரு U- குழாய் அழுத்த 
மானியில் 1 மீ காட்டுகிறது . மானி 
திரவத்தின் ஒப்பு அடர்த்தி 1-25 . 
வெஞ்சுரிமானி வழியாக மேல் 

நோக்கி நீர் பாயும் போது நீரின் 
100 மி.மீ பாயுவீ தம் என்ன ? 

Ca = 098 . 
d = d , 


= 1 . 


di = 0-2 மீ 


h = 1 மீ 


d , = 0-1 மீ 


S , = 1-25 


CA = 0 98 


2 


a = 


KX0-22 

4 


= 0.0314 மீ 


11 


To 


a . 


KX0.12 

= 0.00785 மீ 2 
4 


2 


# = k( s, -1) -1 (17-1) 


= 0-25 மீ 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


503 


சமன்பாடு 9-46 - ஐப் பயன்படுத்தினால் , 

0.99x0-0314x0-00785 
Q = 

V0-0314--0-007852 
= 0-018 மீ / வி 


V2x9 •81x0-25 


= 18 லி / வி . 


துளைமானி : இது அமைப்பில் எளிது . குழாயின் குறுக்கே 
நடுவில் துளையுள்ள ஒரு மெல்லிய தகடு வைக்கப்படுகிறது . தகடு 
கனமானதாக இருந்தால் துளையின் விளிம்பு படம் 9.27 - ல் 


ANAMIN 


முன்புறப்பக்கம் 


பின்புஒப்பக்கம் 


9 


திகட்டிளகனம் 


* 


C 


b 


விளிம்புக்கனம் 


தனித்தனிக்குழாய் 
குழாய் 
மானி 
வளையம் 


உ 
. 


b 


பாயும் திசை 


முன்புற 
விளிம்புகள் 


பின்புற விளிம்புகள் 


படம் 9 • 27 . துளைமானி 


உள்ளபடி கூர்மையாக அமைக்கப்படவேண்டும் . வெஞ்சுரிமானி 
யைப் போன்று இதன் வழி பாயும் பாயுவீதத்தைக் கணக்கிடலாம் . 
தகட்டிற்கு இரு பக்கமும் அழுத்த வேறுபாடு ஏற்படுகிறது . இந்த 
அழுத்த வேறுபாடு U- குழாய் அழுத்தமானியால் அளக்கப்பட்டு 
சமன்பாடு 9-46 - ஐப் பயன்படுத்தி பாயுவீதம் கணிக்கப்படுகிறது . 


பாய்ம எந்திரவியல் 


504 


d 
படம் 9.27 - ல் துளைமானிக் கெழ எவ்வாறு R , -ஐச் சார்ந்தது 


என்பது காட்டப்பட்டுள்ளது . 


. 


மாதிரிக் கணக்கு 9.23 . 300 மிமீ விட்டக் குழாயில் 200 மிமீ 
விட்டமுள்ள துளைமானி பொறுத்தப்பட்டிருக்கிறது . அதன்வழி 
0 • 85 ஒப்பு அடர்த்தியுள்ள எண்ணெய் 8000 லி / நிமிடம் வீதத்தில் 
பாயும்போது அந்தத் துளைமானியில் ஏற்படும் அழுத்த வேறு 
பாடு என்ன ? 
d , = 0.3 மீ 

y = 10-5t2 / வி 
d , = 0-2 மீ 

h = ? 
Q = 8000 லி / நிமிடம் 
S = 0 85 

TX0.32 
al 

= 0-0705 மீ 2 
4 


a , 


TX0-22 

= 0.0314 மீ 2 
4 


8 
V , = 0.0314 x 60 

= 4-25 மீ / வி 
V , d , 4-25x02 
. R = 

= 85X105 
10-5 


= , 4 = 4-25x0-2 


1.2 
.0 
0.8 


50 


0.6 


5 = 09 


0.6 


0.4 


30.4 


+ 
Dd 


0.2 


0.1 


2 


3 


1 


| 


IO 


10 


10 


Od 
R = 


படம் 9-28 . துளை மானியில் R- க்கும் ந -க்குமுள்ள தொடர்பு 


505 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


= 


d , 
படம் 9-28- லிருந்து . 

= 0.67 , K === 8-5X105- ஆக இருக்கும்போது 
Ca = 0-71 எனத் தெரிகிறது . ஆகவே , சமன்பாடு 9.46 - ஐப் பயன் 
படுத்தினால் , 
8 0.71X0-0705X0.0314 

V2X9.81X / 
60 

M007052--0 03142 


/1 = 1-47 மீ எண்ணெய் உயரம் 
* அழுத்த வேறுபாடு Ap = 1 + 47 x 850 

= 1250 AA எ / மீ , 


முனை மானி : 

துளை மானியின் அபிவிருத்தியே முனை மானி 
யாகும் . முனைமானியின் கெழுவானது கிட்டத் தட்ட ஒன்றாக 


- 4 


0.604d 


Cd 


--- 


d 


C 


-V 


H 


OID b = 0.3d 


0.02D 


0.02D 


= 0 • 2d 
12 = d / 3 


d 3 


d go 


ON 


( 1 ) 

படம் 9:29 . முனை மானி 
இருக்கும் . இதன் அமைப்பு படம் 9.29 - ல் காட்டப்பட்டுள்ளது . 
சமன்பாடு 9.46 - ஐ இந்த மானிக்குப் பயன்படுத்தலாம் . 


506 


பாய்ம எந்திரவியல் 


பலவகை 


குறுக்கமானிகளுள் வெஞ்சுரிமானி மிகச் 
சிறந்தது . இதில் ஏற்படும் ஆற்றலிழப்பு மிகக் குறைவு ; மேலும் 
அளவைகள் நிலையாக இருக்கும் ; மானிக் கெழுவும் அதிகமாக 


| -14 


A2 

= = 0.55 
A 


1.12 


-10 


0-50 


1-08 


0.45 


106 


0.40 


1.04 


0.35 


I.02 


0.30 


1.00 


0.98 


104 


0.96 

105 

106 
R = YP 

( 2 ) 

படம் 9-29 . முனை மானி 
இருக்கும் . ஆனால் இதன் விலை அதிகம் . ஆதலால் எங்கு அவ் 
வளவு துல்லி தம் அவசியமல்லவோ அங்கு முனைமானி அல்லது 
துளைமானி பயன்படுத்தப்படுகிறது . 

முனைமானியைவிட துளை 
மானியில் ஆற்றலிழப்பு அதிகம் . 


9.36 . 


வளைவு மானிகள் 


ஒரு குழாய் அமைப்பிலுள்ள வளைவை மானியாகப் பயன் 
படுத்தலாம் . வளைவின் வழியாகப் பாய்மம் பாயும் போது அதன் 
ஆரத்திசையில் இரு புறங்களிலும் அழுத்த வேறுபாடு ஏற்படுகிறது . 
வளைவின் வெளியில் அழுத்தம் அதிகமாக இருக்கும் . இந்த 
அழுத்த வேறுபாட்டை நாம் பாயுவீதமாகக் கீழ்க்கண்ட சமன் 
பாட்டின் மூலம் மாற்றலாம் . 

wde 
Q = CA 

p - pi 
2g 

( 9.47 ) 
M 


வளைவுமானியின் அமைப்பு படம் 9.30 - ல் காட்டப்பட்டுள்ளது . 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


507 


R 
இந்தச் சமன்பாட்டிலுள்ள C. என்ற பாயுவீதக் கெழு 

d 

பரப்பு 
சொரசொரப்பு , ரெயினால்ஸ் எண் , வளைவுகோணம் முதலிய 
வற்றை சார்ந்தது . ஒவ்வொரு வளைவையும் அளவு திருத்தம் 


T 


te 


படம் 9.30 . வளைவு மானி 
செய்ய வேண்டியது அவசியம் . பொதுவாக C- யின் மதிப்பு 
0-55 - லிருந்து 1-2 வரை வேறுபடும் . இந்த மானியின் செலவு 
குறைவு . அதிகப்படியாக ஆற்றலிழப்பு ஏற்படாது . ஆனால் இந்த 
மானியை அவ்வப்போது அளவு திருத்தம் செய்து கொள்ள 
வேண்டும் . 


9.37 . சுழல் மானிகள் 

இந்த வகை மானியை செங்குத்தான குழாய்களில் மட்டும் 
அமைக்க முடியும் , இந்தமானியில் 
ஏற்படும் பரப்பு வேறுபட்டால் 

வெளிவாயில் 
அதிலுள்ள மிதவை ( float ) யின் 
இடம் மாறுகிறது . இந்த இட 
மாறுபாடு பாயுவீதமாக அளவு 
திருத்தம் 

செய்யப்படுகிறது . 
இதன் அமைப்பு படம் 9-31 - ல் 

மிதவை 
காட்டப்பட்டுள்ளது . ந்த 
மானியிலுள்ள மிதவை வெளித் 
தெரிவதற்கு வசதியாக , இந்த 
மானி கண்ணாடி அல்லது பிளாஸ் 

சரிந்த குழாய் 
டிக்கால் செய்யப்பட்டிருக்கும் . 
மிதவையின் ஒப்பு அடர்த்தி 

நுழை வாயில் 
திரவத்தின் ஒப்பு அடர்த்தியை 
விடச் சிறிது அதிகமாக இருக்க 
வேண்டும் . இந்த மிதவையில் படம் 9-31 , சுழல் மானி 


1 . 


508 


பாய்ம எந்திரவியல் 


திரவம் பாயும்போது ஏற்படும் உராய்வைக் குறைக்க அதிலுள்ள 
வளைந்த பள்ளங்களின் உதவியால் மெதுவாக சுற்றப்படுகிறது . 
இவ்வகை மானிகள் இரசாயனத் தொழிற்சாலைகளில் பெரும் 
பாலும் பயன்படுத்தப்படுகின்றன . 


பயிற்சிக் கணக்குகள் 


9-1 . குழாய் ஓட்டத்தில் சொரசொரப்பிற்கும் உராய்வுக் 

கெழுவிற்குமுள்ள தொடர்பை விளக்குக. 


மண் 


9-2 . நீரானது பம்பினால் 20 மீ உயரத்திற்கு 10 லிட்டர் / வி 

வீதத்தில் 150 மிமீ குழாய் மூலம் ஏற்றப்படுகிறது . 
குழாயின் மொத்த நீளம் 340 மீ . பம்பு செட்டின் திறம் 

70 % . மோட்டாரின் திறன் என்ன ? f = 0.0025 . 
9-3 . 0 • 2 மிமீ சொரசொரப்புள்ள 100 மிமீ குழாய் வழியாக 
5 லி / வி 

வீதத்தில் 20 ° C வெப்ப நிலையில் 
ணெண்ணையை 1000 மீ நீளக் குழாயில் கடத்தத் தேவை 

யான திறன் என்ன ? 
9.4 . A , B என்ற புள்ளிகள் 150 மிமீ விட்டமுள்ள எஃகுக் 

குழாயில் 1000 மீ தூரத்திலுள்ளன . அவற்றின் அழுத் 
தங்கள் முறையே 8 AA எ / செமீ , 3-5 AA எ / செமீ 2 
ஆகும் . A , B- யைவிட 10.5 மீ உயரத்திலிருக்கிறது . 
அதன் வழி 0925 ஒப்பு அடர்த்தியுள்ள கச்சா எண்ணெய் 

20 ° C வெப்பநிலையில் என்ன வீதத்தில் பாயும் ? 
95. துத்தநாகத் தகடால் செய்யப்பட்ட 2 மீ x 3 மீ நீண்ட 

சதுரப் பாய்மக் கடத்தியின் நீளம் 200 மீ . அதன் வழி 
பாயும் காற்றின் ( 30 ° C ) திசைவேகம் 3.5 மீ / வி . கடத்தி 
யின் ஆரம்பத்தில் அழுத்தம் 1.5 AA எ / செமீ . கடத்தி 
கிடையாக இருக்குமானால் 150 மீ தூரத்தில் அழுத்தம் 


என்ன ? 


9.6.2 மீ விட்டமுள்ள காற்று கடத்தியின் மத்தியிலும் , 

கால்பங்கு தூரத்திலும் திசைவேகங்கள் முறையே 6 மீ 

வி , 5 மீ / வி ஆகும் . பாயுவீ தம் என்ன ? 
9-7 . படல உட்படலம் என்றால் என்ன ? 20 ° C வெப்பநிலையில் 

60 லிட்டர் / வி வீதத்தில் நீரைக் கடத்தும் 300 மிமீ 
விட்டக் குழாயில் படல உட்படலக் கனம் என்ன ? படல 
உட்படலத்தின் விளிம்பில் திசைவேகம் என்ன ? 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


509 


9.8 . 200 மிமீ விட்டமுள்ள தண்ணீர் குழாயில் திசைவேகம் 

சுவரிலிருந்து 20 மிமீ தூரத்தில் 10 மிமீ தூரத்தைவிட 
அதிகமாக இருக்குமானால் சொரசொரப்பு முளைகளின் 
உயரம் என்ன ? 


9.9 . ஒரு கான்கிரீட் குழாய் 1000 மீ தூரத்தில் 5 மீ உயர 

அழுத்த வேறுபாட்டில் 6 t * / M நீரைக் கடத்துகிறது . 
அந்தக் குழாயின் சொரசொரப்பு என்ன ? 


9.10 150 மிமீ விட்டமுள்ள குழாய் 0.005 ஸ்டோக்ஸ் இயக்கப் 

பாகு நிலையுள்ள பெட்ரோலை ( S = 0-716 ) 100 லி / வி வீதத் 
தில் கடத்தினால் மிகக் குறைந்த ஆற்றலிழப்பிற்கு 
அதன் பரப்பிலுள்ள சொரசொரப்பு உயரம் எவ்வளவு 

அதிகமாக இருக்கும் ? 
9.11 . 300 மிமீ , 200 மிமீ 

விட்டமுள்ள குழாய்களிலுள்ள 
சொரசொரப்பு உயரம் 0.2 மிமீ . இவற்றின் வழி பாயும் 
நீரின் வீதம் ஒரே அளவினதென்றால் நீரைக் கடத்தத் 

தேவையான திறன்கள் என்ன ? 
9.12 . 200 மிமீ விட்டமுள்ள குழாயினுள் 0.5 மிமீ அளவுள்ள 

மணற்பொடிகள் சீராகத் தூவப்பட்டுள்ளன . 20 ° C 
வெப்பநிலையுள்ள நீர் ( அ ) எந்தப் பாயுவீதத்திற்கு படல 
உட்படலத்தில் உலைவை உண்டாக்கும் ? ( ஆ ) குழாயின் 
சுவரில் ஏற்படும் உலைவு எப்போது குழாய் முழுவதும் 

பரவும் ? 
9.13 . 0-015 மீ / வி பாயுவீதத்தில் 20 ° C வெப்பநிலையில் 100 மீ 

நீளத்திற்கு 1 மீ ஆற்றலிழப்பில் எந்தக் குறைந்த அளவு 
விட்டமுள்ள குழாய் நீரைக் கடத்தும் ? 


9.14 . 10 வருடங்களுக்கு பிறகு 06 மீ விட்டமுள்ள வார்ப் 

பிரும்புக் குழாயில் அதே அளவு நீரைக் கடத்த 20 % 
அதிகமான திறன் தேவைப்படுகிறது . சொரசொரப்பில் 
ஏற்பட்டுள்ள அதிகரிப்பின் சதவீதம் என்ன ? 


9.15.0.2 ஸ்டோக்ஸ் இயக்கப் பாகு நிலையுள்ள எண்ணையை 

2 மீ / வி திசைவேகத்தில் , 100 மீ நீளத்திற்கு 0.3 மீ 
ஆற்றலிழப்பு உயரத்தில் கடத்தத் தேவையான சிறும 
விட்டக் குழாய் என்ன ? 


9 • 16 . ஒரு தொட்டியிலுள்ள நீரின் மட்டம் அதே இணைக்கப் 

பட்டுள்ள 100 மிமீ குழாய்க்கு 5 மீ உயரத்திலிருக்கிறது . 


510 


பாய்ம எந்திரவியல் 


அந்தக் குழாய் 10 மீ நீளத்திற்குக் கிடையாக இருக்கிறது . 
பின்னர் திடீரென்று 50 மிமீ விட்டத்திற்குச் சுருங்குகிறது . 
5 மீ தூரத்திற்கு 50 மிமீ விட்டக் குழாயாக இருந்து , படிப் 
படியாக 150 மிமீ விட்டத்திற்கு விரிகிறது . அதிலிருந்து 
2 மீ தூரங் கழித்து 45 ° சாய்வில் 2 ம் தூரம் கீழிறங்கு 
கிறது . இந்தக் குழாயில் குழாய்மானி உயரத்தையும் , 
மொத்த ஆற்றல் கோடையும் வரைக . பாயுவீதம் 
என்ன ? 


9.17 . 0.6 மீ விட்டமுள்ள குழாயில் பாயுவீதம் 4 மீ / வி . குழா 

யில் 40 மீ உயரமுள்ள ஒரு இடத்தில் மானி அழுத்தம் 
1.75 AA எ / செமீ . அதே குழாயில் 1500 மீ கழித்து , 
30 மீ உயரத்தில் தனி அழுத்தம் 3.15 AA எ / செமீ . 
உராய்வுக் கெழு என்ன ? 


9-18 . 2 மீ விட்டமுள்ள ஒரு காற்று குழாய் திடீரென 1 மீ 

விட்டமுள்ள தாகிறது . 10 மீ / வி பாயுவீதத்தில் காற்று 
கடத்தப்படும்போது 2 மீ விட்ட முகவெட்டில் அழுத்தம் 
50 மிமீ நீர் உயரமாகும் . திடீர் குறுக்கத்தால் ஏற்படும் 
ஆற்றலிழப்பையும் எடுத்துக் கொண்டு , 1 மீ வெட்டு 
முகத்தில் அழுத்தத்தைக் காண் . 


9.19 . 7 மீ நீளம் , 3.5 மீ அகலம் , 1.5 மீ ஆழமுள்ள ஓர் தொட்டி 

யின் நீரானது அதன் அடியில் இணைக்கப்பட்டுள்ள 5 மீ 
நீளம் , 150 மிமீ விட்டமுள்ள செங்குத்துக் குழாய் சிலம் 
வெளிப்படுத்தப்படுகிறது . வெளிக் குழாயின் இறுதிப் 
பாகம் பாதாளத் தொட்டியில் 2 மீ ஆழத்திற்கு நீரினுள் 
மூழ்கி இருக்குமானால் அந்தக் குழாய் வழியாக முதல் 
2 நிமிடங்களில் எவ்வளவு நீர் வெளியேறும் ? தொட்டி 
யின் முழுவதும் ஆரம்பத்தில் நீர் இருந்தது . f = 0.02 . 


9.20 . 930 மீ பரப்புள்ள நீர்த்தேக்கத்தில் 15 மீ ஆழத்திற்கு 

நீர் இருக்கிறது . 150 மிமீ விட்டம் 500 மீ நீளமுள்ள 
ஓர் கிடைக்குழாய் அந்த நீர்த்தேக்கத்தின் அடியி 
லிருந்து வெளிவருகிறது . இக்குழாயின் வழியாக நீரை 
வெளியேற்றி நீர்த்தேக்கத்தில் ஆழத்தை 15 மீ - லிருந்து 
12 மீ.க்குக் குறைக்க தேவையான நேரம் என்ன ? 
குழாய் வெளிவாய் நிரம்பி நீர் வெளியில் வடிகிறது . 
f = 0 • 015 . 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


511 


9-21 . 100 மிமீ விட்டமுள்ள குழாய் 200 மிமீ விட்டத்திற்குத் 

திடீரென விரிகிறது . இந்தக் குழாய் வழியாக 30 லி / வி 
வீதத்தில் நீர் பாயுமானால் அதனால் ஏற்படும் ஆற்ற 
லிழப்பு என்ன ? நீரானது எதிர் திசையில் சென்றால் 
அப்போது ஏற்படும் ஆற்றலிழப்பை முன்னைய ஆற்ற 
லிழப்போடு ஒப்பிடுக . 


9-22 . 15 மீ நீளம் 100 மிமீ விட்டமுள்ள வடிகுழாய் வழி 

யாக நீர் கடத்தப்படுகிறது . வடிகுழாயின் அடிப்பாகம் 
நீர்மட்டத்திலிருந்து 3 மீ கீழே இருக்குமானால் குழாயில் 
பாயுவீதம் என்ன ? வடிகுழாயின் உச்சபாகம் நீர் 
மட்டத்திலிருந்து 

உயரத்திலிருந்தால் அந்த 
இடத்திலேற்படும் அழுத்தம் என்ன ? 


2 மீ 


9-23 . 30 மீ உயர வேறுபாடுள்ள இரண்டு நீர்த்தேக்கங்களை 

2000 மீ நீளம் 200 மிமீ விட்டமுள்ள குழாய் இணைக்கிறது . 
உயரத்திலுள்ள நீர்த்தேக்கத்தின் நீர் மட்டத்திற்கு மேல் 
7.6 மீ உயரத்தில் வடிகுழாயின் உச்சி இருக்கிறது . அந்த 
உச்சியில் அழுத்தம் - 8 மீ நீர் உயரத்திற்குக் குறையக் 
கூடாது என்றால் , உச்சைக் கடந்து குழாயின் உயரம் 
எவ்வளவு தாழ்வாக இருக்க வேண்டும் ? உச்சிக்கும் , 
உயரத்திலுள்ள நீர்த்தேக்கத்திற்கும் இடையேயுள்ள 
குழாயின் நீளம் 300 மீ . f = 0 • 02 வடிகுழாய் பாயும் நீரின் 
வீதம் என்ன ? 


9 •24 , 100 மிமீ விட்டமுள்ள வடிகுழாய் ஒரு நீர்த்தேக்கத்தி 

லிருந்து மற்றொரு நீர்த்தேக்கத்திற்கு நீரைக் கடத்தப் 
பயன்படுகிறது . 

வடிகுழாயின் உயரும் புயம் 
( rising limb ) 34 மீ நீளம் , வடியும் புயம் 345 மீ நீளமாகும் . 
மேல் நீர்த்தேக்க மட்டத்திலிருந்து 

வடி குழாயின் 
உச்சி 2-4 மீ உயரத்திலிருக்கிறது . நீர்மட்ட வேறுபாடு 
15-9 மீ . நீரின் பாயுவீதத்தையும் , வடிகுழாயின் உச்சியில் 
அழுத்தத்தையும் கணக்கிடு . 


9.25 . 2 மீ விட்டமுள்ள எஃகுக் குழாய் நீரை 3 கிமீ தூரத்தி 

லுள்ள நீர்த்தேக்கத்திலிருந்து நீர் மின்சார நிலையத் 
திற்குக் கடத்துகிறது . நிலையத்தின் அருகிலுள்ள எழுச்சித் 
தொட்டியில் ( surge tank ) நீர்மட்டம் தேக்கத்திலுள்ள 
நீர் மட்டத்தைவிட 7 மீ தாழ்வாக இருக்குமானால் 
நீரின் பாயுவீதம் என்ன ? f = 0.020 . 


312 


பாய்ம எந்திரவியல் 


9-26 . தொடர்வாக உள்ள இரண்டு குழாய்களால் இரண்டு 

நீர்த்தேக்கங்களும் இணைக்கப்பட்டுள்ளன . குழாய்களின் 
விபரங்கள் 1000 மீ நீளம் ; 0.5 மீ விட்டம் ; f = 0 • 02 . 
1000 மீ நீளம் ; 0-25 மீ விட்டம் ; f = 0 • 025 . 0.5 மீ 
விட்டக் குழாயில் நீரின் திசைவேகம் 1.5 மீ / வி என்றால் 
இரண்டு நீர்த்தேக்கங்களுக்கிடையே நீர்மட்ட வேறு 
பாடு என்ன ? 


9.27 . 0-4 மீ , 0.3 மீ விட்டங்கள் உள்ள இரண்டு இணைகுழாய் 

களால் 2 கிமீ தூரத்திலுள்ள நீர்த்தேக்கங்கள் இணைக் 
கப்பட்டுள்ளன . இரண்டிலும் மொத்தப் பாயு வீதம் 
1 t * / வி என்றால் ஒவ்வொரு குழாயிலுமுள்ள திசை 
வேகம் என்ன ? f இரண்டு குழாய்களுக்கும் சமம் எனக் 
கொள்க . 


9-28 . 1.5 மீ விட்டமுள்ள குழாய் 5 மீ / வி பாயு வீதத்தில் நீரைக் 

( 20 ° C ) கடத்துகிறது . 500 மீ நீளத்தில் ஏற்படும் ஆற்ற 
லிழப்பு என்ன ? k = 0 • 5 மிமீ . k- யின் மதிப்பு குழாயை 
வழவழப்பானது என பாகுபடுத்துமளவிற்குச் சிறியதாக 

இருக்குமானால் ஆற்றலிழப்பில் ஏற்படும் மிச்சம் என்ன ? 
9 • 29 . 15 மீ தூரத்திலுள்ள இரண்டு நீர்த்தொட்டிகள் 73 மிமீ 

விட்டக் குழாயால் இணைக்கப்பட்டுள்ளன . தொட்டி 
களிலுள்ள நீர்மட்ட வேறுபாடு 3 மீ . இந்த 15 மீ 
குழாயை மட்டும் 150 மிமீ குழாயாக மாற்றினால் பாயு 
வீதத்தில் என்ன வேறுபாடு ஏற்படும் ? நுழை , வெளி 
வாய்களின் விட்டங்கள் 75 மிமீ ஆகவே இருக்கின்றன . 
f = 0-02 . மொத்த , குழாய்மானி அழுத்தக் கோடுகளை 
வரைக . 


9-30 . கீழே உள்ள தொடர் குழாய்களை ஒரே குழாயால் மாற்ற 

தேவையான விட்டம் என்ன ? பாயுவீதத்தில் மாற்றம் 
இல்லை . 

( 1 ) 1000 மீ , 300 மிமீ குழாய் 
( 2 ) 500 மீ , 200 மிமீ குழாய் 

( 3 ) 300 மீ , 100 மிமீ குழாய் . 
f- ன் மதிப்பு எல்லாக் குழாய்களும் ஒரே அளவினது 
எனக் கொள்க . 


9-31 . A என்ற 120 மீ மட்டத்திலுள்ள நீர்த்தேக்கத்திலிருந்து 

1 மீ விட்டக் குழாய் புறப்பட்டு 300 மீ தூரம் B என்ற 


513 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


சந்திப்பிற்குச் சென்று , அங்கிருந்து மூன்றாகப் பிரிகிறது . 
0-2e , 0-4e , 0.6 மீ விட்டக் குழாய்கள் முறையே 300 மீ , 
400 மீ , 600 மீ தூரங்கள் சென்று C , D , E என்ற இடங் 
களில் முடிகின்றன . அவற்றின் மட்டங்கள் முறையே 
40 மீ , 35 மீ , 30 மீ ஆகும் . C , D , E என்ற இடங்களில் 
பாயுவீதம் என்ன ? 


9 • 32 . படத்திலுள்ளபடி குழாய் அமைப்பில் A , B என்ற 
புள்ளிகளிடையே 

யுள்ள மட்ட வேறுபாடு 100 மீ . 


d : 0.2 மீ 


2 = ! 000 மீ 

f = 0-009 


L = 200 மீ d = 0.6I 
A fz0-008 


L = 150 மீ d = 0-75 மீ 
D f : 0.005 

B 


2 : 300 மீ 


d = 0-5 மீ 


f = 0-009 


மொத்த பாயுவீதத்தையும் , CD என்ற பகுதியில் பாயு 
வீதத்தையும் காண் . 


9-33 . படத்திலுள்ள A என்ற பம்பு 100 மீ நீர் உயரம் அழுத் 


150 00 


150.00 


A 


£ = 1500 

d = 0 •10t 


120.00 


0.2 
மீ3000 
மீ 


2000 மீ 
0-15 மீ 


النا 


B 


பம்பு 


A 


1500 மீ 
0.4 
மீ 


100.00 


தத்தை உண்டாக்குகிறது . ஒவ்வொரு நீர்த்தேக்கத்தி 
னுள்ளும் பாயுவீதங்களைக் காண் . 


9-34 . குழாய் வலை அமைப்புகளும் , அவற்றில் நுழை , வெளி 

பாயுவீ தங்களும் படங்களில் காட்டப்பட்டுள்ளன . 
பா.எ .-- 33 


514 


பாய்ம எந்திரவியல் 


ஒவ்வொரு குழாயிலும் நீரின் பாயுவீதத்தையும் , பாயும் 


115 ) 


60 


65 


21) 


r = 2 


r = 3 


| r = 3 


r 
: 
4 


20 


TaI 


30 


Koo 


20 


திசையையும் காண் . 


9 • 35 . 3200 மீ நீளம் 3 மீ விட்டமுள்ள கான்கிரீட் நீர்விநி 

யோகக் குழாய் 01 மீ / வி வீதத்தில் நீரைக் கடத்திக் 
கொண்டிருக்கிறது . குழாயின் இறுதியிலுள்ள வால்வை 
16 வினாடிகளில் படிப்படியாக அடைத்தால் குழாய் 
வெடிக்கும் என நிரூபி . வெடிக்கும் அழுத்தம் 25 மீ நீர் 
உயரம் , 


9-36 1 மீ விட்டமுள்ள எஃகுக் குழாயின் சுவர்க் கனம் 10 மிமீ 

ஆகும் . அக்குழாயின் நீளம் 1000 மீ . அதில் நீரானது 
25 மீ / வி திசைவேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும்போது 
அதன் இறுதியிலுள்ள வால்வு 2 வினாடிகளில் மூடப் 
படுகிறது . அந்தக் குழாயின் சுவரில் ஏற்படும் தகைவு 
என்ன ? 


உராய்வுக் 


9 • 37 . விகித ஆதாயமுள்ள குழாய் விட்டம் 

கெழுவிற்கு ! வர்க்கத்திலிருக்குமென நிரூபி . 


9 • 38 . திறனைக் கடத்துவதற்கான குழாயின் சிறும விட்டம் , 

அக்குழாயில் ஏற்படும் உராய்வு இழப்பு , மொத்தத் 
தலைப்பில் 1 பங்காக இருக்கும்போது ஏற்படும் என 
நிரூபி . 


9-39 . 100 கிவா திறனைக் குழாய் மூலம் கடத்த வேண்டிய 

திருக்கிறது . குழாயின் நுழைவாயில் அழுத்தம் 70 AAI 
செமீ2 . ஒரு கிலோ மீட்டர் நீளத்தில் அழுத்தக் 
குறைவு 0-44 கிகிஎ/ செமீ 2 - ஆக இருக்குமானால் , 16 கிமீ 
தூரம் நீரைக் கடத்த விகித ஆதாயமுள்ள விட்டம் 
என்ன ? f = 0 • 02 . 


குழாய்களில் கொந்தளிப்பு ஓட்டம் 


515 


9-40 200 மீ நீளம் , 100 மிமீ விட்டக் குழாயின் இறுதியில் 

உச்சத் திறனுக்கு எந்தக் குறைந்த அளவுள்ள முனை 
பொறுத்தப்பட வேண்டும் . இந்தக் குழாயில் நீரானது 
40 மீ அழுத்த உயரத்தில் இருக்குமானால் முனையின் 

வெளியில் கிடைக்கும் திறன் என்ன ? 
9.41 . ஒரு பிரான்ஸிஸ் டர்பைனுக்கு 1 மீ விட்டம் 300 மீ 

நீளமுள்ள குழாயால் 1 மீ / வி பாயுவீதத்தில் நீர் செலுத் 
தப்படுகிறது . அந்த டர்பைன் 

( அ ) 5 வினாடிகள் 
( ஆ ) 50 வினாடிகளில் மூடப்பட்டால் அந்தக் குழாயில் 

ஏற்படும் அழுத்த அதிகரிப்பு என்ன ? 
9.42 . 15 மிமீ விட்டம் 100 மீ நீளமுள்ள குழாயில் 22 லி / வி 

வீதத்தில் நீர் பாய்ந்து கொண்டிருக்கும் போது இறுதியி 
லுள்ள வால்வு திடீரென மூடப்படுகிறது . குழாயின் 
கனம் 6 மிமீ . E = 2 • 1x 10 ° AA எ / செமீ . K = 2 • 1x 104 

கிகிஎ / செமீ . குழாயில் ஏற்படும் உச்ச அழுத்தம் என்ன ? 
9-43 . 300 மிமீ குழாயில் ஏற்படும் சீரான பாயுவீதத்தை 

அளக்க ஒரு வெஞ்சுரிமானி பயன்படுத்தப்படுகிறது . 
பாயுகுறுக்கக் கெழு 0 5. மானிக்கெழு 0-98 . அதன் நுழை 
வாயிற்கும் தொண்டைக்குமுள்ள அழுத்த வேறுபாடு 

3 மீ நீரின் உயரமானால் நீரின் பாயுவீதம் என்ன ? 
9-44 , 250 மிமீ x 150 மிமீ அளவுள்ள வெஞ்சுரிமானி வழியாக 

0-89 ஒப்பு அடர்த்தியுள்ள எண்ணெய் பாய்கிறது . பாயு 
வீதம் 3000 லி / வி . பாதரச எண்ணெய் U- குழாயில் ஏற் 

படும் உயர வேறுபாடு என்ன ? 
9.45 . 100 மிமீ விட்டக் குழாயில் 0.5 பரப்பு குறுக்கக் கெழு 

உடைய வெஞ்சுரிமானி அமைக்கப்பட்டுள்ளது . அந்த 
மானியில் நீர் பாயாதபோது உள்ள அழுத்தம் 3 மீ 
உயரமாகும் . நீர்பாயும்போது தொண்டையில் தனி 
அழுத்தம் 2 மீ உயரமென்றால் பாயுவீதம் என்ன ? 
C = 0-97 . 


உள்ளது . 


9-46 . 150 மிமீ விட்டக் குழாயில் 100 மிமீ விட்டத் துளை 
மானி 

அதன்வழி 30 ° C வெப்பநிலையில் 
காற்று பாயும் போது , அந்த மானியில் ஏற்படும் அழுத்த 
வேறுபாடு 150 மிமீ சாராய ( S = 0-79 ) உயர வேறுபாடு 
என்றால் , காற்றின் பாயுவீதமென்ன ? அமுக்கத்தின் 
விளைவுகளைப் புறக்கணிக்க . 


10. அமுக்கப் பாய்ம ஓட்டம் 
( Compressible Fluid Flow ) 


10-1 . முன்னுரை 

எல்லாப் பாய்மங் களிலும் அழுத்த வேறுபாட்டால் அடர்த்தி 
மாறுபடுகிறது . இந்த அடர்த்தி மாறுபாடு வாயுக்களில் அதிக 
மாகவும் திரவங்களில் குறைவாகவும் இருக்கிறது . இதற்கு வாயுக் 
களைவிட திரவங்களில் மூலக்கூறுகள் ( molecules ) ஒன்றுக்கொன்று 
அருகில் இருப்பதே காரணம் , பொறியியற் துறையில் நிகழும் 
வாயு ஓட்டங்களில் ஏற்படும் அழுத்த வேறுபாடு பல இடங்களில் 
மிகக் குறைவாக இருப்பதால் அந்த இடங்களில் அமுக்கமற்ற 
பாய்மங்களுக்கான விதிகளைப் பயன்படுத்துகிறோம் . எங்கெல்லாம் 
அடர்த்தி மாறுபாட்டால் திசைவேகம் , அழுத்தம் , வெப்பநிலை 
முதலியன பாய்ம ஓட்டங்களில் குறிப்பிடத்தக்க . அளவு 
வேறுபடுகின்றனவோ அங்கெல்லாம் முந்திய அத்தியாயங்களில் 
வருவித்த பல விதிகளைப் பயன்படுத்த முடியாது . அடர்த்தி மாறு 
பாடானது அதிகமான வேகத்தாலும் , அல்லது அழுத்தத்தாலும் 
அல்லது திடீரென ஏற்படும் திசைவேக 

மாறு தலாலும் 
ஏற்படலாம் . 


அடர்த்தியில் ஏற்படும் மாறு தலால் பாய்மத்தினுடைய 
அழுத்தம் , வெப்பநிலை முதலியன வேறுபடுவதால் வெப்ப இயக்க 
விசையியல் ( thermodynamics ) பற்றிய கொள்கைகளை நாம் கையாள 
வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது . எனவே , பாய்மத்தின் அக 
ஆற்றல் ( internal energy ) , வெப்பப் பரிமாற்றம் ( heat transfer ) , 
உராய்வு இழப்பு ( frictional loss ) முதலியவற்றையும் பகுப் 
பாய்வுகளில் எடுத்துச் கொள்ள வேண்டும் . இந்த அத்தியாயத் 
தில் நாம் வாயுக்களின் பாய்ச்சல்களைப் பற்றி மட்டுமே படிப்போம் . 
திரவங்கள் சாதாரண அழுத்தங்களில் குறிப்பிடத்தக்க அளவு 


அமுக்கப் பாய்ம ஓட்டம் 


517 


அடர்த்தி மாறுபாடு அடைவதில்லை . நாம் பாகுநிலையற்ற வாயுக் 
களின் ஒரு பரிமாண , நிலையான பாய்ச்சல்களை மட்டும் நம் பகுப் 
பாய்வுக்கு எடுத்துக் கொள்வோம் . பாகு நிலையற்ற அமுக்கப் 
பாய்மங்களுக்கு நிறைவுடை பாய்மம் ( perfect fluid ) எனப் பெயர் . 
வெப்ப இயக்கவிசையியல் பற்றிய பல அடிப்படைத் தத்துவங்களை 
முதலில் விளக்கிவிட்டு , அமுக்கப் பாய்மத்திற்கான இயக்கச் சமன் 
பாட்டையும் ( equation of motion ) , வாயுவின் உலை வால் 
( disturbance ) ஏற்படும் மீட்சி அலை ( elastic wave ) வேகத்தையும் , 
அதிர்ச்சி அலைகள் ( shock waves ) பற்றிய அடிப்படைக் கருத்துக் 
களையும் இந்த அத்தியாயத்தில் வருவிப்போம் . பரப்பளவு மாறும் 
பாதைகளில் அமுக்கப் பாய்ம பாய்ச்சல் பற்றிய தன்மைகளும் , 
குழாய்களில் உராய்வால் அமுக்க ஓட்டத்தில் ஏற்படும் விளைவு 
களும் , அமுக்கப் பாய்ம ஓட்டத்தை அளக்கும் வழிகளும் விளக்கப் 
பட்டுள்ளன . 


அமுக்கப் பாய்மப் பாய்ச்சல் பல பொறியியற் சாதனங்களில் 
பயன்படுத்தப்படுகின்றன அல்லது நிகழ்கிறது . காற்றின் அழுத் 
தத்தால் இயங்கும் எந்திரங்கள் , விமானவியல் ( aeronautics ) , விண் 
ணியல் ( astronautics ) , குழாய்களின் வழி நீராவி பாய்தல் போன்ற 
பல பொறியியற் துறைகளிலும் சாதனங்களிலும் அமுக்கப் 
பாய்மம் பற்றிய ஓட்டங்களின் கொள்கைகள் பயன்படுகின்றன . 


10 • 2 . அடிப்படை வெப்ப இயக்கவிசையியற் தொடர்புகள் 

அமுக்கப் பாய்ம ஓட்டம் பற்றி படிப்பதற்குத் தேவையான 
வெப்ப இயக்கவிசையியல் பற்றிய உண்மைகள் இந்தப் பகுதியில் 
விளக்கப்பட்டுள்ளன . நாம் நிறைவுடை வாயுவை எடுத்துக் 
கொள்வோம் . சாதாரண நிலைமைகளில் பெரும்பாலான வாயுக் 
களும் , காற்றும் நிறைவுடை பாய்மத்திற்கான குணங்களை உடைத் 
தாக இருப்பதால் இந்நூலில் நிறைவுடை பாய்மம் பகுப்பாய் 
வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது . மேலும் , பாய்ச்சலானது 
ஒரு பரிமாண , நிலையான தன்மைகளையுடையதெனக் கருதுவோம் . 


10.3 . நிறைவுடை வாயுவின் நிலைச்சமன்பாடு ( Equation of 

State for a Perfect Gas ) 
வாயுவின் மூன்று சிறப்பியல்புகளான அழுத்தம் , நிறையலகு 
பருமன் ( specific volume ) , வெப்பநிலை ஆகியவற்றின் தொடர்பை 
நிலைச்சமன்பாடு விளக்குகிறது . கீழ்க்கண்ட நிலைச்சமன்பாட்டை 
பூர்த்தி செய்யும் எந்த வாயுவும் நிறைவுடை வாயுவாகும் . 
py = RT 

( 101) 


518 


பாய்ம எந்திரவியல் 


இதில் 


p = தனி அழுத்தம் AA எ / செமீ 2 ( G / e2 ) 


v = நிறையலகு பருமன் , மீ / AA ( e /AA ) 
R = வாயு மாறிலி , கிகிஎ - மீ / AA கெ ( ஜூல் / AA கெ ) 
T = தனி வெப்பநிலை ( கெல்வினில் ) 


காற்றின் வாயுமாறிலியின் மதிப்பு 29.2 கிகி.மீ / AA ° கெ அல்லது 
287 ஜூல் / AA ° கெ ஆகும் . இந்தச் சமன்பாட்டை வாயுவானது 
வெப்ப இயக்க விசைச் சமநிலையில் ( thermodynamic equilibrium ) 
இருக்கும்போது பயன்படுத்தலாம் . ஆனால் நடைமுறையில் சம 
நிலையிலிருந்து அதிகமாக மாறுபட்டிறாத நிலைமைகளுக்கும் பயன் 
படுத்தலாம் . பொருண்மை m ஆனால் சமன்பாடு 10-1 - ஐ 


pV = mRT 


( 10 • 2 ) 


என எழுதலாம் . 


மாதிரிக் கணக்கு 10 • 1 ( MKS ) . 5 கிகி நிறையுள்ள காற்றின் 
கன அளவு 100 ° C வெப்பநிலை , 2.55 AA எ / செமீ மானி அழுத்தத் 
தில் என்ன ? 


m = 5AA 


R = 29 • 57 AA எ.மீ / AA ° கெ 


t = 100 ° C 


p = 2 : 55 AA எ / செமீ (மானி ) 


வெளிமண்டல அழுத்தத்தை 1-03 AA எ / செமீ என் எடுத்துக் 
கொண்டால் , 

p = 2 • 55 + 1 + 03 = 3 • 58 AA எ / செமீ ( தனி ) 
T = 100 + 273 = 373 ° கெ 
சமன்பாடு 10-1 - ஐப் பயன்படுத்தி , 

5x29.57X373 
V = 

= 1.53 மீ 
3-58x 104 


மாதிரிக் கணக்கு 10-1 ( SI ) . 5 கிகி நிறையுள்ள காற்றின் கன 
அளவு 100 ° C வெப்பநிலை , 250 AG | t " மானி அழுத்தம் இவற்றில் 


என்ன ? 


m = 5 கிகி 


t = 100 ° C 


p = 250 AG | ee 


R = 0-287 கிஜூல் /AA ° கெ 


அமுக்கப் பாய்ம ஓட்டம் 


519 


என எடுத்துக் 


வெளிமண்டல அழுத்தத்தை 100 AG / e2 
கொண்டால் , 

p = 250 + 100 = 350 AG / e2 
T = 100 + 273 = 373 ° கெ 
சமன்பாடு 10 ! -ஐப் பயன்படுத்தி , 


5X0.287x373 

= 1.53 மீ . 
350 


104. வெப்ப எண்களும் அவற்றின் தொடர்புகளும் ( Specific 

Heats and their Relationships ) 
ஒரு அலகு பொருண்மையுள்ள வாயுவின் வெப்பநிலை ஒரு 
டிகிரி கெல்வின் அளவு அதிகரிப்பதற்குத் தேவையான வெப்பத்தை 
வெப்ப எண் ( specific heat ) என்கிறோம் . பருமனளவை மாற்றாது 
வைத்துக் கொண்டு , வெப்பநிலையை அதிகரிப்பதால் தேவைப்படும் 
வெப்பத்திற்குப் பருமனளவு மாறா வெப்ப எண் ( specific heat at 
constant volume ) எனப் பெயர் . இதை C , என்று குறிக்கிறோம் . 
இதே போல் C என்பது ஒரு அலகு பொருண்மையுள்ள வாயுவின் 
வெப்பநிலையை ஒரு டிகிரி வெப்பநிலை அளவிற்கு அதன் அழுத்தம் 
மாறாது அதிகரிக்கத் தேவையான வெப்பத்திற்குச் சமமாகும் . 
இந்த வெப்ப எண்களின் மதிப்புகள் உண்மையில் வெப்பநிலைக் 
கேற்ப சிறிது மாறுபடுகின்றன . ஆனால் நடைமுறையில் பொறியியற் 
துறையில் கையாளப்படும் வெப்பநிலைகளில் இந்த மாறுபாட்டைப் 
புறக்கணித்துவிடலாம் . இருந்தபோதிலும் வெப்ப எண்களின் 
விகிதமான CAIC ) எந்த வெப்பநிலையிலும் மாறிலியாகும் . காற்றிற்கு 

Ch = 0 • 24 கி கா / AA ° கெ ( 1-005 கிஜூல் / AA ° கெ ) , 

Cy = 0 • 17 கி கா / AA ° கெ ( 0-718 கிஜூல் / AA ° கெ ) , k = 1 • 4 
ஆகும் . இப்போது வெப்ப எண்களுக்கும் வாயு மாறிலிக்குமுள்ள 
தொடர்பை வருவிப்போம் . 


வெப்ப இயக்கவிசையியலின் முதல் விதிப்படி , ஒரு தொடர் 
நிகழ்ச்சியில் ( process ) ஒரு அமைப்பில் ( system ) இடப்படும் 
வெப்பமானது , அந்த அமைப்பில் அதிகரிக்கும் அக ஆற்றல் , அந்த 
அமைப்பு புறத்தில் செய்யும் வினை ஆகிய இரண்டின் கூட்டுத் 
தொகைக்குச் சமமாகும் என அறிவோம் . ஜூல் ( Joule ) என்ற 
விஞ்ஞானி ஒரு 

ஒரு வாயுவின் பொருண்மைக்கு இடப்படும் ஆக 
ஆற்றலான ( internal energy ) U , அந்த வாயுவின் வெப்பநிலையை 
மட்டும் பொருத்தது எனக் காட்டியுள்ளார் . அக ஆற்றலான U , 


520 


பாய்ம எந்திரவியல் 


அந்த வாயுவின் அழுத்தம் , பருமனளவு ஆகியவற்றைப் பொருத்த 
தல்ல . இப்போது முதல்விதியை , மாறாத பருமனளவு தொடர் 
நிகழ்ச்சிக்குட்படும் ஒரு அலகு பொருண்மையுள்ள வாயுவிற்குப் 
பயன்படுத்துவோம் . இந்தத் தொடர் நிகழ்ச்சியில் வெப்பநிலை 
T.- லிருந்து 1 , -க்கு மாறும்போது அக ஆற்றலில் ஏற்படும் 
வேறுபாடானது , 
Q = AU = Cv [ T , -T , ) 

( 103) 
இதில் C , வாயுவின் மாறாத பருமனளவு வெப்ப எண்ணையும் T , 
இறுதி வெப்பநிலையை கெல்வினிலும் T , தொடக்க வெப்பநிலையை 
கெல்வினிலும் குறிக்கின்றன . பருமனளவு மாறுபடவில்லையாத 
லால் எவ்வித புறவினையும் ஏற்படவில்லை . எனவே , எல்லா வெப்ப 
ஆற்றலும் அக ஆற்றலை அதிகரிக்கவே பயன்படுகிறது . 


இப்போது அந்த அலகு பொருண்மையுள்ள வாயுவானது 
மாறாத அழுத்தத்தில் அதே வெப்பநிலை உயர்வுக்கு வெப்பப் 
படுத்தப்பட்டால் பருமனளவில் மாறுதல் ஏற்படுவதால் புறவினை 
நிகழ்கிறது . எனவே , வாயுவிற்குக் கொடுக்கப்பட்டுள்ள வெப்பத் 
தில் ஒரு அளவு இந்தப் புறவினையைச் செயல்படுத்தப் பயன் 
படுகிறது . எஞ்சிய வெப்பம் அக ஆற்றலை அதிகரிக்கச் செய்கிறது . 
ஆகையால் , 

dQ = dU + dW = CvdT + pdy 
Q = AU + W = CA ( T , -T ) 

( 10-4 ) 
இப்போது அக ஆற்றலில் ஏற்படும் மாறுதல் வெப்பநிலையை 
மட்டும் சார்ந்ததால் , அக ஆற்றலானது C. ( T , -T ) வினையான 
P ( y , - vi ) = R ( T , -T ) இவற்றின் கூட்டுத் தொகைக்கு மாறாத 
அழுத்தத் தொடர் நிகழ்ச்சியில் சமமாகும் . எனவே , 

Ch ( T , -T ) = C ( T , - T ) + R ( T , -T1 ) 
Cp - Cy = R 

( 10-5 ) 


. 


வெப்ப எண் விகிதமான k- யைச் சமன்பாடு 10-1 - ல் இட்டால் , 

k 

R 
C R ; 

( 106) 
k - 1 

k - 1 
எனக் காட்டலாம் . 


Cr = 


பாய்மமானது அதனுடைய மூலக்கூறுகளின் அசைவுகளாலே 
தான் வெப்பநிலையை மட்டும் சார்ந்த அக ஆற்றலை உடைய 
தாக இருக்கிறது . இந்த மூலக்கூறு ஆற்றல் மூலக்கூறுகள் 


அமுக்கப் பாய்ம ஓட்டம் 


521 


ஒன்றையொன்று ஈர்ப்பதால் ஏற்படும் இயக்கத்தினாலுண்டாகிறது . 
நிறைவுடை வாயுவிற்கு இந்த இயக்கம் இல்லையாதலால் இந்த 
அக ஆற்றல் சுழியாகும் . பெரும்பாலான வாயுக்களுக்கு நடை 
முறையிலுள்ள அழுத்தம் , வெப்பநிலைகளில் மூலக்கூறுகளுக் 
கிடையேயுள்ள தூரம் அதிகமாக இருக்குமாதலால் அக ஆற்றல் 
சுழியாக இருக்கும் . பெரும்பாலான கணக்குகளில் நமக்கு அக 
ஆற்றலின் தனி மதிப்பு ( absolute value ) தேவையில்லை ; இரண்டு 
அக ஆற்றல்களின் வேறுபாடே அவசியமாக இருக்கிறது . அக 
ஆற்றல் வெப்ப ஆற்றலாக வாயுக்களில் சேகரித்து வைக்கப் 
படுகிறது . இந்த வெப்ப ஆற்றலானது இடம் பெயர வேண்டு 
மானால் வெப்பநிலையில் வேறுபாடு இருக்க வேண்டும் . 


10 5. என்ட்பி ( Entropy ) 

வெப்ப ஆற்றலானது முதல் நிலையிலிருந்து இரண்டாவது 
நிலையை அடைந்திருக்குமானால் , முதல் விதிப்படி , 

dQ = CvdT = pdv 


T- யால் வகுத்து எல்லைகள் 1 , 2 - க்குள் தொகையிட்டால் , 


[ * - * +++ 


+ 


ஆனால் py = RT 


fe- / ++f 


dy 
R 


T- யின் மதிப்பு மாறாமல் இருக்கிறது என எடுத்துக்கொண்டு , 


y , 
T , + Rlogs 

Y1 
Ti 


இதிலிருந்து 


* 


do 

என்பது அந்த வாயுவின் தொடக்க , இறுதி 
T 


நிலைகளைப் பொறுத்தே இருக்க வேண்டுமெனத் 

தெரிகிறது . 
தொடக்க நிலையிலிருந்து இறுதி நிலையை அந்த வாயு எவ்வாறு 


522 


பாய்ம எந்திரவியல் 


அடைந்தது என்பது நமக்கு அவசியமில்லை . எனவே , என்ட்ரபி 
என்பது வாயுக்களின் அடிப்படைச் சிறப்பியல்புகளில் ( property ) 
ஒன்றெனக் கொள்ளலாம் . இரண்டு நிலைகளுக்குமுள்ள என்ட்ரபி 
வேறுபாடானது இப்போது 


S. --S1 = 


dQ 
T 


( 10-7 ) 


இதில் S , இரண்டாவது நிலையிலுள்ள என்ட்ரபியையும் , S1 முதலா 
வது நிலையிலுள்ள என்ட்ரபியையும் குறிக்கும் . நமக்கு என்ட்ரபி 
களின் வேறுபாடே தேவைப்படுகிறது ; என்ட்ரபியின் தனிமதிப்பு 
அவசியமில்லை , 


மாதிரிக் கணக்கு 10-2 . வளிமண்டல அழுத்தத்தில் காற்றின் 
வெப்பநிலை 20 ° C- லிருந்து 30 ° C- ஆக அதிகரிக்கும்போது காற்றில் 
ஏற்படும் என்ட்ரபி வேறுபாடு என்ன ? நிறை அலகு பருமனளவு 
முறையே 0-83 மீ AA , 0-94 t * / AA ஆகும் . 

T. 

Vg 
As = s , - S1 = C , loga + + Rloge 

T ) 

Vi 


333 

0.94 
As = 0 • 718x 2 • 303 log + 0 • 287 x 2.303 log 
293 

0.83 


= ( 00913 + 0.0358 
= 0-1271 கி ஜூல் /AA ° கெ . 


106. பல்வகைத் தொடர் நிகழ்ச்சிகள் ( Various Processes ) 

வாயுக்களானது ஒரு நிலையிலிருந்து பிரிதொரு நிலையை கீழ்க் 
கண்ட முறைகளில் அடையலாம் . ( 1 ) சமபருமனளவு முறை 
( Isochoric process ) - இம் முறையில் வாயுவின் பருமனளவு மாறாமல் 
நிகழ்ச்சி ஏற்படுகிறது . ( 2 ) சம அழுத்த முறை ( Isobaric process ) -- 
இந்தத் தொடர் நிகழ்ச்சியில் அழுத்தமானது மாறாமல் வைத்துக் 
கொள்ளப்படுகிறது . ( 3 ) வெப்பநிலை மாறா முறை ( Isothermal 
process ) - இத்தொடர் நிகழ்ச்சியில் வெப்பநிலையானது மாறாமல் 
வைத்துக் கொள்ளப்படுகிறது . ( 4 ) வெப்ப மாற்றீடற்ற முறை 
( Adiabatic process ) - இம் முறையில் வெப்பமானது அந்த 
அமைப்டை விட்டு வெளிச் செல்வதில்லை . 


கடைசி இரண்டு தொடர் நிகழ்ச்சிகளும் நடைமுறையில் 
அதிகமாகப் பயன்படுவதால் அவற்றைப்பற்றி மட்டும் இங்கு 


அமுக்கப் பாய்ம ஓட்டம் 


523 


படிப்போம் . இம்முறைகளில் ஏற்படும் வினைகளின் அளவையும் , 
வெப்ப அளவையும் , வாயுச் சிறப்பியல்புகளின் தொடர்புகளையும் 
நாம் பின்வரும் பகுதிகளில் வருவிப்போம் . 


107. வெப்பநிலை மாறா முறை 

இத் தொடர் நிகழ்ச்சியில் ஒரு அமைப்பின் அழுத்தமும் 
பருமனளவும் மாறுகின்றன ; வெப்பநிலை மாறுவதில்லை . ஆகவே , 
சமன்பாடு 10 1- லிருந்து , 


P 


Pv = மாறிலி 


V2 


V 
படம் 101. வெப்ப நிலை மாறா முறை 


P1V1 = h ? v, = py = மாறிலி 


( 10-8 ) 


செய்யப்படும் வினையானது / pdy-க்குச் சமமாகும் . இதைப் படம் 
10.1 - ல் கோடிட்ட பரப்பால் 

காட்டப்பட்டுள்ளது . 
ply ] 

ஆகும் . இதை மேலேயுள்ள வினையைக் குறிக்கும் சமன் 
பாட்டில் இட்டால் , 


ஆனால் 


V 


VI 


W 


ply ] 


dy 

= p_vi loger 


- 


Y , 
y1 


Va 


P1Y1 = RT- ஆக இருப்பதால் , 

W = p1Y , loge 





= RT logo 


" 


* 


( 109 ) 


V1 


524 


பாய்ம எந்திரவியல் 


வெப்ப நிலை மாறா முறையில் T , = T1 . ஆகவே , அக ஆற்றலின் 
வேறுபாடானது AU = CT , -- T , ) = 0. எனவே , வெப்ப இயக்க 
விசையியலின் முதல் விதிப்படி Q = W ஆகும் . ஆகையால் 
வாயுவால் அடையப்பட்ட எல்லா வெப்பமும் வினை செய்யப் 
பயன்படுகிறது . வெப்பநிலை மாறா அமுக்கத்தில் ( compression ) 
வெப்பமானது வெளியே நிராகரிக்கப்படுகிறது (reject ); வெப்ப 
நிலைமாறா விரிவடைதலில் ( expansion ) வெப்பமானது ஏற்றுக் 
கொள்ளப்படுகிறது ( receive). என்ட்ரபி வேறுபாடானது 

Q 
As = s , -S = 


T 


ஆகும் . 


108. வெப்ப மாற்றீடற்ற முறை 

இத்தொடர் நிகழ்ச்சியில் அமைப்பிலிருந்து வெளி ஊடகத் 
திற்கு வெப்பம் வெளிச் செல்லவோ அல்லது வெளியிலிருந்து 
அமைப்பிற்கு உள்வரவோ முடியாதபடி அமைப்பின் உறையானது 
ஆக்கப்பட்டிருக்கிறது . எனவே , Q = 0 ஆகும் . நடைமுறையில் 
எல்லாப் பொருள்களும் சிறிதளவாவது வெப்பத்தைக் கடத்து 
கின்றன . இருப்பினும் ஒரு அமைப்பில் ஏற்படும் வெப்ப வினைப் 
பரிமாற்றத்தோடு ஒப்பிடும்போது இந்த அளவு மிகக் குறைவாக 
இருப்பதால் , அப்படிப்பட்ட அமைப்புகள் வெப்ப மாற்றீடற்ற 
முறையில் இயங்குவதாகக் கொள்ளப்படுகின்றன. மேலும் வெகு 
குறுகிய நேரத்தில் நிகழும் நிகழ்ச்சிகளையும் இம்முறையில் 
சேர்க்கலாம் . இலட்சிய வெப்ப மாற்றீடற்ற முறையை அடைவது 
நடைமுறையில் சாத்தியமல்ல . இருந்தபோதிலும் இலட்சிய 
வெப்ப மாற்றீடற்ற தொடர் நிகழ்ச்சியில் , 
dq = dU + pdy = 0 

( 10-10 ) 


சமநிலைச் சமன்பாட்டிலிருந்து pdy + vdp = RdT ஆதலாலும் 
dy = CvdT- ஆக இருப்பதாலும் , 


(pdv + vdp ) + pdv = 0 


CY 


R 


சமன்பாடு 10-6 - லிருந்து C. 

10-6 - லிருந்து C , சமமான மதிப்பை இட்டு , 
தொகையிட்டால் , 

log p + k log y = C 
இதில் C என்பது தொகையீட்டு மாறிலியாகும் . இதையே 
pyk = மாறிலி 

( 10-11 ) 
என எழுதலாம் . இதற்கு வெப்ப மாற்றீடற்ற சமன்பாடு எனப் 
பெயர் , 


அமுக்கப் பாய்ம ஓட்டம் 


Sis 


வெப்ப மாற்றீடற்ற முறையில் விரிவால் ( expansion ) ஏற்படும் 
வினையை அழுத்தம் , பருமனளவு ஆகியவற்றால் கீழ்க்கண்டபடி 
விளக்கலாம் . படம் 10-1 - ல் உள்ளபடி நிலை 1 - லிருந்து நிலை 2 - ற்கு 
போகும்போது தேவைப்படும் வினையானது , 


Va 


W = / pdy 


f 


ஆனால் 


Pavik = p , v, k = py = மாறிலி 


எனவே , 


W = P1 | 


dy Pival 

( v , -k - y : 1-4 ) 
pk 

( 1 - k ) 


Y ) 


w_P1Y1 - p2y, 


k - 1 


( 10-12 ) 


வெப்ப இயக்கவிசையியலின் முதல் விதியைப் பயன்படுத்தினால் , 
Q = 0 . எனவே , 

U , -U , + W = 0 


அல்லது 


UI - U , = W 


அதாவது 


U - U , = P1 / 1_Pey, 


( 10-13 ) 

( k - 1 ) 
வெப்ப மாற்றீடற்ற முறையில் விரிவு ( expansion ) ஏற்படும்போது 
அக ஆற்றலில் குறைவு ஏற்படுகிறது . இப்போது dq = 0 . 
ஆகையால் என்ட்ரபி வேறுபாடு சுழியாகும் . அதாவது ( s , -Sy ) = 0 . 


k 


வெப்ப மாற்றீடற்ற முறையில் தொடக்க , இறுதி நிலைகளில் , 

Pavik = p , v , 
சமநிலைச் சமன்பாட்டைப் பயன்படுத்தினால் , 

p . Y = RT ) ; p.v , = RT , 


மேலே உள்ள சமன்பாடுகளிலிருந்து , 

TT 
T , p . 


( k - 1 ) 


( 10-14 ) 


என நிரூபிக்க முடியும் . 


526 


பாய்ம எந்திரவியல் 


திரும்பக்கூடிய வெப்ப மாற்றீடற்ற முறையை ( reversible adia 
batic process ) தடையற்ற வெப்ப மாற்றீடற்ற முறை ( isentropic 
process ) என்கிறோம் . வெப்ப மாற்றீடற்ற முறையில் dQ = 0 . 
ஆனால் நடைமுறையில் எந்தத் தொடர் நிகழ்ச்சியிலும் சிறிதள 
வாவது வெப்பப் பரிமாற்றம் ஏற்படுகிறது . எனவே , இந்த நடை 
முறை நிகழ்ச்சிகளுக்கு அடுக்குக் குறி k- க்குப் பதில் n கையாளப் 
படுகிறது . இவ்வாறான நடைமுறை நிகழ்ச்சிகளுக்கு பாலிடிராபிக் 
தொடர் நிகழ்ச்சி ( polytropic process ) எனப் பெயர் . தடையற்ற , 
வெப்ப மாற்றீடற்ற முறையிலும் , பாலிடிராபிக் முறையிலும் 
உள்ள சமன்பாடுகள் , அவற்றின் அடுக்குக் குறியிலுள்ள வேறுபாடு 
களைத் தவிர மற்றவைகளில் ஒரே மாதிரியாக இருக்கும் . எனவே , 
தடையற்ற வெப்ப மாற்றீடற்ற முறைக்கு நாம் வருவிக்கும் சமன் 
பாடுகள் அனைத்தையும் பாலிடிராபிக் முறைக்கு அவற்றின் 
அடுக்குக் குறியை k-யிலிருந்து 11 - ஆக மாற்றி பயன்படுத்தலாம் . 


2 


மாதிரிக் கணக்கு 10-3 . 

3 AA பொருண்மையுள்ள காற்று 
தொடக்க நிலையான pi = 9 AA எ / செமீ 2 (மானி ) , 1 , = 250 ° C 
லிருந்து இறுதி நிலைக்கு விரிவடையும்போது p = 1 AA எ / செமீ 
ஆகும் . இறுதிப் பருமனளவு , வெப்பநிலை இவற்றைக் காண் . 
காற்று ( அ ) வெப்ப மாற்றீடற்ற முறை ( ஆ ) வெப்பநிலைமாறா முறை 
( இ ) பாலிடிராபிக் முறை இவற்றால் விரிவடைந்தால் ஒவ்வொரு 
முறையிலும் தேவைப்படும் வினையளவு என்ன ? n = 12 . 


m = 3 AA 


5 , = 9 + 1 + 03 = 10 • 03 AA எ / செமீ 2 
T = 250 + 273 = 523 ° கெ 


p , = 1 + 1 + 03 = 2 • 03 AA எ / செமீ 2 


mRT , 
தொடக்கப் பருமன் , V = 

p 
3x29-3x5231 
10-03X 104 


0.446e8 


( அ ) வெப்ப மாற்றீடற்ற முறை 

P1 
இறுதிப் பருமனளவு V , 


1 


1 


) 


10-03 
2-03 


2 


pe 


k V. 


1 : 4x0-446 


= 1.44 மீ 


அமுக்கப் பாய்ம ஓட்டம் 


527 


niR 


இறுதி வெப்பநிலை T , = 

=pav2 

2-03x104X1-44 

3X29.3 
= 334 ° கெ . 
1 , = 61 ° C . 


P.VI - V. 
தொழிற்பட்ட வினை = 

( k - 1 ) 


( 10-3x ) -466-2 • 03x 1-44 ) 104 

(14--10) 
= 4.15X104 கிகிஎ - மீ 


( ஆ ) வெப்பநிலை மாற முறை 


இறுதிப் பருமனளவு 


V , = PV1_ 10-03 


X0-466 


P. 


2-03 


= 2-26 t8 


V. 
வினை = nRT , loge 

V. 


= 3x29.3X 523x logo 


= 7.38 x 104 கிகி.மீ 


( இ ) பாலிடிராபிக் முறை 


இறுதிப் பருமனளவு V , 


- 


(2 ) 


RV . 


1 


10.03 
2.03 


. 


x 0.446 


= 1.76e8 
P.V , _ 2•03 x 10+ x 1-76 
mR 

3x29-3 


இறுதி வெப்பநிலை 


T , = 


- 407 கெ 


1 , = 134 ° C 


வினை 


P1V1 - A , V , 


( 10-03x 0-441-2• 03x1-76 ) x 104 

1-2-1 


= 1.025X 104 AA எ.மீ 


528 


பாய்ம எந்திரவியல் 


மாதிரிக் கணக்கு 10.4 . 1 கிகி பொருண்மையுள்ள காற்று 
பாலிடிராபிக் முறையில் 1 = 150 C- லிருந்து 1 , = 50 ° C நிலையை 
அடைகிறது . இந்த முறையில் வெப்பக் 

கொள்ளளவு 

( heat 
capacity ) மாறாததாகக் கருதப்படுகிறது . இப்போது செய்யப் 
பட்ட வினை , அக ஆற்றல் வேறுபாடு , வெப்ப அளவு இவற்றை 
n = 1.3 என்ற மதிப்பிற்குக் கணக்கிடு . 


m = 1 கிகி 


n = 1.3 


T = 150 + 273 = 423 கெ 


T = 50 + 273 = 323 ° கெ 


R = 0 • 287 கி ஜூல் / AA ° கெ 


வினை 


P1V1 - P, V , = m ( RT ) -RT , ) 

- 1 


n - 1 


1x0-287 ( 423--323 ) 

1.3-10 


0 • 287X 100 

= 95 6 கி ஜூல் 
0.3 


( 
= 1x0-72 ( 323-423 ) 

= -72 கிஜூல் 
வெப்ப அளவு = U + W 


= -72 + 956 = 236 கி ஜூல் 


விரிவடையும் போது வெப்பம் ஏற்றுக் கொள்ளப்படுகிறது . 


10-9 . அமுக்கப் பாய்ம ஓட்டங்களின் அடிப்படைச் சமன்பாடுகள் 

தொடர் , உந்த , ஆற்றல் சமன்பாடுகள் அமுக்கப் பாய்மத் 
தின் அடிப்படைச் சமன்பாடுகளாகும் . இந்தச் சமன்பாடுகளை ஒரு 
பரிமாண , நிலையான , பாகு நிலையற்ற ஓட்டங்களுக்கு இந்தப் 
பகுதியில் வருவிப்போம் . இந்தச் சமன்பாடுகள் ஒவ்வொன்றும் 
தனித்தனியாக வருவிக்கப்பட்டுள்ளன . 


அமுக்கப் பாய்ம ஓட்டம் 


529 


10:10 . தொடர்ச் சமன்பாடு ( Continuity Equation ) 

ஒரு பரிமாண , நிலையான பாய்ச்சலில் ஒரு அலகு நேரத்தில் 
ஓர் அமைப்பின் பல வெட்டுமுகங்களில் பாயும் பொருண்மை 
யானது சமமாக இருக்கவேண்டும் . எனவே , 

PLVA = P , A , V , = மாறிலி 
இதில் P அடர்த்தியையும் , A பாய்மம் பாயும் பாதையின் குறுக்கு 
வெட்டுப் பரப்பையும் , V திசைவேகத்தையும் குறிக்கும் . 
இவற்றிற்கு மடக்கை ( logarithm ) கண்டு வகையிட்டால் , 

d ( logePAV ) = 0 
எனவே , 

dP dy dA 
p + V + 

( 10-15 ) 

A 
இது ஒரு பரிமாண , நிலையான அமுக்கப் பாய்ச்சலுக்கான வகை 
யீட்டு அமைப்பையுடைய தொடர்ச் சமன்பாடு ஆகும் . 
10-11 . ஆற்றல் சமன்பாடு ( Energy Equation ) 

சீரான , நிலையான , தொடர்ச்சியாக உள்ள பாய்ச்சலுக்கான 
ஆற்றல் சமன்பாட்டை வருவிப்போம் . படம் 10-2 - ல் உள்ள ஒரு 

W 


• V2, P2 


22 


V , P 


N 
- 


படம் 10 • 2 . ஒரு அமைப்பின் வழி அமுக்கப் பாய்மப் பாய்ச்சல் 
பா.எ. - 34 


530 


பாய்ம எந்திரவியல் 


ஓரம் திறந்த அமைப்பில் பாய்மத்தின் நிறை ஒரே வீதத்தில் 
பாய்ந்து கொண்டிருப்பதாக எடுத்துக் கொள்வோம் . 
வெப்பப் பரிமாற்ற வீதமும் வினை செய்யும் வீதமும் சீராகவும் 
நிலையாகவும் இருக்கும் இந்த அமைப்பில் , 1 என்ற இடத்தில் 
பாயும் பாய்மத்தின் பொருண்மை வீதமும் 2 என்ற இடத்தையும் 
அதே வீதத்தில் கடக்கும் . நாம் வருவிக்கும் சமன்பாடு பொதுப் 
படையாக இருக்க அமைப்பின் சுவரின் வழியாக வெப்பம் உள் 
வருவதாகவும் எடுத்துக் கொள்வோம் . எனவே , பாய்மம் அமைப் 
பின்வழி செல்லும்போது அதன் மொத்த ஆற்றல் அதிகரிக் 
கிறது . இந்த அதிகரிப்பானது வெளியிலிருந்து உள்ளே வரும் 
பாய்மத்தின் மேல் செய்யப்படும் வினை இவற்றின் கூட்டுத் 
தொகைக்குச் சமம் . எனவே , வினாடிக்கு ஒரு அலகு பொருண்மை 
யளவான பாய்மம் பாயும்போது , சீரான நிலையான பாய்ச்சலில் , 


2 


gZ + 3V , * + P1Y1 + U1 + Q + W = gZ , + 2 + p , y , + U , ( 10-16 ) 


இதில் 


Z = மட்ட ஆற்றல் 


= இயக்க ஆற்றல் 
2 
U = அக ஆற்றல் 
Q = வெப்பப் பரிமாற்றம் 
W = பாய்மத்தில் ஏற்படும் புறவினை 
py = பாய்ச்சல் வினை ( flow work ) 


ஆகும் . 


இந்தச் சமன்பாடு 10-16 - ல் உள்ள pv என்ற உறுப்பு வாயு 
வானது இடம் பெயர்வதால் ஏற்படும் பாய்ச்சல் வினையைக் (flow 
work ) குறிக்கும் . இந்த உறுப்பானது பாய்மம் பாயும்போது 
தான் இருக்கும் . ஒரு அமைப்பின் அகத்தே அல்லது புறத்தே 
பாய்மத்தை அனுப்புவதற்கு இந்த வினை தேவைப்படும் . இந்த 
பாய்ச்சல் வினை py- யையும் , அக ஆற்றலானது U- வையும் சேர்த்து 
எந்தால்பி ( enthalphy ) என்று அழைக்கிறோம் . 
h = U + py 

( 10 • 17 ) 
எனவே , ஆற்றல் சமன்பாடானது , 


274 + + h; + 2 + w = gz , + + h, 


( 10-18 ) 


அமுக்கப் பாய்ம ஓட்டம் 


531 


இந்தப் பொதுப்படையான ஆற்றல் சமன்பாட்டை பயன்படுத்து 
வதற்கு வசதியான முறையில் அதன் அமைப்பை மாற்றி அமைக்க 
லாம் . வாயுக்களின் எடை மிகக் குறைவாக இருக்குமாதலால் 
மட்ட வேறுபாட்டைக் குறிக்கும் Z உறுப்பை புறக்கணித்து 
விடலாம் . குழாய்கள் அல்லது கடத்திகள் வழியாகப் பாயும் 
பாய்மங்களில் வெளியிலிருந்து எந்தவிதமான வினையும் பாய்மத்தில் 
செய்யப்படவில்லையாதலால் W- வின் மதிப்பு சுழியாகும் . 


வெப்ப மாற்றீடற்ற முறை யில் Q = 0 . எனவே , குழாய்வழி 
பாயும் பாய்ச்சலுக்கு சமன்பாடு 10-16 ஆனது 


P1 1_Par== (U .-- U,)+ Y," _ Y1 * 


2 


சமன்பாடுகள் 10-1 , 10-3 - ஐப் பயன்படுத்தி , 


RT ) -RT = +C<{T} -T ,)= V , - V. 


ஆனால் 


C = C - R 


எனவே , 


( T ) -T , )C = " ," - Y 


சமன்பாடு 10-6 - லிருந்து C- க்கும் , சமன்பாடு 10-14 - லிருந்து -க்கும் 


உள்ள மதிப்புகளை இட்டால் , 


k 


TA 
* [ 1- (4 ) + ] - ( 10-19 ) 


k 


= 


என்ற ஆற்றல் சமன்பாடு கிடைக்கும் . இதை வாயுக்களுக்கான 
பெர்னாலிச் சமன்பாடு என்கிறோம் . இச்சமன்பாடு 

துளைகள் 
( orifices ), முனைகள் ( nozzles ), பாயுவீ தமானிகள் ( flow meters ) 
முதலியவற்றில் பயன்படுகிறது . 


சமன்பாடு 10-19 - ஐ நிலையான , தடையற்ற வெப்ப மாற்றீடற்ற 
முடைய பாய்ச்சலில் இழைக் கோட்டில் நிகழும் இயக்கத்திற்குப் 
பயன்படும் ஆய்லர் சமன்பாட்டிலிருந்தும் வருவிக்கலாம் . ஆய்லர் 
சமன்பாடானது , 


T + ", 
"+ zz = மாறிலி 


532 


பாய்ம எந்திரவியல் 


இதில் P என்ற அடர்த்தி p என்ற அழுத்தத்திற்குச் சார் 

| 
புடையது . ஆனால் pyk = C . அதாவது 

இந்த மதிப்பை 

P 
முதல் உறுப்பில் இட்டு , தொகுத்தால் , 

k 

V2 
py + 
k 

2 


இந்தச் சமன்பாட்டை இழைக் கோட்டில் 1 , 2 புள்ளிகளில் செயற் 
படுத்தினால் , 
k 

V , --Y1 
k 

Y1 --Pays ) 


2g 


21 


V , -V 


( அ - து ) 


( -1 ) RT; -T )-" 


2g 


இதை வகையிட்டால் , 


vav + ( - 1) (* ) 


( 10-20 ) 


10-12 . உந்தச் சமன்பாடு ( Momentum Equation ) 

மெய்ப் பாய்ம ஓட்டங்களை எடுத்துக்கொண்டால் . அவற்றிற் 
கான ஆற்றல் சமன்பாட்டில் சறுக்குப் பெயர்ச்சித் தகைவால் 
ஏற்படும் உராய்வால் உண்டாகும் ஆற்றலிழப்புக்கான உறுப்பு 
இருக்கவேண்டும் . ஆனால் சமன்பாடு 10-16 - ல் அப்படிப்பட்ட 
உறுப்பு இல்லை . சறுக்குப் பெயர்ச்சித் தகைவிற்கு எதிராகப் பயன் 
படுத்தப்பட்ட ஆற்றல் முடிவில் 
முடிவில் வெப்பமாக 

மாறிவிடுகிறது . 
இந்த வெப்ப ஆற்றலைத் தனியாக பிரிப்பது கடினம் . வெப்பத் 
தின் ஒரு பகுதி அமைப்பின் சுவர்களின் வழியாக புறவெளிக்குப் 
பரவி விடலாம் ; அப்போது அது Q- வில் ஒரு பகுதியாக இருக்கும் . 
இவ்வாறான வெப்பப் பரிமாற்றம் இல்லாவிட்டால் உராய்வால் 
ஏற்படும் வெப்பமானது அந்த அமைப்பின் அக ஆற்றலை அதிகப் 
படுத்துகிறது ; இந்த அதிகரிப்பு சமன்பாட்டிலுள்ள உறுப்புகளின் 
மதிப்பை மாற்றுமே யொழிய , இந்த வெப்பத்தின் மதிப்பைத் 
தனியாகக் கணக்கிட முடியாது . ஆனால் உந்தச் சமன்பாட்டி 
லிருந்து உராய்வையும் உராய்வால் ஏற்படும் ஆற்றலிழப்பையும் 
கணக்கிட முடியாது . 


படம் 10-3 - ல் , D விட்டமுள்ள குழாயில் பாயும் ஒரு பரிமாண , 
நிலையான , பாகுநிலையுள்ள பாய்ச்சலை எடுத்துக்கொள்வோம் . 


அமுக்கப் பாய்ம ஓட்டம் 


533 


அதன் சுவற்றில் ஏற்படும் சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு .- ஆக 
இருக்கட்டும் . ஆட்சிபருமனில் செயற்படும் விசைகள் படம் 
103- ல் காட்டப்பட்டுள்ளன . வெட்டுமுகம் 1 - ன் வழியாகப் பாயும் 
O 

2 ) 


1 


* 


PA 


(p+ RAMA 


D 


- 


Co 


dx . 


படம் 10 • 3 . குழாயில் அமுக்கப் பாய்மப் பாய்ச்சல் 


உந்தவீதம் PV A ஆகும் . வெட்டுமுகம் 2 - ன் வழியாகப் பாயும் 


உந்தவீதம் ( PV- - 0( PV ) 


Pv + 


A * | A ஆகும் . 


ax 


உந்த வேறுபாட்டை நிகரப் புறவிசைக்குச் சமன்படுத்தினால் , 
2 

0p 
( 
3 * 

ax 


a ( PV ) 

= 0 
பொருண்மை பாயுவீதம் சீராக இருப்பதால் 

ax 


PA- ஆல் வகுத்தால் , 

dp , 4T_dx 
VdA++ 

P DP 


( 10-21 ) 


கீழ்க்கண்ட சமன்பாட்டை மேலேயுள்ள சமன்பாட்டில் இட்டால் , 

V3 
PP 

8 


" = 


கீழ்க்கண்ட சமன்பாடு கிடைக்கிறது . 


vav + + bx= 0 


( 10-22 ) 


534 


பாய்ம எந்திரவியல் 


சமன்பாடு 10-22 - லுள்ள மூன்றாவது உறுப்பு , அமுக்கப் பாய்ச்சலில் 
ஒரு அலகு பொருண்மையில் ஏற்படும் உராய்வு இழப்பை உயர 
மாகத் தருகிறது . 


இந்தப் பாய்மம் அமுக்கமற்றதாக இருக்குமானால் சமன்பாடு 
10 • 22 - ஐத் தொகையிட்டால் , 

P1 -Ps + V12 - V , 

2g 
என்ற பழக்கமான சமன்பாடு கிடைக்கும் . 


= ht 


10:13 . மீட்சி அலைகள் ( Elastic Waves ) 

ஒரு திடப்பொருளில் ஏற்படும் எந்த உலைவும் ( disturbance ) 
உடனே அந்தப் பொருளின் எல்லாப் பாகங்களுக்கும் பரவும் 
திடப்பொருளை ஒப்பிடும்போது பாய்மத்தில் மூலக்கூறுகள் ஒன்றுக் 
கொன்று தூரத்திலிருப்பதால் ஒவ்வொரு மூலக்கூறும் சிறிது 
தூரம் நகர்ந்து உலைவைக் கடத்த வேண்டியதிருக்கிறது . உலைவு 
பாய்மத்தில் பரவும் வேகமானது அப்பாய்மத்தில் அழுத்தத்திற்கும் 
அடர்த்திக்குமுள்ள தொடர்பைப் பொருத்தது . திடப்பொருளின் 
உலைவின் திசைவேகம் வரம்பிலி எனக் கொள்ளலாம் . 


ஒரு ஊடகத்தில் ( medium ) ஒலி அலைகள் ( sound waves ) 
எவ்வாறு பரவுகிறதோ அதே போலத்தான் எந்தச் சிறிய 
உலைவும் அந்த ஊடகத்தில் பரவுகிறது . உலைவால் ஊடகத்தில் 
அழுத்த வேறுபாடு உண்டாகிறது . இந்த அழுத்த வேறுபாடு 
ஊடகத்தில் ஒலி வேகத்தில் பரவுகிறது . இவ்வாறு அந்த 
ஊடகத்தில் உலைவு பரவும் வேகத்தை ஒலித் திசைவேகம் ( velocity 
of sound ) என்கிறோம் . சிறிய உலைவுகளும் இவ்வொலித் திசை 
வேகத்திலேயே ஊடகத்தில் பரவுகின்றன . உலைவால் ஏற்படும் 
அலை ஒரு ஊடகத்தில் நகருவதைத் தெளிவாக விளக்க ஒலித் 
திசைவேகம் என்பதற்குப் பதில் அலைத் திசைவேகம் ( celerity ) 
என்ற சொற்றொடரும் பயனிலுள்ளது . ஒலித் திசைவேகம் 
அமுக்கப் பாய்ச்சலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது . 


அழுத்தச் சலனமானது ( pressure disturbance ) ஊடகத்தில் 
எல்லாத் திசைகளிலும் ஒருங்கே பரவும் ; இருந்தாலும் வசதிக்காக 
ஒரு பரிமாண நிலைமையை எடுத்துக் கொள்வோம் . சக்தி வாய்ந்த 
குண்டு வெடித்தல் முதலியவற்றால் ஏற்படும் பெரிய உலைவுகளால் 
அதிகமான அழுத்த வேறுபாடுகள் ஏற்படுகின்றன. அவற்றை 
தவிர்த்து , மிகக் குறைவான அழுத்த வேறுபாடுகளை உண்டாக்கும் 


அமுக்கப் பாய்ம ஓட்டம் 


535 


சிறிய உலைவுகளையே நாம் எடுத்துக் கொள்வோம் . பெரிய அழுத்த 
வேறுபாடுகளைப் பற்றி அடுத்தப் பகுதியில் படிப்போம் . 

ஆட்சிப்பருமன 


உநது தண்டு 


அலே முகப்பு 


ப 


Vdt 


Cdt 
படம் 104. உலைவு பரவுதலை விளக்கும் அமைப்பு 
படம் 10-4 - ல் உள்ளபடி நீளமான A குறுக்கு வெட்டுப் 
பரப்புள்ள , அமுக்கப் பாய்மம் நிரம்பிய குழாயை எடுத்துக் 
கொள்வோம் . அதிலுள்ள உந்து தண்டு ( shaft ) dt 

என்ற 
நேரத்தில் V திசைவேகத்தில் நகரட்டும் . இதனால் ஏற்படும் சிறிய 
உலைவானது அந்தக் குழாயிலுள்ள பாய்மத்தின் வழியாக ஒலித் 
திசைவேகத்தில் பரவும் . உராய்வும் , வெப்பப் பரிமாற்றமும் 
இல்லை என எடுத்துக்கொண்டு ஒலித் திசைவேகமான C- யின் 
மதிப்பைக் காணவேண்டும் . உந்து தண்டு dt நேரத்தில் Vdt 
என்ற தூரம் நகர்ந்து dp அளவு அழுத்தத்தை உருளையில் 
( cylinder ) அதிகரித்துள்ளது . இதனால் உந்து தண்டிற்கும் அலை 
முகப்பிற்கும் ( wave front ) இடையிலுள்ள பாய்மத்தின் அடர்த்தி 
dp அளவு அதிகரிக்கிறது . படத்திலுள்ள ஆட்சிபருமனில் 
உந்தச் சமன்பாட்டைப் பயன்படுத்தினால் , 

( + dp ) dA - pdA = APC ( C- C - dV ) 
ஆகவே , 

dp = Pcay 
தொடர்ச் சமன்பாட்டை பயன்படுத்தினால் , 

PCA = ( P + dP ) ( C - dV ) A 
உயர்வரிசை ( higher order ) யுள்ள உறுப்புகளை நீக்கிவிட்டு , 

CdP = PdV 
கிடைக்கும் . 


536 


பாய்ம எந்திரவியல் 


உந்தச் 
சேர்த்து , 


சமன்பாட்டையும் , தொடர்ச் சமன்பாட்டையும் 


C2 


dp 
de 


எனவே , ஒலித் திசைவேகமானது 

C = 

dp 


( 1023 ) 


இதை வாயுக்களுக்கும் திரவங்களும் பயன்படுத்தலாம் . தடையற்ற 
வெப் மாற்றீடற்ற நிகழ்ச்சிகளில் E = kp ஆகும் . எனவே , நிறை 
வுடைய பாய்மங்களுக்கு p = PRT ஆதலால் , 


C = VkRT 


( 10 • 24 ) 
இந்த அலையானது வெகு விரைவில் பரவுவதால் வெப்ப நிலை 
மாறுபாடு , வெப்பப் பரிமாற்றம் முதலியவற்றை புறக்கணித்து 
விடலாம் . 


வளிமண்டலத்தில் பரவும் சிறிய உலைவுகளுக்கு வெப்பநிலை 
மாறா முறையைப் பயன்படுத்த முடியாது . உலைவு மிக அதிக 
வேகத்தில் பரவுவதால் அவ்வேகத்தில் வெப்ப மாற்றம் நிகழச் 
சாத்தியமல்ல ; மேலும் வெப்பநிலை மாறாமல் வளிமண்டலத்தி 
லிருக்க முடியாது . வெப்ப மாற்றீடற்ற முறைப்படி வளிமண்டலத் 
தில் கடல் மட்டத்தில் 15 ° C வெப்பநிலையில் ஒலி வேகம் 330 மீ / வி 
ஆகும் . 


10:14 . மாக் எண்ணும் மாக் கூம்பும் ( Mack Namber and Mack 

Cone )) 
மாக் எண்ணானது சடத்துவ விசைக்கும் , மீட்சி விசைக்கு 
முள்ள விகிதத்தின் வர்க்கமூலம் என முன்னரே விளக்கியுள்ளோம் . 
எனவே , 


V2 


V2 


PIVE 
El 


E 
p | 


( 2 = M2 


இந்தப் பரிமாணமற்ற எண் அமுக்கப் பாய்ச்சல் பற்றிய 
பகுப்பாய்வுகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது . இந்த எண் மாதிரி 
யிலும் அசலிலும் சமமாக இருந்தால் அவற்றில் ஏற்படும் பாய்ச்ச 
லில் இயக்கவிசை ஒருமைப்பாடு ( dynamic similarity ) இருக்கும் 
எனக் கொள்ளலாம் . 


அமுக்கப் பாய்ம ஓட்டம் 


537 


மாக் எண் பாய்மத் திசைவேகத்தைப் பாகுபடுத்தப் பயன் 
படுகிறது . பாய்மத் திசைவேகமானது அப்பாய்மத்தில் ஏற்படும் 
ஒலி வேகத்தைவிடக் குறைவாக இருக்குமானால் அந்த ஒட்டத் 
திற்குக் கீழ்ப்பட்ட ஒலித் திசைவேகம் ( subsonic velocity ) எனப் 
பெயர் . இப்போது M < 1 . இப்படிப்பட்ட ஓட்டத்தில் நிகழும் 
எந்த உலைவும் பாய்ச்சல் புலத்தில் எல்லாத் திசைகளிலும் பரவும் . 
பாய்மத் திசைவேகம் , ஒலித் திசைவேகத்தைவிட அதிகமாக இருக்கு 
மானால் அதற்கு மேம்பட்ட ஒலித் திசைவேகம் ( supersonic velocity ) 
எனப் பெயர் . இப்படிப்பட்ட ஓட்டத்தில் எந்த உலைவும் பாய்மம் 
ஓடும் திசையை எதிர்த்து , உலைவு உண்டான இடத்திலிருந்து மேல் 
நோக்கிச் செல்லமுடியாது . இப்போது M > 1 . M- ன் மதிப்பு 
ஒன்றாக இருக்கும்போது பாய்மத் திசைவேகம் , அப்பாய்மத்தின் 
ஒலித் திசைவேகத்திற்குச் சமமாக இருக்கும் . இப்படிப்பட்ட 
ஓட்டங்களில் உலைவானது அது உற்பத்தியான இடத்திலிருந்து 
மேல் நோக்கிச் செல்லா . 


4cdt 


3COH 


CM 
2 13 B 


at | விழை 


vothLI 


4var | 


MAI 


400 


JCA1 


3CAT 


4Cot 


2cot 


2CAY 


CAN 


CAN 


AL 


2 


3 


B 


AL 


2 


NOP 


YAT 


anapa 


4Vot 


M = 1 


( ஆ 


M > 


படம் 10-5 . உலைவு பரவுதல் 


538 


பாய்ம எந்திரவியல் 


இனி அமுக்கப் பாய்ம ஓட்டத்தில் உலைவு பரவும் தன்மையைப் 
பற்றி பார்ப்போம் . ஒரு அசைவில்லா பாய்மபுலத்தில் சிறிய 
திடக்குண்டு நேர்கோட்டில் செல்வதாக எடுத்துக் கொள்வோம் . 
இக்குண்டின் நிலையான திசைவேகமான V , அப்பாய்மத்தின் ஒலித் 
திசைவேகம் C- யைவிடக் குறைவாக இருக்கட்டும் . குண்டினால் 
ஏற்படும் சலனம் அப்புலத்தில் C என்ற திசைவேகத்தில் பரவும் . 
குண்டின் இடம் t = 0 என்ற நேரத்தில் A என்ற புள்ளியில் இருக் 
கிறது . படம் 10-5 - ல் அந்தக் குண்டு 1 வினாடி இடைநேரங்களில் 
எந்த எந்த இடங்களில் அதன் பாதையில் இருக்கும் என்பது 
காட்டப்பட்டுள்ளது . 4 - வது வினாடியின் இறுதியில் அக்குண்டு B 
என்ற இடத்தை ( AB = 4V ) அடைகிறது . V < C- ஆக இருப்பதால் 
குண்டால் உண்டாகும் சலனமானது குண்டிற்கு முன்னாலும் வேக 
மாகச் செல்லமுடிகிறது . எனவே , B என்ற புள்ளி அந்தச் சலனம் 
பரவியுள்ள 4V ஆர மதிப்புள்ள வட்டத்திற்குள் இருக்கிறது . 
அந்தக் குண்டின் திசைவேகம் ஒலித் திசைவேகத்திற்குச் சமமாக 
இருக்குமானால் சலனமானது குண்டோடு முன்னால் பரவுகிறது . 
எனவே B ) படம் 10 : 5 ( ஆ ) -ல் உள்ளபடி சலனக் கோளம் B- யோடு 
எப்போதும் இணைந்திருக்கிறது . படம் 10 : 5 ( இ ) -ல் குண்டானது 
ஒலித் திசைவேகத்தைவிட அதிவேகத்தில் சென்றால் ஏற்படும் 
தொடர்புகள் விளக்கப்பட்டுள்ளன . இவ்வாறு உண்டாகும் கோள 
வடிவான அழுத்த அலைகள் B- யை முனையாக உள்ள ஒரு கூம்பு 
வடிவ அமைப்பை உடைத்தாயிருக்கின்றன . இந்தக் கூம்பின் 
உச்சி அரைக்கோணம் 


1 


d = sin 

( 10 • 25 ) 

M 
இந்தக் கூம்பினுள் இருக்கும் மண்டலமானது இக்குண்டின் திசை 
வேகத்தினால் உண்டாகும் சலனத்தால் பாதிக்கப்படும் . எனவே , 
இந்தப் பகுதிக்கு சப்த மண்டலம் ( zone of noise ) எனப் பெயர் . 
இந்தக் கூம்பிற்கு வெளிப்புறம் குண்டில் ஏற்படும் சலனம் பரவு 
வதில்லை . எனவே , இப்பகுதியை நிசப்த மண்டலம் ( zone of silence ) 
என்கிறோம் . ஒலியைவிட அதிக வேகத்தில் ஒரு விமானம் நமக்கு 
உயரே பறந்து செல்லும்போது அதனால் ஏற்படும் ஒலியை 
அவ்விமானம் நம்மை கடந்து சென்ற பின்னரே கேட்போம் . 
நமக்கு அருகில் நமக்கு நேர் உயரே இருக்கும்போது அதன் சப்தம் 
நமக்கு கேட்காது . 

மாதிரிக் கணக்கு 10 5. மாக் கோணத்தின் மதிப்பு 42.5 . 
காற்றின் வெப்பநிலை 5 ° C- யாக இருக்கும்போது காற்றில் பாயும் 
குண்டின் திசைவேகம் , மாக் எண் இவற்றைக் கணக்கிடு . 
T = 273 + 5 = 278 ° கெ 

k = 1-4 
R = 287 ஜூல் / AA ° கெ 


அமுக்கப் பாய்ம ஓட்டம் 


539 


ஒலித் திசைவேகம் C = VkRT = VI IX 287x278 

= 334 மீ / வி 


CC 
sin 42 : 5 ° = 0-676 = . 

V 


334 
குண்டின் திசைவேகம் V = = 495 மீ / வி 

0.166 


495 
மாக் எண் = = 1.48 . 

334 


8 


மாதிரிக் கணக்கு 106. ஒரு இழைக் கோட்டிலுள்ள புள்ளி 
யில் காற்றின் திசைவேகம் , அழுத்தம் , வெப்பநிலை முதலியன 
முறையே 30 மீ / வி , 400 AG / e2 ( தனி ) , 200 ° C ஆகும் . 

அதே 
இழைக் கோட்டில் மற்றொரு புள்ளியில் திசைவேகம் 160 மீ / வி 
ஆக இருக்குமானால் அந்தப் புள்ளியில் அழுத்தம் , வெப்பநிலை 
ஆகியவற்றை கணக்கிடு . 
V = 30 மீ / வி 

V , = 160 மீ / வி 
p = 400 கிநி / மீ 2 ( தனி ) 
T. = ( 200 + 273 ) = 473 கெ 

T , = ? 
தடையற்ற வெப்ப மாற்றீடற்ற நிலையை எடுத்துக்கொள்ளவும் , 
இப்போது 

k 
V , " - Y " 

R ( T | --T , ) 
2 

k - 1 


p = ? 


எனவே , 
160-- 302 1.4 

287 ( TI -T , ) 

(T1 
2 

1-4-1 
ஃ T - T , = 12 • 3 
T = 473 ; T , = 460-7 ° கெ 

t , = 187-7 ° C 
இப்போது 

pe 

T 

8 
p TT 


* - P.- (1997 ) 


1.4 
14-1 


= 363 AG | மீ , 


540 


பாய்ம எந்திரவியல் 


10-15 . அதிர்ச்சி அலைகள் ( Shock Waves ) 

முந்திய பகுதியில் வெப்ப மாற்றீடற்ற முறையில் ஏற்படும் 
மிகச் சிறிய அழுத்த வேறுபாடுகள் பரவும் வேகத்தைக் கணக்கிட் 
டோம் . இப்போது குறிப்பிடத்தக்க அழுத்த வேறுபாட்டால் மிகச் 
சிறிய தூரத்திற்குள் ஏற்படும் மாறுதல்களைப் பற்றி படிப்போம் . 
இப்படி பாய்மம் பாயும் பாதையில் திடீரென ஏற்படும் அழுத்தம் , 
மற்ற வேறுபாடுகளுக்கு அதிர்ச்சி அலை எனப்பெயர் . இந்த அதிர்ச்சி 
அலையின் கனம் (thickness ) மூலக்கூறின் சராசரி கட்டற்ற 
பாதையை ( mean free path of molecule ) விட சில மடங்குகளே 
அதிகமாகும் . இதன் கனம் காற்றில் 2.5x10-4 மிமீ ஆகும் . இந்த 
அதிர்ச்சி அலைகள் ஊடகத்தினுடைய திசைவேகத்தைவிட அதிக 
வேகத்தில் செல்லும் . அதிர்ச்சி அலைக்கு இரு புறமும் உள்ள பாய் 
மத்தின் சிறப்பியல்புகளை ஒரு நிறைவுடை பாய்மத்திற்கு என் 
தால்பி..என்ட்ரபி வரைபடம் மூலம் விளக்குவோம் 


O 


2 ) 


. 


--- 

P 
P 


P2 
Pe Tz 


T 


V2 


V 
7 


படம் 106. பாய்மக் கடத்தியின் வழியாகப் பாய்ச்சல் 


படம் 10-6 - ல் உள்ளபடி A என்ற மாறாத குறுக்கு வெட்டுப் 
பரப்புள்ள பாய்மக் கடத்தியில் நிலையான , வெப்ப மாற்றீடற்ற , 
எல்லைப் படலத்தால் ( boundary layer ) உராய்வு ஏற்படுகிற , 
வெப்பப் பரிமாற்றமற்ற பாய்ச்சல் நிகழுவ தாக எடுத்துக் கொள் 
வோம் . வெட்டுமுகம் 1 - ல் P1 VI , P , T , என்ற சிறப்பியல்புகள் 
மாறாது இருக்கும்போது வெட்டுமுகம் 2 - ல் பல்வேறு உராய்வு 
களுக்கேற்ப எவ்வாறு மேலேயுள்ள சிறப்பியல்புகள் மாறுகின்றன 
எனப் பார்ப்போம் . இப்படிப்பட்ட நிலையில் மாறாத பொருண் 
மையுள்ள பாய்ம ஓட்டத்தில் என் தால்பி , என்ட்ரபி மாறுபாடுகள் 
படம் 10-7 - ல் காட்டப்பட்டுள்ளன . இந்த வளைகோட்டிற்கு 
ஃபானோ கோடு ( Fanno line ) எனப் பெயர் , என்ட்ரபி உச்ச 


அமுக்கப் பாய்ம ஓட்டம் 


541 


மதிப்புள்ள இடம் ‘ a - ல் குறிக்கப்பட்டுள்ளது . இவ்விடத்தில் மாக் 
எண்ணின் மதிப்பு ஒன்றாகும் . அதாவது அவ்விடத்தில் பாய்மத் 
தில் ஒலித் திசைவேகம் நிகழ்கிறது . இந்த வளைகோட்டில் h .. க்கு 
அதிக மதிப்புள்ள நிலைகள் கீழ்ப்பட்ட ஒலித் திசைவேகத்தையும் 
ha- க்கு குறைவாக மதிப்புள்ள நிலைகள் மேம்பட்ட ஒலித் திசை 
வேகத்தையும் குறிக்கும் . 


h 


ha 


என்தால்பி 


1 


S 


என்ட்ரபி 
படம் -107 . ஃபானோ-ராலே கோடுகள் 


இப்போது அந்தக் கடத்தியின் சுவர்களின் வழியாக வெப்பப் 
பரிமாற்றம் நிகழ்வதாக எடுத்துக் கொண்டு , என் தால்பி . 
என்ட்ரபிக்கான தொடர்பை அதே படத்தில் வரைந்தால் ராலே 
கோடு ( Rayleigh line ) என்ற வளைகோடு கிட்டும் . என்ட்ரபி உச்ச 
மாக உள்ள b என்ற நிலையில் ஒலித் திசைவேகத்தில் பாய்மம் 
பாயும் , 


பாய்மம் பாயும் திசைக்கு குறுக்கே நேர்குத்தாக ஏற்படும் 
அதிர்ச்சியை எடுத்துக்கொள்வோம் . இதற்கு நேர்குத்து அதிர்ச்சி 
( normal shock ) எனப் பெயர் . இவ்வகையால் அதிர்ச்சி குறுக்கு 
வெட்டுப் பரப்பு மாறாத பாய்மக் கடத்திகளிலும் குவிந்து விரியும் 
முனைகளிலும் ( convergent - divergent nozzles ) தட்டை உருவங் 
களின் ( blunt bodies ) முன்னும் ஏற்படுகிறது . ஒரு பரிமாணப் 
பாய்ச்சலில் அதிர்ச்சி அலையைச் சுற்றி படத்தில் காட்டியுள்ளபடி 
( படம் 10-8 ) ஆட்சிபருமனை எடுத்துக்கொள்வோம் . 

இந்த 


542 


பாய்ம எந்திரவியல் 


ஆட்சிபருமனின் நீளம் மிகச் சிறியதாக இருப்பதால் அதன் இரு 
புறங்களிலுமுள்ள வெட்டுமுகங்களின் பரப்பில் வேறுபாடு இல்லை 
எனக் கொள்ளலாம் . மேலும் , இந்த ஆட்சிபருமனில் ஏற்படும் 
உராய்வின் விளைவுகள் , வெப்பப் பரிமாற்றம் இவற்றின் அளவுகள் 


ஆட்சிப்பருமன் 


V2 


PPi 
P , 
T 


ra 




+ 


12 


அதிர்ச்சி இலை 

படம் 10-8 . நேர்குத்து அதிர்ச்சி அலை 
மிகக் குறைவாக இருக்குமாதலால் அவற்றை புறக்கணித்து 
விடலாம் . அதிர்ச்சி அலைக்கு முன்னுள்ள பாய்மத்தின் சிறப் 
பியல்புகள் தெரியுமாதலால் அதற்கு பின்னுள்ள பாய்மச் சிறப் 
பியல்புகளை நாம் கணக்கிட வேண்டியதிருக்கிறது . இவற்றை 
என் தால்பி.என்ட்ரபி வரைபடம் வரைந்து அதிலிருந்து அடைய 
லாம் . ஃபானோ, ராலே என்ற கோடுகள் 2 என்ற புள்ளியில் 
வெட்டிக் ( intersect) கொள்கின்றன . இந்தப் புள்ளி அதிர்ச்சிக்குப் 
பின்னுள்ள நிலையைக் குறிக்கும் . ஆட்சிபருமனில் உராய்வு 
இல்லை என எடுத்துக் கொண்டால் எந்த மாறுபாடும் ராலே 
கோட்டில் தான் நிகழவேண்டும் . அதேபோல் ஆட்சிபருமனில் 
வெப்பப் பரிமாற்றம் ஏற்படுவதில்லை என எடுத்துக் கொண்டால் 
எந்த மாறுபாடும் ஃபானோ கோட்டில் தான் நிகழவேண்டும் . 
எனவே , இந்த இரண்டு கோடுகளின் வெட்டுப்புள்ளியான 2 , 
அதிர்ச்சி அலைக்கு பின்னுள்ள நிலையைக் குறிக்கும் . சோதனைகளி 
லிருந்து புள்ளி 2 - ஆனது அதிர்ச்சி அலைக்கு முன்னுள்ள நிலையைக் 
குறிக்கும் புள்ளி 1.க்கு வலது பக்கமாக இருக்குமெனத் தெரிகிறது . 
மேலும் வெப்ப இயக்கவிசையியலின் இரண்டாவது விதிப்படி 
இந்தத் தொடர் நிகழ்ச்சியானது 1 - லிருந்து தான் 2 - க்குப் போக 
வேண்டும் எனவும் நிரூபிக்கலாம் . எனவே , நேர்குத்து அதிர்ச்சி 
யானது மேம்பட்ட ஒலித் திசை வேகத்திலிருந்து கீழ்ப்பட்ட ஒலித் 


அமுக்கப் பாய்ம ஓட்டம் 


543 


திசைவேகத்தில் தான் நிகழும் என்பது தெளிவு . இப்படிப்பட்ட 
அதிர்ச்சிக்கு அமுக்க அதிர்ச்சி ( compression shock ) என்றும் பெயர் . 


10-16 . நேர்குத்து அதிர்ச்சியிலுள்ள தொடர்புகள் 

A குறுக்கு வெட்டுப் பரப்புள்ள பாய்மக் கடத்தியில் ஒரு 
பரிமாண , நிலையான பாய்ச்சல் நிகழும்போது ஏற்படும் நேர்குத்து 
அதிர்ச்சியின் இரு புறங் களிலுமுள்ள திசைவேகம் , அழுத்தம் , 
அடர்த்தி , வெப்பநிலை இவற்றின் தொடர்புகளை வருவிப்போம் , 
தொடர்ச் சமன்பாட்டிலிருந்து , 

P.V = P , V , 


எல்லையிலேற்படும் உராய்வு விசையைப் புறக்கணித்துவிட்டு 

சமன்பாட்டைப் பயன்படுத்தினால் 
( p . - 2 ) A = ( பொருண்மைபாயும் வீதம் ) X ( V , -- V1 ) , 
( p1_p . ) A = P , V , -P.V , 2 


kp 
p = PRT , C2 = என்ற தொடர்புகளைப் பயன்படுத்தினால் , 

P 


( 91- p2) = p_kM , -pkM1 2 


எனவே , 


p . _ 1 + kM , 2 
P1 1 + kM , 


2 


( 10-26 ) 


ஆட்சி 

பருமனிலிருந்தும் , உள்ளேயும் வெப்பப் பரிமாற்றம் 
இல்லாவிட்டால் வெப்ப மாற்றீடற்ற ஆற்றல் சமன்பாடு நிறை 
வுடை வாயுக்களுக்கு , 

CATI + 3V1 = CAT , + } V , " 
CA- யை மாறிலி என எடுத்துக்கொண்டு 

V = CM = MNkRT 


CAT : + 1M1 kRT1 = CAT , + 3M , kRT , 
சமன்பாடு 10-6 - ஐப் பயன்படுத்தி , 


2 


T , 
TT 


= 


1 + 1 ( k - 1 ) M , 
1 + 1( k - 1) M , 


( 10-27 ) 


2 


1 


544 


பாய்ம எந்திரவியல் 


இப்போது P- வை / RT யாலும் V- யை CM- ஆலும் தொடர்ச் சமன் 
பாட்டில் இட்டால் , 


* C , M , 


p . 

C , M , 
RIS 


C = VkRT ஆதலால் 


T , 


p , M , 


( 10-28 ) 


T ) 


PM , 


2 


8 


2 
1 


இப்போது 

சமன்பாடு 10.28 - ல் சமன்பாடுகள் 10 • 26 , 10-27 
இரண்டையும் இட்டால் , 

1+ } ( k - 1 ) M , 2 1 + kM ,AM , 

1+ ) ( k - 1 ) M , + kM , JM , 
M , = M , என்ற மிகச் சாதாரணமான தீர்வை புறக்கணித்து 
விட்டால் , 
2+ (k- 1 ) M 

( 10-29 ) 
2kM-( k - 1 ) 
என்ற சமன்பாட்டை அடையலாம் . மேலேயுள்ள சமன்பாடுகள் 
10-26 முதல் 10-29 வரை உள்ளவை தொடக்கத்தில் மேம்பட்ட 
அலைத் திசைவேகத்திலுள்ள பாய்ச்சல்களுக்கும் பொருந்தும் . 
இந்தச் சமன்பாடுகளிலிருந்து அதிர்ச்சி அலைக்குப் பின்னுள்ள 
திசைவேகம் , அடர்த்தி , வெப்பநிலை முதலியவற்றை அடையலாம் . 
அதிர்ச்சி அலைக்குப் பிறகு என்ட்ரபி , அழுத்தம் , அடர்த்தி 
முதலியன அதிகரிக்கின்றன எனத் தெரிகிறது . 


M2 


10-17 . சரிவான அதிர்ச்சி ( Oblique Shock ) 

படம் 10-9 - ல் உள்ளபடி அதிர்ச்சியானது பாய்மம் பாயும் 
திசைக்கு நேர்குத்தாக இல்லாமல் சரிவாக இருக்குமானால் அப்படிப் 
பட்ட அதிர்ச்சிக்கு சரிவான அதிர்ச்சி எனப்பெயர் . குவியும் எல்லை 
களையுடைய பாய்மப் பாதைகளில் மேம்பட்ட ஒலித் திசைவேகத் 
தில் திசைமாறுபட்டால் இவ்வாறான அதிர்ச்சி ஏற்படுகிறது . 
இந்த அதிர்ச்சிக்கு முன்னும் பின்னுமுள்ள திசைவேகங்கள் 
முறையே V ,, V , - ஆக இருக்கட்டும் . அதிர்ச்சியால் ஏற்படும் 
அழுத்த , அடர்த்தி வேறுபாடுகளால் அதிர்ச்சியின் இரு பக்கங் 
களிலுமுள்ள நேர்குத்தான திசைவேகக் கூறுகளில் மாறுபாடு 
நிகழ்கிறது ; ஆனால் தொடுகோட்டுத் திசைவேகக் கூறுகளில் 
(tangential velocity components ) மாற்றம் நிகழ்வதில்லை, எனவே , 


அமுக்கப் பாய்ம ஓட்டம் 


545 


F 


V2 


V , என்ற அதிர்ச்சிக்குப் பின் ஏற்படும் திசைவேகம் , அதிர்ச்சி 
அலைக்குச் சாய்வாக இருக்கிறது . முன்பகுதியில் நாம் வருவித்த 
சமன்பாடுகள் 

சரிவான 
அதிர்ச்சியிலுள்ள நேர்குத் 

அதிர்ச்சி 
துத் திசைவேகக் கூறுகளுக் 
குப் பொருந்தும் . எனவே , 
நேர்குத்துத் திசைவேகக் 
கூறான V. கீழ்ப்பட்ட 
ஒலித் திசைவேகமுடைய 

12 
தாக இருக்கும் . V. , கீழ்ப் 
பட்ட ஒலித் திசைவேக 
முடையதாக இருந்தாலும் , 

ம 

Vna 
V , மேம்பட்ட ஒலித் திசை 

படம் 109. சரிவான அதிர்ச்சி 
வேகமுள்ளதாக 

இருக்க 
லாம் . ஆகவே , சரிவான அதிர்ச்சிக்குப் பிறகு , நேர்குத்து அதிர்ச்சி 
யில் போல் அல்லாமல் மேம்பட்ட ஒலித் திசைவேகம் சாத்திய 
மாகும் . 


W 


10-18 . பரப்பிற்கும் திசைவேகத்திற்குமுள்ள தொடர்பு 

நிலையான அமுக்கமற்ற பாய்ம ஓட்டங்களில் திசைவேகம் 
குறுக்கு வெட்டுப் பரப்பு இவற்றின் பெருக்குத் தொகை ஒரு 
குறிப்பிட்ட பாயுவீதத்திற்கு மாறாமல் இருக்கும் . குவியும் 
பாதையில் திசைவேகம் அதிகரிக்கும் . இவ்வகைப் பாதைக்கு 
முனை ( nozzle ) எனப் பெயர் , விரியும் பாதையில் திசைவேகம் 
குறையும் . இதற்கு விரவி (diffuser ) எனப் 

பெயர் . ஆனால் 
அமுக்கப் பாய்மப் பாய்ச்சலில் திசைவேகத்திற்கும் , பரப்பிற்கும் 
மேலே விளக்கப்பட்ட தொடர்புகள் பொருந்தா . இங்கே ஒரு 
பரிமாண , நிலையான , வெப்ப மாற்றீடற்ற உராய்வற்ற அமுக்கப் 
பாய்மப் பாய்ச்சல்களில் திசைவேகத்திற்கும் பரப்பிற்குமுள்ள 
தொடர்புகளை ஆராய்வோம் . தடையற்ற வெப்ப மாற்றீடற்ற 
பாய்ச்சல் இலட்சியமானதானாலும் பெரும்பாலான நிலைகளில் 
உதாரணமாக முனைகள் , குறுக்கங்கள் , வெஞ்சுரிமானிகள் முதலிய 
வற்றில் நிகழும் பாய்ச்சல்களை இலட்சிய பாய்ச்சல்களாகக் 
கருதலாம் . 


சமன்பாடு 10-15 - லிருந்து தொடர்விதியானது , 


dV dP 
V- P 


பா . எ .-- 35 


546 


பாய்ம எந்திரவியல் 


Z- உறுப்பைப் புறக்கணித்துவிட்டு சமன்பாடு 4.4 - லிருந்து 
உராய்வற்ற , சீரான ஓட்டங்களுக்கு உந்தச் சமன்பாடானது , 

dP 
Vay + 

P 


0 


இதையே 


dP . dP 
Vdy + 

p dP 


dP = IaY + C2 aP 


p | 


எனவும் எழுதலாம் . தொடர்ச் சமன்பாட்டிலிருந்து " -க்குச் சம 


மான மதிப்பை இட்டால் , 


vas -- c " ( " + "4 ) =0 


C * என்ற உறுப்பால் வகுத்து , சீர்படுத்தினால் , 

dA dV 
A 

( M -- 1 ) 

V 
A 


( 10-30 ) 


கீழ்ப்பட்ட ஒலித் திசைவேகமுள்ள பாய்ச்சல்களில் M- ன் மதிப்பு 
ஒன்றுக்குக் குறைவாக இருக்குமாதலால் 

இருக்குமாதலால் பிறைகுறிகளுக்குள் 
( parantheses) இருக்கும் உறுப்புகளின் மதிப்பு எதிராக இருக்கும் . 
எனவே , பரப்பு அதிகரிக்கும் போது திசைவேகம் குறைகிறது . அதே 
போல் திசைவேகம் அதிகரிக்கும்போது பரப்பு குறைகிறது . இவ் 
வாறே அமுக்கமற்ற பாய்ச்சல்களிலும் நிகழ்கின்றன. மேம்பட்ட 
ஒலித் திசைவேகங்களில் M- ன் மதிப்பு ஒன்றுக்கு மேலிருக்கு 
மாதலால் அச்சமன்பாட்டிலிருந்து பரப்பு அதிகரித்தாலே திசை 
வேகம் அதிகரிக்குமெனத் தெரிகிறது . மாக் எண் ஒன்றுக்கு அதிக 
மாக இருக்கும்போது வாயுவின் அடர்த்தி கொடுக்கப்பட்டுள்ள 
அழுத்தக் குறைவிற்கு திசைவேகம் அதிகரிக்கும் வேகத்தைவிட 
அதிகமாகக் குறைவதால் பாதையின் பரப்பும் அதிகரிக்க வேண்டிய 
நிர்பந்தம் ஏற்படுகிறது . எனவே , அமுக்கப் பாய்ச்சலில் கீழ்ப்பட்ட 
அல்லது மேம்பட்ட ஒலித் திசைவேகத்தைப் பொருத்து முனை 
யானது முறையே குவிந்தோ அல்லது விரிந்தோ இருக்கலாம் ., 
M- ன் மதிப்பு ஒன்றிற்கு அதிகமாக இருக்கும்போது குவியும் 
பாதையில் திசைவேகமும் குறைகிறது . எனவே , இதை விரவி 
( diffuser ) என்கிறோம் . எவ்வாறு பாய்மத்தின் பல சிறப்பியல்புகள் 
முனையிலும் , விரவியிலும் மேம்பட்ட அல்லது கீழ்ப்பட்ட ஒலித் 
திசைவேகங்களில் மாறுபடுகின்றன என்பது படம் 10-10 - ல் 
விளக்கமாகக் காட்டப்பட்டுள்ளன . 


Ideen handler med matenbad Va 7V; 


அமுக்கப் பாய்ம ஓட்டம் 


547 


ஒலித் திசைவேகத்தில் dA = 0 ஆகும் . இது சிறும வெட்டுப் 
பரப்பைக் குறிக்கும் . இதற்குத் தொண்டை ( throat ) எனப் பெயர் . 


Label < V 


MT 


2 


P < P 


, 


M 


V 
M ! 


77 > P 


777 


< 


கீழ்ப்பட்ட ஒலித்திசை sே T , < T 

முனை 


* 
மேம்பட்ட ஒலித்திசை வேக 72 7 T 


Vz < V 


2 


V 

B < P 
Mix 

N / 

, , ey 
T2 < T 

771 , 7 T 

விரவி 
படம் 10-10 . பரப்பளவு வேறுபடுவ தின் விளைவுகள் 
தொண்டைப் பிறகு பாய்மத்தை முடுக்க வேண்டுமானால் ஒரு 
விரிந்த பாதையை தொண்டைக்குப் பின் இணைக்கவேண்டும் . முனை 
யில் மேம்பட்ட திசைவேகத்தை நிலைக்கச் செய்யத் தேவையான 
அழுத்த வேறுபாடு இருக்கவேண்டும் . இந்த அமைப்பிற்குக் குவிந்து 
விரியும் முனை ( convergent - divergent nozzle ) எனப் பெயர் . 
10-19 . முனைகள் , துளைகள் வழியாகப் பாய்ச்சல் ( Flow through 

Nozzles and Orifices)) 


V = O 


V2 


R 
Pi 


P2 


P22 


T 

T. 
படம் 10-11 . மூடிய பெரிய தொட்டியிலுள்ள முனையின் வழி பாய்ச்சல் 

பெரிய , மூடிய தொட்டியில் இணைக்கப்பட்டுள்ள ஒரு குவியும் 
முனை ( converging nozzle ) வழியாக ஏற்படும் பாய்ச்சலை எடுத்துக் 


548 


பாய்ம எந்திரவியல் 


கொள்வோம் . ( படம் 10-11 . ) தொட்டியிலுள்ள வாயு தேக்க 
நிலையிலிருக்கிறது . தொட்டியிலுள்ள பாய்மநிலையை பின்னொட்டு 
1 - ஆலும் , முனை அல்லது துளையின் வெளிவாயிலில் பாய்மத்தின் 
சிறப்பியல்புகளைப் பின்னொட்டு 2 - ஆலும் குறிப்போம் . வெட்டு 
முகம் 1 , 2 இவற்றிற்கிடையேயுள்ள அழுத்த வேறுபாடு போது 
மான அளவு இருக்குமானால் பாய்ச்சலைத் தடையற்ற வெப்ப 
மாற்றீடற்ற தன்மைத்தாகவும் , அல்லாதவரை வெப்பநிலை மாறாத் 
தன்மைத்தாகவும் கொள்ளலாம் . உராய்வற்ற வெப்ப மாற்றீடற்ற 
பாய்ச்சலில் ஆற்றல் சமன்பாடானது , 

V 

k ( p1 P. 
2 2 - 

P , 


pu 
p.k 


p , 


Vi = 0 ; 


ஆதலால் , இப்போது 


Pok 


Y; = 


k Þi 


p , P , 


k - IP 


P1 P2 


[ 
-- (1- F ) 
* v,-V2 [1 - F 


( 10-31 ) 


முனை அல்லது துளை வழியாகப் பாயும் பொருண்மைவீதம் , 


= a2 


v = P , r, Y. - ( ) P.V 24 : {1-(4 ) + } 

V2PP { G ) -(4 )+ } 
=V_ja > VA.P: 
இதில் V - 


( 10-32 ) 


k + 1 

, 
k 

p 
முனை அல்லது துளை வழியாக வெளிப்படும் வாயுவின் 
பொருண்மைவீதம் கொடுக்கப்பட்டுள்ள P1 , P2 மதிப்புகளையும் 
-யையும் பொருத்தது . படம் 10-12 - ல் 

P 

என்ற அழுத்த 
p2| 


அமுக்கப் பாய்ம ஓட்டம் 


549 


விகிதத்திற்கும் வெளிவரும் பொருண்மை வீதத்திற்கும் வளை 
கோடு வரையப்பட்டுள்ளது . காற்றை எடுத்துக்கொண்டால் 


- 


- 


a2Vhpe 


பாபாபanamana 


P / p , 


pa 
py 


படம் 10 • 12 . முனையின் வழி பொருண்மைபாயுவீதம் 

இவற்றின் தொடர்பு 
கொடுக்கப்பட்ட , மதிப்பிற்கு 12 என்ற விகிதமானது படிப் 

pu 
படியாகக் குறைக்கப்பட்டால் பொருண்மைவீதம் அதிகரித்து , 
p2 

0-528 இருக்கும்போது பொருண்மை வெளிவரும் வீதம் உச்ச 
P 
மதிப்பை அடைகிறது . இந்த நிலையில் , என்ற அழுத்தமானது 
மாறுநிலை அழுத்தம் ( critical pressure ) p. என்று அழைக்கப்படு 
கிறது . மேலும் p.- ன் மதிப்பு குறைக்கப்படுமானால் வளை 
கோட்டின்படி m- ன் மதிப்பு குறையவேண்டும் . ஆனால் நடை 
முறையில் இது சாத்தியமல்ல . எனவே , m- ன் மதிப்பு குறையாமல் 
மாறுநிலை மதிப்பிலேயே இருக்கும் . மாறுநிலை அழுத்த விகிதமான 
pe 

p2 
-ஐ , / என்ற கோவையை ( expression ) ஆல் வகையிடு 
p 

p 
வதிலிருந்தும் அடையலாம் . இப்போது 

dy 
d p2 

p 
எடுத்துக்கொண்டு , மாறுநிலை அழுத்த விகிதமானது , 

pe 

2 
k - 1 

k - 1 = 0-528 , k = 1-4 
P1 , 

( 10 • 33 ) 
என காண்பிக்க முடியும் . 


என்று 


16 ) 


k 


550 


பாய்ம எந்திரவியல் 


மேலும் 


1 


(R ) - ( 1 ) 


0.634 , k = 1.4 


( 10 • 34 ) 


என்றும் 


2 
k + 1 

= 0-833 , k = 1-4 


( 10-35 ) 


என்றும் நிரூபிக்கலாம் . 

எனவே , காற்றின் அடர்த்தி 37 % -மும் , தனி வெப்பநிலை 17 % 
மும் குறைகிறது எனத் தெரிகிறது . மேலேயுள்ள தொடர்புகளைச் 
சமன்பாடு 10-31 - ல் இட்டால் , 


Ve = 


kpc 


Pc 


எனவே , அழுத்தமானது மாறுநிலையிலிருக்கும்போது முனையின் 
வெளிவாயிலில் ஒலித் திசைவேகம் ஏற்படுகிறது . அப்போது வெளி 
வரும் பொருண்மைவீதம் உச்சமாக இருக்கும் . இந்தப் 
பொருண்மைவீதத்தை 10-33 என்ற சமன்பாட்டை சமன்பாடு 

P 

என்ற நிபந்தனைக்கு இட்டால் , 
P1 P1 

2 

k + 1 
m பெரும = a2Vkpp1 ( k + 1 

2 { k - 1 ) 

( 10:36 ) 


10-32 - ல் 2 


துளை 


காற்றிற்கு k = 1-44 ஆதலால் , 
m பெரும = 0 + 686 azVFP 

( 10-37 ) 
ஆகும் . இதில் , என்பது கிகி எ / மீ - லும் P = AA / - லும் இருக் 
கின்றன . 

பெரிய தொட்டியிலிருந்து முனை அல்லது 
வழியாக வெளிவரும் வாயுவின் திசைவேகம் , அழுத்த விகிதம் மாறு 
நிலை மதிப்பை ( critical value ) அடையும் வரை அதிகரிக்கும் என 
அறிந்தோம் . வெளிப்புறத்திலுள்ள அழுத்தமானது 

மேலும் 
குறைக்கப்பட்டால் வெளிவரும் பொருண்மைவீதம் மாறாமல் 
சமன்பாடு 10-36 - ல் உள்ள மதிப்பையே உடைத்தாக இருக்கும். 
இதற்குக் காரணம் மேம்பட்ட ஒலித் திசைவேகத்தை எதிர்த்து 
எந்த அழுத்த வேறுபாடும் பரவ இயலாது இருத்தலேயாகும் . 
முனையின் வெளிவாயிலில் வாயு ஒலித் திசைவேகத்தில் வந்து 
கொண்டிருக்கும் . இப்படிப்பட்ட நிலைக்குத் திணறிய ஓட்டம் 
( choked flow ) எனப் பெயர் , 


அமுக்கப் பாய்ம ஓட்டம் 


551 


10 • 20 . குவிந்து விரியும் முனை ( Convergent - Divergent Nozzle ) 

முன்னைய பகுதியில் ஒரு மூடிய பெரிய தொட்டியிலிருந்து 
அதிலுள்ள ஒரு முனைவழியாக எந்த நிலையில் உச்ச பொருண்மை 
வீதத்தில் பாய்மம் வெளிவரும் எனக் கண்டோம் . படம் 10-13 - ல் 


4 


3 


| 


2 


MI 


A 


அதிர்ச்சி அலயுடைய 

பாய்ச்சல் 


M > 


M < / 


D 


தடையற்ற 
வெப்ப மாற்றீடற்ற 
விரிவடைதல் 


மேம்பட்ட ஒலித்திரை வேகமுனை 


படம் 10:13 . குவிந்து விரியும் முனையின் வழி பாய்ச்சல் 


உள்ளபடி நன்கு நிர்மாணிக்கப்பட்ட ஒரு விரவி ( diffuser ) முனை 
யின் முடிவில் பொறுத்தப்பட்டால் அந்த அமைப்பிற்குக் குவிந்து 
விரியும் முனை எனப் பெயர் . இந்த மாதிரியான அமைப்பு டிலா 
வால் நீராவி டர்பைனில் ( De Laval steam turbine ) கையாளப் 
படுகிறது . தொண்டை வெட்டுமுகமான 2 - ல் ஒலித் திசைவேகம் 
நிகழும்போது விரிந்த பாகத்தில் மேம்பட்ட ஒலித் திசைவேகம் 
ஏற்படுவது இந்த அமைப்பில் சாத்தியமாகும் . இந்த குவிந்து 
விரியும் முனையின் வெளி வாயிலில் பாய்மச் சிறப்பியல்புகளைப் பின் 
னொட்டு 3 - ஆலும் , வெளிப்புறத்தில் பின்னொட்டு 4 - ஆலும் குறிப் 
பிடுவோம் . வெட்டுமுகம் 4 - ல் அழுத்தமானது படிப்படியாகக் 
குறைக்கப்படும் போது இந்த அழுத்த வேறுபாடு வெட்டுமுகம் 


552 


பாய்ம எந்திரவியல் 


1 வரை பரவி , இந்த அமைப்பில் திசைவேகம் ஏற்படுகிறது . வாயு 
வானது தொட்டியிலுள்ள தேக்கநிலையிலிருந்து முடுக்கப்பட்டு 
குவிந்த பகுதிவரை அதன் முடுக்கம் தொடர்ந்து நடக்கிறது . 
பின்னர் விரிந்த பகுதியில் எதிர் முடுக்கம் ஏற்படுகிறது . அமுக்க 
மற்ற பாய்ச்சலில் ஏற்படும் நிலைமை எங்கும் வியாபிக்கிறது . Ps , p4 
என்ற வெட்டு முகங்களில் அழுத்தம் ஒரே மதிப்புகளை உடையன . 

p2) pe 
மேலும் > 

ஆகவும் உள்ளது . இதை படம் 10-13 - ல் வளை 
p p1 
கோடு A குறிக்கும் இப்போது வெளிவரும் பொருண்மைவீதமானது . 

2k p2 

k + 1 

k | ( 10 • 38 ) 
k - 1 

p1 

p . 


1 


p2 

Pc 
வெளிப்புற அழுத்தமானது 

என்ற அழுத்த விகிதம் என்ற 
Pl 

ந . 
மாறுநிலை அழுத்த விகிதத்தை அடையும் அளவிற்குக் குறைக்கப் 
படுமானால் வாயுவானது தொண்டையில் ஒலித் திசைவேகத்தை 
அடைகிறது . பின்னர் விரவிப் பகுதியில் கீழ்ப்பட்ட ஒலித் திசை 
வேகத்தில் B என்ற வளைவுகோட்டிற்கேற்ப பாய்கிறது . இப்போது 
வெளிவரும் வாயுவின் பொருண்மை வீதம் சமன்பாடு 10-13 - ல் 
கொடுக்கப்பட்டுள்ளது . தொண்டையிலுள்ள திசைவேகமானது 
ஒலித் திசைவேகமாக இருப்பதால் வெளிப்புற அழுத்தமான 4 
மேலும் குறைக்கப்பட்டால் இந்த அழுத்த மாற்றம் தொண்டைக்கு 
மேற்புறம் பரவுவது இல்லை , எனவே , தொண்டைக்கு முன்புறத்தில் 
இப்போது பாய்மம் எவ்வித மாறுதலையும் அடைவதில்லை . ஆனால் 
24 - ன் மதிப்பு குறைக்கப்படுவதால் விரிந்த பாதையில் பாய்மச் 
சிறப்பியல்புகள் பாதிக்கப்படுகின்றன. இந்தப் பகுதியில் பரப் 
பானது தடையற்ற வெப்ப மாற்றீடற்ற பாய்ச்சல் நிகழுவதற்கு 
வசதியாக இல்லாவிட்டால் இந்தப் பகுதியில் அதிர்ச்சி அலை 
ஏற்படுகிறது . படத்திலுள்ள வளைகோடு C- ல் உள்ளபடி , இந்த 
அதிர்ச்சி அலைக்கு முன்புறம் திசைவேகமானது மேம்பட்ட ஒலித் 
திசைவேகத்திலும் பின்புறம் கீழ்ப்பட்ட ஒலித் திசைவேகத்திலும் 
இருக்கும் . எனவே , இந்த விரிந்த பாதையானது முனையாகவும் , 
பின்னர் விரவியாகவும் இருக்கிறது . இந்த அதிர்ச்சி அலை எந்த 
இடத்தில் ஏற்பட்டாலும் உச்ச பொருண்மைவீதத்தில் எவ்வித 
மாற்றமும் இல்லை . எனவே , பொருண்மைவீதத்தைச் சமன்பாடு 
10 • 31 மூலம் காணலாம் . 


இப்போது இந்தக் குவிந்து விரியும் முனையை அதன் முழு நீளத் 
திற்கும் தடையற்ற வெப்ப மாற்றீடற்ற மேம்பட்ட ஒலித் திசை 
வேகத்தில் யங்கும்படி நிர்மாணிக்க வேண்டுமானால் 


அமுக்கப் பாய்ம ஓட்டம் 


553 


தொண்டைப் பரப்பு a , - க்கும் வெளிவாயிற் பரப்பு as- க்கும் உள்ள 
விகிதத்தைச் சமன்பாடுகள் 10-36 , 10-38 - ஐச் சமன்படுத்துவதி 
லிருந்து அடையலாம் . படம் 10 : 13 - ல் உள்ள வளைவுகோடு D- க்கு 
இந்தச் சமன்பாடுகள் ஒரே மதிப்புள்ள பொருண்மைவீதத்தை 
தருகின்றன . எனவே , 


aaNkp P , 


k + 1 
2k + 1 


• FAIR ( 2 ) 

--- V 2 [ ( ) _ ( ) " ) 
* - ( )in ( 2 }) ( ) [ 1- ( 4 ) F ) 


இதைச் சரிபடுத்தினால் , 


( 10-39 ) 


மாதிரிக் கணக்கு 107. குறுக்கு வெட்டுப் பரப்பு மாறும் 
கடத்தியின் வழியாக நைட்ரஜன் ( nitrogen ) பாய்கிறது . ஒரு 
குறிப்பிட்ட வெட்டுமுகத்தில் தனி அழுத்தம் 80 AG | e ; வெப்பநிலை 
37 ° C ; திசைவேகம் 400 மீ / வி ஆகும் . உராய்வால் இழப்பு இல்லை 
எனக் கொண்டு வெப்ப மாற்றீடற்ற நிலைக்கு தனி அழுத்தம் 
130 AG / e2 உள்ள வெட்டுமுகத்தில் திசைவேகத்தைக் காண் . 
R = 0 •297 கிஜுல் / AA கெ . 


p 
பாய்மத்தின் தொடக்க அடர்த்தி P. = 

RT ) 


80 
0-297X ( 273 + 37 ) 


= 0 • 87 AA / e8 


வெப்ப மாற்றீடற்ற முறைக்குச் சமன்பாடு 10-19 - ஐப் பயன் 
படுத்தினால் , 


" - - ( A )k;[1-(% )F ] 
, 

( 1- ( 139) * ] 


4002 

2 


1.4x80x10 

04x0 •87 


V , = 254 மீ / வி 


55-1 


பாய்ம எந்திரவியல் 


இப்போது 


T:-( ;) 
T-( 3) x3o 


= 356 ° C 


அவ்விடத்திலுள்ள ஒலித் திசைவேகம் = VkRT 


= V1.4X 297x 356 
= 384 மீ / வி 


மாக் எண் M , 


254 
= 0-66 , 

, 
384 


மாதிரிக் கணக்கு 108. ஒரு பெரிய தொட்டியில் காற்று தனி 
அழுத்தம் 40 பார் , வெப்பநிலை 25 ° C அளவில் உள்ளது . அந்தத் 
தொட்டியிலுள்ள ஒரு துளையின்வழி வெளிவரும் காற்றின் திசை 
வேகத்தை துளையின் வெளிப்புறத்தில் காற்றின் அழுத்தம் 28 பார் 
ஆக இருக்கும்போது கணக்கிடு . R = 0 • 287 கிஜூல் / AA ° கெ . 
p1 = 40 பார்கள் 

T = 25 + 273 = 298 ° கெ 
pz = 28 பார்கள் 


காற்றின் அடர்த்தி P 1 : 


pl 
RTI 


40X 105 

= 46 • 8 AA / e3 
287X 298 


1 


pa 
அழுத்த விகிதம் = 07 ஆனது மாறுநிலை அழுத்த விகிதமான 
pe 

= 0-528 - ஐவிட அதிகம் . எனவே , சமன்பாடு 10-30 - ஐ வெளி 
p 
வரும் திசைவேகத்தைக் கணக்கிட பயன்படுத்தலாம் . 


V , = 


V2 ( 1-6) ) 
V = -V 23 , 1968"[ 1-07) + ) 


= 245 மீ / வி , 


மாதிரிக் கணக்கு 10-9 . 

10-9 . ஒரு பாத்திரத்திலுள்ள கார்பன் . 
டை - ஆக்சைட் ( carbon dioxide ) வாயுவின் மானி அழுத்தம் 
8 பார் , வெப்பநிலை 20 ° C . அப்பாத்திரத்திலுள்ள 10 மிமீ தாரையி 
லிருந்து வெளிப்படும் வாயுவின் திசைவேகம் என்ன ? வளிமண்டல 
அழுத்தம் 1 பார் . k = 13, R = 0-188 கிஜூல் / AA கெ . 


அமுக்கப் பாய்ம ஓட்டம் 


555 


1 


பாத்திரத்திலுள்ள வாயுவின் அடர்த்தி P1 = 


RT1 


9x105 
188X293 


= 16.4 AA / e8 


k 


-- 


மாறுநிலை அழுத்த விகிதம் P 


கம் - - ( 1 )- 

( 3 ) * - 05 


p2 


Z 


p , 1 1 

Pc 
இப்போது அழுத்த விகிதம் 

= 0.11 . 

-ஆக 
p 8 + 1 9 

p1 P1 
இருப்பதால் வாயுவானது ஒலித் திசைவேகத்தில் வெளிவரும் . இந்த 
திசைவேகமாக பெரும திசைவேகமாகும் . துளைக்குப் 

துளைக்குப் பிறகு 
விரவி இல்லாததால் 

திசைவேகம் 

ஒலித் திசைவேகத்திற்கு 
அதிகரிக்க முடியாது . ஒலித் திசைவேகமானது , 


Ve = 


V 


kpe 
Pc 


pc = 0 • 542x9 = 4-678 பார்கள் 


சமன்பாடு 10-34 - ஐப் பயன்படுத்தி , 

1 
2 
k -- 1 

2 | 

03 
Pe = P1 

x 16.4 
k + 1 
+ 

2 • 3 
= 0 * 625x 164 = 10-25 AA / es 


எனவே , 


V = 


1.3X4-678X 10 * 

10-25 


= 244 மீ / வி 


துதளையிலிருந்து வெளிவரும் தாரையின் திசைவேகம் = 244 மீ / வி . 
வெளிவரும் பொருண்மைவீதத்தைச் சமன்பாடு 10-36 - லிருந்து 
அறியலாம் . 


10-21 . குழாய்களில் உராய்வோடு உள்ள ஓட்டங்கள் 

இதுவரை பாய்ம ஓட்டத்திலுண்டாகும் உராய்வால் ஏற்படும் 
தடையை அல்லது ஆற்றலிழப்பைப் புறக்கணித்து வந்தோம் . 
இந்த உராய்வால் எவ்வாறு பாய்ச்சல் பாதிக்கப்படுகிறது என்பதை 
இனி பார்ப்போம் . கீழ்ப்பட்ட ஒலித் திசைவேகங்களில் எவ்வாறு 
அமுக்கமற்ற பாய்ச்சல்களில் அழுத்த வேறுபாடு ஏற்படுகிறதோ 


556 


பாய்ம எந்திரவியல் 


அதேபோல் அமுக்கப் பாய்ச்சல்களிலும் அழுத்த வேறுபாடு ஏற்படு 
கிறது . ஆனால் உராய்வால் ஏற்படும் வெப்பத்தால் அக ஆற்றல் 
அதிகரித்து , அதனால் அடர்த்தி , அழுத்தம் முதலியவற்றால் 
ஏற்படும் மாறுதல்களால் பாய்மத்தின் நிறையலகு பருமன் 
(specific volume ) அதிகரிக்கிறது . எனவே , குழாயில் திசைவேக 
மானது ஒலித் திசைவேகம் வரை அதிகரித்து ஓட்டத்தில் திணறலை 
( choking ) உண்டாக்குகிறது . ஒரு பரிமாண , நிலையான , நிறை 
வுடை பாய்ம ஓட்டத்தை எடுத்துக்கொண்டு , நேரான பரப்பு 
மாறாத கிடைக்குழாய் பாய்ச்சலுக்கு உந்தச் சமன்பாட்டை dL 
என்ற குழாய் நீளத்திற்கு பகுதி 10-12 - ல் உள்ளபடி எழுதினால் , 


dp 
VdV + 

+ 
PP D 


f V2 


மேலே உள்ள சமன்பாட்டில் மாக் எண்ணைப் பயன்படுத்தி 
மறுபடி எழுதினால் , 


2 


kM 


dV dp kM 
1+ 

- + 
P 2 


ff 


dL 

-0 
D 


( 10.40) 


V 


V 


இதில் 


MM 


* 


C 


kp 


ஆகும் , 


M " 


தொடர் நிகழ்ச்சி எத்தன்மைத்தானது என்பதும் உராய்வுக் 
கெழுவின் மதிப்பும் தெரிந்தால் மேலே உள்ள சமன்பாட்டை 
தொகையிட முடியும் . நாம் வெப்பநிலை மாறா முறை , வெப்ப 
மாற்றீடற்ற முறை ஆக 

இரண்டு நிலைகளையும் எடுத்துக் 
கொள்வோம் . 


10-22 . வெப்பநிலை மாற முறையில் குழாயில் பாய்ச்சல் 

நீளமான குழாயில் மிகக் குறைந்த திசைவேகத்தில் பாய்மம் 
பாயுமானால் வெப்பப் பரிமாற்றத்திற்கு நல்ல வாய்ப்பு இருப்ப 
தால் வெப்பநிலை மாறாத தொடர் நிகழ்ச்சி நிகழ்வதாக எடுத்துக் 
கொள்ளலாம் . இம்முறையில் வழவழப்பான குழாய்களுக்கு 
உராய்வுக் கெழுவானது f மாறிலி எனவும் , அது ரெயினால்ஸ் 
எண்ணை மட்டும் பொருத்தது எனவும் கொள்ளலாம் . வெப்பநிலை 
மாறாத 

முறையில் பாய்மத்தின் இயக்கவிசைப் பாகு நிலையும் 
மாறாது . குழாயின் வழி பாயும் பொருண்மை வீதமும் மாறிலியாத 
லால் ரெயினால்ஸ் எண்ணின் மதிப்பும் மாறாது . 


அமுக்கப் பாய்ம ஓட்டம் 


351 


நிலைச் சமன்பாடு ( equation of state ) தொடர்ச் சமன்பாடு 
( continuity equation ) இவற்றிலிருந்து , 

p1_P 

V 
부 
p P VI 

kp1 


மேலும் 


* = 


dp 
P 


dV 
V 


p1M1 = p , -M2 

( 10-41 ) 
மேலேயுள்ள தொடர்புகளை சமன்பாடு 10-40 - ல் பயன்படுத்தி , 
சீர்படுத்தினால் , 
2dp 1 dp 

fdL 
+ 29 + 

0 
p kM , 2 

D 

( 10 • 42 ) 


P1 2 


வெட்டுமுகம் 1 , 2 - க்கிடையில் தொகையிட்டு ( 

1-12 ) = L எனக் 
கொண்டால் , 
p 1 2 - p22 

L 
= kM ) 2 2 loge + f ( 10-43 ) 

D 
இந்தச் சமன்பாடு அழுத்தக் குறைவு ( pressure drop ) , உராய்வுக் 
கெழு இவற்றிற்கான தொடர்பை வெப்பநிலை மாறாத முறையில் , 
குழாயில் நிகழும் அமுக்கப் பாய்ச்சலுக்குத் தருகிறது . நீளமான 

fl 

* 2 lore 

D 2 loge ( , ) - ஆக இருக்குமாதலால் சமன்பாடு 
கீழ்க்கண்ட வடிவை அடைகிறது . 
p1 2 - 22 

fl 
= 

( 10-44 ) 
D 


1 


குழாய்களில் : 


2 


2. 2 


2 


சமன்பாடு 10-40 - ஐ மறுபடியும் எழுதினால் , 
dp dV ---kM dL 
V = 2(1 - kM ) f D 

( 10.45 ) 
p 
மேலே உள்ள சமன்பாடு kM > 1- ஆக இருக்கும்போது கீழ்ப்புறத் 
தில் அழுத்தம் அதிகரிக்கிறது ; திசைவேகம் குறைகிறது எனக் 
காட்டுகிறது . கீழ்ப்பட்ட ஒலித் திசைவேகத்தில் kM > 1 ஆவதால் , 
அழுத்தம் பாய்மம் பாயும் திசையில் குறைகிறது ; திசைவேகம் 
அதிகரிக்கிறது . இந்த இரண்டு நிலைகளிலும் திசைவேகமானது 

1 
அதன் வெளிவாயிலில் அதன் வரம்பு மதிப்பான M = 

ய 
Vk 


== 1.4X0-2972 ) 2 loge1.03 
558 

பாய்ம எந்திரவியல் 
அடைகிறது . இந்தக் குழாய் நீளத்திற்கு வரம்பு நீளம் ( limiting 
length ) எனப்பெயர் . குழாயின் நீளம் வரம்பு நீளத்திற்கு அதிகமாக 
இருக்குமானால் அதிர்ச்சி அலை ஏற்பட வேண்டும் அல்லது குழாயின் 
தொடக்கத்திலுள்ள அழுத்தத்தில் மாறுபாடு ஏற்பட்டு குழாய் 
வழி பாயும் வாயுவின் பொருண்மைவீதத்தைக் குறைக்க வேண் 
டும் . மாறாத பரப்புள்ள குழாயில் வெப்பநிலை மாறாத பாய்ச்சல் 
நடைமுறையில் நிகழ்வதில்லை . உண்மையில் நிகழும் பாய்ச்சல் 
வெப்ப மாற்றீடற்ற முறையை அடுத்து இருக்கும் . வெப்பம் மாறாத , 
உராய்வற்ற பாய்ச்சல்களுக்கு ராலே , ஃபானோக் கோடுகளைப் 
பயன்படுத்த முடியாது . 

மாதிரிக் கணக்கு 10-10 . 0-3 மீ விட்டமுள்ள குழாயின் நுழை 
வாயிலில் ( inlet ) காற்றின் சிறப்பியல்புகளான F1 = 20 பார்கள் 
( தனி ) , 7 = 16 செ . V1 = 100 மீ / வி வெப்பநிலை மாறாப் பாய்ச்சலுக்கு 
வரம்பு நீளத்தையும் அழுத்தத்தையும் கணக்கிடு . R = 0 • 287 
கிஜூல் /AA கெ , k = 1 • 4 , f = 0 •02 ஆகும் . 
p = 20 பார்கள் 

k = 1.4 
T ] = ( 16 + 273) = 289 ° கெ 
Vr = 100 மீ / வி 

f = 0.02 
R = 0-287 கிஜூல்/கிகி கெ 

V. 

100 
நுழைவாயிலில் மாக் எண் M , 

VkRT , V1.4X 287X 289 
100 

= 0 • 297 

336 
வெப்பநிலை மாறாப் பாய்ச்சலில் வரம்பு நிலை வெட்டுமுகம் 2 - ல் 
ஏற்படுகிறது . அங்கே 

1 

1 
M , = 

0.345 
VR 

V1.4 
வெப்பநிலை மாறா தொடர் நிகழ்ச்சிக்கு சமன்பாடு 10-28 - லிருந்து , 

0-297 
p = 

x 20 = 7.03 பார்கள் 
எனவே , வரம்பு அழுத்தம் P2 = 7 • 03 பார்கள் ( தனி ) வரம்பு 
நீளத்தை சமன்பாடு 10-43 - லிருந்து கணிக்கலாம் . 
p 

p 

L 

+ f 
Pl 

p .. 

D 
20-0 0021 

+ 
20 

0.3 
ஆகவே , L == 75.6 மீ . 


1 


M 


M , 


p = 0-845 


7-03 \ 2 


அமுக்கப் பாய்ம ஓட்டம் 


559 


10 • 23 . குழாய்களில் வெப்ப மாற்றீடற்ற உராய்வற்ற , பாய்ச்சல் 

பரப்பு மாறாத குழாயில் நிலையாக நிகழும் வெப்ப மாற்றி 
டற்ற பாய்ச்சலானது தனது தன்மைகளை ஃபானோ வளைகோட்டில் 
உள்ளபடி கொண்டிருக்கிறது எனப் பார்த்தோம் . படம் 107 - ல் 
உள்ளபடி கீழ்ப்பட்ட ஒலித் திசைவேகங்களில் படிப்படியாக திசை 
வேகத்தை அதிகரித்து , ஒலித் திசைவேகத்தை அடைதல் முடியும் . 
இந்தத் தொடர் நிகழ்ச்சியில் என்ட்ரபி அதிகரிக்கிறது . நடைமுறை 
நிகழ்ச்சிகளில் என்ட்ரபி குறையாது . எனவே , குழாயில் பாய்ச்ச 
லானது M = 1 என்ற 

M = 1 என்ற நிலைக்குப் பின்னர் தொடர்ந்து நிகழ 
முடியாது . ஆதலால் M = 1 என்ற நிலை ஏற்படும்போது குழாயின் 
நீளம் வரம்பு நீளத்தை அடையும் . இது வெப்பநிலை மாறா 
முறையில் ஏற்படும் வரம்பு நீளத்தை ஒத்தது . 

கீழ்ப்பட்ட திசைவேகங்களில் குழாயில் திசைவேகம் அதிகரிக் 
கும்போது அழுத்தம் குறையும் ; குழாயின் இறுதியில் ஒலித் திசை 
வேகம் ஏற்படலாம் . இதற்குமேல் குழாயின் நீளம் அதிகரிக்கப் 
பட்டால் குழாயின் இறுதியில் ஒலித் திசைவேகம் ஏற்படும்படி 
பொருண்மையின் பாயுவீதம் குறையும் . பாய்ச்சலானது தொடக் 
கத்திலேயே மேம்பட்ட ஒலித் திசைவேகத்திலிருக்குமானால் நேர் 
குத்து அதிர்ச்சியானது குழாயின் சடைசிப் பாகத்தில் ஏற்படும் . 
அதிர்ச்சிக்குப்பின் ஏற்படும் கீழ்ப்பட்ட ஒலித் திசைவேகமானது 
பின்னர் முடுக்கப்பட்டு குழாயின் இறுதியில் ஒலித் திசைவேகத்தை 
அடைகிறது . குழாயின் நீளத்தைப் பொருத்து நேர்குத்து 
அதிர்ச்சியின் இடம் இருக்கும் . 


10-24 . அமுக்கப் பாய்ச்சலில் அளவை முறைகள் 

பெரிய பாத்திரத்திலிருந்து துளை வழியாக வெளிவரும் 
வாயுவின் பொருண்மைவீதத்தை முன்னர் 

விளக்கியுள்ளபடி 
கணக்கிடலாம் . கீழ்ப்பட்ட ஒலித் திசைவேகங்களில் குழாயில் 
ஏற்படும் பாயுவீதத்தை வெஞ்சுரிமானி , துளைமானி இவற்றால் 
கண்டறியலாம் . பிட்டாட் குழாயை கட்டற்ற பாய்ச்சல்களில் 
( free stream ) எந்தத் திசைவேகத்திற்கும் பயன்படுத்தலாம் . 


10 • 25 . குறுக்க மானிகள் ( Constriction Meters ) 

அத்தியாயம் 4 - ல் வெஞ்சுரிமானி, துளை மானி இவற்றின் 
வடிவம் , அதன்வழி பாயும் பாய்மத்திலேற்படும் அழுத்த வேறுபாடு 
முதலிய தெரியுமானால் பாயுவீதத்தை அமுக்கமற்ற பாய்ச்சல் 
களுக்குக் கணக்கிடலாம் எனப் பார்த்தோம் . இப்போது இந்த 
வகை இறுக்க மானிகளின் வழியாகப் பாயும் ஒரு பரிமாண , வெப்ப 
மாற்றீடற்ற , அமுக்கப் பாய்ம ஓட்டங் களில் பாயுவீதத்தை மாறு 


560 


பாய்ம எந்திரவியல் 


நிலை அழுத்த விகிதத்திற்கு அதிகமாக உள்ள நிலைகளுக்கு எவ்வாறு 
கணக்கிடுவது என்பது பற்றி படிப்போம் . 


தொடக்கத்திலுள்ள நிலையை பின்னொட்டு 1 என்றும் , குறுக் 
கப் பகுதியிலுள்ள நிலையை பின்னொட்டு 2 என்றும் குறியிட்டு 
ஆற்றல் சமன்பாட்டை எழுதினால் , 
k 91 V , 2 k 

V. 
+ 

+ 
k - 1P 

2 k PP 2 


1 


2 
2 


1) 


2 


தொடர்ச் சமன்பாடானது , 

A1P1V1 = AzP2V , 


ஆற்றல் சமன்பாட்டிலிருந்து V.- ஐ நீக்கினால் , 
V.2 A , P , 

k pi [ pAPI 
1 

-1 = 0 
A , P 

k - 1P | P1 P2 
தடையற்ற வெப்ப மாற்றீடற்ற பாய்ச்சல்களுக்கு , 

p2 

P 


k 


(( ) = ( 


1 


எனவே , 


2k p1 
k - 1P1 


k - 1 

k 


* 


1 


V , 


-6 ) 
1-(4 ) ) 


( 10 + 46 ) 


2 
k 


எனவே , பொருண்மையின் பாயுவீதம் 


2k PL [ 1 


k - 1 


* 


------- 


k - 1P1 


m = CP2AzV , = CP2A , 


( 1-6 ) 
1- ( 4 ) ) 


( 10:47 ) 


இதில் C என்பது மானிக் கெழுவைக் குறிக்கும் . இந்தக் கெழு 
உராய்வு மற்றவற்றால் ஏற்படும் இழப்புகளைச் சரிசெய்து 
கொள்கிறது . அதன் மதிப்பு அமுக்கமற்ற பாய்ச்சல்களில் உள்ள 
அளவினது எனச் சோதனைகளிலிருந்து தெரிகிறது . இதுபற்றிய 
விளக்கங்களை இந்தியத் தர நிர்ணயக் கழகம் ( Indian Standards 
Institution ) வெளியிட்டுள்ள தரக்கட்டுப்பாடு பற்றிய வெளியீடு 
களிலிருந்து அறிந்து கொள்ளலாம் . 


அமுக்கப் பாய்ம ஓட்டம் 


561 


மாதிரிக் கணக்கு 10:11 . ஒரு 0-2 ex0-1 மீ அளவுள்ள கிடை 
வெஞ்சுரிமானி 20 ° C வெப்பநிலையில் 

20 ° C வெப்பநிலையில் பாயும் கார்பன் - டை 
ஆக்ஸைட் வாயுவின் பாயுவீதத்தை அளக்கப் பயன்படுகிறது . நீர் 
U- குழாய்மானியில் நீரின் உயரம் 1.5 மீ . வெளிமண்டல அழுத்தம் 
76 மிமீ பாதரச உயரம் . தொடக்க தனி அழுத்தம் 1.3 பாராக 
இருக்கும்போது இந்தக் குழாய்வழி பாயும் பொருண்மையின் 
வீதம் என்ன ? k = 1 : 30 , R = 0-188 கிஜூல்/ AA ° கெ 


T 


RT1 


8 


= 


A1 = 2x0-22 = 0-0314 t2 
A2 = x0-12 == 0 - C0785 மீ 2 

P1 1.35x 105 
தொடக்கத்தில் வாயுவின் அடர்த்தி Pr = 

188x 293 

= 2 • 46 கிகி / மீ 
w = Pig = 2 • 43x9• 81 = 24-12 G | e8 
அழுத்த வேறுபாடு ( 51 - ps ) = 1 • 5 ( 9810-24-12 ) 

= 9785-88 நி | மீ 
எனவே , தொண்டை அழுத்தம் = 135000 -9786 

= 125214 நி / மீ 
இப்போது 

pl p2 

pk P. 
ஆகையால் 

125274 
Pz = P ] k = 2-46 

135000 

= 2 • 24 AA / e8 
சமன்பாடு 10-47 - ல் இந்த மதிப்புகளை இட்டு , C = 1 எடுத்துக் 
கொண்டால் , 
( 2k pl 

} 
1 

k - 1p p1 
m = P2A . 

A , | 
1 

P2 
AI 
( 2x1.3 135000 125214 \ 03 ) ; 

1 
0 3 2-46 

135000 
= 2 • 24x0.00785 , 

01 125214 

( 0 •2 ) ( 135000 
= 2 • 17 AA / வி . 

பா.எ. - 36 


(2 ) 


1 
1 3 


2 
k 


1.3 


2 
1.8 


562 


பாய்ம் எந்திரவியல் 


P.V.* இவற்றின் 


10.26 . தேக்க அழுத்தமும் வெப்ப நிலையும் ( Stagnation Pressure 

and Temperature ) 
அமுக்கமற்ற பாய்ச்சலில் தேக்க அழுத்தமான ps , கட்டற்ற 
பாய்ச்சலின் அழுத்தம் , இயக்கவிசை அழுத்தம் - 

2 
கூட்டுத் தொகைக்குச் சமமாகும் . ஆனால் அமுக்கப் பாய்ச்சலில் 
தேக்க அழுத்தமானது அமுக்கமற்ற பாய்ச்சலில் உள்ளதைவிட 
அதிகமாக இருக்கும் . தேக்கப் புள்ளிக்கும் , கட்டற்ற பாய்ச்சல் 
புலத்திலுள்ள ஒரு புள்ளிக்கு மிடையே ஆற்றல் சமன்பாட்டைச் 
செயல்படுத்தினால் , 
V.2 --V . 

ps 
2 


ஆற்றல் சமன்பாட்டை கட்டற்ற பாய்ச்சலின் மாக் எண்ணால் 
எழுதினால் , 

ps 

k - 1 
1+ 
po 

2 


k 
k - 1 


இதில் M. = 


V. 
/ kps 


மேலும் V , = 0 . 


MA 


P. 


ps 

என்ற விகிதத்தை விளக்கும் சமன்பாட்டின் வலது பக்கத்தை 
p . 
விரித்தால் , 

2 - k \ 
ps . . 1+ 4 
+ 

M.4 + . 

( 10-48 ) 
4 

24 


பிறைகளுக்குள் இருக்கும் 
இருக்கும் உறுப்புகளுக்கு அமுக்கக் 

கெழு 
( compressibility factor ) எனப் பெயர் . M.- ன் மதிப்பு 0-2 - ஆக 
இருக்கும்போது அமுக்க விளைவால் தேக்க அழுத்தமானது 1 % -க்கும் 
குறைவாகவும் , M.- வின் மதிப்பு 0.5 - ஆக இருக்கும் போது 6.4 % 
அளவிற்கும் பாதிக்கப்படுகிறது . எனவே , மாக் எண்ணின் மதிப்பு 
0-2 அல்லது அதற்குக் குறைவாக இருக்கும்போது அமுக்க விளைவு 
களை நாம் புறக்கணித்து விடலாம் . C. மாறவில்லை என எடுத்துக் 
கொண்டு தடையற்ற வெப்ப மாற்றீடற்ற ஓட்டங்களுக்குத் தேக்க 
வெப்பநிலையானது , 

V. 
CAT . + 

( 10-49 ) 
2 


அமுக்கப் பாய்ம ஓட்டம் 


563 


கட்டற்ற பாய்ச்சலின் மாக் எண்ணால் எழுதினால் , 


V . 


M. = 


VkRT . 


T ;=1+ (k= ) w . 


( 10-50 ) 


ஆனால் 


10-27 . பிட்டாட் குழாய் ( Pitot Tube ) 

ஒரு புள்ளியிலுள்ள தேக்க அழுத்தத்தை அளக்க பிட்டாட் 
குழாய் பயன்படுகிறது . கீழ்ப்பட்ட ஒலித் திசைவேகங்களுக்கு 
P. , P. என்பவற்றின் மதிப்புகள் கொடுக்கப்பட்டு , ps- ன் மதிப்பை 
பிட்டாட் குழாயால் அளந் 
தறிந்தால் சமன்பாடு 
10-48 - ஐப் பயன்படுத்தி 
கட்டற்ற பாய்ச்சல் புலத் 
தின் 

திசைவேகத்தைக் 
கணக்கிடலாம் . 
இந்தச் சமன்பாட்டை மேம் 
பட்ட ஒலித் திசைவேகங் 

/////// 
களுக்குப் பயன்படுத்த முடி 

////// 
யாது . படம் 10-14 - ல் உள்ள 
படி அமைந்த பிரிந்த 
அதிர்ச்சி அலையை ( detached 
shock wave ) எடுத்துக் 
கொண்டால் பிட்டாட் 
குழாயின் அச்சானது வரும் 
பாய்மத்தின் திசைக்கு 

படம் 10:14 . மேம்பட்ட ஒலித் திசை 
இணையாக ஆனால் எதிராக வேகத்தில் பிட்டாட் குழாய்மானி 
இருக்குமானால் , 


Mo 


MMi 


Po 


vo 


1 + kM 2 


p1 
po 


I + kM . 


அதிர்ச்சி அலைக்குப் பின்னுள்ள கீழ்ப்பட்ட ஒலித் திசைவேகத்தில் 
P1- க்கும் ந s- க்குமுள்ள தொடர்பானது , 


*: ; .- ( 1+ ( kz )M," )- ( I+ M , ) 


( 10 • 51 ) 


564 


பாய்ம எந்திரவியல் 


சமன்பாடு 10-29 - ஐப் பயன்படுத்தி M1- ஐ M- ஆல் எழுதினால் , 
ps ( k + 1 ) k + 1 

( 10:52 ) 
p . 2kM . * - ( k + 1 ) 2 


k - 1 


166.9 M. 


k = 1 *4- ஆக இருக்கும்போது 


( 7M -- 1) 


சமன்பாடு 10-52 - க்கு ராலே.பிட்டாட் சமன்பாடு எனப் 
பெயர் . கட்டற்ற அழுத்தத்தைப் பிட்டாட் குழாயிலிருந்து 
குறைந்தது 10 விட்டங்களுக்கு முன்னால் அளக்கவேண்டும் . 


கட்டற்ற பாய்ச்சல் புலத்தில் மாக் எண்ணை தேக்க வெப்ப 
நிலையிலிருந்தும் கீழ்க்கண்ட சமன்பாட்டின் மூலம் கணக்கிடலாம் . 


CAT ,= c$ T. + ; = CPkRM . 

c;r = + ; 


( 10:53 ) 


மாதிரிக் கணக்கு 10-12 . ஒரு விமானம் சலனமற்ற வெளி 
மண்டலத்தில் 200 மீ / வி வேகத்தில் பறக்கிறது . வெளிமண்டலத்தில் 
தனி அழுத்தம் 0.8 பார் ஆகவும் , வெப்பநிலை -15 ° C ஆகவும் 
இருக்குமானால் தேக்க அழுத்தம் , வெப்பநிலை , காற்றின் அடர்த்தி 
இவற்றை கணக்கிடு . மாக் எண்ணின் மதிப்பு என்ன ? 


p = 0.8 பார் 


T = 273-15 = 258 கெ 


R = 0-287 கிஜூல்/ AA ° கெ 


p . 


காற்றின் அடர்த்தி Po = 


RT . 


0.8X 105 

= 1-08 AA / t 
287X 258 


ஒலித் திசைவேகம் C. = VkRT = V14 x 287 x 258 


= 322-2 மீ / வி 


V. 200 
எனவே , அந்த இடத்தில் மாக் எண் == 

C. 322-2 


= 0.62 


தேக்க அழுத்தம் ps = b . + 3P.V . *( 1 + # M . + ...... ) 

= 0 • 8X 105 + } x1-08X 2002 ( 1 + 1x0.62 + ......... ) 
= 1037 x 10 * G / e2 


அமுக்கப் பாய்ம ஓட்டம் 


565 


தேக்க வெப்பநிலையானது சமன்பாடு 10-50 - லிருந்து , 

k - 1 
T = T . 1+ M. 

2 


= 258 [ 1 + 0 • 2x 0 622 ] = 278 ° கெ 


ஃதேக்க வெப்பநிலை 1 , = 5 ° C 


ps 


தேக்கப்புள்ளியில் அடர்த்தி Ps 


1 * 037X 105 
287 x 279 


RTS 


= 1-29 AA / es . 


சூடான கம்பி வேகமானி ( Hot Wire Anemometer ) 
இந்த வேகமானியில் டங்ஸ்டன் ( tungsten ) அல்லது பிளாட்டி 
னத் ( platinum ) தினாலான 0-002 மிமீ விட்டம் , 2 மிமீ நீளமுள்ள 
கம்பி உணர்வு சாதன ( sensing element ) மாகப் பயன்படுகிறது . 
இந்த உணர்வு சாதனக் கம்பி 100 ° C வெப்பநிலைக்கு சூடேற்றப் 
படுகிறது . இதிலிருந்து ஏற்படும் வெப்பப் பரிமாற்றம் அதன்வழி 
பாயும் காற்றின் திசைவேகத்தைப் பொருத்தது . இந்த மானியி 
லுள்ள மின்சார ஏற்றுக்கள் ( electrical circuits) அந்த மெல்லிய 
கம்பியில் எப்போதும் ஒரே வெப்பநிலை அல்லது ஒரே அளவு மின் 
சார ஓட்டம் இருக்கும்படி நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. வெப்பநிலை 
அல்லது மின்சார ஓட்டத்தின் அளவில் ஏற்படும் மாறுதல்கள் 
காற்றின் திசைவேகத்தைப் பொருத்தது . எனவே , சரியான 
அளவு திருத்த முறைப்படி , இந்தக் கருவியின் மூலம் காற்றின் 
திசைவேகத்தை அளப்பதோடு மட்டுமின்றி மாறிக்கொண் 
டிருக்கும் கொந்தளிப்புத் திசைவேகக் கூறையும் அளக்கமுடியும் . 


10-29 . கால்வாய் ஓட்டத்திற்கும் அமுக்கப் பாய்ம ஓட்டத்திற்கு 

முள்ள ஒருமைப்பாடு 
கால்வாய் ஓட்டத்திற்கும் அமுக்கப் பாய்ம ஓட்டத்திற்கும் 
பலவற்றில் ஒருமைப்பாடு இருப்பதால் அமுக்கப் பாய்ச்சல் பற்றிய 
சில உண்மைகளை எளிதாகவும் சிக்கனமாகவும் கால்வாய் ஓட்டத் 
தின் சோதனைகளிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் . 


குறைந்த ஆழமுள்ள கால்வாய்களில் ஏற்படும் சலனம் அல்லது 
உலைவானது , ஓய்வாக உள்ள நீரில் எல்லாப் பக்கங்களிலும் Vgy 
மதிப்புள்ள மாறுநிலைத் திசைவேகத்தில் பாயுமென அடுத்த 
அத்தியாயத்தில் பார்ப்போம் . கால்வாயில் நீரின் திசைவேகம் 
மாறுநிலையில் இருந்தால் சலனம் மேல்நோக்கிச் செல்லமுடியாது . 


566 


பாய்ம எந்திரவியல் 


Ngy 


V 

என்ற விகிதமானது ஃப்ரூடு எண் என்றும் மாறு நிலையில் 
இந்த எண்ணின் மதிப்பு ஒன்று எனப் பின்னர் காட்டப்படும் , 
ஃப்ரூடு எண்ணானது அமுக்கப் பாய்ச்சலில் மாக் எண்ணிற்கு 
ஒப்பாகும் . மாக் எண்ணின் மதிப்பு ஒன்றாக இருக்கும்போது 
எந்தச் சலனமும் பாய்மம் பாயும் திசைக்கு எதிராகச் செல்ல 
முடியாது . 


அமுக்கப் பாய்ச்சலில் தொடர்ச் சமன்பாடு PV = C ஆகும் . 
அதேபோல் கால்வாய் ஓட்டத்தில் yV = C ஆகும் . 

இங்கே 
P என்ற அடர்த்தி , கால்வாய் ஓட்டத்தில் y என்ற ஆழத்திற்குச் 
சமமாகும் . இதே போல் ஆற்றல் சமன்பாட்டை எடுத்துக் 
கொண்டால் , உராய்வைப் புறக்கணித்துவிட்டு , 


V2 

+ } = மாறிலி 
2g 


எனத் தெரியும் . இதை வகையிட்டால் , 

VaV + gdy = 0 


இதில் V = Vgy என்ற சமன்பாட்டை இட்டால் , 


Vav + vady 


10 


( 10 • 54 ) 


y 


அமுக்கப் பாய்ச்சலில் உந்தச் சமன்பாட்டை எடுத்துக் 
கொண்டால் , 

dp 
Vdv + O 

P 


dp 


= C2 ஆதலால் 


dP 


Vdy + 


dp dP 
p dP 


dP 
= Vdy + C2 

P 


= 0 


( 10:55 ) 


ஆகவே , கால்வாய் ஓட்டத்திலுள்ள மாறுநிலைத் திசைவேகமும் , 
அமுக்கப்பாய்ம ஓட்டத்திலுள்ள ஒலித் திசைவேகமும் ஒப்பானவை . 

கால்வாயில் ஏற்படும் நீரியற் குதிப்பு நேர்குத்து அதிர்ச்சி 
அலைக்கு ஒப்பாகும் . நீரியற்குதிப்பில் திசைவேகமானது மேம் 
பட்ட நிலையிலிருந்து கீழ்ப்பட்ட நிலைக்கு மாறுகிறது ; நீரின் ஆழ 
மும் அதிகரிக்கிறது . அதேபோல் அமுக்கப் பாய்ம ஓட்டத்தில் 


அமுக்கப் பாய்ம ஓட்டம் 


567 


நேர்குத்து அதிர்ச்சி அலையால் வாயுவின் அடர்த்தி அதிகரிக்கிறது ; 
திசைவேகம் மேம்பட்ட ஒலித் திசைவேகத்திலிருந்து கீழ்ப்பட்ட 
ஒலித் திசைவேகத்திற்கு மாறுகிறது . இரண்டு வகையான நிகழ்ச்சி 
களிலும் என்ட்ரபி அதிகரிப்பதால் அதிக ஆற்றலிழப்பு ஏற்படு 
கிறது . எவ்வாறு எதிர் நீரியற்குதிப்பு சாத்தியமல்லவோ அதே 
போல் எதிர் நேர்குத்து அதிர்ச்சி அலையும் சாத்தியமல்ல . 


பயிற்சிக் கணக்குகள் 


10-1 . 100 ° C வெப்பநிலை , 250 மடங்கு வெளிமண்டல 

அழுத்தம் இவற்றில் காற்றின் அடர்த்தி என்ன ? 


10 • 2 . 15 ° C வெப்பநிலையிலுள்ள 10 மீ காற்றானது 50 பார்கள் 

தனி அழுத்தத்திற்கு வெப்ப மாற்றீடற்ற முறையில் உட் 

படுத்தப்பட்டால் இறுதிப் பருமனளவு என்ன ? 
10-3 . 15 ° C வெப்பநிலையிலும் 20 பார்கள் தனி அழுத்தத்திலும் 

உள்ள கார்பன் - டை - ஆக்சைட் வாயுவின் வெப்பநிலை 
60 ° C உயர்த்தப்படுகிறது . பாலிடிராபிக் 

முறையில் 
n = 1-2 , இறுதி அழுத்தத்தைக் கணக்கிடு . 


10-4 . 10 கி பொருண்மையுள்ள காற்று 15 ° C வெப்பநிலை 

10 பார்கள் (மானி ) அழுத்தத்திலிருந்து ஒரே வெப்ப 
நிலையில் 1 பார் அழுத்தத்திற்கு விரிகிறது . விரிந்தபின் 
காற்றின் கன அளவு , வெப்ப இழப்பு , செய்யப்பட்ட 
வினை என்ன ? 


10.5 . வெளிமண்டல அழுத்தத்தில் 15 ° C வெப்பநிலையிலுள்ள 

காற்றானது 20 பார்கள் அழுத்தத்திற்கு அமுக்கப்படு 
கிறது . ஒரு கிலோகிராம் காற்றை அமுக்கத் தேவை 
யான வினை ( 1 ) வெப்ப மாற்றீடற்ற முறை ( 2 ) வெப்பநிலை 
மாறாமுறை இவற்றில் என்ன ? 


106. ராக்கெட்டானது ( rocket ) வெளிமண்டலத்தில் 380 கிமீ / 
மணி வேகத்தில் செல்கிறது . மாக் 

எண் 

என்ன ? 
காற்றின் வெப்பம் 15 ° C . 


107. கணக்கு 10-6 - ல் அந்த ராக்கெட்டின் முனையில் தேக்க 

அழுத்தத்தையும் தேக்க வெப்பநிலையையும் கணக்கிடு . 


108. ஒரு பிட்டாட் குழாய் 38 மிமீ தேக்க அழுத்தத்தை 

1:25 AA / e * அடர்த்தி , 15 ° C வெப்பநிலை , 1 பார் அழுத்த 


568 


பாய்ம எந்திரவியல் 


முள்ள காற்றிலிருக்கும்போது காட்டினால் அக்காற்றின் 
மாக் எண்ணைக் கணக்கிடு . 


109. வெளிமண்டலத்தில் பாய்ந்து செல்லும் ஒரு ரூண்டு 25 ° 

மாக் கோணத்தை உண்டாக்குகிறது . அக்குண்டின் 
வேகம் என்ன ? 


10-10 . 1-25 AA / e : அடர்த்தியும் , 15 ° C வெப்பநிலையுமுள்ள 

காற்று 100 மீ / வி வேகத்தில் வீசுகிறது . இதைப் 
பிட்டாட் குழாயால் அளந்து , அமுக்கமற்ற பாய்மத் 
திற்கான சமன்பாட்டைப் பயன்படுத்தினால் ஏற்படும் 
தவறை சதவீதத்தில் கணக்கிடவும் , 


10-11 . பிட்டாட் குழாயால் அளக்கும்போது தேக்க அழுத்தத் 

திற்கும் , நிலை அழுத்தத்திற்குமுள்ள வேறுபாடு 0-2 பார் 
ஆகும் . நிலை அழுத்தம் ( தனி ) 1-01 பார் . காற்றின் 
வெப்பநிலை 18 ° C . காற்றின் வேகத்தை ( 1 ) அமுக்கமற்றது 
( 2 ) அமுக்கமுள்ளது எனக் கொண்டு கணக்கிடு . 


10-12 . காற்றின் அழுத்தமும் வெப்பநிலையும் தரைமட்டத்தில் 

முறையே 1 பார் , 15 ° C ஆகும் , 4000 மீ உயரத்தில் 
காற்றின் அழுத்தமும் , வெப்பநிலையும் என்ன ? வெப்ப 
மாற்றீடற்ற நிலையில் வெளிமண்டலம் உள்ளது எனக் 
கொள்க . அந்த உயரத்தில் சராசரி வெப்பநிலைச் சரிவு 
(temperature gradient ) என்ன ? 


10-13 . 60 ° C வெப்பநிலையிலுள்ள காற்றில் காற்று புழலில் 

( wind tunnel ) ஒரு மாதிரி விமானத்தைச் சோதிக்க 
வேண்டியதிருக்கிறது . அசல் விமானம் 2000 கிமீ / மணி 
வேகத்தில் - 20 ° C வெப்பநிலைக் காற்றில் பறக்கும் . காற்று 
புழலில் 

என்ன காற்றின் திசைவேகம் என்னவாக 
இருக்கவேண்டும் ? 


10-14 . தடையற்ற வெப்ப மாற்றீடற்ற முறையில் தேக்க 

அடர்த்திக்கும் , கட்டற்ற பாய்ச்சலிலுள்ள காற்றின் 
அடர்த்திக்குமுள்ள விகிதம் 
Ps 

k - 1 

1+ 
P 

2 
எனக் காட்டு . 


அமுக்கப் பாய்ம ஓட்டம் 


569 


10-15 . ஒரு குவிந்த பாதையின் வழியாகக் காற்று பாய்கிறது . 
அக்குவிந்த பாதையில் தொண்டையின் 

பரப்பு 
1-25 ச . செமீ . காற்றின் அழுத்தம் நுழைவாயிலில் 
2 AA எ / செமீ 2 . காற்று வெளிமண்டலத்தில் கலக்கிறது . 
வெளிவரும் காற்றின் எடை என்ன ? 


10:16 . ஒரு மூடிய பெரிய தொட்டியிலிருந்து குவிந்த முனைவழி 

யாக வளிமண்டலத்திற்கு வெளிவரும் காற்றின் திசை 
வேகம் , பொருண்மைவீதம் முதலியவற்றைக் கீழ்க்கண்ட 
புள்ளிவிபரங்களுக்குக் கணக்கிடு . முனையின் பரப்பு 
5 ச . செமீ . p = 5 பார் (மானி ) . 1 = 20 ° C . 


10-17 . அதிர்ச்சி அலையானது அழுத்தத் தொடர் நிகழ்ச்சியே 

என்ற கூற்றை விளக்குக. 


10-18 . குவிந்திருக்கும் பாதையில் அதிர்ச்சி அலை ஏற்படுகிறது . 

அதிர்ச்சிக்கு முன்புறம் M = 2 • 5 . p = 2 பார்கள் ( தனி ) , 
t = 20 ° C , அதிர்ச்சிக்குப் பின்புறம் மாக் எண் , அழுத்தம் , 
வெப்பநிலை இவற்றை கணக்கிடு . 


10-19 . பெரிய பாத்திரத்தில் காற்றானது 10 பார்கள் ( தனி ) 

அழுத்தம் , 30 ° C வெப்பநிலையிலிருந்து 1 செமீ 2 துளை 
வழியாக வெளிவருகிறது . 

வெளிவரும் உ ச் சப் 
பொருண்மைவீதம் என்ன ? 


10-20 . வெஞ்சுரிமானியின் வழி பாயும் காற்றின் பாயுவீதத்தைக் 

கீழ்க்கண்ட புள்ளிவிபரங்களுக்குக் கணக்கிடு . நுழைவு 
பரப்பு = 50 செமீ ; தொண்டையின் பரப்பு = 15 செமீ 2 ; 
நுழைவு பாதையில் நிலை , தனி அழுத்தம் = 5 AA எ / செமீ ; 
வெப்பநிலை 50 ° C ; தொண்டையில் வெப்பநிலை = 45 ° C . 
பாயுவீதக் கெழு = 098 . 


10-21 . காற்றானது 250 மீ / வி வேகத்தில் 15 ° C வெப்பநிலையில் 

0 • 3 மீ குழாயில் நுழைகிறது . அந்தக் குழாயின் வரம்பு 
நீளம் என்ன ? 


10-22 . 100 மிமீ குழாயில் பொறுத்தப்பட்டுள்ள 100 மிமீ x 30 

மிமீ வெஞ்சுரிமானியால் காற்றின் பாயுவீதம் அளக்கப் 
படுகிறது . நுழைவு , தொண்டை அழுத்தங்கள் முறையே 


570 


பாய்ம எந்திரவியல் 


0-7 பார் ( மானி ) , 0 5 பார் (மானி ) ஆகும் . நுழைவு 
வெப்பநிலை 20 ° C . வெப்ப மாற்றீடற்ற முறையில் 
காற்றின் பாயு வீதத்தை எடையில் கணக்கிடு . 


10-23 . 100 மிமீ விட்டமுள்ள குழாயில் 40 மிமீ விட்டமுள்ள 

துளைமானியின் முன்புறம் அழுத்தம் வெப்பநிலை முறையே 
5 பார்கள் ( தனி ) , 20 ° C ஆகும் . குறுக்கப் பரப்புப் பகுதி 
யில் அழுத்தம் 3 பார்கள் ( தனி ) ஆகுமானால் காற்றின் 
பாயுவீதத்தை எடையில் கணக்கிடு . 


11. கால்வாய் ஓட்டம் 


11.1 . முன்னுரை 

திரவமானது (liquid ) ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத் 
திற்குப் பாயும்போது அதன் ஒரு பாகம் வெளிமண்டலத்திற்குத் 
திறப்பாக இருக்குமானால் அப்படிப்பட்ட திரவ ஓட்டத்திற்குக் 
கால்வாய் ஓட்டமெனப் ( open channel flow ) பெயர் . ஆனால் ஒரு 
குழாயின் வழியாக ஒடும் திரவமானது அக்குழாயின் உட்புறப் 
பகுதிகளுடன் ஒட்டிக் கொண்டு ஓடுகிறது . குழாயில் திரவம் 
சிறிதளவு ஓடும்பொழுது திரவம் குழாயின் 

குழாயின் மேற்பரப்பைத் 
தொடாமல் ஓடுகிறது . அதன் புறப்பரப்பு வெளிமண்டலத்தோடு 
தொடர்புள்ளதாக இருக்கலாம் அல்லது வெளிமண்டல அழுத்தத் 
திற்கு மாறுபட்டதான வேறெந்த அழுத்தத்திலும் இருக்கலாம் . 
இதற்கும் கால்வாய் ஓட்டமென்றே பெயர் . குழாய் ஓட்டத்தைப் 
( pipe flow ) போலன்றி வாய்க்கால் ஓட்டத்தில் நீரியற் சரிவானது 
(hydraulic gradient ) நீர் மட்டத்தில் இருக்கும் . ஆனால் திரவம் 
வளைவான பகுதிகளில் ஓடுகின்ற இடங்களில் மட்டும் நீரியற்சரிவு 
நீர்மட்டத்திற்கு மேலோ அல்லது கீழோ இருக்கலாம் . 


கால்வாய் ஓட்டத்தைப் பற்றிய பகுப்பாய்வு ( analysis ) குழாய் 
பாய்ம ஓட்டத்தை( fluid pipe flow ) விடக் கடினமானது . கால் 
வாயின் குறுக்கு வெட்டில் ஏற்படும் மாறுதல்கள் சரிவு , சொர 
சொரப்பு ( roughness ) , கடத்தப்படும் வண்டலின் ( sediment ) 
அளவு , கால்வாயின் வளைவு , நிலையற்ற தன்மை ( unsteadiness ) 
போன்றவை இக்கால்வாய் ஓட்டத்தில் வருவதால் இது பற்றிய 
படிப்பு மிகக் கடினமாகிறது . இதுபற்றிய படிப்பும் இதுகாறும் 
பெரும்பாலும் அனுபவரீதி (empirical) யாகவே இருந்து வருகிறது . 
ஆனால் அண்மைக் காலத்தில் பாய்ம எந்திரவியலில் ஏற்பட்டுள்ள 
முன்னேற்றங்கள் இத்துறையினை பகுத்தறிவின் ( rational ) அடிப் 
படையில் அறிந்து கொள்ள உதவுகின்றன . இயற்கையான நீர் 


572 


பாய்ம எந்திரவியல் 


ஓட்டங்களான ஆறுகள் , சிற்றாறுகள் முதலியவற்றின் குறுக்கு 
வெட்டின் பரப்பு , சொரசொரப்பு , அமைப்பு , அடித்தளச் சரிவு 
( bed slope ) முதலியன சீராக மாறாததால் இத்தகைய திரவ 
ஓட்டங்களைப்பற்றி கொள்கை ரீதியாக ஆராய்வது கடினம் . 
சீரான அமைப்பில்லாத கால்வாய்களை பட்டகமற்ற ( non - prismatic ) 
கால்வாய்கள் என அழைக்கிறோம் . நீர்ப்பாசனம் , நீரைப் பகிர்ந் 
தளித்தல் , மின்சாரக் கால்வாய்கள் போன்ற மனிதனால் ஆக்கப் 
பட்ட கால்வாய்கள் சீரான அமைப்புடையனவாக இருக்குமாத 
லால் அவற்றை பட்டகக் ( prismatic ) கால்வாய்கள் என அழைக் 
கிறோம் . இப்படிப்பட்ட வடிவுள்ள கால்வாய்களைப் பற்றியே 
இந்தப் பகுதியில் படிப்போம் . 


என 


பட்டகக் கால்வாய்கள் அடுக்குக் குறி ( exponential ) கால்வாய் 
கள் , அடுக்குக் குறியற்ற ( non - exponential ) கால்வாய்கள் 
ருவகைப்படும் . அடுக்குக் குறிக் 

கால்வாய்களின் குறுக்கு 
வெட்டுப் பரப்பு , ஆழத்திற்கு நேர் விகிதத்தில் இருக்கும் . நீண்ட 
சதுர ( rectangular ) , பரவளைவு ( parabolic ) , முக்கோண ( triangular ) 
கால்வாய்கள் இந்த வகையைச் சார்ந்தவையாகும் . மற்ற வடிவங் 
களில் அமைந்தவை அடுக்குக் குறியற்ற வகைக் கால்வாய்களாகும் . 


11 2 . ஓட்டத்தின் வகைகள் 

கால்வாய் பாய்ம ஓட்டத்தில் ரெயினால்ஸ் எண் 500 - க்கு 
குறைவாக இருக்குமானால் அந்த ஓட்டமானது படல ஓட்டம் 
எனப்படும் . கால்வாயின் அமைப்பிற்கேற்ப இந்த எண்ணின் 
மதிப்பு 600 வரை போகலாம் . இந்த எண்ணில் பயன்படும் 
சிறப்பியல் நீள அளவிற்கு ( characteristic length ) கால்வாயின் 
நீரியலாரமே ( hydraulic radius ) உபயோகப்படுத்தப்படுகிறது . 
நீரியலாரம் என்பது கால்வாயின் குறுக்கு வெட்டுப் பரப்பிற்கும் , 
ஈரச் சுற்றளவிற்கு ( wetted perimeter ) முள்ள விகிதமாகும் , ஓட்டத் 
தின் மாறுபடும் மண்டலம் ( transition region ) ரெயினால்ஸ் எண் 
500 - க்கும் 200 - க்கும் இடைப்பட்டதாகக் கருதப்படுகிறது . 
ரெயினால்ஸ் எண் 2000 - க்கு அதிகமானால் ஓட்டமானது கொந்த 
ளிப்பு ( turbulent ) ஓட்டமாகக் கருதப்படுகிறது . குழாய்ப் பாய்ம 
ஓட்டத்திலும் இந்தப் பாகுபாடு ரெயினால்ஸ் எண் அடிப்படை 
யிலேயே வகுக்கப்படுகிறது என்பதை முன்னர் பார்த்தோம் . 
குழாய் ஓட்டத்திற்கும் கால்வாய் ஓட்டத்திற்கும் இந்தப் பாகுபாடு 
எண் கிட்டத்தட்ட ஒன்றாக இருப்பது நோக்கற்பாலது . 


கால்வாய் ஓட்டத்தை கால்வாயில் ஓடும் திரவத்தின் ஆழ 
வேறுபாட்டிற்கு ஏற்பவும் பாகுபடுத்தலாம் . திரவ ஒட்டத் திசையில் 


கால்வாய் ஓட்டம் 


513 


மொத்த ஆற்றல் கோடு கீழ்நோக்கிச் சாய்வாக இருக்கிறது . 
நன்றாக நிலைப்பெற்ற( steady ) ஓட்டத்தில் ஆற்றலழிவானது அடித் 
தளச் சரிவால் சரிக்கட்டப்பட்டால் திரவ ஆழமானது எல்லா 
இடத்திலும் ஒரே சீராக ( uniform ) இருக்கும் . இந்த ஆழத்திற்கு 
இயல்பான ஆழம் ( normal depth ) எனப் பெயர் . ஒரு குறிப்பிட்ட 
ஓட்ட வீதத்திற்குக் குறுக்கு வெட்டுப் பரப்பும் , இயல்பான ஆழமும் 
மாறிலிகளாகும் . இத்தகைய ஓட்டத்தை சீரான ஓட்டம் ( uniform 
flow ) என்கிறோம் . திரவமானது சீரான ஓட்டநிலையில் ஓடிக்கொண் 
டிருக்கும்போது திரவத்தின் மேல்மட்டக் கோடு , மொத்த ஆற்றல் 
கோடு , அடித்தளச் சரிவு முதலியன இணைக் கோடுகளாகும் . ஓட்ட 
மானது நேரத்தால் மாறுபடாமல் இருக்குமானால் நிலையான 
ஓட்டம் ( steady flow ) எனப் பெயர் பெறும் . இந்தப் பகுதியில் 
நேரத்தால் மாறுபடாத ஓட்டத்தைப் பற்றியே படிப்போம் . 


திரவத்தின் ஓட்டப் பாதையில் அதன் குறுக்கு வெட்டுப் 
பரப்பு மாறுமானால் அந்த ஓட்டத்தைச் சீரற்ற ( non - uniform ) 
ஓட்டம் என்கிறோம் . ஆழமானது மிகக் குறைந்த தூரத்திற்குள் 
மாறுபடுமானால் அந்த ஓட்டம் விரைவாக மாறுபடும் சீரற்ற 
ஓட்டம் (rapidly varied non - uniform flow ) எனப்படும் . 

ஆழ 
மாற்றம் மிகக் குறைவாகவும் , அந்தக் குறைந்த அளவு ஆழமாற்ற 
மானது மிக நீண்ட தூரத்தில் படிப்படியாக மாறுவதாகவும் 
இருக்குமானால் அதற்கு படிப்படியாக மாறும் சீரற்ற ஓட்டம் 
( gradually varied non - uniform flow ) எனப் பெயர் , 


திரவ ஓட்டத்தில் ஒரு இடத்தில் நீரின் திசைவேகமும் , ஆழமும் 
காலத்தால் மாறுபடுமானால் அந்த ஓட்டத்தை நிலையற்ற ஓட்டம் 
( unsteady flow ) என்றும் , திசைவேகமும் ஆழமும் காலத்தால் 
மாறுபடாமல் இருக்குமானால் நிலையான ஓட்டமென்றும் வழங்கு 
கிறோம் . ஆகவே , திரவ ஓட்டத்தைக் கால , இட வேறுபாடுகளின் 
அடிப்படையில் கீழ்க்கண்டவாறு பிரிக்கலாம் . 

1. நிலையான சீரான ஓட்டம் , 
2. நிலையற்ற சீரான ஓட்டம் , 
3. நிலையான சீரற்ற ஓட்டம் , 

( அ ) படிப்படியாக மாறும் சீரற்ற ஓட்டம் , 

( ஆ ) விரைவில் மாறும் சீரற்ற ஓட்டம் , 
4. நிலையற்ற சீரற்ற ஓட்டம் . 


ஓட்டத்தின் மேற்கண்ட வகைகள் படம் 111 - ல் காட்டப் 
பட்டுள்ளன . படம் ( அ ) நிலையான சீரான ஓட்டத்தைக் 


574 


பாய்ம எந்திரவியல் 


குறிக்கும் . இதில் எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திலும் ஓட்ட 
ஆழமானது குறிப்பிட்ட 

டைவெளியில் 
மாறாது . நிலையற்ற சீரான ஓட்டத்தில் ஆழமானது திடீரென 


கால 


சீராக மாறும் ஓட்டம் 


. 


விரைவில் மாறும் 

ஓட்டம் . 


அ ) நிலையான சீரான ஓட்டம் 


ஆ ) நிபோன சீரற்ற ஓட்டம் 


C 


| ( இ , ஈ ) நிலையற்ற சீரற்ற ஓட்டங்கள் 


படம் 111. கால்வாய் ஓட்டத்தின் வகைகள் 


நேரத்திற்கு நேரம் மாறும் . இந்த நிலை இயற்கையில் பொதுவாக 
நிகழ்வதில்லை . ஆய்வுக்கூடத்திலும் இந்த நிலையை உண்டாக்குதல் 
எளிதல்ல . இப்படிப்பட்ட இரண்டு வகை ஓட்டங்களுக்கும் திரவ 
மட்டச்சரிவு , மொத்த ஆற்றல் கோடு , அடித்தளச் சரிவு முதலியன 
இணையாக இருக்கும் ; நீரியற் சரிவு திரவமட்டத்தோடு ஒன்றி 
யிருக்கும் . 


படம் ( ஆ ) நிலையான சீரற்ற ஓட்ட வகையைப் பற்றியது . 
இந்த வகைக்குச் சிறந்த எடுத்துக்காட்டு ஒரு அணைக்கட்டுக்கு 
முன்னால் நீரின் ஆழமானது படிப்படியாக மாறுவது ஆகும் . 
அணையிலிருந்து வழியும் நீரின் ஆழம் குறுகிய தூரத்தில் வெகுவாக 
மாறுபடுகிறது . அணையின் கீழ்ப் பாகத்தில் ஏற்படும் நீரியற் 
குதிப்பிலும் ( hydraulic jump ) ஆழமாற்றம் திடீரென ஏற்படு 
கிறது . இவை விரைவாக மாறும் ஓட்டத்திற்கு நல்ல எடுத்துக் 
காட்டுகளாகும் . படம் 11-1- ( இ ) -யும் , படம் 11-1- ( ஈ ) -யும் முறையே 
வெள்ள அலை ( flood wave) ஒரு கால்வாயில் கீழ்நோக்கி நகர்வதை 
யும் , நீரேற்றம் ( bore ) வாய்க்காலில் மேல்நோக்கி நகர்வதையும் 
குறிக்கின்றன. அவை நிலையற்ற சீரற்ற ஓட்டங்களுக்கு 
எடுத்துக்காட்டுகளாகும் . 


ஒரு சிறிய உலைவின் ( disturbance ) திசைவேக அடிப்படையி 
லும் திரவ ஓட்டத்தை வகைப்படுத்தலாம் . உலைவுத் திசை வேக 
மானது அது தோன்றும் இடத்திலிருந்து ஓட்டத்திற்கு எதிராக 


கால்வாய் ஓட்டம் 


575 


மாக 


மேல்நோக்கிச் செல்லுமானால் அந்த ஓட்டமானது கீழ்ப்பட்ட மாறு 
நிலை ஓட்டம் ( sub - critical flow ) எனப்படும் . இவை திரவ ஓட்டத் 
தின் ஓட்டத் திசையிலுள்ள ( downstream ) அமைப்புகளால் கட்டுப் 
படுத்தப்படுகின்றன . ஆனால் திரவ ஓட்டத்தின் திசைவேகம் அதிக 

இருக்குமானால் எந்தச் சிறிய உலைவும் திரவ ஓட்டத் 
திசையிலேயே பரவும் ; எதிர்த்து மேல் நோக்கிப் பரவாது . இந்தத் 
திரவ ஓட்டமானது மேம்பட்ட மாறுநிலை ஓட்டம் ( super critical 
flow ) என அழைக்கப்படும் . இவை திரவ ஓட்டத்திற்கு எதிர் 
திசையிலுள்ள அமைப்புகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. திரவ 
ஓட்டமானது மேம்பட்ட மாறு நிலையுள்ள தா அல்லது கீழ்ப்பட்ட 
மாறுநிலையிலுள்ளதா என்பதை ஓடும் திரவத்தில் ஒரு கல்லை 
வீசி அதிலிருந்து உண்டாகும் அலைகள் கீழ்நோக்கி மட்டும் பரவு 
கின்றனவா அல்லது மேல் நோக்கியும் செல்கின்றனவா என்பதி 
லிருந்து எளிதில் தெரிந்து கொள்ளலாம் . இவ்வாறு கல்வீச்சால் 
ஏற்படும் அலைவரிசைகள் அவை தோன்றும் இடத்திலிருந்து 
நகராமல் இருக்குமானால் அந்த ஓட்டத்தை மாறு நிலை ( critical ) 
ஓட்டமென்கிறோம் . 


11-3 . திசைவேகப் பகிர்வு ( Velocity Distribution ) 

திசைவேகமானது நேரான வடிவமைப்புடைய கால்வாயில் 
கூட ஒரே சீராக இருப்பதில்லை. இயற்கையாகவுள்ள நீரோட்டங் 


112. கால்வாயில் திசைவேக அமைப்பு 


களில் திசைவேக அமைப்பானது கால்வாயின் சொரசொரப்பையும் 
மாறுபடும் குறுக்கு வெட்டுப் பரப்பையும் , நேர்போக்கற்ற 
( non -linear ) கால்வாய் அமைப்பையும் பொறுத்தது . ஒரு 
கால்வாயின் குறுக்குவெட்டிலுள்ள திசைவேக அமைப்பு படம் 
11-2 - ல் காட்டப்பட்டுள்ளது . குறைந்த ஆழமுள்ள கால்வாயில் 
அதன் ஓரங்களினால் ( boundaries ) ஏற்படும் விளைவுகள் முக்கிய 
மானவைகளாகும் . ஆனால் , ஆழமான கால்வாயில் ஓரங்களினால் 


576 


பாய்ம எந்திரவியல் 


ஏற்படும் சறுக்குப் பெயர்ச்சித் தகைவின் விளைவுகள் ஓரங்களிலுள்ள 
திரவத்தை மட்டும் பாதிக்கும் . படம் 11-3 - ல் காட்டியுள்ளபடி 
வழவழப்பான ( smooth ) கால்வாய்களில் மேல்மட்டத்திலிருந்து 
0-05 முதல் 0-25 வரை ஆழமுள்ள இடத்தில் உச்ச திசைவேகம் 


வழவழப்பான 
கால்வாய் 


சொர சொரப்பான 

கால்வாய் 


11 : 3 . திசைவேகப் பகிர்வில் சொரசொரப்பின் விளைவுகள் 


ஏற்படுகிறது . திசைவேகத்தை அறிய நீரின் மேல்மட்டத்திலிருந்து 
0 • 2 , 0-8 விகித ஆழத்தில் திசைவேகங்களை அளவுமானிகளால் 
அளந்தறிந்து அவற்றின் சராசரியைப் பயன்படுத்தும் பழக்கம் 
நமது நாட்டில் இருக்கிறது . அனுபவத்திலிருந்து இந்தச் சராசரி 
திசைவேகம் + 2 % -க்குத் திருத்தமான அளவைத் தருவதாகக் 
கருதப்படுகிறது . 

இந்தப் பகுதியில் திசைவேகப் பகிர்வின் மாறுபாடுகள் எடுத்துக் 
கொள்ளப்படவில்லை . ஒரு குறுக்கு வெட்டுப் பரப்பில் திசைவேக 
மானது ஒரே அளவாக இருப்பதாகக் கருதப்படுகிறது . ஆகவே , 
இந்த வகைப் பாகுபாட்டிற்கு ஒற்றைப் பரிமாணமுறை ( one 
dimensional method ) எனப் பெயர் . ஆனால் உண்மையில் திசை 
வேகமானது ஒரு குறுக்கு வெட்டுப் பரப்பில் இடத்திற்கு இடம் , 
முன்னர் விளக்கியுள்ளபடி , மாறுபடும் . நாம் திசைவேக உயரத்தை 
V2 

எனக் குறிக்கிறோம் . இதன் பரிமாணம் நீளம் என்பதைக் 
2g 
காண்க . இங்கே V என்பது குறுக்கு வெட்டுப் பரப்பின் சராசரித் 
திசைவேகத்தைக் குறிக்கும் . ஆனால் குறுக்கு வெட்டுப் பரப்பில் 
பல இடங்களில் திசைவேகத்தின் மதிப்பு இந்தச் சராசரித் திசை 
வேகத்தைவிட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கு 

V2 
மாதலால் உண்மையான திசைவேக உயரமானது a எனக் 

2g 
குறிக்கப்படுகிறது . இதில் a என்பது ஆற்றல் கெழு ( energy 
coefficient ) ஆகும் . ஆற்றல் கெழுவின் மதிப்பு வழவழப்பான 


கால்வாய் ஓட்டம் 


577 


கால்வாய்களுக்கு 1-15 முதல் சொரசொரப்பான கால்வாய்களுக்கு 
1-75 வரை மாறுபடும் . இதே போல் உந்தக் கெழுவின் மதிப்பு 
1 * 05 முதல் 1.25 வரை மாறுபடும் . 


ஒரு நேரான வாய்க்காலில் ஒரு குறுக்கு வெட்டுப் பரப்பில் 
திசைவேகத்தின் மாறுபாடுகள் மிகச் சிறிதாகவே இருக்குமாதலால் 
ஆற்றல் , உந்தக் கெழுக்களின் மதிப்பு ஒன்றுக்கு சிறிது அதிக 
மாகவே இருக்கும் . ஆகவே நாம் அவற்றை பகுப்பாய்வுகளில் 
எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை . 


குழாய் ஓட்டத்திற்கான கார்மன் - பிராண்டல் திசைவேகப் 
பகிர்வு சமன்பாட்டிலிருந்து கெலிகன் ( Keulegan ) வழவழப்பான 
கால்வாய்களுக்குக் கீழ்க்கண்டவாறு சராசரித் திசைவேகத்தைக் 
கண்டறிந்தார் , 

. RNT .IP 

( 11-1 - அ ) 


சொர சொரப்பான கால்வாய்களுக்கு 

R 
To ( 6 : 25 + 5+ 75 log10 
V = 
P 

k 


( 11.1 - ஆ ) 


பல ஆய்வாளர்கள் மேலேயுள்ள சமன்பாடுகள் சரியானவை 
களே என நிறுவியுள்ளனர் , இயற்கைக் கால்வாய்களுக்கு இந்தச் 
சமன்பாடுகளிலுள்ள மாறிலிகளின் மதிப்பை அடிப்படை முறையி 
லிருந்து அறிந்தறிய வழிகள் இல்லாமையால் சோதனை முறைகள் 
மூலமே அறிந்தறிய வேண்டியிருக்கிறது . 


11-4 . அனுபவ வாய்பாடுகள் ( Empirical Formulae ) 

கால்வாயில் சீராக ஓடும் திரவத்தின் சராசரித் திசைவேகத்தை 
சோதனைகள் மூலம் கால்வாயின் அமைப்புகளால் விளக்கப் பலர் 
முற்பட்டு சில அனுபவ வாய்பாடுகளைக் கண்டறிந்துள்ளனர் . 
அவற்றில் 

முக்கியமானவற்றை கீழ்வரும் பகுதிகளில் 
காண்போம் . 


சில 


11-5 . செசி வாய்ப்பாடு ( Chezy Formula ) 

அந்தோணி செசி என்ற பிரான்சு நாட்டு பொறியியற் வல்லுநர் 
கி.பி. 1669 , ம் ஆண்டு சேன் நதியில் நடத்திய பல பரிசோதனைகள் 
மூலம் கீழ்க்கண்ட வாய்ப்பாடைக் கண்டறிந்தார் . 
V = CVRS 

( 
பா.எ .--- 37 


578 


பாய்ம எந்திரவியல் 


இதில் V என்பது சராசரித் திசைவேகத்தை மீட்டர் / வினாடி 
யிலும் , R என்பது நீரியலாரத்தை மீட்டரிலும் , S என்பது ஆற்றல் 
கோட்டின் சரிவையும் , C என்பது திரவ ஓட்டத்திற்கு எதிர்ப்பை 
யும் குறிக்கும் . C என்பது செசி எண் ( Chezy constant ) என்று 
அழைக்கப்படுகிறது . அந்த எண் கால்வாயின் ஒப்புச் சொர 
சொரப்பு , ரெயினால்ஸ் எண் , கால்வாயின் நெர்தன்மை 
இவற்றை பொறுத்தது . இந்த வாய்பாடை செசி சோதனை முறை 
மூலம் அடைந்த போதிலும் மேற்கண்ட வாய்பாடை கொள்கை 
ரீதியிலும் அடையலாம் . 


படம் 11-4 ஒரு நிலையான சீரான ஓட்டமுடைய A குறுக்கு 
வெட்டுப் பரப்புள்ள P ஈரச் சுற்றளவுள்ள கால்வாய் ஓட்டத்தைக் 
காட்டுகிறது . அப்படத்தில் 1-1 , 2-2 என்று குறிக்கப்பட்டுள்ள 


v2 
2 . 


se 


T 


2 


A 


y 


அடித்தளச்சரிவு , 5 . 


2 


படம் 11-4 . சசி வாய்ப்பாடுக்கான விளக்கப்படம் 


இடங்களுக்கிடையேயுள்ள தூரம் L ஆகும் . இந்த ஓட்டமானது 
L பகுதியில் நிலைநாட்டப் பெற்று ( established ) நிலையான தாக 
இருக்குமான தால் 11 22 என்ற ஆட்சிபருமனின் ( control volume ) 
மேல் செயற்படும் தொகுபயன் விசைகளின் அளவு சுழியாக 
இருக்கும் . அந்த ஆட்சிபருமனில் செயற்படும் வெளி விசைக 
ளானவை : 1.1 , 2-2 பகுதிகளில் செயற்படும் நீர்நிலையியல் 
( hydrostatic ) விசைகள் , கால்வாயின் அடித்தளத்திலும் பக்கங் 
களிலுமுள்ள சறுக்குப் பெயர்ச்சி விசை , திரவ எடையின் கூறு 
முதலியனவாகும் . 1-1 , 2-2 பகுதிகளில் நீர்நிலையியல் விசைகள் 
சமமான அளவிலும் , எதிர் எதிர் திசைகளிலும் செயற்படுகின்றன . 
எனவே , அவை ஒன்றையொன்று அழித்துவிடுகின்றன . ஆகவே , 
ஆட்சிபருமனில் சறுக்குப் பெயர்ச்சி விசைகளும் , திரவ எடையுமே 
செயற்படுகின்றன . ஒரு அலகு பரப்பிலுள்ள சறுக்குப் பெயர்ச்சி 
விசை . - ஆக இருக்கட்டும் . வாய்க்காலில் 

சாதாரணமாக 
நீரோட்டமானது கொந்தளிப்பு நிலையில் இருக்குமாதலாலும் , 


கால்வாய் ஓட்டம் 


579 


அதன் ரெயினால்ஸ் எண் மிக அதிகமாக இருக்குமாதலாலும் 
சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு , திசைவேகத்தின் இருமடிக்கு ( square ) 
நேர்விகிதத்திலிருக்கும் எனக் கொள்ளலாம் . ஆகவே , T. = 1fPV . 
இதில் f என்பது உராய்வுக் கெழு ( coefficient of friction ) ஆகும் . 

ஆட்சிபருமனில்மேல் செயல்படும் மொத்த உராய்வு 
விசை = 1 fPV PL . 


நிறையால் ஓட்டத்திசையிலுண்டாகும் ஈர்ப்பு விசையின் 
அளவு = PgAL sin g . 


ஆட்சிபருமனிலுள்ள தொகுபயன் விசை சுழியாக இருக்க 
வேண்டுமானால் , 

HP V2fPL = PgALS 

8g A 
. V2 = S 

ff P 


V = 


நீரியலாரம் R = 1 ஆதலால் , 

VSE VRS 
இதில் V/ -c 


8g = C என்று குறிப்பிட்டால் செசி வாய்பாடு , 


V = CVRS 
மேலே கண்ட சமனி பரிமாணத்தில் ஒரு படித்தான தன்று . ஆகவே , 
செசி மாறிலியின் மதிப்பு அலகு முறைக்கேற்ப மாறுபடும் . 

செசி எண்ணின் மதிப்பைப் பதித்தாய்வு முறையில் விளக்கப் 
பல முயற்சிகள் செய்யப்பட்டுள்ளன . அவற்றில் சிலவற்றைப் 
பார்ப்போம் . 


116. காங்குலி - கட்டர் வாய்பாடு ( Ganguillet - Kutter Formula ) 

காங்குலி , கட்டர் என்ற ஸ்விட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த 
இரண்டு பொறியியல் வல்லுநர்கள் 1819 - ம் ஆண்டு ஐரோப்பிய 
நாடுகளில் சேகரிக்கப்பட்டுள்ள புள்ளிவிபரங்களிலிருந்து கீழ்க் 
கண்ட சமனியை அடைந்தனர் . 

11 0-00155 
23+ 
S 

( 11-13 ) 
0.00155 ) 
1+ ( 23+ 

S 

VR 


+ 


12 


580 


பாய்ம எந்திரவியல் 


இதில் n கால்வாயின் சொரசொரப்பைக் குறிக்கும் எண்ணாகும் . 
இதைக் கட்டர் n என்று வழங்குகிறார்கள் . பயன்படுத்துவதற்கு 
இந்தச் சமனி கடினமாகத் தோன்றினாலும் இதற்கு அட்டவணை 
களும் வரைபடங்களும் இருப்பதால் ஐரோப்பிய நாடுகளில் 
பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது . இது நம்பகமானதே . 


11.7 . பெஸான் வாய்பாடு ( Bazin Formula ) 

தான் நடத்திய பல சோதனைகளிலிருந்து பிரான்சு நாட்டு 
நீரியல் வல்லுநரான பெஸான் 1897 - ம் ஆண்டு செசி மாறிலிக்கு 
கீழ்க்கண்ட விதியை விளக்கினார் . 


87 


C = 


m 
1+ 


( 11-4 ) 


NR 


இதில் m என்பது கால்வாயின் சொரசொரப்பைக் குறிக்கும் 
எண்ணாகும். பெஸான் பல தரப்பட்ட வாய்க்கால்களுக்கு m- ன் 
மதிப்பைக் குறிப்பிட்டுள்ளார் . 


11.8 . பவல் வாய்பாடு ( Powell Formula ) 

ஆய்வுக் கூடங்களிலுள்ள நீர்க்கால்களில் (flumes ) நடத்திய 
சோதனைகளிலிருந்து பவல் என்ற அமெரிக்கர் 1950 - ஆம் 
ஆண்டில் கீழ்க்கண்ட வாய்பாடை சொரசொரப்பான பக்கங்களை 
யுடைய கால்வாய்களில் கொந்தளிப்பு நிலையுடைய நீரோட்டங் 
களுக்குக் கண்டறிந்தார் . 


R 
C = 42 log 


( 11-5 - அ ) 


E 


இதில் 5 என்பது சொரசொரப்பைக் குறிக்கும் . R என்பது 
ரெயினால்ஸ் எண்ணாகும் . ஆனால் வழவழப்பான கால்வாய்களுக்கு , 


C = 42log C 


4R 


( 11.5 - ஆ ) 


என்ற தன்னுள்ளடக்குச்( implicit )சமனியைக் கண்ட 

-றிந்தார் . 


மாதிரிக் கணக்கு 11.1 . அடித்தள அகலம் 1 மீ , பக்கச்சரிவு 
1 : 1 , அடித்தளச் சரிவு 1 : 1200 உள்ள சரிவகக் கால்வாய் (trapezoidal 


கால்வாய் ஓட்டம் 


581 


canal ) 6 க.மீ / வினாடி அளவு நீரை 1.5 மீ ஆழத்தில் கடத்துகிறது . 
இந்தக் கால்வாயின் செசி எண் மதிப்பு என்ன ? 


1.5 மீ 


| 


- 


-1.985 
Q = 6 க.மீ / வி 


b = 1 மீ 


y = 1.5 மீ 


m = 1 


1 
S = 

1200 


C = ? 


A = 3.75 ச.மீ 


P = 1 + 2x1.5V2 = 5-24 மீ 

A 3-75 
ஃ R = = 0-715 மீ 

மீ 
P 5-24 


6 
மேலும் V = = 1 6 மீ / வி 

3-75 


செசி வாய்பாடைப் பயன்படுத்தி , 

1 
16 = C 0.715x 

1200 
.C = 64 . 


Mo 


11.9 . மானிங் வாய்பாடு ( Manning Formula ) 

அயர்லாந்து நாட்டு நீரியல் வல்லுநரான மானிங் என்பார் 
1889 - ம் ஆண்டில் , கீழேயுள்ள அமைப்பில் இன்று மானிங் வாய்பாடு 
என்று வழக்கத்திலிருக்கும் அமைப்பிற்குச் சிறிது மாறுபாடாக 
முதலில் திசை வேகத்திற்கும் கால்வாயின் அமைப்பிற்குமுள்ள 
தொடர்பைக் கண்டறிந்தார் . 


Rish 
V = 

( 116 ) 
N 
இதில் V என்பது திசைவேகம் மீட்டர் /வினாடி , R என்பது 
நீரியலாரம் மீட்டரில் , S என்பது மொத்த ஆற்றல் கோட்டின் 


582 


பாய்ம எந்திரவியல் 


சரிவு , N என்பது கால்வாயின் சொரசொரப்பு எண் ஆகும் . இந்த 
வாய்பாடு பயன்படுத்துவதற்கு எளிதாக இருப்பதாலும் பொதுப் 
படையாகப் பொறியியல் பயன்பாட்டிற்கு சரியான விடைகளைத் 
தருவதாலும் பொறியாளர்களால் பெரிதும் பயன் படுத்தப்படு 
கிறது . செசி எண்ணிற்கும் , மானிங் எண்ணிற்குமுள்ள தொடர்பை 
எளிதில் கண்டறியலாம் . 


R 
C = 

11 


மானிங் N- ன் மதிப்பு தெரியுமானால் அந்தக் கால்வாய்க்கு செசி 
மாறிலியின் மதிப்பை மேற்கண்ட சமன்பாட்டிலிருந்து தெரிந்து 
கொள்ளலாம் . பல தரப்பட்ட கால்வாய்களுக்கு மானிங் எண் N- ன் 
மதிப்பு அட்டவணை 11-1 - ல் கொடுக்கப்பட்டுள்ளது . 

அட்டவணை 11.1 


கால்வாயின் விபரம் 


N- ன் மதிப்பு 


1. பூசப்பட்ட தேனிரும்பு 

0.014 
2. வளைவு அமைப்புடைய உலோகங்கள் 

0-024 
3. கண்ணாடி 

0-010 
4. கான்கிரீட் வடிகால்கள் 

0-013 
5. செங்கல் வேலைப்பாடு சிமெண்ட் பூச்சுடன் 

0-015 
6. சாதாரண கல் வேலைப்பாடு சிமெண்ட் பூச்சுடன் 0.025 
7. மண் கால்வாய்கள் , சுத்தமானதும் நேரானதும் 0-022 
8. மண் கால்வாய்கள் , களைகளுடன் 

0-03 
9. கல் அடித்தளமும் , களைப் பக்கங்களுமுடைய கால்வாய் 0.035 
10. கூழாங்கல் அடித்தளமும் சுத்தமான பக்கங்களுமுள்ள 
கால்வாய் 

0-040 
11. பாறையுடைய கால்வாய் 

0-040 
12. அதிக களையுடைய கால்வாய் ( களை உயரம் நீரின் 
ஆழத்தைவிட அதிகம் ) 

0.10 
13. சிற்றோடைகள் , நேரானவை 

0.030 
14. சிற்றோடைகள் , கல்லும் களையும் 

0-035 
15. காட்டாறுகள் , கல்லும் மண்ணும் 

0 040 
16. காட்டாறுகள் , கல்லும் பாறையும் 

0.050 
17. அடர்ந்த நாணல் வழிச் செல்லும் ஆறுகள் 

0-150 
18. வெள்ள காலத்தில் மரங்களின் வழிச்செல்லும் 

0-120 
19. நதிகள் 

0 • 025 முதல் 
0.05 வரை 


ஆறுகள் 


கால்வாய் ஓட்டம் 


583 


N- ன் மதிப்பு ஒப்புச் சொரசொரப்பையும் , வண்டலின் 
அளவையும் , நீரோட்டத்தின் நேரான பாதையையும் , இடர் 
பாடுகளையும் , ஆழத்தையும் பொறுத்தது . இவற்றின் ஒவ்வொன் 
றிற்கும் தனித்தனியாக N- ன் மதிப்பை ஊகித்தறிந்து பின்னர் 
மொத்தமாகக் கூட்டி ஒரு கால்வாயின் N- ன் மதிப்பைக் கணக்கிட 
பல முயற்சிகள் செய்யப்பட்டுள்ளன . ஆனால் கடைசியில் சரியான 
மதிப்பை அடைய முடியாததால் அம்முயற்சிகள் கைவிடப்பட்டன . 


வெள்ளக்கரை 


Q2 


படம் 11 :5 . நதியின் குறுக்கு வெட்டு அமைப்பு 
மானிங் எண் ஆற்றில் மத்திய பகுதிக்கு ஒரு மதிப்பாகவும் , 
வெள்ள காலத்தில் ஆறானது வெள்ளக் கரைகளில் ஓடும்போது 
கரைப் பகுதிகளில் வேறாகவும் இருக்கும் . கரைப்பகுதியில் ஆழம் 
குறைவாக இருக்குமாதலால் ஒப்புச் சொரசொரப்பு அதிகமாக 
இருக்கும் . ஆகவே , மானிங் எண்ணின் மதிப்பும் அதிகமாக 
இருக்கும் , எனவே , வெள்ளமுடைய ஆற்றை இருபெரும் பகுதிக 
ளாகப் பிரித்து தனித்தனியாக வெள்ள ஓட்டத்தைக் கணக்கிட்டு 
பின்னர் கூட்டிக்கொள்ள வேண்டும் . ஆற்றின் மத்திய பகுதியில் 
பாயுவீதம் ( discharge ) Q. ஆகவும் , ஆற்றின் இருகரைகளிலும் 
Q .. Q3- ஆகவும் இருந்தால் , ஆற்றின் மொத்தப் பாயுவீதம் 
Q- ஆனது படம் 11-5 - ல் உள்ளபடி 

Q = Q1 + Q , + Qs 
மாதிரிக் கணக்கு 11-2 . 0-2 மீ அகலமுள்ள நீண்ட சதுரக் 
கால்வாய் 10,000 - க்கு 4 சரிவு உடைத்து . அதிலோடும் நீரின் ஆழம் 
0.3 மீ ஆனால் பாயுவீதம் என்ன ? மானிங் எண் = 0 • 011 . 
b = 0-2 மீ 

d = 0.3 மீ 


S = 


4 
10000 


N = 0.011 


, 
மானிங் சமனி , V = R S 


R S 
R = A = 


A 0-2x 0.3 

= 0-075 மீ 
08 


584 


பாய்ம எந்திரவியல் 


( 10000 ) 


0-075 

4 
ஃ V = 

= 0-0694 மீ / வி 
0-011 | 10000 
Q = 0 • 2x0 •3x 0-694 

= 4-164x 10-3 க.மீ / வி . 
= 4-164 லி / வி 


11-10 . பாவ்லேஸ்கி வாய்பாடு ( Pavlousky Formula ) 

பாவ்லேஸ்கி என்ற ரஷ்யப் பொறியாளர் 1925 - ஆம் ஆண்டில் 
கீழ்க்கண்ட வாய்பாடைக் கண்டறிந்தார் . 

Ry 
VRS 

( 11.7 ) 
N 
இதில் y = 2 • 5 VN - 0 • 13 - 0.75R ( VN - 010 ) ஆகும் . 

R நீரியலாரத்தை மீட்டரிலும் , V திசைவேகத்தை மீட்டர் 
வினாடியிலும் , N என்பது மானிங் எண்ணையும் குறிக்கும் . இந்த 
வாய்பாடு R- ன் மதிப்பு 0.1 முதல் 3 • 0 மீ வரையிலும் N- ன் மதிப்பு 
0-011 முதல் 0-040 மீ வரையிலும் உள்ளவற்றிற்குச் செல்லுபடி 
யாகும் . பாவ்லேஸ்கி , y- ன் மதிப்பை அறிய வேறு இரு எளிய சமனி 
களையும் பயன்படுத்தலாம் எனக் கூறினார் . 
y = 1 5VN 

R < 10 மீ 
y = 1 • 3VN 

R > 10 மீ 
மானிங் தன்னுடைய வாய்பாடிலுள்ள அடுக்குக் குறியின் 
( exponent ) மதிப்பு ஒரு மாறிலியல்ல என்பதை அறிந்திருந்தார் . 
அடுக்குக் குறியின் மதிப்பு 0 • 65 முதல் 0-84 வரை மாறுபடலாம் 
என்பதையும் கண்டறிந்தார் . இருந்த போதிலும் தன் சோதனைகளி 
லிருந்து என்னும் மதிப்பை பொதுவாகப் பயன்படுத்தலாம் என 
அறிந்து அறிவித்தார் . ஆகவே , இன்றும் , அதுவே பழக்கத்திலிருக் 
கிறது . சிலர் ) என்ற மதிப்பையும் பயன்படுத்துகிறார்கள் . 


11-11 . பகுதி அனுபவ வாய்பாடு ( Semi - empirical Formula ) 

கார்மன் - பிராண்டலுடைய திசைவேக அமைப்பின் அடிப் 
படையில் ஒரு கால்வாயின் பல இடங்களிலுள்ள திசைவேகத்தை 
யும் கணக்கிடலாம் . வெகு அகலமான வாய்க்கால்களில் ஒரு 
இடத்திலுள்ள திசைவேகத்தை அறிய கீழ்க்கண்ட சமன் 
பாட்டைப் பயன்படுத்தலாம் . 


y 

+2 : 47 


VT./p=4v2log10 


ya 


( 11 • 8 ) 


கால்வாய் ஓட்டம் 


585 


இதில் y எந்த ஒரு இடத்திலுள்ள திசைவேகத்தையும் V சராசரித் 
திசைவேகத்தையும் , T. அடித்தளச் சறுக்குப் பெயர்ச்சியையும் , 
y அடித்தளத்திலிருந்து செங்குத்துயரத்தையும் குறிக்கும் . 


11-12 . கால்வாய்களின் சிறந்த நீரியற் குறுக்கு வெட்டமைப்புகள் 

கால்வாய்கள் கட்ட ஏற்படும் செலவு பெயர்த்தெடுக்கப்படும் 
மண்ணின் அளவையும் , அடித்தளம் , பக்கங்கள் ஆகியவற்றின் 
மேற்பூச்சுச் ( lining ) செலவையும் பொறுத்தது . மொத்தச் செலவு 
குறைய வேண்டுமானால் இந்த இரண்டின் தனித்தனி மதிப்பும் 
குறைவாக இருக்க வேண்டும் . ஆகவே , கால்வாயின் குறுக்கு 
வெட்டுப் பரப்பும் , ஈரச் சுற்றளவும் குறைவாக இருக்க வேண்டும் . 
மானிங் வாய்பாடிலிருந்து , 

QN 

sh 
என்று கண்டறியலாம் . ஆகவே , ஒரு குறிப்பிட்ட அடித்தளச் 
சரிவிற்கும் , சொரசொரப்பிற்கும் , நீரின் பாயுவீதத்திற்கும் ஒரு 
கால்வாயின் ஈரச் சுற்றளவு குறைவாக இருக்கவேண்டுமானால் 
அதன் குறுக்கு வெட்டுப் பரப்பும் குறைவாக இருக்கவேண்டு 
மெனத் தெரிகிறது . இதன் அடிப்படையில் பலவகைக் குறுக்கு 
வெட்டுப் பரப்பு அமைப்புகளையுடைய கால்வாய்களுக்கு ஏற்ற 
சிறந்த நீரியற் குறுக்கமைப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன . 


பம் 


2 


1- ( RY )- 


11-13 . நீண்ட சதுரக் கால்வாய்கள் ( Rectangular Canals ) 

ஒரு குறிப்பிட்ட வீதத்தில் நீரைக் கடத்துமாறு அமைக்கப் 
படும் நீண்ட சதுரக் கால்வாயின் செலவு குறைவாக இருக்க 
வேண்டுமானால் அதன் ஈரச் சுற்றளவு முடிந்த அளவு சிறிதாக 
இருக்க வேண்டும் . சரிவும் , சொரசொரப்பும் மாறாமலிருந்தால் 
வாய்க்காலின் சராசரித் திசைவேகம் ஒரே மாதிரியாக இருக்கும் . 
எனவே , குறுக்கு வெட்டுப் பரப்பு A- யும் மாறிலியாகும் . 


P = b + 2y 


= 4 


A 

+ 2y 
y 


dP 
P- ஐ y- யால் வகையிட்டு 

dy 

- ஐசுழிக்குச் சமமாக்கினால் , 


* --- 


= 


A 

+ 2 = 0 
y 


586 


பாய்ம எந்திரவியல் 


dy2 


dep 
நேர் மதிப்புடையது . ஆதலால் P- ன் குறைந்த மதிப்பிற்கு , 

A = 2y2 


ஆக இருக்க வேண்டும் . ஆகவே , 

b = 2y 


( 119) 


கிறது . 


15 


மாதிரிக் கணக்கு 113. 5 மீ அகலமுள்ள பூசப்பட்ட நீண்ட 
சதுரக் கால்வாயில் 1 மீ ஆழத்தில் 10 க.மீ / வி அளவில் நீர் ஓடு 

அந்தக் கால்வாயின் அடித்தளச் சரிவு 1 :500 ஆனால் 
மானிங் எண்ணைக் கணக்கிடு . ஈரச் சுற்றளவில் உண்டாகும் சராசரி 
சறுக்குப் பெயர்ச்சித் தகைவையும் கணக்கிடு . 
b = 5 மீ 

Q = 10 க.மீ / வி d = [ t 
1 
S = 

A = 5 ச.மீ 
500 
இப்போது 

P = 7 மீ 

ஃ R = 5 = 0-714 மீ 
10 
V. 

5 
மானிங் சமனியைப் பயன்படுத்தி , 

(0.7149 1 1 
2 = 

N 500 
ஆகவே N = 0-0177 

1 
சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு T = wRS = 9810x0-714X 

500 
= 14 AG | மீ . 


* = 2 மீ / வி 


11-14 . சரிவகக் கால்வாய் ( Trapezoidal Canal ) 

ஒரு குறிப்பிட்ட திசைவேகத்திற்கு , குறிப்பிட்ட நீரோட்டவீத 
அளவிற்குக் கொடுக்கப்பட்டுள்ள கால்வாயின் குறுக்குவெட்டுப் 
பரப்பு மாறிலியாகும் . ( படம் 116 . ) 

A = by + my 

P = b + 2yNI + m ? 
இப்போது 

A 

-my 
y 


கால்வாய் ஓட்டம் 


587 


ஆகவே , 


P = 4 


-ny + 2y vi + m ? 


y 


| 


10 


y 


E 


b 
படம் 11 6 . சரிவகக் கால்வாயின் குறுக்குவெட்டுத் தோற்றம் 
P- ன் குறைந்த மதிப்பைக் காண P- யை y- ஆல் வகையிட்டு 
dp 

d - P 
ஐச் சுழிக்கு சமமாக்க வேண்டும் . -ன் மதிப்பு நேர் மதிப் 
dy 
புடையது என அறிந்து கொண்டால் , 
dp A 

m + 2VI + m2 = 0 
dy 


dy2 


* 
* + m = 2VI+ m 


A 


இதில் A- ன் மதிப்பை இட்டால் , 

b + 2nly 
2 

= yx1 + m2 


( 11-10 ) 


-y + 


இப்போது y- யை மாறிலியாக வைத்துக்கொண்டு P- யை m- ஆல் 
வகையிட்டால் , 

dP 

2y 

X2m = 0 
dm 201 + m 
ஆகவே , 

2m 

1 

V1 + m 
m- ன் மதிப்பு 

1 
ஆகவே , 0 = 30 ° 

( 11.11 ) 
V3 


m 


P 
எனவே , m- ன் மதிப்பின் உதவியால் b = எனக் 

3 


கணக்கிடலாம் . 


588 


பாய்ம எந்திரவியல் 


ஆகவே , கால்வாயின் பக்கங்களும் இதே மதிப்புடையதாக இருக்க 
வேண்டும் என அறியலாம் . இதிலிருந்து சிறந்த சரிவகக் குறுக் 
கமைப்பு அறுகோணம் ( hexagon ) என அறியலாம் . 


பெரும்பாலான கால்வாய்களின் 

கால்வாய்களின் பக்கச் சரிவு வேறு பல 
காரணங்களால் 

நிர்ணயிக்கப்படுகிறது . ஆகவே , கால்வாயின் 
சிறந்த அமைப்பை அடைய முதலில் வருவித்த சமன்பாட்டைப் 
( 11-10 ) பயன்படுத்துகிறோம் . 


மாதிரிக் கணக்கு 11 : 4 . 1 பங்கு கிடைமட்டமும் 2 பங்கு 
செங்குத்து முடைய பக்கங்களைக் கொண்ட சரிவகக் கால்வாயின் 
மற்ற அமைப்புகளின் அளவுகளை கீழ்க்கண்டவற்றிலிருந்து கணிக் 
கவும் . நீரின் பாயுவீதம் 50 க.மீ / வி . சராசரித் திசைவேகம் 1 மீ / வி . 
செசி எண்ணின் மதிப்பு 50. கால்வாயின் அடித்தளச் சரிவு யாது ? 
m = } 

V = 1 மீ / வி 
Q = 50 க.மீ / வி 

C = 50 


சிறந்த நீரியற் குறுக்கமைப்பிற்கு , 

b + 2my = 2yNm + 1 
b + y = 2yN0-5 = +1 


.... ( அ ) 


ஆகவே , 

b = 1 •24y 
தேவையான குறுக்குவெட்டுப் பரப்பு , 

Q 50 

= 50 ச.மீ 


AA 


........ 


( ஆ 
ஆ) 


ஆகவே , 

(b + } y ) y = 50 
சமன்பாடுகள் ( அ ) , ( ஆ ) -விலிருந்து , 

y = 5 : 36 மீ 
b = 6-65 மீ 


செசி வாய்பாடைப் பயன்படுத்தி , 


1 = 50 


5-36 
2 


XS 


ஆகவே , 


S = 


1 
6700 


கால்வாய் ஓட்டம் 


589 


மாதிரிக் கணக்கு 115. கீழ்க்கண்ட அளவுகளுக்குச் சிறந்த 
சரிவகக் கால்வாய் அமைப்பைக் கணக்கிடவும் . பக்கச் சரிவு 2 : 1 
( m = } ) ; நீரின் பாயுவீதம் 5-6 e * / M ; திசைவேகம் 1.5 மீ / வி , இந்த 
அமைப்பை 1-2 மீ ஆழமும் 3 மீ அகலமுமுள்ள நீண்ட சதுர கால் 
வாய்க்குப் பதில் உபயோகித்தால் 1 கிமீ தூரத்தில் மிச்சப்படும் 
திறனைக் கணக்கிடவும் . செசி எண் = 55 . 


V = 1 • 5 மீ / வி 


m = 3 
Q = 5 * 6 கமீ / வி 


சிறந்த சரிவகக் கால்வாய் அமைப்பிற்கு , 

b + 2x } xy = 2yV0-52 + 1 


ஆகவே , 


b - 1-24y = 0 


..... ( அ ) 


4- (6+ 2) xd = 1 = 373 

(0 + z ); -3-79 


ஆகவே , 


....( ஆ ) 


சமன்பாடுகள் ( அ ) , ( ஆ ) -விலிருந்து , 


y = 1-46 மீ 


b = 1.81 மீ 


RE 


- 


1-46 

= 0-73t 
2 


செசி வாய்பாடைப் பயன்படுத்தி , 

1 • 5 = 55V0-73XS 

1 
S = 

978 


ஆகவே , 


நீண்ட சதுரக் கால்வாயில், 

5.6 

= 1.55 மீ / வி 
1-2X3 


3.6 
R = = 0.567 மீ 

5.4 


செசி வாய்பாடைப் பயன்படுத்தி , 


1-55 = 55 M0667XS 


ஆகவே , 


1 
S = 

838 


590 


பாய்ம எந்திரவியல் 


எனவே , நீண்ட சதுரக் கால்வாயில் 1 கிமீ.க்கு அதிகப்படியான 
இழப்பு 

1 1 

x 1000 
838 978 

= 0 • 173 மீ 
ஆகவே , சரிவகக் கால்வாயைக் கையாளுவ தால் உண்டாகும் 
லாபம் = 5-6x9-81x0-173 

= 9.5 கிவா 


மாதிரிக் கணக்கு 11.6 . சிறந்த நீரியலமைப்பையுடைய 
சரிவகக் கால்வாய் 2-4 மீ ஆழத்திலும் , 1 : 2640 அடித்தளச் சரிவி 
லும் உச்ச பாயுவீதத்தை யுடையதாயிருக்கிறது . அந்தக் கால் 
வாயின் பக்கச் சரிவு 1 : 1 ஆனால் , அதன் அடித்தள அளவையும் , 
பாயுவீதத்தையும் கணக்கிடு. 


2-4 மீ 


|-98 ஸ்ரீ 


m = 1 


y = 2 • 4 மீ 

1 
S = 

2640 


சிறந்த சரிவக அமைப்பிற்கு , 

b + 2my = 2yvm + 1 

b + 2x1x2•4 = 2x2.401 +1 
ஆகவே , 

b = 1-985 மீ 
சிறந்த சரிவக அமைப்பில் R = y / 2 என நிரூபிக்கலாம் . எனவே , 


R== 


y 2.4 


= 1-2 மீ 
2 


4- ( 196546789) x2:24 =10-52 ம் 


கால்வாய் ஓட்டம் 


591 


மானிங் எண்ணின் மதிப்பு 0.02 எனக் கொண்டு , மானிங் 
சமனியைப் பயன்படுத்தினால் , 


Ris ) 


3 


V = 


1-2 1 
0-02 ( 2640 


= 1-1 மீ / வி 


N 


ஆகவே , பாயுவீதம் Q = AxV = 10 :52x11 = 11•57 மீ / M . 


மாதிரிக் கணக்கு 11-7 . ஒரு பூசப்பட்ட சரிவகக் கால்வாயில் 
பாசி படர்வதால் ஏற்படும் தன்மையை ஆராய எடுக்கப்பட்ட 
புள்ளி விபரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அடித்தள அகலம் = 1 மீ ; 
பக்கச் சரிவு = 1 : 1 ; நீரின் மேற்பரப்பின். அகலம் = 2 மீ ; 
Q = 1 + 5 e * / M ; ஒரு இடத்தில் மட்டம் 875-13 ; மற்றொரு இடத்தில் 
மட்டம் 863-47 ; இரண்டு இடங்களுக்கும் இடைப்பட்ட தூரம் 
2 கிமீ . மானிங் எண்ணின் மதிப்பைக் காண்க . 


b = 1 மீ 


Q = 1 5 te / M 


n = 1 


T = 2 மீ 


நீரின் மேல்மட்ட அகலம் 2 மீ ஆதலால் ஆழம் 0.5 மீ ஆகும் . 

1 + 2 ) 
ஆகவே , 

A = 

x0 • 5 = 0-75 மீ 2 
2 


1.5 
V = 

0.75 


= 2 மீ / வி 


இரு இடங்களுக்கும் இடையே ஓடும் நீரானது ஒரே சீரானது 
என்று எடுத்துக்கொண்டு , 


S = 


875-13--863.47 

2000 


11-66 
2000 


P = 1 + 2V0-5 = 2 • 414 மீ 


0 • 751 
R = = 0• 311 மீ 

2-414 


மானிங் வாய்பாடைப் பயன்படுத்தி , 

2_0-3111 / 11-6611 
N 

2000 


.. N = 00175 


592 


பாய்ம எந்திரவியல் 


11-15 . வட்டக் குறுக்கமைப்பு ( Circular Section ) 


படம் 11-7ல் உள்ள ABC 
கொண்டால் , 


என்ற பரப்பை எடுத்துக் 


20 


C 


A 


Yy 


B 
படம் 11 : 7 . வட்டக்கால்வாயின் குறுக்குவெட்டுத் தோற்றம் 


A- (20- sin 20 ) 


P =r20 = 20 / 2a - sin 20 


சிறந்த நீரியற் குறுக்கமைப்பை அடைய 
dP 

2 

2-2 cos 29) 
a V2A 

V2g - sin 29 ( 29 -sin 20 ) 


= 0 


ஆகவே 


9 


" 


2 


அரை வட்டமே சிறந்த அமைப்பாகும் . 


மாதிரிக் கணக்கு 11-8 . ஒரு சாக்கடைக் குழாய் 0-0001 சரிவில் 
அமைக்கப்பட்டுள்ளது . அதில் 

விட்டத்தின் அளவிற்கு 0.9 
ஆழத்தில் நீர் ஓடும் போது அந்த நீரின் பாயுவீதம் 3 மீ / வி , 
அப்படியானால் விட்டம் என்ன ? 


S = 0.0001 


y = 0.9D 


Q = 3 கமீ / வி 


கால்வாய் ஓட்டம் 


593 


படத்திலிருந்து , 


F 


B 


D 


| 


0-90 ) 


D 


0.4 
G = cos - 1 


= 36 ° 52 


03 


ABCD என்ற பரப்பு 
R = 

ADC என்ற நாண் 


nd 286 ° 16 / 
ABCD- யின் பரப்பு = 

2 360 + x (0•5D ) sin 73 ° 44 


= 0• 744D 

286 ° 16 
ADC என்ற நாணின் நீளம் = TDX = 2.5D 

360 


0-744D = 0-298D 


ஆகவே , 


R = 


2.5D 


N- மதிப்பு 0-014 எனக்கொண்டு , மானிங் சமன்பாட்டைப் பயன் 
படுத்தினால் , 


Q = 4xRxs 
să 


N 


3 


0-744D x ( 0-298D ) 

3 
3 = 

X 
0 • 014 
.D = 2-59 மீ . 


( 


10000 


11-16 . வட்டக் குழாயில் பகுதியளவு திரவம் ஓடும்போது 

வட்டக் குழாயில் திரவமானது பகுதியளவு ஓடும்போது 
சராசரித் திசைவேகத்தை எந்த 9 , -ன் மதிப்பிற்கும் மானிங் 
வாய்பாடால் விளக்கலாம் . 


பா.எ .-- 38 


594 


பாய்ம எந்திரவியல் 


படம் 11-7 - லிருந்து , 

3 s2 
V : P 

N 


st 


A 
ஒரு குறிப்பிட்ட கால்வாயில் -யின் மதிப்பு அதிகமாக இருந்தால் 
திசைவேகமும் அதிகமாக இருக்கும் . ஆகவே , பெரும் திசை 
வேகத்திற்கான நிபந்தனையை அறிய , 
d ( A 

d 
= 0 மேலும் 

1 
de ( P 

deep 


(4 ) 


((4 ) 


அதாவது 
d 

r / 20 - sin 2a 
do 2 29 


29 - sin 29_9(2-2 cos 20 ) 
201 

29 


= 0 


எனவே , 
ஆகவே , 


tan 29 = 20 

0 = 128 ° 45 
y r ( 1 -- cos 3 ) 

= ( 1 + 0 • 62 ) = 1-62 


மேலும் , 


ஆகவே , நீரோட்டத்தின் ஆழம் 0-81D -ஆக இருக்கும்போது 
திசைவேகம் அதிகப்படியான மதிப்புடையதாக இருக்கும் . 


( 2 ) 


இதே போல் வட்டவடிவக் கால்வாய் வழியாக ஓடும் திரவ 

A11 
அளவுவீதம் அதிகமாக இருக்க வேண்டுமானால் , ( P2 

-ன் மதிப்பு 
அதிகப் படித்தான தாக இருக்கவேண்டும் . 

d 

de ( P 
5A4 dA ArdP 
P2 dP 


0 ( 


-2 


Psda 


இப்போது 


dA A dp 
5 -2 

= 0 
P 


- 10 


dP 


dA 
dP 


r2 

(2- 2 cos 26 ) = r ( 1 - cos 26 ) 
2 


dP = ar 


மேலும் 


de 


கால்வாய் ஓட்டம் 


595 


ஆகவே , 


5r ( l - cos 28 ) 


2r 2 ( 28 - sin 29) 
2 

2r = 0 
1 29 


2 (19-29): 


59 ( 1 - cos 29 ) - ( 29 - sin 28 ) = 0 
30-50 cos 29 + sin 20 = 0 


sin 28 = 9 ( 3-5 cos 29 ) 


* 9 = 104 ° 


ஆகவே , பெரும பாய்வீதத்திற்கு ஆழமானது , 

y = r + r cos ( 1-104 ° ) 

ya1 89 / 


இந்த நிபந்தனைக்கு நீரியலாரம் 0-58r எனக் காண்பிக்கலாம் . 
கால்வாயின் ஒப்புச் சொரசொரப்பின் பங்கு முக்கியமாதலால் 
அதையும் நாம் எடுத்துக்கொண்டால் திரவ பாயுவீதம் 10 சத 
வீதம் குறையும் . 

பொதுச் சுகாதாரத்திற்காகப் பயன்படுத்தப்படும் கால்வாய் 
களில் நீரின் பாயு வீதம் மாறினாலும் திசைவேகத்தின் மதிப்பு 
மாறாதிருத்தல் அவசியம் . திசைவேகம் ஒரே அளவினதாக இருந் 
தால் தான் கால்வாய்களில் வரும் கசடுகளை அடித்துச் செல்ல வசதி 
யாக இருக்கும் . ஆகவே , அப்படிப்பட்ட தன்மைத்தான கால் 
வாய்களை நிர்மாணித்தல் அவசியம் . இதற்குக் கால்வாய்களின் 
குறுக்கு வெட்டமைப்பு அதிபரவளைவுச் சார்பாக ( hyperbolic 
function ) இருக்க வேண்டுமெனக் காட்டலாம் . 


மாதிரிக் கணக்கு 11-9 . 

பெரும சராசரித் திசைவேகத்தில் 
0 1 கமீ / வி பாயுவீதத்தில் நீரைக் கடத்த 0.5 மீ விட்டமுள்ள 
குழாய் என்ன சரிவில் நிறுவப்பட வேண்டும் ? செசி எண் = 50. 
D = 0.5 மீ 

C = 50 


Q = 01 கமீ / வி 


சராசரித் திசைவேகம் பெருமமாக இருக்க வேண்டுமானால் 
நீரின் ஆழம் 0 • 81d- ஆக இருக்க வேண்டும் . எனவே , நீரின் ஆழம் , 

y = 1.62x0-25 = 0-405 மீ 

0.155 

= 511 ° 
0 25 


G = cos - 1 


596 


பாய்ம எந்திரவியல் 


ஆகவே , 


Tx0.5x 257-5 ° 
P = 

360 ° 


= 1-123 மீ 


A = வட்ட கோணப்பகுதியின் பரப்பு + முக்கோணத்தின் பரப்பு 
* x0-25 257-5 0-252 
X 

sin 102-5 ° 
4 

360 8 
= 0 • 171 மீ 


+ 


A 
நீரியலாரம் , R = P 


0-171 


= 0.152 மீ 


1-123 


செசி சமனியைப் பயன்படுத்தி , 

Q = ACVRS 
01 = 0171X 50X V0.152XS 


ஃ S = 


1 
1100 


11-17 . தன் ஆற்றல் (Specific Energy ) 

இந்தக் கருத்து பாக்மெட்டாஃப் ( Bakhmeteff ) என்ற 
அமெரிக்கரால் 1912 - ஆம் ஆண்டு கையாளப்பட்டது . ஒரு கால்வா 
யில் எந்த இடத்திலும் அதன் அடித்தளத்திற்கு மேலுள்ள 

Se 
ஆற்றல் கோடு 


y2 


SH 


a 


29 


cose 


So 


e 


படம் 11 8 . தன் ஆற்றல் - விளக்கப்படம் 
மொத்த ஆற்றல் தன் ஆற்றல் என வரையறுக்கப்பட்டுள்ளது . 
ஒரு நீண்ட சதுரக் கால்வாயில் சீரான ஓட்டம் இருக்கும்போது 
அதன் ஆற்றல் கெழு ( energy coefficient ) ஒன்றானால் தன் ஆற்றல் 
E- ஆனது ( படம் 11-8 ) , 

V2 
E = y + 

( 11. 12 ) 
2g 


கால்வாய் ஓட்டம் 


597 


இதில் y திரவ ஓட்டத்தின் ஆழத்தையும் V சராசரித் திசை 
வேகத்தையும் குறிக்கும் . இதையே ஒரு அலகு அகலத்திலுள்ள 
பாயுவீ தமான q-வினால் எழுதினால் , 

E = y + 

q 
2gy 

( 11-13 ) 
இந்தச் சமன்பாடு படம் 11-9 - ல் வரைபடம் மூலம் விளக்கப் 
பட்டுள்ளது . தன் ஆற்றல் அதிகரிக்க அதிகரிக்க வளைகோடானது 


10 


AE 


கீழ்ப்பட்ட ஒட்ட்ம் FA 


F < / 


Fal 


5 


ஆழம்,மீட்டரில் 


Yc 


yc 


மேம்பட்ட 
ஒட்டம் 
RI 


ya 


Y2 
15 மீவி 


10t 


yc = 2 • 17 


farlai3 = 34 


q = 5 ம் 


நீவி 


45 ° 


Y. 


10 


5 
E min .. 

தனிஆற்றல் 
படம் 119. ஆழம் , தன் ஆற்றல் தொடர்புகள் 


E = y என்ற நேர்கோட்டையும் x- அச்சையும் ஈற்றணுகிபோல் 
அணுகுகிறது . ஒரு குறிப்பிட்ட பாயுவீதத்திற்கு தன் ஆற்றல் 
ஒரு அளவிற்குக் குறைவாக இருக்க முடியாது . அந்த மதிப்பிற்கு 
மேலுள்ள தன் ஆற்றலில் எந்த மதிப்பிற்கும் இரண்ட ஆழங்கள் 
y , y , சாத்தியமாகும் . இந்தக் கொள்கைரீதியான ஆழங்கள் 
மாற்று ஆழங்கள் ( alternate depths ) என வழங்கப்படும் . ஆனால் 
சோதனையில் உண்டாகும் ஆழங்கள் y1 , y , தொடர் ஆழங்கள் 
( sequent depths ) என அழைக்கப்படும் . ஆற்றல் இழப்பால் y , - ன் 
மதிப்பு y , - ன் மதிப்பைவிடக் குறைவாக இருக்கும் . 

ஒரு குறிப்பிட்ட பாயுவீதத்திற்கு C என்ற இடத்தில் தன் 
ஆற்றலின் மதிப்பு வெகு குறைவாகும் . இந்த இடம் படத்தில் 


398 


பாய்ம எந்திரவியல் 


காட்டப்பட்டுள்ளதுபோல் ஒரே ஒரு ஆழம் தான் சாத்தியமாகும் . 
இதற்கு மாறுநிலை ஆழம் ( critical depth ) எனப் பெயர் . கொடுக்கப் 
பட்டுள்ள பாயுவீதத்திற்கு மாறுநிலை ஆழத்தைக் கண்டறிய E- ஐ 

dE 
-ஆல் வகைப்படுத்தி -ஐ சுழிக்குச் சமமாக்கவேண்டும் , 

dy 


ஏ 2 


E = y + 

2gy 
dE 

= 1 


92 


3 


dy 


gy 


ஆகவே , 


y - M 


( 11-14 ) 


bo 


எனவே , ஒரு அலகு அகலத்தில் பாயும் கொடுக்கப்பட்டுள்ள பாயு 
வீதத்திற்கு ye என்பது திட்டவட்டமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது . 
இதேபோல் கொடுக்கப்பட்டுள்ள தன் ஆற்றலுக்கு மாறுநிலை 
ஆழத்திலேயே தான் பெரும q நிகழும் என்று காண்பிக்கலாம் . 

q = Vy 

q = yx2g ( E - y ) 
( பெரும் மதிப்புடையதாக இருக்க 4 - ஐ y- ஆல் பாகுபடுத்தி 
= 0 ஆக்கவும் . பிறகு 

2Ey - 3y = 0 

E = ye 
அதாவது , 

/ 2 1 
E 

( 11-15 ) 


C 


dq 
dy 


ஆகவே , 


2g 2Ye = 3 


மேற்கண்ட சமன்பாடு நீண்ட சதுரம் , சதுரக் கால்வாய்களுக்கு 
மட்டுமே ஆகும் , 

ஆகும் , மாறுநிலையில் திசைவேக உயரம் ஆழத்தில் 
பாதியாகும் . மேலும் மாறுநிலையில் ஃப்ரூடு எண் ( Froude number ) 

V 
என்று வழங்கப்படும் -ன் மதிப்பு ஒன்றாகும் . ஃப்ரூடு எண் 

2gy 
நிலைம விசைக்கும் ( inertial force ) ஈர்ப்பு விசைக்கும் ( gravitational 
force ) உள்ள விகிதம் என்பது நோக்கற்பாலது . எந்த மாதிரி 
பரிசோதனைகளில் ஈர்ப்பு விசை முக்கியமோ அங்கு இந்த எண் 
ணின் மதிப்பு மூல முன்மாதிரியிலும் ( prototype ) மாதிரியிலும் சம 
மாக இருக்க வேண்டும் . திரவ ஓட்டத்தின் ஆழம் மாறுநிலை 
ஆழத்திற்கு அதிகமாக இருந்தால் ஃப்ரூடு எண்ணின் மதிப்பு 


கால்வாய் ஓட்டம் 


599 


ஒன்றுக்குக் குறைவாகவும் ( F < 1 ) , ஆழம் குறைவாக இருந்தால் 
ஒன்றுக்கு அதிகமாகவும் ( F > 1 ) இருக்கும் . ஆகவே , திரவமானது 
மேம்பட்ட மாறு நிலையிலுள்ளதா ( super critical ) அல்லது கீழ்ப் 
பட்ட மாறுநிலையிலுள்ள தா ( sub - critical ) என்பதை அறிய இந்த 
எண் உதவும் . 


ஒரு குறிப்பிட்ட பாயுவீதத்தை ( discharge ) அதன் மாறுநிலை 
ஆழத்தில் சீரான ஆழத்திலிருக்கும்படியான அளவிற்கு ஒரு 
கால்வாயின் சரிவு இருக்குமானால் அந்தச் சரிவிற்கு மாறுநிலைச் 
சரிவு ( critical slope ) எனப் பெயர் . அந்தச் சீரான ஆழமானது 
மாறுநிலை ஆழத்திற்குக் குறைவாக இருக்குமானால் , கால்வாயின் 
அடித்தளச் சரிவிற்கு செங்குத்தான சரிவு ( steep slope ) எனப் 
பெயர் ; மாறுநிலை ஆழத்திற்கு அதிகமாக இருக்குமானால் இலேசான 
சரிவு ( mild slope ) என்றும் வழங்கப்படும் . 


11-18 . பாயுவீத விளக்கப்படம் ( Discharge Diagram ) 

படம் 11 * 10 - ல் ஒரு குறிப்பிட்ட ஒரு தன் ஆற்றல் E- க்கு , q- க்கும் 
y- க்குமுள்ள சம்பந்தம் காட்டப்பட்டுள்ளது . கொடுக்கப்பட்டுள்ள 


-- - 


E = மாறிலி 


2 


29 


கீழ்பட்ட மாறுநிலை 
ஒட்டம் F > / 

பூாறு நீ ஓட்டம் 


3 , 


E 


மேம்பட்ட மாறுநிலை 
ஓட்டம் F > I 


Yc 


> 


பாயு வீதம் 


9 பெரும் 


படம் 11-10 . பாயுவீதம் - தன் ஆற்றல் பற்றிய விளக்கப்படம் 
தன் ஆற்றலுக்கு பெரும பாயுவீதம் y = % E- ஆக இருக்கும்போது 
ஏற்படுகிறது . அந்தப் பெரும q- க்கு அதிகமாகப் பாயுவீதம் நிகழச் 


600 


பாய்ம எந்திரவியல் 


சாத்தியமில்லை . அந்தப் பெரும பாயுவீதத்தில் ஆழமானது 
மாறுநிலை ஆழமாகும் என்பதும் காணலாம் . மற்ற எந்தப் பாயு 
வீதத்திற்கும் இரண்டு ஆழங்கள் சாத்தியம் . அவைகள் முன்னர் 
விளக்கப்பட்டுள்ளது போல் மாற்று ஆழங்களாகும் . தன் ஆற்றல் , 
தன்விசைப் படங்களோடு நீரியற் குதிப்புப் பகுதியில் இந்தக் 
கருத்து மேலும் விளக்கப்பட்டுள்ளது . 


கால் 


மாதிரிக் கணக்கு 11-10 . 3 மீ அகல கிடைமட்டக் 
வாயில் 12 கமீ / வி அளவான நீரோட்டம் , அதன் அடித்தளத்தி 
லிருந்து 2 மீ மொத்த ஆற்றல் உயரத்தில் பாய்கிறது . அதன் 
ஆழங்கள் யாவை ? 
Q = 12 மீ / வி 

E = 2 மீ 
b = 3 மீ 

12 4 

Зу 
மேலும் 

V3 

+ y = 2 


v = 1; - 


- 


y 


2g 


ஆகவே , 


16 


- 


2x9•81xy 

+ y = 2 
சமன்பாட்டிலிருந்து y- யின் மதிப்பைக் கண்டால் , 

y = 0 * 84 மீ , 


1-77 மீ ஆகும் . 


மாதிரிக் கணக்கு 11-11 . மாதிரிக் கணக்கு 11-10 - ல் , 12 மீ / வி 
பாயுவீதத்திற்குச் சிறும தன் ஆற்றல் எவ்வளவு ? 


ஓட்டமானது மாறுநிலை ஆழத்திலிருக்கும்போது தன் ஆற்றல் 
அதன் சிறும மதிப்பிலிருக்கும் , 

g = 1 = 4t | Me 


8 


2 


M 


q * 
g 


ஸ் , 


16 = 1-177 மீ 


9.81 


8 


V. 


Ec = ye + 2g 


1.177 + 0.588 = 1-765மீ . 


கால்வாய் ஓட்டம் 


601 


11-19 . நீண்ட சதுரமற்ற கால்வாய்கள் ( Non - Rectangular 

Channels ) 
படம் 11-11 - ல் காட்டப்பட்டுள்ளது போன்ற நீண்ட சதுர 
வடிவமற்ற கால்வாயில் திரவ ஓட்டத்தைப்பற்றி காண்போம் . 
கால்வாயின் அடித்தளச் சரிவு மிகச் சிறியதாகவும் , ஆற்றல் கெழு 


T 


DA 


dy 


y 


AAL 


படம் 11:11 . கால்வாயின் குறுக்கு வெட்டுத் தோற்றம் 
ஒன்றுக்குச் சமமாகவும் இருக்குமானால் ஒரு குறிப்பிட்ட பாயு வீதம் 
Q- க்கு தன் ஆற்றலை 

Q 
E = y + 

2gA ? 
என எழுதலாம் . இதில் A குறுக்குவெட்டுப் பரப்பையும் V சராசரித் 
திசைவேகத்தையும் குறிக்கும் . 
E- ஐ y- ஆல் வகையிட்டால் , 

DE Q " dA V2 dA 

1 
dy gA dy gA dy 
திரவத்தின் மேல்மட்டத்திலுள்ள dA என்ற சிறிதளவான பரப்பு 
dA 

A 
Tay-க்குச் சமமாகுமாதலால் y = T ஆகும் . நீரியலாழம் D = 

T 
ஆகவே , 
dE ᏤᎢ 

V2 

0 
dy 


gA 


gD 


தன் ஆற்றல் மாறுநிலையில் அதன் சிறும மதிப்பை அடைவதால் ,, 

D 
2g 2 


ஆகவே , 


V 


- 


VgD 


602 


பாய்ம எந்திரவியல் 


கால்வாயின் அடித்தளச் சரிவு 9 ஆகவும் , ஆற்றல் கெழுவின் 
மதிப்பு a . ஆகவும் இருக்குமானால் ஃப்ரூடு எண் 


V 


F = 


gD cos 9 


VD 


( 11-16 ) 


நீண்ட சதுரமற்ற கால்வாய்களில் நீரியலாரமானது நீரியலாழத் 
தால் இடம் பெயர்க்கப்படுவது நோக்கற்பாலது . 


11-20 . தன்விசை ( Specific Force ) 

ஒரு ஆட்சிபருமனில் செயல்படும் வெளி விசைகளை புறக் 
கணித்துவிட்டு உந்தக் கெழுவை ஒன்று என எடுத்துக் கொண்டு , 
வெகு குறைவான அடித்தளச் சரிவையுடைய கால்வாயின் தன் 
விசையை , நிலைநீரியல் விசை ( hydrostatic force ) முன் உந்தத்தை 
அழிப்பதால் ஏற்படும் விசை ஆகிய இரண்டின் கூட்டுத் 
தொகைக்குச் சமம் வரையறுக்கலாம் . கால்வாயிலுள்ள 
திரவத்தின் அடர்த்தியை P எனக் கொண்டால் , தன்விசை F- ன் 
அளவு , 


என 


F = PgyA + PQV 


ஒரு அலகு அகலமுள்ள நீண்ட சதுரக் கால்வாயில் , 

Pgy ) 
F = + PqV 

2 


( 11-17 ) 


F 
Pg 


ya 

q 
+ 
2 

gy 


F- ஐ y- ஆல் வகையிட்டால் , F- ன் சிறும மதிப்பிற்கு , 

1 dF 

= 0 


Pg dy = ) 

q 
8ya 


8 . 


2 


ஆகவே , 


y = 


M 


q 
y 


இதேபோல் D = 


9 


> 


எனக் காண்பிக்க முடியும் . 


மாறு நிலையில் குறிப்பிட்ட தன்விசையும் குறிப்பிட்ட பாயு 
வீதத்திற்குச் சிறுமமாகயிருக்கும் . 


கால்வாய் ஓட்டம் 


1 


| 


AE 


15 


} 


y,மீட்டரில் 


y,மீட்டரில் 


N 


2-4மீ 


நீரியற் குதிப்பின் உதவியால் விளக்கப்பட்டுள்ளது . 

தன் ஆற்றல் , தன்விசை இவற்றின் ஒப்புமை படம் 11-12 - ல் 


! 
2 


3 


001 


AE தன்ஆற்றல்,Eமீ. 


200 


தன்விசை 
, 
F 
( 
Ac 
) 


படம் 
11:12 
. 
தன் 
ஆற்றல் 
, 
தன்விசைகளுக்கான 
தொடர்பு 
q 
= 
10 
மீ 
/ 
வி 


603 


604 


பாய்ம எந்திரவியல் 


எந்தக் கால்வாயிலும் திரவ ஓட்டத் திசையில் மொத்த 
ஆற்றல் கோடு சரிந்து இருக்கும் . இதற்குக் காரணம் நீரோட்டத் 
தால் ஏற்படும் ஆற்றலிழப்பேயாகும் . ஆனால் தன் ஆற்றலானது 
நிலைக்கேற்ப நீரோட்டத் திசையில் குறையவோ அல்லது 
அதிகரிக்கவோ செய்யும் . 


மாதிரிக் கணக்கு 11-12 . 2 மீ அகலமுள்ள கிடைமட்ட நீண்ட 
சதுரக் கால்வாயில் 8 மீ / வி பாயுவீதம் , 1 மீ ஆழத்தில் திரவம் 
ஓடுகிறது . சிறுமத் தன்விசையைக் கணக்கிடு . 


தன்விசை மாறுநிலையில் சிறுமமாகயிருக்கும் , 


8 


மாறுநிலை ஆழம் ye = 


3 / q 

g 


ஸ் 


42 
9.81 


* 


1.18 மீ 


ஆகவே , சிறுமத் தன்விசை F = PgyA + PQV 

= 1000x9-81x0 :5x2 

+ 1000x8x4 
= 41-180 கிநி . 


11-21 . நீரியற் குதிப்பு ( Hydraulic Jump ) 

கொடுக்கப்பட்ட பாயுவீதத்திற்கு ஒரு நீண்ட சதுரக் கால்வா 
யில் மாறுநிலையைத் தவிர மற்ற நிலைகளில் இரண்டு ஆழங்களில் 
ஏதாவதொரு ஆழத்தில் திரவம் ஓடலாம் எனப் பார்த்தோம் . 
ஆகவே , எந்த ஒரு தனி ஆற்றலிலும் ஓட்டமானது , கீழ்ப்பட்ட 
மாறுநிலை ஆழத்திலிருந்து மேம்பட்ட மாறுநிலை ஆழத்திற்கோ 
அல்லது மேம்பட்ட மாறுநிலை ஆழத்திலிருந்து கீழ்ப்பட்ட மாறு 
நிலை ஆழத்திற்கோ மாறலாம் என்பது தெளிவு . முதலில் 
கூறிய மாறுபாடு திடீரென ஏற்படும் பள்ளங்களிலும் ( falls ) 
அடித்தளச் சரிவானது இலேசான சரிவிலிருந்து செங்குத்தான 
சரிவாக மாறுமிடங்களிலும் , கால்வாயின் குறுக்களவு குறுகுகின்ற 
இடங்களிலும் ஏற்படும் . இந்த 

மாறுபாட்டால் 
ஓட்டமானது முடுக்கப்படுகிறது . ஆகவே , ஆற்றலிழப்பு குறைவாக 
உள்ளது . ஆனால் எங்கெல்லாம் வெறிநிலை ( shooting or rapid ) 
யிலிருந்து சாந்த ( tranquil ) நிலைக்குத் திரவ ஓட்டம் மாறுகிறதோ 
அங்கெல்லாம் திரவ ஆழமானது திடீரென உயர வாய்ப்பிருக்கிறது . 
இதனால் சுழல்கள் அதிகமுண்டாகி ஆற்றலிழப்பு சிறிது தூரத்தில் 
அதிகப்படுகிறது . இப்படிப்பட்ட திடீரென திரவ ஆழம் அதிக 
மாவதற்கு நீரியற் குதிப்பு என்று பெயர் . 


வகையான 


கால்வாய் ஓட்டம் 


605 


எந்தவொரு அடித்தளச் சரிவு , சொரசொரப்பு உள்ள 
கால்வாயிலும் திரவமானது படிப்படியாக தன் வெறி ஓட்ட 
நிலையிலிருந்து சாந்த ஓட்டநிலைக்கு மாறமுடியாது . ஒரு வெறி 
ஓட்ட நிலையில் திரவ ஆழம் அதிகரிக்க , அதிகரிக்க தன் ஆற்றல் 
குறைந்து கொண்டே வந்து சிறும மதிப்பை அடைகிறது . இதை 
படம் 11-9 - லிருந்து அறியலாம் . திரவ ஆழமானது திரவ ஓட்டத் 
தின் கீழ்ப்பாகத்திலுள்ள சீரான ஆழத்திற்கு உயரவேண்டு 
மானால் தன் ஆற்றலின் மதிப்பும் அதிகரிக்க வேண்டும் . ஆனால் 
இது சாத்தியமில்லை . வெளியிலிருந்து ஆற்றல் வந்தாலொழிய 
திரவமானது தன்னுடைய மொத்த ஆற்றலை அதிகரிக்க வழியில்லை . 
ஆகவே , ஆழமாற்றமானது வெறி ஓட்டத்திலிருந்து சாந்த ஓட்ட 
நிலைக்கு ஏதுவாக இருக்க வேண்டியதிருக்கிறது , எனவே , திரவ 
ஓட்டத்தின் ஆழமானது மாறுநிலை ஆழத்தை அடைவதற்கு 
முன்பே திரவ ஓட்டத்தின் பின்பாகத்திலிருக்கும் ஆழத்திற்கு 
திடீரென்று உயருகிறது . இந்தத் திடீர் ஆழமாற்றத்தால் ஏற்படும் 
ஆற்றலிழப்பால் தன் ஆற்றலும் , மொத்த ஆற்றலும் குதிப்பிற்கு 
முன்னால் இருந்ததைவிடக் குறைவாக இருக்கும் . 


11-22 . y1 , y , -க்குமுள்ள தொடர்பு 

நீரியற் குதிப்பால் ஏற்படும் ஆழமாற்றத்தின் தொடர்பை 
உந்தகத் தத்துவத்தால் 

தத்துவத்தால் ( momentum principle ) அறியலாம் . 
குதிப்பில் உண்டாகும் ஆற்றலிழப்பைச் சரியாக அறிய முடியாத 
தால் ஆற்றற் தத்துவத்தைப் ( energy principle ) பயன்படுத்தி 
ஆழங்களுக்குள்ள தொடர்பை அறிய முடியாது . y1- க்கும் y , - விற் 
கும் இடையேயுள்ள தொடர்பை அடைவதில் கீழ்க்கண்ட தற் 
கோள்கள் ( assumptions ) கையாளப்படுகின்றன . ( 1 ) குதிப்பிற்கு 
முன்னும் பின்னுமுள்ள திசைவேகத்தின் அமைப்பு சீரானது . 
( 2) கால்வாயின் அடித்தளம் மற்றும் ஓரங்களிலுள்ள சறுக்குப் 
பெயர்ச்சித் தகைவுகள் புறக்கணிக்கத்தக்க அளவு சிறியன . 
( 3 ) கால்வாய் கிடைமட்ட அமைப்பை உடையது . ( 4 ) குதிப்பிற்குப் 
பிறகுள்ள கொந்தளிப் பாற்றல் ( turbulent energy ) புறக்கணிக் 
கத்தக்க அளவினது . ( 5 ) புறப்பரப்பு இழுவிசை (surface tension ) 
புறக்கணிக்கத் தக்க அளவினது . ( 6 ) கால்வாயின் வடிவம் நீண்ட 
சதுரம் . 

ஒரு அலகு அகலமுள்ள கால்வாயை எடுத்துக் கொண்டு படம் 
11-13 - ல் காட்டப்பட்டுள்ள ஆட்சி . பருமனுக்கு உந்தத் தத்து 
வத்தை பயன்படுத்தினால் 

wy | 

= ( , - , ( 11:18 ) 
2 2 


606 


பாய்ம எந்திரவியல் 


தொடர்ச் சமன்பாட்டின்படி , 


V1y1 = : V , y , 


( 11:19 ) 


சமன்பாடு 11-19 - ஐ 11 : 18 - ல் இட , 


2q 1 


} + y , 


g jiya 


| 
| 


92 


A 


ya 


1 . 


2 
படம் 11:13 . நீரியற் குதிப்பு - விளக்கப்படம் 


ஆகவே , 


2 


y , 


1+ y1 2q 

+ 
N 4 


+ 


y9 


gy1 


எதிர் மதிப்பை விலக்கி விட்டு , 


v .--3 + // ++ 


2q 


gy1 


தொடக்க ஃப்ரூடு எண்ணால் விளக்கினால் , 


* = 4 ( VI + $F 

* -1 ) 


( 11-20 ) 


y1 


y , - ன் மதிப்பு கொள்கைரீதியாகக் கிடைக்கும் மதிப்பைவிட உயர் 
ஃப்ரூட் எண்களுக்கு 4 சதவீதம் அதிகமாக இருப்பதாகக் கண் 
டறியப் பட்டிருக்கிறது . 


11-23 . நீரியற் குதிப்பில் ஆற்றலிழப்பு 

பெர்னாலித் தேற்றத்தை படம் 11-13 - ல் காட்டப்பட்டுள்ள 1 , 
2 பகுதிகளில் பயன்படுத்தினால் , 

V 

V. 
y , + 

+ hu 
2g 


2 


y1 + 


2g 


கால்வாய் ஓட்டம் 


607 


ஆகவே , 


hi 


- ( + ; ) - (y + ; ) 


பு 1 1 

- ( y , - y ) 
2g ( ya y2 

q _yly , ( y1 + y , ) 
ஆனால் 

g 

2 

_yy2 ( y1 + y , ) 1 1 
ஆதலால் ht 

-- ( y , -y ) 
4 

y1 
( y1 + y ) 

4y1y , 
( y , -y1 ) * 
hu 4yty 

( 11-21 ) 
படம் 11-12 - ல் காட்டியுள்ளபடி நீரியற் குதிப்பில் ஏற்படும் 
ஆற்றலிழப்பை தன் ஆற்றல் , தன்விசை விளக்கப்படங்களின் 
உதவியாலும் கண்டறியலாம் . தன்விசை விளக்கப்படத்திலிருந்து , 
கொடுக்கப்பட்டுள்ள y1- ன் மதிப்பிற்கு அதன் தொடர் ஆழமான 
y , - ஐ அறியலாம் . தன் ஆற்றல் விளக்கப்படத்திலிருந்து மாற்று 
ஆழமான y , - ஐ அறியலாம் . ஆகவே , y , - க்கும் y : - க்குமுள்ள 
வேறுபாடான ஆற்றலிழப்பை மேலே கண்ட விளக்கப்படத்தி 
லிருந்து கண்டறியலாம் . 
11-24 . நீரியற் குதிப்பின் சிறப்பியல்புகள் ( Characteristics of the 

Hydraulic Jump ) 
நீரியற் குதிப்பின் நீளம் நீரானது எந்த இடத்தில் வெண் நுரை 
யுடன் சுழன்று சுழன்று பின்னால் விழுகிறதோ அந்த இடத்திற்கும் , 
பின்பகுதியில் எங்கிருந்து ஆழமானது சீராகிறதோ அந்த இடத் 
திற்குமுள்ள தூரமாகும் . கொள்கை அடிப்படையில் குதிப்பின் 
நீளத்தை அறிய இதுகாறும் ஒரு வழியும் இல்லை . ஆனால் சோதனை 
களிலிருந்து கிடைத்த புள்ளி விபரங்களின் அடிப்படையில் உரு 
வான பகுதி அனுபவச் சமனிகள் பல உள்ளன . பொதுவாக நீரியற் 
குதிப்பின் நீளம் அதன் உயரத்தைவிட 5 முதல் 6 மடங்கு வரை 
அதிகமாக இருக்குமெனக் கொள்ளலாம் . குதிப்பின் உயரமானது 
( y , -y ) ஆகும் . 


- 


தொடர் ஆழங்களுக்குள்ள தொடர்பு வெகு முக்கியமான 
தாகும் , கொள்கை அடிப்படையிலும் , சோதனை அடிப்படையிலும் 
தொடர் ஆழங்களுக்கான சம்பந்தம் நன்கு நிர்ணயிக்கப் 
பட்டுள்ளது . 


608 


பாய்ம எந்திரவியல் 


நீரியற் குதிப்பின் முக்கிய பயன் அதிகப்படியான ஆற்றலை 
வெகு குறுகிய தூரத்திற்குள் கொந்தளிப்பு ஆற்றலாக மாற்றி 
கடைசியில் அவற்றை வெப்ப ஆற்றலாக வளி மண்டலத்திற்கு 
இழக்கச் செய்வதேயாகும் . ஆகவே , இந்த நீரியற் குதிப்பானது 
அணைகளில் வழிகால்களின் ( spillways ) அடிப்பாகங்களில் ஆற்றலை 
அழிக்கப் பயன்படுகிறது . எங்கெல்லாம் நல்ல கலப்பு தேவையோ 
அங்கெல்லாம் குதிப்பைப் பயன்படுத்தலாம் ; இதிலுண்டாகும் 
கொந்தளிப்பு கலப்பிற்கு உதவுகிறது . 


12 


24 


20 


32 
Y 


8 


16 


* 


Y 


** 


6 


12 


4 


8 


y 


2 


4 


9 


14 


2 

6 

8 10 12 

F 
படம் 11-14 . நீரியற் குதிப்பின் சிறப்பியல்புகள் 


திரவமானது வெறி ஓட்டத்திலிருந்து சாந்த ஓட்டத்திற்கு 
மாறும் போதே நீரியற் குதிப்புச் சாத்தியம் . y , - ஆனது y1- க்குக் 
குறைவாக இருக்குமானால் ஆற்றலழிவான hu , எதிர் மதிப்புடைத் 
தாகிறது . இது நடக்கக் கூடியதன்று . ஆகவே , சாந்த ஓட்டத்தி 
லிருந்து வெறி ஓட்டத்திற்குத் திரவ ஓட்டம் மாறும்போது நீரியற் 
குதிப்பு ஏற்படாது . 


நீரியற் குதிப்பின் பல தரப்பட்ட இயல்புகள் படம் 11-14 - ல் 
காட்டப்பட்டுள்ளன . 


கால்வாய் ஓட்டம் 


609 


11-25 . நீரியற் குதிப்பின் வகைகள் 

நீரியற் குதிப்பானது அதன் தொடக்க ஃப்ரூடு எண்ணால் 
பாகுபடுத்தப்படுகிறது . F = 1- ஆக இருக்கும்போது ஓட்டமானது 
மாறுநிலை உடைத்து . இந்நிலையில் நீரியற் குதிப்பு சாத்தியமல்ல . 
F = 3 வரை தொடர் ஆழங்களுக்குள்ள வேறுபாடு அதிகமல்ல . 
ஆகவே , F. -ஆனது 1 - லிருந்து 3 வரை உள்ளபோது பலவீனமான 
குதிப்பு ( weak Jump ) என அழைக் 
கப்படுகிறது . F1- ஆனது 3 - லிருந்து 
6 வரை மதிப்புள்ள போது பலமான 
அலைகள் ஏற்படுகின்றன . 

இந்த 
அலைகள் மண் 
மண் கால்வாயின் கரை 

பலவீனமான குதிப்பு 
களைச் சேதப்படுத்துமளவிற்கு ஆற் 
றல் வாய்ந்தவை . ஆகவே , இந்த 
மதிப்புள்ள நீரியற் குதிப்புகளை மண் 
கால்வாய்களில் தவிர்க்கவேண்டும் . 
6 - லிருந்து 9 வரை F.- ன் மதிப்பு 

ஊசலாடும் குதிப்பு 
இருக்கும்போது தெளிவான குதிப்பு 
( clear jump ) உண்டாகிறது . 45 
லிருந்து 60 சதவீதம் வரை ஆற்ற 
லிழப்பு ஏற்படலாம் . ஃப்ரூடு எண் 
ஒன்பதிற்கு மேல் 

இருக்குமானால் 
வலுவான நீரியற் குதிப்பு உண்டாகி 

தெளிவான குதிப்பு 
85 சதவீதம் வரை ஆற்றலிழப்பு 
ஏற்படுகிறது . அணைகளின் வழிகால் 
களின் அடிப்பாகத்திலும் 

மதகு 
களுக்குப் 

பிறகும் கட்டப்படும் 
அசைவிலாக்குட்டை ( stilling 

வலுவாள குதிப்பு 
basins ) களில் நீரியற் குதிப்பானது 

படம் 11-15 . 
தங்கி செயல்படுவதற்கேற்ப தடுப்பு 

நீரியற் குதிப்பின் வகைகள் 
கள் (baffles ) கட்டப்படுகின்றன . 
நீரியற் குதிப்பு உண்டாவதையும் , அதன் தன்மையையும் மாதிரிச் 
சோதனைகள் மூலமே திட்டமாக அறியமுடியும் . நீரியற் குதிப்பின் 
பலவகைகள் படம் 11.15 - ல் காட்டப்பட்டுள்ளன. 

மாதிரிக் கணக்கு 11-13 . 2 மீ அகலமுள்ள நீண்ட சதுரக் 
கால்வாயில் நீரியற் குதிப்பின் நீரின் ஆழம் 1 மீ - லிருந்து 2 மீ - க்கு 
மாறுகிறது . கால்வாயில் ஓடும் நீரின் அளவையும் , ஃப்ரூடு 
எண்ணையும் ஆற்றலிழப்பு உயரத்தையும் கணக்கிடுக . 


y = 1 மீ 
y , = 2 மீ 


4 = ? 


hu = ? 


பா.எ. -39 


610 


பாய்ம எந்திரவியல் 


இப்போது 

y 

2q 
y , = + 

+ 
2 

gy1 
மேற்கண்ட சமன்பாட்டிலிருந்து q- ன் மதிப்பானது , 

q = 5 • 42 t8 / M / e 
Q = 5 • 42x2 = 10 • 34 ts / M 
10.84 

= 5 • 42 மீ / வி 


ஆகவே , 


V1 = 2x1 


5.42 
தொடக்க ஃப்ரூடு எண் F1 = V981x | 

= 1.73 

( y , -y , ) * 
ஆற்றலிழப்பு உயரம் hu = 

4y1y , 
(2-1) 1 

மீ 
4X2x | 8 


மாதிரிக் கணக்கு 11-14 . 5 மீ அகலமுள்ள ஒரு நீண்ட சதுரக் 
கால்வாய் வினாடிக்கு 10 கமீ நீரைக் கடத்தினால் மாறுநிலை 
ஆழமென்ன ? 

100 

= 20 கமீ / வி 
5 

q ? 
yc = 

9.8 


3 / 20x 20 = 3.45 மீ . 


M 


-- 


ஸ் 


g 


மாதிரிக் கணக்கு 11-15 . ஒரு கூரிய முனையுடைய மதகுக் 
கதவிற்குப் பின்புறமுள்ள நீரின் ஆழம் 3 மீ . மதகுக் கதவின் 
திறப்பினளவு அடித்தளத்திலிருந்து 0-3 மீ . மதகிலிருந்து கிடை 

கால்வாய்க்கு நீர் பாய்ந்தால் கீழ்க்கண்டவற்றைக் 


யான 


3l 


Reseaza 


7+ 


கால்வாய் ஓட்டம் 


611 


கண்டுபிடி : ( அ ) மதகின் கதவை அடுத்து ஃப்ரூடு எண்ணின் 
மதிப்பு , ( ஆ ) மாற்று ஆழம் , ( இ ) நீரியற் குதிப்பின் நீளமும் 
உயரமும் . 


h = 3 மீ 


படம் 11.32 - லிருந்து , 


y = 0-3 மீ 


Ci = 0-59 


* = 01 


ஒரு அலகு அகலத்தை எடுத்துக் கொண்டு , 
g = C.by / 2gh = 0•59x1x0• 3x V2x9•81 x3 

= 1.356 மீ / வி 
C. = 061 ஆதலால் , 

y = 0 • 3X0.61 = 0.183 மீ 

1.356 
V. 

= 7-4 மீ / வி 
0.183 


1 


VI 


7.4 


- 


ஆகவே , 


Fl 


= 5.52 


M9.81X0.183 


Ngy : 

y1 


2 


ye 


== 


y _ 24 


2 


+ 


4 


gyl 


M 
V ° 1 


0.183 

+ 
2 


0-1832 


2x1.3562 
+ 

9.81x0.183 


= 1.324 மீ 


நீரியற் குதிப்பின் உயரம் y = ( y , - y1 ) 

= 1.324 - 0.183 = 1141 மீ . 
நீரியற் குதிப்பின் நீளம் ஃப்ரூடு எண்ணைப் பொருத்தது . 
உயரத்தைப் போல் 5 முதல் 6 மடங்கு அதிகமாயிருக்கும் . 


மாதிரிக் கணக்கு 11-16 . ஒரு அணையின் வழிகால் ( spillway ) 
ஆற்றின் அடித் தளத்திலிருந்து 26 மீ உயரத்திலுள்ளது . அதன் 
மேல் வழியும் நீரின் உச்ச உயரம் 6 மீ . ஆற்றின் பின்பகுதியில் நீரின் 
சீரான ஆழம் 7.5 மீ ஆனால் நீரியற் குதிப்பு ஏற்படுமா எனச் 
சோதிக்கவும் . Q = 2.1 LH ) என்று கொள்ளவும் . வழிகால் பகுதி 

. 2 1 . 
யிலுண்டாகும் தடையைப் புறக்கணிக்கவும் . 


612 


பாய்ம எந்திரவியல் 


V1 


ஒரு மீட்டர் அகலத்தை எடுத்துக்கொண்டு , 

q = 2.1x1x6 = 30.8 மீ / வி 

= 2 1x1x6 
அணையின் அடிக்காலில் நீரின் திசைவேகம் V1- ஆகவும் ஆழம் y1 
ஆகவும் இருக்கட்டும் . அப்படியானால் ,, 
பு 

30.8 
V2g ( 26 + 6 - y ) 
y1 

y . 
தீர்த்தால் , 

y = 1 : 25 மீ 
y = 1-25 மீ என்பதற்கு மாற்று ஆழமானது , 

1-25 

1-252 2X 30.82 
y = 

2 + 

+ 

4 9.81x1-25 
= 11-825 மீ . 
ஆனால் ஆற்றின் கீழ்ப்பாகத்தில் ஆழமானது 7.5 மீட்டரே உள்ளது . 
ஆகவே , வடிகாலுக்குப் பிறகு அதன் அடிப்பாகத்தில் நீரியற் 
குதிப்பு சாத்தியமல்ல . 


M 


11 26. படிப்படியாக மாறும் ஓட்டம் ( Gradually Varied Flow ) 

ஒரு கால்வாயின் நீளவாட்டத்தில் அதன் குறுக்கு வெட்டுப் 
பரப்பு , அடித்தளச் சரிவு , நீரியலாரம் , ஆழம் முதலியன சிறிதள 
வாக இடத்திற்கு இடம் மாறுமானால் அத்தகைய ஓட்டத்திற்குப் 


V 


மொத்த 
ஆற்றல் 
கோடு , 


2g 


நீரின் 
மேல்மட்ட 
\ கோடு 
, 


- 


Y : dcose 


படுகை 


90 


2 


ப 


2 


படம் 11-16 . படிப்படியாக மாறும் ஓட்டம் 
படிப்படியாக மாறும் ஓட்டம் எனப் பெயர் . திசைவேக மாற்றத் 
தால் ஏற்படும் வெளிப்புற விசைகளின் மதிப்பு குறைவாக இருக்கு 
மாதலால் கால்வாயில் நிலை நீரியற் தகைவு அமைப்பே இருப்பதாகக் 


கால்வாய் ஓட்டம் 


613 


கொள்ளலாம் . மேலும் சிறு பகுதிகளில் ஆற்றலிழப்பு சமமாக 
இருக்குமெனக் கொள்ளலாம் . ஆகவே , இந்தச் சிறு பகுதிகளில் 
ஓட்டமானது சீராக இருப்பதாகக் கருதி , மானிங் , செசி 
வாய்பாடுகளைப் பயன்படுத்தலாம் . படிப்படியாக மாறும் ஓட்டத் 
திற்கான வகைக்கெழு FLDOT UITL - 60L ( differential equation ) 
கீழே காண்போம் ( படம் 11-16 ) 


நீண்ட சதுர வடிவமுள்ள , 1-1 2-2 பிரிவுகளிடையில் 18 
நீளமுள்ள S. படுகைச் சரிவுள்ள கால்வாயை எடுத்துக் கொள் 
வோம் . 


1-1 பகுதியிலுள்ள மொத்த ஆற்றலுயரமானது , 


/ 2 
H = Z + d cos G + 

2g 


( 11 22 ) 


இதில் 

H மொத்த ஆற்றலுயரத்தை மீட்டரிலும் , 
Z கால்வாயின் படுகை மட்ட உயரத்தை மீட்டரிலும் , V சராசரி 
திசைவேகத்தை மீ / வி.யிலும் , 6 - ஆனது அடித்தளத்திற்கும் கிடை 
மட்டத்திற்கு மிடையேயுள்ள கோணத்தையும் குறிக்கும் . இக் 
கோணம் மிகக் குறைவான 

மதிப்புள்ளதாக இருக்குமானால் 
sin G = S . ஆகும் . 


சமன்பாடு 11-22 - ஐ x- ல் பாகுபடுத்தினால் , 
dH dZ 

dd d / V2 
+ cosa + 
dx dx 

dx 

dx 2g 


இப்போது 


2 ( g ) -4 ( 4 ) 


d 03 \ dA 
dA 2gA | dx 


அடித்தளம் b அகலமுள்ள நீண்ட சதுரக் கால்வாயில் , 


A = bd 


DA 
dx 


dd 
= b . 

dx 


d V2 
dx | 2g 


Q 


ஆகவே , 


-- 


-b 
gA8 


dd 
dx 


V2 dd 
ed dx 


ஆதலால் 


V2 dd 


dH 
dx 


dz dd 

+ 
dx dx 


gd dx 


614 


பாய்ம எந்திரவியல் 


9 - வின் மதிப்பு 6 - க்கும் குறைவாக இருக்குமானால் 


dd 
dx 


dy 


dx 


ஆகும் . மேலும் , 

, 


dH 
dx 


Se , 


dZ 
dx 


S. 


எனவே , 


dy 
dx 


S.- S. 

V2 
1 

gy 


( 11-23 ) 


செசி வாய்பாடைப் பயன்படுத்தி , சீரான ஓட்டத்திலிருந்து 
ஏற்படும் மாறுபாடு குறைவாக இருக்குமானால் , 

V2 / 2 
Se = CR Cey Cy 

( RLy) 
மேலும் , 

V2 பு 

yc 
gy 


2 


8 


8ye 


ஆதலால் 


dy 
dx 


8 


( 11-24 ) 


1 


(2 ) 
s.(!- 3, ,) s.{ !-( ) } 
- ( 3 ) 

1-3 ) 
s. { ! - ( 5 ) * } 

1-6 ) 


இதேபோல் மானிங் வாய்பாடைப் பயன்படுத்தி , 


dy 
dx 


8 


( 11-25 ) 


இதனால் கால்வாயில் படிப்படியாக மாறுபடும் நீரோட்டத்தில் 

yn ye 
உண்டாகும் ஆழ மாறுபாடு அடித்தளச் சரிவையும் , 

என்ற 

y y 
விகிதங்களையும் பொறுத்தது என அறியலாம் . 


dy 


S., S .. க்குச் சமமாகுமானால் , மதிப்பு சமன்பாடு 11 25 சுழி 

dx 
யாகும் . இதனால் ஓட்டம் சீரான தாக இருக்குமெனத் தெரியும் . 
அந்தச் சமன்பாட்டின் வலப்புறத்தில் விகுதி ( denominator ) சுழி 


கால்வாய் ஓட்டம் 


615 


dy ன் 


யாகுமானால் , அது மாறுநிலையான ஃப்ரூடு எண் ஒன்றை குறிக் 
கும் . அப்போது 

மதிப்பு வரையிலி( ininity ) யாகும் . 

dx 
ஆதலால் , நீரின் மேற்பாகம் செங்குத்தாக இருப்பதற்குச் சம 
மாகும் . ஆனால் இது நடைமுறையில் சாத்தியமல்லவாதலால் இந் 
நிலையில் நீரியற் குதிப்பு ஏற்படுகிறது . 


11-27 . மேற்பரப்பின் பக்கத் தோற்றங்கள் ( Surface Profiles ) 
எவ்வாறு நீரின் ஆழம் நீரோட்ட திசையில் மாறுகிறது 

dy 
என்பதைச் சமன்பாடு 11-22 விளக்குகிறது . as 

எதிராக இருக்கு 


மானால் நீரின் ஆழம் குறையும் . 


dy 
dx 


நேராக இருக்குமானால் நீரின் 


ஆழம் ஓட்டத் திசையில் அதிரிக்கும் . 


dy 

--ன் குறியீடு S. , ye , yn , y 
dx 


இவற்றை பொறுத்தது . 


} c| 


. 


} 


yn 
மேற்பரப்பின் பக்கத் தோற்றம் 

என்ற 

பின்னங்கள் 

y 
ஒன்றின் மதிப்பிற்கு அதிகமாக அல்லது குறைவாக இருப்பதற் 
கேற்பவும் S.- ன் மதிப்பிற்கேற்பவும் மாறும் . அடித்தளச் சரிவு 
நேராகவோ , சுழியாகவோ அல்லது எதிராகவோ இருக்கலாம் . 
எதிர்ச் சரிவில் கால்வாயின் அடித்தள மட்டமானது நீரோட்டத் 
திசையில் உயருகிறது . இது A என்று குறிக்கப்படுகிறது . அடித் 
தளச் சரிவு சுழியாக இருக்கும்போது கால்வாயின் அடித்தளம் 
மட்டமாக உள்ளது . 

இது H என்று குறிக்கப்படுகிறது . நேர் 
சரிவானது , இலேசான சரிவு , மாறுநிலைச் சரிவு , செங்குத்தான 
சரிவு என மூன்று வகைகளாகப் பிரிக்கப்பட்டு முறையே M , C , S 
என்ற எழுத்துக்களால் குறிக்கப்படுகிறது . மேற்கூறிய மூன்று 
வகைச் சரிவுகளிலும் முறையே ya > ye ; yn = ye ; ya < yc ஆகும் . 


எந்த எந்த மேற்பரப்புப் பக்கத் தோற்றங்கள் சாத்தியமோ , 
அவை படம் 11-17 - ல் காட்டப்பட்டுள்ளன . பக்கத் தோற்ற 
வளைகோடுகள் இயல்பான ஆழத்திற்கும் , மாறுநிலை ஆழத்திற்கும் 
மேலே இருக்குமானால் பின்னிணைப்பு 1.ஆலும் , இடையிலிருக்கு 
மானால் பின்னிணைப்பு 2 - ஆலும் கால்வாயின் அடித்தளத்திற்கும் 
மாறுநிலை ஆழத்திற்கும் இடையிலிருக்குமானால் பின்னிணைப்பு 
3 - ஆலும் குறிக்கப்படுவது வழக்கம் , 


616 


பாய்ம எந்திரவியல் 


இயல்பான ஆழம் எதிர்ச்சரிவு ( adverse slope ) கால்வாய்களி 
லும் கிடைக்கால்வாய்களிலும் சாத்தியமில்லையா தலால் A1 , H , 
என்ற வளைகோடுகள் இல்லை . கால்வாயின் சரிவு மாறுநிலையானால் 
yn , ye சமமாகும் . ஆகவே , C , என்ற பக்கத் தோற்ற வளைகோடு 
சாத்தியமல்ல . எனவே , மொத்தம் 12 வகை மேற்பரப்பு பக்கத் 


MM 


Yn 


M 


S. < s 


// 


12 


M2 


MI 


T 


77 


இலேசான சரிவு ( Sn > 3c ) 


s . < sc 


C 


y .. y . 


iy = Y 


ஏரி 


Cy 


S : s 


மாறுகிலைச் சரிவு 


Yc 


S. > Sc 


Iyal 


Soos 


S. 


S3 


SR 


ஏரி 


s.se 


செங்குத்தான சரிவு 


7 


S2 


* 


Ya 


H₂ 


T 


sic 


S. > sc 


திடை மட்ட தளம் 


SH 


77 


So > sc 


A2 


Hz 


yc 


-- 


எதிர்ச்சரிவு 


S. 


A2 


13 


SzO 


படம் 11-17 . படிப்படியாக மாறும் ஓட்டத்தின் பக்கத் தோற்றங்கள் 


கால்வாய் ஓட்டம் 


617 


தோற்றங்களே சாத்தியமாகும் . திரவ ஓட்டத்தின் தன்மை எப்ப 
டிப்பட்டதாக இருப்பினும் அதன் மேற்பரப்புப் பக்கத் தோற்றம் 
படம் 11-17 - ல் உள்ள 12 வகைகளில் ஒன்றாகத்தான் இருக்க 
வேண்டும் . பல நிலைகளுக்கேற்ப உண்டாகும் பல்வேறு தோற்றங் 
களை ஒருங்கிணைத்து ஒரு ஓட்டத்தின் 

ஒட்டத்தின் மேற்பரப்புப் 

மேற்பரப்புப் பக்கத் 
தோற்றத்தை அடையலாம் . படம் 11 : 17 - ல் கிடை அளவுவிகிதம் 
வெகுவாகக் குறைக்கப்பட்டுள்ளது . 


dy 


என 


பக்கத் தோற்றங்களில் அதிகமாக நிகழக் கூடிய M1 , M , M , 
தோற்றங்களைப் பற்றி விரிவாகப் பார்ப்போம் . முதலில் , M , பக்கத் 
தோற்றத்தை எடுத்துக்கொள்வோம் . இலேசான சரிவுக்கால்வாயில் 
இயல்பான ஆழம் மாறுநிலை ஆழத்தைவிட அதிகம் ; F < 1. எனவே , 
சமன்பாடு 11-23 - ல் அதன் விகுதி நேர்மதிப்புடையது . மேலும் 
S. > S. யாதலால் டன் மதிப்பு நேராகும் . 

உன் மதிப்பு நேராகும் . ஆகவே , ஆழமானது 

dx 
நீரோட்ட திசையில் அதிகரிக்கிறது . y ஆனது yn- ஐ அடையும்போது 

dy 
S ... S.- ஐ அடைகிறது . எனவே, 

-ன் மதிப்பு சுழியை எட்டுகிறது . 
ஆகவே , இயல்பான ஆழமானது வளைகோட்டின் மேற்பாகத்தில் 
ஈற்றணுகியாகிறது . 

இந்த 

மாதிரியான பக்கத் தோற்றம் 
அணைகளுக்கும் பாலங்களுக்குப் பின்னால் ஏற்படுகிறது . எனவே , 
இந்த பக்கத் தோற்றம் கட்டுநீர் வளைவுகோடு ( backwater 
curve ) அழைக்கப்படுகிறது . M , பக்கத் தோற்றத்தில் 
ya > y > ye . சமன்பாடு 11-23 - ல் பகுதி எதிராகவும் , விகுதி 

dy 
நேராகவும் இருக்கின்றன . ஆதலால் ன் மதிப்பு எதிராகும் . 

dx 
எனவே , ஆழமானது நீரோட்ட திசையில் குறைந்து கொண்டே 
வரும் . இந்த மாதிரியான பக்கத் தோற்றம் கால்வாயின் முடிவி 
லும் திடீர் பள்ளத்திலும் ஏற்படுகிறது . M , பக்கத் தோற்றத்தில் 
y < yc . ஆகவே , இந்தச் சமன்பாட்டிலுள்ள விகுதி எதிராகும் . 
S- > S. ஆகவும் இருப்பதால் பகுதியும் எதிராக இருக்கிறது . 
எனவே , 

dy ன் மதிப்பு நேராகும் . நீரின் ஆழமும் நீரோட்ட 

dx 
திசையில் அதிகரித்துக் கொண்டே போகும் . இந்த மாதிரியான 
பக்கத் தோற்றங்கள் மதகுக் கதவுகளை அடுத்து ஏற்படும் . M ,, M , 

dy 
பக்கத் தோற்றங்களில் y ஆனது ye- ஐ அணுகும்போது வரம்பிலா 

dx 
நிலையடைகிறது . ஆகவே , சமன்பாடு 11:23 , y ஆனது ye மதிப்பை 
அடையும்போது சரிவராது . 


- 


618 


பாய்ம எந்திரவியல் 


11-28 . மேற்பரப்பு பக்கத் தோற்றங்களைக் கணித்தல் 

ஒரு கால்வாயின் பல இடங்களில் நீரின் ஆழத்தை அறிய 
சமன்பாடு 11-23 - ஐத் தொகுக்க ( integrate ) வேண்டும் . ஆனால் 
அச்சமன்பாடு நேர்போக்கற்ற தன்மைத் ( non - linear ) தான தால் 
அதைத் தொகுத்தல் எளிதன்று . எனவே , அந்தச் சமன்பாட்டி 
லிருந்து ஆழத்தை மற்ற வழிகளில் அடைய வேண்டியதிருக்கிறது . 
பல வழிகள் நுண்கணித ( calculus ) அடிப்படையில் கண்டுபிடிக்கப் 
பட்டிருந்தாலும் , நேர்படிப்படி முறை ( direct step - by - step 
method ) எளிதான தாலும் , அதன் துல்லியம் + 5 % -க்குள் இருப்ப 
தாலும் , அம்முறை கீழே விவரிக்கப்பட்டுள்ளது . வட்டவில் முறை 
( circular arc method ) முன்னோடி ( preliminary ) மதிப்பிற்குப் பயன் 
படுமாதலால் அந்த முறையும் விளக்கப்பட்டுள்ளது . 


11-29 . நேர்படிப்படி முறை 

கால்வாயானது பல சிறிய சிறிய பகுதிகளாகப் பிரிக்கப்படு 
கிறது . எந்தப் பகுதியின் ஒரு முனையில் நீரியற் அம்சங்கள் 
அனைத்தும் தெரியுமோ அந்த முனையிலிருந்து ஆரம்பித்து அந்தப் 
பகுதியின் மற்ற முனையில் கால்வாயின் நீரியற் அம்சங்கள் 


SJ 


29 


( S. 


h 


- 


S. 


2 


% 


2g 


அடித்தளம் ,S. 


92 


Z 
, 


மட்டம் 


22 


படம் 11-18 . நேர்படிப்படி முறை 


மானிங் சமன்பாடு கொண்டு கணிக்கப்படுகிறது . கால்வாயின் ஒரு 
பகுதியின் முனையிலுள்ள திசைவேகம் , ஆழம் முதலியனவும் , 
அந்தப் பகுதியின் நீளமும் தெரியுமானால் அந்தப் பகுதியில் மறு 
முனையில் நீரின் திசைவேகம் , ஆழம் இவற்றை கணிக்கலாம் , 


கால்வாய் ஓட்டம் 


619 


படம் 11-18 - ல் 00 என்ற மட்ட உயரத்திற்கு ( datum ) மேலுள்ள 
மொத்த ஆற்றலை கீழே உள்ளவாறு குறிக்கலாம் . 

V , 

V 
Z , + y1 + = Z , + y , + - + hu 

2g 


2 


2 


2g 


இதில் Z --- Z , = S , Ax , hu = S . A.x 

V 
ஆகவே , S.Ax + y1 + 

2g 


(x + ; ) -( + ; ) 


Ax = 


S.-S. 
E , -E , 


Ax = S. - S 


( 11-26 ) 


இந்த முறையில் ஒரு பகுதியின் இருமுனையிலும் ஓட்டத்தின் 
எல்லா அம்சங்களும் தெரியுமானால் அந்தப் பகுதியின் நீளத்தையும் 
அறிய முடியும் . சமன்பாடு 11-26 - ல் , S.- ன் மதிப்பைக் கணக்கிட 
வெட்டுக்கள் 1-1 , 2-2 - ன் சராசரி மதிப்புக்கள் பயன்படுத்தப்படு 


கின்றன , 


மாதிரிக் கணக்கு 11-17 . 50 - ல் 1 சரிவுள்ள மரத்தாலான 
வழவழப்பான 2.44 மீ அகலமுள்ள நீண்ட சதுரக் கால்வாயில் 
6-8 மீ / வி அளவிற்கு நீரானது சீரான ஆழத்தில் ஓடுகிறது . அந்தக் 
கால்வாயில் ஒரு தடுப்பு கட்டப்பட்ட இடத்தில் நீரின் ஆழம் 
1-98 மீ ஆழத்திற்கு உயருகிறது . அந்த தடுப்பிலிருந்து எவ்வளவு 
தூரத்திற்கு முன்னால் நீரியற் குதிப்பு சாத்தியமாகும் ? (மானிங் 
எண்ணை ஊகித்து உபயோகிக்க . ) 


1-98 


- 


3 


4 


| 


2 


b = 2.44 மீ 
S = 0-02 


Q = 6 • 8 மீ / வி 
N = 0-012 


620 


பாய்டம் எந்திரவியல் 


படத்தில் கால்வாயில் ஓடும் நீரின் அமைப்பு காட்டப் 
பட்டுள்ளது . ஒவ்வொரு பகுதியிலுள்ள விபரங்களும் ( details ) 
அந்தப் பகுதி எண்ணின் பின்னொட்டால் ( suffix ) குறிக்கப் 
பட்டுள்ளது . வெட்டு 1 - ல் நீரியலாரமானது , 

2-44 ) 
R. = 

2-44 + 2 } | 


1 


மானிங் வாய்பாடைப் பயன்படுத்தி , 


- 


2 


1 


1 


6 8 = 


( 


2-44 ) , 
2 : 44 + 2y1 


;) 


x 


50+ X 0-012 

x 2.44 d | 


* y1 = 0 * 483 மீ 


1 - ன் மாற்று ஆழமானது , 

0-483 
J2 

+ 
4 | 


V4 


0.4832 232-792 

+ 
4 9-81x0-483 


= 1.598 மீ 


மேலும் , 

V. = 1-75 மீ / வி 
தடுப்பிற்கு அண்மையில் , 

ys = 1-98e ; V. = 1-41 மீ 


V.2 
2 = 0-155 ; 
2g 


V. 2 


= 0.1013 


23 


ஆகவே , 

vm = 1 : 58 மீ / வி 


Rm = 0.751 


( + y ) - ( ;"+ ) ) 


வெட்டுக்கள் 2 - க்கும் 3 - க்கு மிடையேயுள்ள தூரம் , 

VS 

V , 
2g 

2y 
L = 

S 

Rm 
( 0-1013 + 1 + 98 ) - (0-155 + 1 : 598 ) 

1.588X0-012 \ 2 
0-02 

0-7513 
= 16.8 மீ 


நீரியற் குதிப்பு தடுப்பிற்கு முன்னால் 

முன்னால் 16 • 8 மீ தூரத்தில் 
உண்டாகும் . 


கால்வாய் ஓட்டம் 


621 


மாதிரிக் கணக்கு 11-18 . 2 மீ அகலமுள்ள நீண்ட சதுரக் 
கால்வாய் ( N = 0-012 ) 2 ts / M நீரைக் கடத்துகிறது . படுகையின் 
சரிவு 1 : 2500 ஆகும் . இரு இடங்களில் நீரின் ஆழம் 1 மீ , 0.9 மீ 
ஆனால் , அந்த இடங்களுக்குள்ள தூரம் என்ன ? 
b = 2 மீ 

Q = 2 மீ / வி 


y , = 0.9 மீ 


N = 0012 


y = 1 மீ 


1 
S = 

2500 


2 


இப்போது 


RR 


2 

= 


0.5 


V. 
2g 


= 0-051 , 


2 


V. 


R. 


11 


1.8 
3-8 


= 0.474 


00617 


- 


2 


2g 


இரண்டு இடங்களுக்குமுள்ள தூரம் , 

V. 

V , 2 
2g 

2g 


( , + ), )-( , + ) 


VmN \ 2 


S 


R² 


vm = 1 05 மீ / வி 


Rm = 0-487 மீ 


ஆகவே , 


L = 


0.962-1.052 

1-05x0-012 
0-0004 

0-4871 


- 0.089 
= 0 0004-0-000416 


( 


= 5562.5 மீ . 


11-30 . வட்டவில் முறை ( Circular Arc Method ) 

M , வளைகோட்டின் மொத்த நீளத்தை இந்த முறையால் 
அறியலாம் . படம் 11-19 - ல் காட்டியுள்ளபடி கால்வாயிலுள்ள 
தடுப்பால் ஏற்படும் ஆழவேறுபாடு h- ஆக இருக்கட்டும் . நீர் 
மட்டத்தில் வரைந்துள்ள தொடுகோடு இயல்பான ஆழத்தை 
C- ல் சந்திக்கட்டும் . இப்போது AC = AB = * . இதில் 1 என்பது 
கட்டுநீர் வளைகோட்டின் நீளம் AB- ஐ வட்டத்தின் வில்லாக 
மதித்து , BC- யை ஏறக்குறைய கிடையாக இருப்பதாகக் கொண்டு , 

dy h 2h 
tan ) 

dx СВ 1 


622 


பாய்ம எந்திரவியல் 


A 


M. வளைகோடு 


B 


* 


C 


Ya 


7 


படம் 11. 19. வட்டவில் முறை 


ஆகவே , 


2h 
1 = 

dy 
dx 


( 11-27 ) 


ay_ ன் மதிப்பை சமன்பாடு 11-23 - லிருந்து கணக்கிடலாம் . 


dx 


மாதிரிக் கணக்கு 11-19 . 3 மீ அகலமும் 1 மீ ஆழமும் உள்ள 
ஒரு ஆற்றின் படுகைச் சரிவு 1 : 6800 . அந்த ஆற்றில் ஒரு தடுப்பு 
அணை நீரின் உயரத்தை 1 : 3 மீ ஆழத்திற்கு உயர்த்துமானால் , 
அதனால் உண்டாகும் கட்டுநீர் நீளத்தை ( backwater length ) 
கணக்கிடு . மானிங் எண் N = 0 • 03 . 


b = 3 மீ 


N = 0.03 

1 
S = 

6800 


y = 1 மீ 


3 
R = 

= 06 
5 . 


Q = ARIS : 


3x1x0-63 

0-03 


1 
X = 0 • 89 மீ / வி 

68002 


N 


தடுப்பு அணை பகுதியில் 
y = ( 1 + 1.3 ) = 2 • 3 மீ 
b = 3 மீ 


0.89 
V = 


2 •3x3 = 0 • 129 மீ / வி 


2-3x3 
R = = 0-908 மீ 

7.6 


2 


S மொத்த ஆற்றல் கோட்டின் சரிவாக இருக்குமானால் , 

VXN 0.129X0 03 
S 
R 

0-9083 


= 


= 0.000017 


கால்வாய் ஓட்டம் 


6i3 


dy 


0.000156 -0.000017 

0.1292 
1 

9.81x2.3 


0-000139 
0.999215 


8 


2y 
கட்டுநீர் நீளம் = l = 

dy 
dl 


2x1.3X0-999215 

0.000139 


= 18,550 மீ . 


11-31 . கால்வாயில் பாயுவீதத்தை அளத்தல் 

கால்வாயில் நீரின் பாயுவீதத்தை எவ்வளவு துல்லி தமாக 
அளக்கவேண்டுமோ அதற்கேற்ப அளவை முறைகளும் , கையாளப் 
படும் கருவிகளும் மாறும் , சில அளவை முறைகள் இந்தப் பகுதியில் 
விளக்கப்பட்டுள்ளன . ஆறுகள் , பெரிய கால்வாய்கள் முதலிய 
வற்றில் பாயுவீதத்தை அளக்க முதற்கண் ஒரு குறுக்கு வெட்டுப் 
பரப்பில் பல இடங்களில் திசைவேகமானது திசைவேக மானியால் 
( current meter ) அளக்கப்படுகிறது . பின்னர் அதிலிருந்து 
கிடைக்கும் திசைவேக வளைகோட்டைத் தொகையிட்டால் 
( integrate ) பாயுவீதத்தை அடையலாம் . சிறிய ஆறு , கால்வாய் 
களில் அவைகளின் குறுக்கு வெட்டுப் பரப்பை குறுக்குவதால் 
ஏற்படும் ஆழ வேறுபாட்டிலிருந்து பாயுவீதத்தைக் கணக்கிடலாம் . 
சோதனைக் கூடங்களில் வெகு துல்லி தமாக பாயுவீதம் தேவைப் 
படும்போது கலுங்குகள் ( notches ) , சிற்றணைகள் ( weirs ) முதலிய 
வற்றால் அளந்தறியலாம் . 


கனமான 


11-32 . பெரிய நீர்வழிகளில் பாயுவீதத்தை அளத்தல் 

நதிகள் , பெரிய கால்வாய் முதலியவற்றில் நீரின் பாயு 
வீதத்தை அளக்க எங்கு நீரின் போக்கு நேர்கோட்டில் இருக் 
கிறதோ , அந்த இடம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
அந்த இடத்திலுள்ள ஒரு நேர் குறுக்கு வெட்டுப் பரப்பின் 
அமைப்பை ஒரு கனமான கழி கொண்டோ அல்லது ஒரு 
எடை எவ்வளவு ஆழம் நீர்மட்டத்திலிருந்து கீழே செல்கிறது 
என்பதைக் கொண்டோ வரையறுக்கலாம் . பின்னர் அந்த 
குறுக்கு வெட்டுப் பரப்பு , பாயுவீதம் எவ்வளவு துல்லிதத்திற்குத் 
தேவையோ அதைப் பொறுத்து , பல செங்குத்துப் பகுதிகளாகப் 
பிரிக்கப்படுகிறது . அந்த ஒவ்வொரு பகுதியின் நடுவிலும் திசை 
வேகமானது அளவு திருத்தப்பட்ட திசைவேகமானியால் அளக்கப் 
பட்டு திசைவேகப் பகிர்வு நிர்ணயிக்கப்படுகிறது . ஆழமானது 
குறைவாக இருக்குமானால் பிட்டாட் குழாயை ( Pitot tube ) 


624 


பாய்ம எந்திரவியல் 


பயன்படுத்தலாம் . பெரிய கால்வாய்களிலும் , நதிகளிலும் பெரும் 
பாலும் கோப்பைத் திசைவேகமானி ( cup current meter ) பயன் 
படுத்தப்படுகிறது . ஆய்வுகூடங்களில் வெப்பத்தகடு காற்று 
வேகமானி ( hot film anemometer ) என்ற நுண்மின் அணு 
( electronic ) 

பயன்படுத்தப்படுகிறது . திசைவேகப் 
பகிர்வை அதற்குண்டான பரப்புடன் தொகையிட்டால் அந்தப் 
பரப்பின் வழி பாயும் நீரின் வீதத்தை அடையலாம் . எல்லாப் 
பகுதிகளின் வழியாகப் பாயும் நீரின் மொத்தத் தொகை , அந்தக் 
குறுக்கு வெட்டுப் பரப்பின்வழிபாயும் நீரின் பாயுவீதத்திற்குச் சம 
மாகும் . 


சாதனம் 


1 
1 


P9-01 


படம் 11 • 20 . நதியின் குறுக்கு வெட்டு அமைப்பு 


பல 


படம் 11-20 - ல் ஒரு குறுக்கு வெட்டுப் பரப்பு எவ்வாறு சமமாக 
அல்லது சமமற்ற பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டிருக்கிறது 
என்பது காட்டப்பட்டுள்ளது . இந்த ஒவ்வொரு பகுதியின் நடுவி 
லும் திசைவேகப் பகிர்வை அளந்தறிவது கால தாமதமானதும் 
பெருஞ் செலவுடையதுமான பணியாகும் . ஆகவே , அந்தப் பகுதி 
களிலுள்ள சராசரித் திசைவேகத்தை கீழ்க்கண்ட இரண்டு முறை 
களிலும் அடையலாம் . இந்த முறையில் துல்லி தம் 2 முதல் 5 
சதவீதம் வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது . 

( அ ) ஒரு 
ஆழமுறை ; நீரின் மேல்மட்டத்திலிருந்து 06y ஆழத்தில் ஒரு 
பகுதியின் நடுவில் திசைவேகமானியால் அளந்தறியப்படும் திசை 
வேகம் , அந்தப் பகுதிக்கு சராசரித் திசைவேகமாகக் கொள்ளப்படு 
கிறது . ( ஆ ) இரு ஆழமுறை : நீரின் மேல்மட்டத்திலிருந்து ஒரு 
பகுதியின் நடுக்கோட்டில் 0-2y , 08y ஆழங்களிலுள்ள திசை 
வேகங்களின் சராசரி அந்தப் பகுதியிலுள்ள சராசரித் திசை 
வேகமாகக் கொள்ளப்படுகிறது . 


11:33 . கால்வாய்களில் இறுக்கம் ( Constrictions in Canals ) 

கால்வாய்களின் அகலத்தில் அல்லது உயரத்தில் அல்லது 
இரண்டிலும் ஏற்படும் இறுக்கமானது கால்வாயில் பாயும் நீரின் 
ஆழத்தை மாற்றும் . இந்த மாற்றத்தைப் பயன்படுத்தி நீரின் 


கால்வாய் ஓட்டம் 


625 


பாயுவீதத்தைக் கணக்கிடலாம் . இறுகிய பகுதியில் நீரின் திசை 
வேகம் மாறுநிலை உடையதானால் அதற்கு மாறுநிலை ஆழக் கால் 
வாய் ( critical depth canal ) அல்லது நீரியற்குதிப்புக் கால்வாய் 
( standing wave canal ) அல்லது அமைப்பான கால்வாய் ( modular 
canal ) எனப்பெயர் . திசைவேகம் மாறுநிலை உடையதாக இல்லா 
விட்டால் அதற்கு அமைப்பற்ற ( non - modular canal ) கால்வாய் 
எனப்பெயர் . அமைப்பற்ற கால்வாயின் வடிவமைப்பு வெஞ்சுரி 
மானிக்குச் சமமாதலால் அது வெஞ்சுரி கால்வாய் ( Venturi flume ) 
எனப்படுகிறது . 


11.34 . வெஞ்சுரி கால்வாய் 

படம் 11-21 - ல் காட்டப்பட்டுள்ள கிடைப்படுகையுள்ள , மெது 
வாக அகல மாறுதலுடைய வழவழப்பான கால்வாயை எடுத்துக் 


52 


நிலப்படம் 


2 


* 


v2 


2g 


T 


9 


குறுக்கு வெட்டு அமைப்பு 

படம் 11-21 . வெஞ்சுரி கால்வாய் 
கொள்வோம் . சுருங்கிய நேரான பகுதிக்குத் தொண்டை ( throat ) 
எனப்பெயர் . வெஞ்சுரி கால்வாய்க்கு முன்புறமும் , தொண்டைப் 
பகுதியிலும் ஓட்டமானது சாந்தமாக ( mild ) அதாவது கீழ்ப்பட்ட 
மாறுநிலையிலுள்ளது . அவற்றின் ஆழங்கள் முறையே yu , y , - ஆக 
இருக்கட்டும் . தொண்டையிலுள்ள y , ஆழம் ye- யைவிட அதிகமாக 
இருக்கும் . திசைவேகப் பகிர்வு சீராக இருப்பதாகக் கொண்டு , 
ஆற்றலிழப்பைப் புறக்கணித்து , பெர்னாலித் தேற்றத்தைப் பயன் 
படுத்தினால் , 

V. 

2g 
V. [ 
31- ~-y = 1 
2g 

a ] 


2 


2 


Vi 
y1 + 2g 


= 


y , + - 2 


பா , எ . - 40 


626 


பாய்ம எந்திரவியல் 


இதில் a , = bjy1 , a , = b , y ,. 


இப்போது 


V.- * - * 2g { y ; -y ) 


பாயுவீதம் 


Q = a , V , = 


a , d , 
Naº - a 


2g ( y1- y ) 


( 11-28 ) 


ஆனால் கால்வாயிலுள்ள பாயுவீ தமானது மேலே கொள்கையளவில் 
அடைந்ததைவிடச் சிறிது குறைவாக இருக்கும் . பாயுவீதக் கெழு 
( discharge coefiecient ) Cu- ன் மதிப்பு 0.95 முதல் 0-99 வரை நன்கு 
நிர்மாணிக்கப்பட்ட அமைப்புகளில் இருக்கும் . இந்தச் சமன்பாட் 
டிற்கும் வெஞ்சுரிமானி 

வெஞ்சுரிமானி சமன்பாட்டிற்குமுள்ள ஒருமைப்பாடு 
நோக்கற்பாலது . 


2g 


- 


2 


T 


9 . 
T 


படம் 11-22 . கால்வாயின் படுகை மட்டம் மாறுதல் 


கால்வாயின் படுகை மட்டம் மாறினாலும் மேலே விளக்கப் 
பட்டவாறு 

பாயுவீதத்தைக் கணக்கிடலாம் . கால்வாயின் 
இறுக்கத்தில் நீரின் ஆழமானது மாறுநிலை ஆழத்தைவிட அதிகமாக 
இருக்குமானால் படம் 11-22 - ல் காட்டிய அமைப்பிற்குப் பாயுவீத 
மானது , 
Caaya , 

( 11-29 ) 


Q 


Val - a , 


எனக் காட்டலாம் . கொடுக்கப்பட்டுள்ள வெஞ்சுரி கால்வாயின் 
அமைப்பிற்கு yl , y , என்ற ஆழங்களின் அளவுகளை மட்டும் 
அளந்தறிந்து பாயுவீதத்தைக் கணக்கிடமுடியும் . 


கால்வாய் ஓட்டம் 


627 


11-35 . மாறுநிலை ஆழ மானி ( Critical Depth Meter ) 

கால்வாயின் இறுக்கப் பகுதியில் நீரின் ஆழம் மாறுநிலை ஆழமா 
யிருக்குமானால் அத்தகைய அமைப்பிற்கு மாறுநிலை ஆழ மானி 
எனப் பெயர் . பக்கவாட்டில் குறுக்கியோ , அல்லது அடித்தள 
மட்டத்தை 

உயர்த்தியோ அல்லது இரண்டு முறைகளையும் 
ஒரே நேரத்தில் கையாண்டோ இப்படிப்பட்ட அமைப்பை 
உண்டாக்கலாம் , 


படுகையைக் கிடையாக வைத்துக்கொண்டு பக்கங்களை மட்டும் 
குறுக்கிய 

அமைப்பை எடுத்துக் கொள்வோம் . தொண்டை 
பகுதியில் மாறுநிலை ஆழமாக இருக்கும்போது ஒரு கொடுக்கப்பட்ட 
தன் ஆற்றலுக்குப் பாய்ந்து செல்லும் நீரின் அளவு வீதமும் 
பெருமமாக இருக்கும் எனக் காட்டலாம் . பெர்னாலித் தேற்றத்தை 
படம் 11-21 - ல் வெட்டுமுகங்கள் 1 , 2 - ல் பயன்படுத்தினால் , 

V 
E = y1 + 

2g 


V , = V2g ( E - y , ) 
மேலும் Q = Cab , y , V2g ( E - y , ) 
கொடுக்கப்பட்டுள்ள தன் ஆற்றலான E- க்குப் பாயுவீ தமானது 
பெருமமாக இருக்கவேண்டுமானால் 

dQ 

0 

dy 
அதாவது 

2E - 3y , = 0 


ஆகவே , 


= - 


V. 
2g 


3E = } y , 


2 = 1 


மேலும் , 

V. 

, 
ஆகவே , தொண்டைப் பகுதியில் ஓட்டமானது மாறுநிலையுடைத்து . 
அந்தப் பெரும பாயுவீதமானது 

Q பெரும = CaV2g E ( E- % E ) 
= 171 Ca b , E ) 

( 11-30 ) 


628 


பாய்ம எந்திரவியல் 


V.- ன் மதிப்பு சுழியை எட்டும் போது , E = y ; = } y , ஆகும் . 
ஆகவே , தொண்டைப் பகுதியிலுள்ள ஆழம் மட்டும் தெரிந்தால் 
நீரின் பாயுவீதத்தைக் கணக்கிடலாம் . இந்த அமைப்பு பலவிதப் 
பட்ட நீரோட்டங்களுக்குப் பயன்படுமாறு இருக்க அதன் அடித் 
தளத்தில் சிறிது சரிவு கொடுத்து எப்போதும் நீரோட்டமானது 
இறுகிய பாகத்தில் மாறுநிலை உடையதாக இருக்கும்படி செய்யப் 
பட்டுள்ள அமைப்பிற்கு பார்ஷெல் கால்வாய் ( Parshall flume ) எனப் 
பெயர் . இதன் பொதுப்படையான அமைப்பு படம் 11-23 - ல் 
காட்டப்பட்டுள்ளது . இதன்வழி பாயும் நீரின் வீதம் கீழ்க்கண்ட 
அனுபவச் சமனியால் அறியப்படும் . 


0.58 


. 


* +4 


를 


0.9K 


21 


7T 
75 மி.மீ 


225 மி.மீ 


படம் 11:23 . பார்ஷெல் கால்வாய் 


Q = 1•22W (0-3048h)1*48 * 0 *026 
இதில் Q பாயுவீதத்தை மீ / வி - லும் , W அகலத்தை மீட்டரிலும் 
h மேற்புற ஆழத்தை மீட்டரிலும் குறிக்கும் . இக்கால்வாயை 
நிர்மாணிக்கத் தேவையான விபரங்களை இதுபற்றி விளக்கமாக 
எழுதப்பட்டுள்ள நூல்களிலிருந்து அறிந்து கொள்ளலாம் . 


எ 


மாதிரிக் கணக்கு 11 20. ஒரு வெஞ்சுரி கால்வாய் 
அகலத்திலிருந்து 0.8 மீ அகலத்திற்குக் குறுகுகிறது . தொண்டைப் 
பகுதிக்கு மேற்புறம் நீரின் ஆழம் 0.5 மீ . பாயுவீதம் 0.4 மீ / வி . 
தொண்டைப் பகுதியில் எவ்வளவு அதிகப்படியாயுள்ள திட்டு 
மேற்புற 

நீரின் ஆழத்தை அதிகப்படுத்தாது என்பதைக் 
கணக்கிடவும் . 


திட்டு உச்ச உயரமாக இருக்கத் தொண்டைப் பகுதியில் 
மாறுநிலைத் தன்மை நிலவ வேண்டும் . 


கால்வாய் ஓட்டம் 


629 


ஒரு அலகு அகலத்திற்கு தொண்டைப் 

பகுதியில் பாயுவீதம் 


} 


0-4 

= 0 • 5 es / வி 
0-8 


8 /05° = 0 • 294 மீ 


ஸ் 


ஆகவே , 


3 / q 

s 
Jc = 
g 

9.81 
E = 3x0-294 = 0-441 மீ 

0-82 
மொத்த உயரம் அல்லது தலைப்பு = 0 •5 + 2x9•81 


= 0-533 மீ 


திட்டின் உயரம் x- ஆக இருக்கட்டும் . பின்னர் 

0-533 = 0-441 + * 
x = 0-092 மீ . 


11-36 . ஆழத்தில் இறுக்கம் ( Constriction in Depth ) 

ஒரு கால்வாயின் படுகையில் ஒரு பகுதியை உயர்த்திக் 
கொண்டே போனால் , படம் 11-22 - ல் காட்டப்பட்டுள்ளது போல் , 
அவ்வாறு உயர்த்தப்படும் பகுதியில் ஆழம் மாறுநிலை ஒரு குறிப் 
பிட்ட உயரத்திற்கு அடையும் . அந்தத் திட்டானது ( hump ) 
அகலமாக இருக்குமானால் அது நீரின் மேற்பரப்பிற்கு இணையாக 
இருக்கும் . ஆழம் மாறுநிலை அடைந்த பின்னர் திட்டானது 
உயர்த்தப்பட்டால் முன்புறமுள்ள நீரின் ஆழம் அதிகரிக்கும் . 
கொடுக்கப்பட்ட தன் ஆற்றல் சிறுமமாக இருக்க முன்போல் 
பாயுவீதத்தை அடையலாம் . பாயுவீ தமானது , 
Q = 171C& bE = 171C4b (ve + 

( 11-31 ) 


= 171C46( + 

x ;) 


os 


கால்வாயின் சொரசொரப்பு , நீரோட்டத்தின் 

வளைவு 
முதலியவற்றை இந்தக் கணப்பில் எடுத்துக் கொள்ளவில்லை . 
எனவே , Ca என்ற பாயுவீதக் கெழு சமன்பாட்டில் சேர்க்கப் 
பட்டிருக்கிறது . நன்கு நிர்மாணிக்கப்பட்டுள்ள அமைப்புகளில் 
இதன் மதிப்பு 0-95 முதல் 0-99 வரை இருக்கும் . இருந்தபோதிலும் 
இப்படிப்பட்ட அமைப்புகள் அளவு திருத்தம் செய்யப்பட்ட 
பின்னரே பயன்படுத்தப்பட வேண்டும் . இந்தத் திட்டிலிருந்து 
நீரானது தானே விழுமானால் வடிகால் சமனியைப் ( weir equation ) 
பயன்படுத்தலாம் . 


மாதிரிக் கணக்கு 11-21 . நீண்ட சதுர வெட்டுப் பரப்புள்ள 
கால்வாயில் 2 மீ ஆழத்தில் , 2.5 மீ / வி திசைவேகத்தில் நீர் ஓடுகிறது . 


630 


பாய்ம எந்திரவியல் 


கால்வாயின் அகலம் 3 மீ - லிருந்து 2 மீ.ஆக இறுக்கப்பட்டு, 
அடித்தள உயரம் இறுக்கப்பட்ட பகுதியில் 0-3 மீ உயர்த்தப்பட் 
டால் தொண்டைப் பகுதிக்கு மேற்புறம் நீரின் ஆழம் எவ்வளவு 
அதிகமாகும் ? 

நீரின் மொத்தப் பாயுவீதம் Q = 2 • 5x2x3 = 15 மீ / M 
இறுக்கப்பட்ட பகுதியில் q = 1 = 7 • 5 e / M / e 


8 . 


Jc = 


ஸ் 


7-52 

= 1-785 மீ 
9.81 


|| 


ஆகவே , 

V.2 1.785 

= 0-842 மீ 
2g 

2 
ஆற்றலிழப்பைப் புறக்கணித்துவிட்டு , பெர்னாலித் தேற்றத்தை 
பயன்படுத்தினால் , 

V. 

0.3 + 1-785 + 0.892 
2g 

= 2 • 977 
இப்போது 

15 


2 


y1 + 


V1 = 3Xy1 


ஆகவே , 


2 1 


= 2.977 


J1 + 


(3), ) , 


2g 


y = 2 • 81 மீ 


எனவே , ஆழமானது 0.81 மீ அதிகரிக்கும் . 


என்று 


11:37 . கலுங்குகளும் சிற்றணைகளும் ( Notches and Weirs) 

ஒரு வாய்க்காலிலுள்ள தடையின் மேல் வழியாக நீரானது 
பாய்ந்து செல்லுமானால் அந்தத் தடையை கலுங்கு அல்லது 
சிற்றணை 

அழைக்கிறோம் . இப்பகுதியில் கலுங்கு , 
சிற்றணை என்ற சொற்கள் ஏறத்தாழ ஒரே பொருளில் பயன் 
படுத்தப்படுகின்றன . இந்தத் தடையானது 

மெல்லியதாக 
இருக்குமானால் அதற்குக் கலுங்கு என்றும் , கனமான தாக இருக்கு 
மானால் சிற்றணை என்றும் சில வேளைகளில் பாகுபடுத்தப்படுகிறது . 
தடுப்பானது அமைப்பின் அடிப்படையில் நீண்ட சதுர , முக்கோண 
சரிவகத் தடுப்பு என அழைக்கப்படுகிறது . ஒரு நீண்ட சதுர 


கால்வாய் ஓட்டம் 


631 


குறுக்கு வெட்டுப் பரப்புடைய கால்வாயில் அதன் முழு அகலத் 
திற்கும் ஒரு தடுப்பைப் பொருத்த முடியும் . அப்படி அமைக்கப் 
பட்ட தடுப்பிலிருந்து வழியும் நீரானது அக்கால்வாயின் பக்கங் 
களால் பாதிக்கப்படுவதில்லை . அத்தகைய தடுப்பிற்குப் பாதிப்பற்ற 
தடுப்பு ( suppressed weir ) எனப் பெயர் . நீரோட்ட திசையில் தடுப் 
பிற்குப் பின்னுள்ள நீரின் மேல்மட்டம் கலுங்கின் முகட்டிற்கு ( notch 
crest ) அதிகப்படியான உயரத்திலிருக்குமானால் அந்த அமைப்பிற்கு 
மூழ்கிய தடுப்பு அல்லது மூழ்கியசிற்றணை ( drowned weir ) எனப்பெயர் . 


2 
Va 
2 


= --- 


1 


L > zh 
ty 

y 


h 


> 2h 


> 26 


A 


L 


3-4h 


> 3h 


H 


வெட்டமைப்பு 


B 
பக்கத் தோற்றம் 


> mi 


X45 


V2 // 


B 


டுப்பின் உச்சி 


3-4h 


A 


அளவு கினது 


படம் 11:24 . கலுங்கும் , அதன் அமைப்பும் 
தடுப்பு செய்வதற்குப் பயன்படுத்தப்படும் உலோகத் தகடு 
உறுதியுடையதாகவும் , உபயோகத்தால் அதன் முகடு உருக்குலையா 
மலும் இருக்கவேண்டும் . படம் 11 • 24 - ல் தடுப்பின் அமைப்பும் , 
அது அமைக்கப்பட வேண்டிய முறையும் காட்டப்பட்டுள்ளன . 
அதன் முகடு 2 மிமீ கனத்திற்கு அதிகமில்லாமல் இருந்தால் 
( அல்லது கலுங்கின் நீர்ப்பாக முனையிலிருந்து மட்டும் தாரையின் 
அடிப்பாகம் பாய்ந்தால் ) கூரிய முகட்டுடைய ( sharp crested ) 
கலுங்கு அல்லது சிற்றணை என அழைக்கப்படுகிறது . 
அமைப்புகளையுடைய கலுங்குகளுக்குப் பலவித நிலைகளில் 
அவற்றின் வழியுண்டாகும் பாயுவீதத்தை எவ்வாறு கணக்கிடலாம் 
என்பதை பார்ப்போம் . 


பலவகை 


CaM2g Lh3/ 2 | 


632 


பாய்ம எந்திரவியல் 


11-38 . நீண்ட சதுர சிற்றணை ( Rectangular Weir ) 

ஒரு நீர்க்காலின் ( flume ) முடிவிலுள்ள நீண்ட சதுர வடிகாலின் 
அமைப்பு முறை படம் 11 24 ல் காட்டப்பட்டுள்ளது . நீர்க்காலின் 
அகலம் B- யும் , தடுப்பின் நீளம் 1 - ம் ஆகும் . திரவமானது தடுப்பை 
அணுகும்போது முடுக்கமடைவதால் அதன் முகட்டிற்கு மேலுள்ள 
ஆழமானது திசைவேகத்தின் அதிகரிப்பைச் சரிக்கட்ட குறைகிறது . 
தடுப்பின்வழி பாயும் திரவத்தின் உயரம் h ஆனது திரவ மேல் 
மட்ட மாறுபட்டால் பாதிக்கப்படாத இடத்தில் சிற்றணையி 
லிருந்து 3h முதல் 4h தூரத்திற்கு முன்னால் அமைக்கப்பட 
வேண்டும் . 

திரவ மேல் மட்டத்திலிருந்து y ஆழத்தில் Ldy என்ற சிறிய 
பரப்பின் வழியாகப் பாயும் திரவத்தின் வீதத்தைக் கணக்கிட்டால் , 


பாயுவீதம் dq = L dyv2gy 


மொத்த பாயு வீதம் Q = LV2g 


2: 


y - dy 


8 


= LN2gha 
உண்மையான ( actual ) பாயுவீதமானது 

கொள்கைரீதியில் 
அடையப்பட்ட பாயுவீதத்தைவிடக் குறைவாக இருக்கும் . கீழ்க் 
கண்டவற்றால் ஏற்படும் விளைவுகளை எடுத்துக் கொள்ளாததால் 
இக்குறைபாடு ஏற்படுகிறது . ( 1 ) வடிகாலின் நீளம் L , நீர்க்காலின் 
அகலம் B- க்குக் குறைவாக இருத்தல் . ( 2 ) அணுகும் திசைவேகம் . 

h 
( 3 ) - விகிதம் . ( 4 ) தடுப்பானது அடித்தளத்திற்கு சாய்ந்திருத்தல் . 

H 
( 5 ) திசைவேகப் பகிர்வு சீரற்றதாக இருத்தல் . ( 6 ) பாய்ச்சலிலுள்ள 
கொந்தளிப்புத் தன்மை . ( 7 ) பரப்பு இழுவிசையும் , திரவப் 
பிசுபிசுப்பும் , 


கொள்கைரீதியில் அடையப்பட்ட பாயுவீதத்தை Ca என்ற 
பாயுவீதக் கெழுவால் பெருக்கினால் உண்மைப் பாயு வீதத்தை 
அடையலாம் . அதாவது , 


2 


( 11:32 ) 


மேலே குறிப்பிடப்பட்டுள்ள சில விளைவுகளை நாம் எடுத்துக் 
கொண்டால் பாயு வீதமானது எவ்வாறு மாறும் என்பதைக் கீழே 
பார்ப்போம் , 


கால்வாய் ஓட்டம் 


633 


காட் 


பக்க விளைவுகள் ( Side Effects ) : படம் 11 : 23 - ல் 
டப்பட்டுள்ளதுபோல் நீண்ட சதுர 

வடிவுடைய கலுங் 
கானது ஓர் நீர்க்காலின் கடையில் இருக்குமானால் , L < B- ஆக 
இருப்பதால் , கலுங்கின் மேலே பாய்ந்து வழியும் அதன் 
நீளத்தின் கலுங்கின் நீளமான L- ஐவிடக் குறைவாக இருக்கும் . 
பிரான்சிஸ் என்ற அமெரிக்கர் 0-20 மீ முதல் 0-47 மீ வரை 
h மதிப்புள்ள பல சோதனைகளிலிருந்து Ca- யின் மதிப்பை கீழ்க் 
கண்ட அனுபவச் சமன்பாட்டால் விளக்கினார் . 


Ca 


0-623 ( L - 0 • 1nh ) 

L 


ஆகவே , 

, 


Q = X0623 ( L - 0-1nh ) v2gh 


3 


Q = 1 + 84 ( L -- 0 • 1nh) } 

( 11:33 ) 
இதில் 12 என்பது பக்க இறுக்கங்களின் எண்ணிக்கையைக் குறிக்கும் . 
கலுங்கின் நீளமானது நீர்க்காலின் அகலத்திற்குச் 
இருக்குமானால் 7 - ன் மதிப்பு சுழியாகும் . அப்படிப்பட்ட தடுப்பு 
பாதிப்பற்ற தடுப்பு என அழைக்கப்படும் . 


சமமாக 


என்று 


அணுகு திசைவேகம் : பாயும் திரவத்திலுள்ள திசைவேக 

/ 2 
ஆற்றலை அணுகு திசைவேக உயரமாக அதாவது a 

28 
எழுதலாம் . இதில் a என்பது ஆற்றற்கெழு ஆகும் . இந்த 
அணுகு திசைவேக உயரம் திரவத்தின் பாயு வீதத்தை அதிகரிக்கும் . 
பிரான்சிஸ் அணுகு .திசைவேகத்தையும் எடுத்துக்கொண்டு சமன் 
பாடு 11-33 - ஐக் கீழ்க்கண்டவாறு மாற்றினார் . 


3 


Q = 1 + 84 ( L- 0-1nh ) [(h+ ha);- he 


( 11 : 34 - அ ) 


பாதிப்பற்ற வடிகால்களில் , 


Q = 1841 (h+i) n ] 


( 11-34 - ஆ ) 


V2 
இதில் h = a 


ஆகும் , 


2g 


கலுங்கின் ஒப்பு உயரம் : பாயுவீதக் கெழுவின் மதிப்பு கலுங் 
கின்வழி பாயும் திரவத்தின் உயரம் h , கால்வாயின் அடித்தளத் 


634 


பாய்ம எந்திரவியல் 


திலிருந்து கலுங்கின் முகட்டிற்குள்ள உயரம் H ஆகியவற்றின் 
விகிதத்தைப் பொறுத்தது . ரெஹ்பாக் (( Rehbock ) 

என்ற 
ஜெர்மானியப் பொறியாளர் h / H , திரவத்தின் பிசுபிசுப்பு , புறப் 
பரப்பு இழுவிசை முதலியவற்றின் விளைவுகளையும் எடுத்துக் 
கொண்டு நன்றாகக் காற்றோட்ட வசதியுள்ள, பாதிப்பற்ற வடிகால் 
களுக்குக் கீழேயுள்ள அனுபவ சமன்பாட்டைக் கண்டறிந்தார் . 

1 ) 0-08h 
0.605+ + 

( 11:35 ) 
995h 


Q 


Q = 


Vaghe 


பிரான்சிஸ் , ரெஹ்பாக் சமனிகள் பொறியியற் துறையில் பழக்கத்தி 
லுள்ளன . 

காற்றோட்டம் ( Aeration ) : கலுங்கின் முகட்டிலிருந்து வழியும் 
தாரையினது ( nappe ) அடிப்பாகமும் , மேற்பாகமும் ஒரே அழுத்த 
நிலையிலிருக்க வேண்டியது அவசியம் . பாதிப்பற்ற சிற்றணைகளில் 
தாரையின் அடிப்பாகத்தில் மேற்பாகத்தைவிடக் குறைவான 
காற்றழுத்தம் ஏற்படுவது சாத்தியம் . இவ்வாறு ஏற்பட்டால் 
தாரையானது கீழே படம் 11-25 ( அ ) -ல் உள்ளது போல் கீழே 
ஈர்க்கப்படுகிறது . அதற்குத் தாழ்த்தப்பட்ட தாரை ( lowered 
nappe ) எனப் பெயர் . இதனால் பாயு வீதமானது 6 சதவீதம் 


LIT 


படம் 11 25 . தாரையின் பல வகைகள் 


என 


அதிகரிக்கும் . அடிப்பாகத்திலுள்ள காற்றானது படிப்படியாக 
நீக்கப்பட்டு அந்த பாகம் முழுவதும் திரவத்தால் ஆக்கிர 
மிக்கப்படுமானால் பாயுவீதம் 10 முதல் 15 சதவீதம் 
வரை 
அதிகரிக்கும் . இது தாழ்த்தப்பட்ட தாரை ( drowned nappe ) 

அழைக்கப்படுகிறது . h- ன் மதிப்பு குறைவாக இருக்கு 
மானால் படம் 11-25 ( இ ) -ல் காட்டப்பட்டுள்ளது போல் தாரை 
தடுப்பை ஒட்டிக் கொண்டு வழிகிறது . இந்நிலையில் பாயு 
வீதம் 20 முதல் 30 சதவீதம் வரை அதிகரிக்கிறது . இதற்கு ஒட்டு 
தாரை ( clinging nappe ) எனப் பெயர் . தாரையின் அடிப்பாகத் 
திலுள்ள காற்றானது திரவ ஓட்டத்தால் நீக்கப்படுகிறது . நல்ல 


கால்வாய் ஓட்டம் 


635 


காற்றோட்டமான அமைப்பில் இவ்வாறு நீக்கப்படும் காற்றானது 
உடனுக்குடன் திரும்பவும் நிரப்பப்படுகிறது . அவ்வாறு காற்றானது 
ஈடுசெய்யப்படாவிட்டால் தாரையானது நிலைத்தன்மைத்துடைய 
தாக இராது ; தாரை தடுப்பை வேகமாக விட்டு விட்டு மோதலாம் ; 
Ca- யின் மதிப்பு ஒரே சீராக இராது . 


மாதிரிக் கணக்கு 11.22 . 

11-22 . 3 மீ அகலமுள்ள நீண்ட சதுரக் 
கால்வாயின் முழு அகலத்திற்கும் 1 மீ 

உயரமுள்ள கூரிய 
முனையான முகட்டுடைய கலுங்கு இருக்கிறது . அந்தத் தடுப்பின் 
வழி பாயும் நீரின் உயரம் 0-45 மீ . பிரான்சிஸ் , ரெஹ்பாக் வாய் 
பாடுகளைப் பயன்படுத்தி பாயு வீதத்தைக் காண் . இந்த இரண்டு 
பாயு வீதங்களுக்குமுள்ள சதவீத வேறுபாடு என்ன ? 


முழு அகலத்திற்கும் சிற்றணை இருப்பதால் அது பாதிப்பற்ற 
வடிகாலாகும் . ஆகவே , n = 0 . 

பிரான்சிஸ் சமன்பாட்டில் அணுகு திசைவேக உயரத்தைப் 
புறக்கணித்துவிட்டு, 

Q = 1-84x3x0.453 = 1 * 67 es / M 


ஆதலால் 


Va 


1.67 

= 0 • 383 மீ / வி 
3x1.45 


2 


Va 
2g 


(0.3832 

= 0-008 m 
2X9.81 


அணுகு திசைவேகத்தை எடுத்துக் கொண்டால் , 

Q = 1 • 84x3 {(0-45 + 0-008 ):- 0-0083 


= 1-7 t * / M 


வேறுபாடு அதிகமில்லையாதலால் , மேலும் Q- ன் மதிப்பைச் சரிப் 
படுத்த வேண்டியதில்லை . 


ரெஹ்பாக் சமன்பாட்டைப் பயன்படுத்தினால் , 

H = 1 மீ , h = 0.35 மீ , L = 3 மீ 


3 


1 

( .08X0.45 
0.605X 

+ 
995X0.45 

1 


3x v2gx0-45 


= 172 t8 / வி 


636 


பாய்ம எந்திரவியல் 


பிரான்சிஸ் சமன்பாட்டோடு ஒப்பிடும்போது பாயுவீத மாறு 
பாடு 1-17 சதவீதமாகும் . 


மாதிரிக் கணக்கு 11:23 . ஒரு கலுங்கிலிருந்து வழியும் தாரை 
யின் அடிப்பாகத்திலுள்ள காற்று வளிமண்டல அழுத்தத்தில் 
இருக்கப் போதுமான காற்றோட்டம் தேவை . சோதனைகள் மூலம் 
நீரின் பாயுவீதத்தில் 2 சதவீதம் காற்றோட்டம் தேவை எனக் 
கண்டு பிடிக்கப்பட்டிருக்கிறது . தாரையின் அடிப்பாகத்தில் 
காற்றழுத்தமானது வளிமண்டல அழுத்தத்திற்கு 3 மிமீ நீரின் 
உயரத்திற்குக் குறைவாக இருக்கக் கூடாதென்றால் தேவையான 
காற்று துளையின் குறைந்த பட்ச விட்டமென்ன ? துளையின் பாயு 
வீதக்கெழு Ca = 1 . தடுப்பின் வழிபாயும் நீரின் உயரம் 0.5 மீ . 
பாதிப்பற்ற நீண்ட சதுரத் தடுப்பின் நீளம் 2 மீ . காற்றின் வெப்ப 
நிலை 30 ° C 


3 


அணுகு திசைவேகத்தைப் புறக்கணித்துவிட்டு , 

Q = 1 •84Lh = 1+84x2x0.53 = 13 மீ / வி 
ஆகவே , காற்று தேவை Qa = 1 • 3x0 • 02 = 0-026 es / M 


3 

1000 
காற்றோட்டத்திற்கான தலைப்பு = 

= 2.58 மீ காற்று 
X 

1000 1.16 
துளையின் விட்டம் d என எடுத்துக்கொண்டு , 


xd2 
Qa = Ca 

4 ) 


V2gh 


Txd v2X9• 81x2: 58 
0.026 = 1x 

4 


0-026x4 
d ? = 





Tx7.1 = 0 • 00466 


d = 0.0684 மீ = 68-4 மிமீ . 


மாதிரிக் கணக்கு 11 • 24 . நீர்ப்பாசனத்திற்குப் பயன்படும் 
குளத்திலிருந்து சிற்றணை வழியாகப் பாயும் நீரின் வீதம் 35 மீ / வி 
ஆகும் . இந்தப் பாயுவீதத்தை 0.4 மீ உயரத்தில் கடத்தப் போது 
மான சிற்றணையின் நீளம் என்ன ? 
பிரான்சிஸ் சமனியைப் பயன்படுத்தவும் . 
Q = 35 மீ / வி h = 0.4 மீ 

n = 2 


கால்வாய் ஓட்டம் 


637 


சிறியதாக 


அணுகு 

திசைவேகம் புறக்கணிக்கத்தக்க அளவு 
இருக்குமாதலால் , 


Q = 1 • 84 ( L - 0-1nh ) he 

= 1-84 ( L - 0-1x2x0.4 )0-4 


ஃ L = 75.38 மீ . 


ஆகவே , 75 மீ நீளத்தில் நிர்மாணிக்கலாம் . 


11 • 39 . வழிகால் ( Spillway ) 

கட்டிட அமைப்புடைய அணையிலிருந்து அதிகப்படியான நீர் 
வழியும் பாகத்திற்கு வழிகால் எனப்பெயர் . இந்த வழிகாலின் 
பக்கத் தோற்ற அமைப்பானது நல்ல காற்றோட்ட வசதியுள்ள 
கலுங்குத் தாரையின் அடிப்பாகத்தைப் போன்று இருக்கும் . 
இந்தப் புற அமைப்பிற்கு ஓகீ வளைகோடு ( Ogee curve ) எனப் 


H 


வழிகால் உச்சி 


தடுப்பின் முகடு 


தாரையின் 


மேற்பாகம் 


அடிப்பாகம் 


கூரிய முனையுடைய 

தடுப்பு 


படம் 11:26 . ஓகி வழிகால் 


பெயர் . நிர்மாணிக்கப்பட்ட தலைப்பிற்கு ( design head ) இந்த 
ஓகீ வளைகோட்டுப் பரப்பில் அழுத்தமானது வெளிமண்டல அழுத்த 
மாக இருக்கும் . படம் 11-26 - ல் உள்ளபடி வழிகாலின் உச்சியானது 
தடுப்பின் முகட்டைவிட சிறிது உயரமாக இருப்பது நோக்கற் 
பாலது . வழிகாலிலிருந்து வழியும் நீரின் வீதத்தைக் கணிப்பதற் 
கான சமன்பாடு கூர்மையான முகடுடைய தடுப்பிலிருந்து வழியும் 
நீரின் வீதத்தைக் கணக்கிட உதவும் சமன்பாட்டைப் போன்றதே. 
ஆனால் இதில் பயன்படுத்தப்படும் உயரத்தின் அளவு H ஆதலால் , 
வழிகாலுக்கான பாயு வீதச் சமன்பாட்டிலுள்ள பாயுவீதக் கெழு 


638 


பாய்ம் எந்திரவியல் 


அதிகப்படியான மதிப்புடையதாக இருக்கும் . ஆதலால் ஓ W 
வடிவமுடைய வழிகாலானது உயர் பாயுவீதக் கெழு வடிகால் 
( high coefficient weir ) என அழைக்கப்படுகிறது . நிர்மாணிக்கப் 
பட்ட வழிநீர் உயரத்தைவிட மற்ற உயரங்களுக்கு ஓகீ வளை 
பரப்பில் அழுத்தமானது வெளிமண்டல அழுத்தமாக இராது . 
அழுத்தம் , ஆவி அழுத்த அளவிற்குக் குறையக்கூடாததால் , 
சோதனைமுறை மூலம் அவ்வாறு அழுத்தம் ஏற்படாதிருக்கிறதா 
என்று அறிந்து கொள்வது அவசியம் . 


11:40 . மூழ்கிய சிற்றணை ( Submerged Weir ) 

படம் 11-27 - ல் காட்டப்பட்டுள்ளபடி சிற்றணைக்குக் கீழ்ப்புற 
முள்ள ( downstream ) நீரின் மேல்மட்டம் சிற்றணையின் முகட்டிற்கு 
அதிகமாக உயரத்திலிருக்குமானால் அந்த வடிகால் 

வடிகால் மூழ்கிய 
சிற்றணை என அழைக்கப்படுகிறது . 


27 ) 


h , 


ha 


--Va 


77 


படம 11 • 27 . மூழ்கிய சிற்றணை 


h , + h , 


சிற்றணைப் பகுதியில் ஓட்டமானது மாறுநிலையிலிருந்தால் 
இப்படிப்பட்ட மூழ்கத்தால் பாயுவீதக் கெழு பாதிக்கப்படுவ 

h , 
தில்லை . மூழ்கு விகிதமான -ன் மதிப்பு 0.6 வரை இருக்கும் 
போது கூர்மையான முகட்டுடைய தடுப்புக்களிலும் மதிப்பு 10 • 8 
வரை இருக்கும்போது அகல முகட்டுடைய கலுங்குகளிலும் அவற் 
றின் பாயுவீ தக் கெழுக்கள் மாறுவதில்லை. மூழ்கிய பகுதியில் பாயு 
வீதமானது துளைக்கான சமன்பாட்டாலும் அதற்கு மேலுள்ள பகுதி 
யில் பாயுவீ தமானது சிற்றணைக்கான சமன்பாட்டாலும் கணிக்கப் 
படுகிறது . ஆகவே , ஒரு மூழ்கிய சிற்றணையின் வழி பாயும் நீரின் 


கால்வாய் ஓட்டம் 


639 


வீதமானது , 

பக்க விளைவுகளும் அணுகு திசைவேக விளைவுகளும் 
இல்லாதபோது , 


3 


Q = 3 C.LV2g ( h - h , ) + C , Lh , M2g (h - h , ) 


= CLV 3{k;-h,){3 } + y ^; } 


( 11.36 - அ ) 


அணுகு திசைவேகத்தை எடுத்துக்கொண்டால் , 


Q= CLV23{h,~ -h ,++ ) { 3 (k:-h, + h.) 


+ h , 


( 11.36 - ஆ ) 


2 

3 ) 

( h - h + h ) 
இதில் C என்பது சராசரிப் பாயுவீ தக் கெழுவாகும் . 


மாதிரிக் கணக்கு 11-25 . கூரிய முகட்டுடைய , பாதிப்பற்ற 
நீண்ட சதுரக் கலுங் கானது 2 மீ அகலமுள்ள கால்வாயில் அதன் 
படுகையிலிருந்து 1 மீ உயரத்திலிருக்கிறது . நீரானது கலுங்கிற்கு 
முன்னும் பின்னும் அதன் முகட்டிற்கு 3 மீ , 2 மீ உயரங்களில் 
முறையே இருக்கிறது . பாயுவீதத்தைக் கணிக்க , சராசரிப் பாயு 
வீதக் கெழுவின் மதிப்பு 0.62 ஆகும் . 

L = 2 th , = 3 e h , = 2 e C = 0 • 62 


. 


Q = 0-62x2 </2x9-81( 3-2){ 3 


x3 + 


+ + x2 } 


= 14-7 t * / வி 


அணுகு திசைவேகத்தை எடுத்துக்கொண்டால் , 


14.7 
Va = 

4X2 


= 1-84 e / M ha 


1.842 

= 0.17 மீ 
2x9.81 


ha- ன் மதிப்பை சமன்பாட்டில் இட்டுக் கணித்ததில் Q- ன் மதிப்பு 
16 • 6 t / M எனக் கிடைக்கிறது . மறுபடியும் முயற்சி செய்யத் 
தேவையில்லை . ஆகவே , 


Q = 16-6 மீ / வி 


640 


பாய்ம எந்திரவியல் 


11 • 41 . அகலமுகட்டுச் சிற்றணை ( Broad - crested Weir ) 

சிற்றணை முகட்டின் அகலமான B , 0 • 4h ஐ விட அதிகமாகவும் , 
வழவழப்பாகவும் , அதன் மேல்வழியாகப் பாயும் திரவத்தின் மேல் 
மட்டம் சிற்றணை முகட்டிற்கு இணையாகவும் இருக்குமானால் 
அப்படிப்பட்ட வடிகாலுக்கு அகலமுகட்டுச் சிற்றணை எனப்பெயர் . 


h 


h 


Va 


H 


B. 


77 


படம் 11 28. அகலமுகட்டுச் சிற்றணை 


இப்படிப்பட்ட அமைப்பில் வடிகாலின் மேலே பாயும் நீரில் நிலை 
நீரியல் அழுத்தப் பகிர்வு நிலவும் . படம் 11-27 - ல் காட்டியுள்ளபடி 
சிற்றணையில் உள்முனையில் பிரிதலைத் ( separation ) தடுக்க , அதன் 
அமைப்பு சிறிது வட்ட வடிவின தாக இருக்கவேண்டும் . சிற்றணைக்கு 
முன்னுள்ள நீரின் பாயுந்தன்மை சாந்தமுடையதாக இருக்கு 
மானால் பெரும பாயுவீத நிலையில் பகுதி 11 : 35 - ல் வருவித்தப்படி 
பாயுவீதமானது , 

Q = 1-71 Lhe 


3 


அணுகு திசைவேகமான 


he- ஐ 


ஆக 


எடுத்துக் 


இருக்கும் , 
கொண்டால் , 


ecs 


Q = 171L (h +h )* -h , 


இந்த மாதிரியான சிற்றணைகளைப் பயன்படுத்து முன் அளவு 
திருத்தம் செய்ய வேண்டியது அவசியம் . மேலே உள்ள சமன் 
பாட்டில் உராய்வால் ஏற்படும் விளைவுகள் , வடிகாலின் அமைப்பு 
போன்றவைகள் எடுத்துக் கொள்ளப்படாததால் அளவு திருத்தம் 
அவசியமாகிறது . உண்மையான பாயுவீதத்தை அடைய Ca என்ற 
பாயுவீ தக் கெழுவால் மேலே கண்ட மதிப்பைப் பெருக்க வேண்டும் . 


இந்த வடிகாலின் முகட்டின்வழி பாயும் நீரானது கீழ்ப்பட்ட 
மாறுநிலையிலிருந்தால் ( subcritical ) பாயுவீதமானது , 

Q = CaL h V (2gh - h ) 


கால்வாய் ஓட்டம் 


641 


ஆகும் . இதில் Ca பாயுவீதக் கெழுவையும் , h வடிகாலின் 
முகட்டிற்கு மேலுள்ள நீரின் ஆழத்தையும் குறிக்கும் . 


பாயுவீதக் கெழுவின் மதிப்பு h / H- ன் மதிப்பையும் , அணுகு 
திசைவேகத்தையும் , நுழைவு நிலையையும் , சொரசொரப்பையும் 
பொருத்தது . ஒரே வடிகாலில் Ca- யின் மதிப்பு அதன் வழி பாயும் 
நீரின் தலைப்பிற்கேற்ப மாறுபடும் . இருந்தபோதிலும் நல்ல முறை 
யில் வடிவமைக்கப்பட்ட அகல முகட்டுச் சிற்றணையின் பாயுவீதக் 
கெழு 0-97 முதல் 10 வரை மதிப்புடையதாக இருக்கும் . 


மாதிரிக் கணக்கு 11-26 . 2 மீ அகலமுள்ள ஒரு நீண்ட சதுர 
நீர்க்காலின் முடிவில் அகல முகட்டுச் சிற்றணை அமைக்கப் 
பட்டுள்ளது . 0.5 மீ தலைப்பிற்கு அதன்வழி பாயும் பெரும பாயு 
வீதமென்ன ? 
h = 0-5 மீ 

I = 2 மீ 


Q = 171x2x ( 0-5 ) = 1-205 மீ / M . 


மாதிரிக் கணக்கு 11-27 . 30 மீ அகலமும் , 3 மீ ஆழமுமுள்ள 
நதியின் சராசரித் திசைவேகம் 1-2 மீ / வி ஆகும் . அந்த நதியின் 
குறுக்கே எந்த உயரத்தில் ஒரு அணை கட்டினால் நீரானது 1 மீ 
உயரும் . அணைக்கட்டின் நீளம் 30 மீ . அணுகு திசைவேகத்தை 
எடுத்துக்கொள்ளவும் . Cs = 0 62 . 


ஒரு அலகு அகலத்தை எடுத்துக்கொண்டால் , 

q = 3x1-2 = 3 • 6 es / M / e 
அணைக்கு முன்னுள்ள நீரின் ஆழம் = 3 + 1 = 4 மீ 


அணுகு 


திசைவேகம் 


3-6 
Va = = 0 • 9 மீ / வி 

4 


V2 


ha 


11 


0.92 

= 0-0413 மீ 
2x9-81 


2g 


ஆகவே , 


3 + 6 = 3x0-62 V2g ( h + 0-0413 ) : - 0-0413 


ஃ h = 1.529 மீ 


அணைக்கட்டின் உயரம் = 4-1: 529 = 2 • 471 மீ . 

பா.எ .-- 41 


64) 


பாய்ம எந்திரவியல் 


என 


11:42 முக்கோணக் கலுங்கு ( Triangular Notch ) 

படம் 11-29 - ல் உள்ளபடி கலுங்கின் அமைப்பு முக்கோண 
வடிவுடையதாக இருக்குமானால் அதை முக்கோணக் கலுங்கு 

அல்லது 

முக்கோணச் 
b 

சிற்றணை 

அழைக் 
7 

கிறோம் . இந்த அமைப் 
Iy 

பில் ஈரச் சுற்றளவானது 
dy 

தலைப்பு h- க்கு நேர் விகி 

தத்தில் இருக்கிறது . 
h 

இதன்வ பாயும் 
திரவத்தின் வீதத்தைக் 

கணக்கிட முதலில் ஒரு 
படம் 11-29 . முக்கோணக் கலுங்கு 

சிறிய 

பரப்பின் வழி 
யாகப் பாயும் திரவவீதத்தைக் கணித்து அதைத் தொகுக்க 
வேண்டும் . 


ன் வழி 


dq = 2 (h_y ) tan , v2gy dy 


ஆகவே , 


9 
Q = | dq = 2 tan 

2 


9 


8 
15 


tan 


V2g h2 


உண்மையான பாயுவீதமானது , 


5 


8 

9 
Qa = 

Catan 
15 

2 


( 11:37 ) 


இதில் C. என்பது பாயுவீதக் கெழுவாகும் . பொதுவாக G- வின் 
மதிப்பு 30 ° முதல் 90 ° வரை இருக்கும் , 


இதேபோல் சரிவக வடிமுள்ள கலுங்குகளையும் பாயுவீதத்தை 
அளக்கப் பயன்படுத்தலாம் . கிடைமட்ட அடித்தள நீளம் . உள்ள 
ஒரு சரிவகக் கலுங்கின் உண்மையான பாயுவீதமானது , 


Q = cLV2g + c, Vigns tany 


( 11 • 38 ) 


கால்வாய் ஓட்டம் 


643 


9 
இதில் 

என்பபது ஒரு பக்கம் அதன் செங்குத்தோடு உண்டாக்கும் 

2 
கோணமாகும் . இதிலுள்ள C ,, C , என்ற பாயுவீ தக் கெழுக்கள் 
ஒரே மதிப்புடையனவாக இருக்க வேண்டிய அவசியமில்லை . 

ஒரு சரிவகத் தடுப்பில் அதன் பக்கங்கள் 1 : 4 என்ற சாய்வு 
விகிதத்தை ( 1 கிடைமட்டம் 4 செங்குத்து ) உடையதாக இருக்கு 
மானால் அதற்கு சிப்போலெட்டி கலுங்கு ( Cipolletti weir ) எனப் 
பெயர் . இப்படிப்பட்ட அமைப்பிற்கு நீண்ட சதுரக் கலுங்குக்கான 
சமன்பாட்டைப் பயன்படுத்தி பாயு வீதத்தைக்கணக்கிடலாம் . முக் 
கோணவடிவான பக்கப் பகுதிகளின் வழியாகப் பாயும் நீரானது 
பக்க இறுக்கத்தால் குறையும் பாயு வீதத்தைச் சரிக்கட்டும் . 

பாயு வீதமானது ஒரு 
கலுங்கில் அதன்வழி பாயும் 
நீரின் தலைப்பிற்கு நேர்விகிதத் 
திலிருக்குமாறு அமைப்புள்ள 
கலுங்கிற்கு சுட்ரோ ( Sutro ) 

y 
கலுங்கு எனப் பெயர் . இதன் 
அமைப்பு படம் 11.30 - ல் காட் 
டப்பட்டுள்ளது . அதன் வளை 
வான பக்கங்களுக்கான சமன் 

b 
பாடு , 

படம் 11.30 . சுட்ரோ கலுங்கு 


X 


= 1 


2 

tan - 1 
V 


M2 


h 


இதன் பாயு வீதமானது 

Q = Ca a ^ b </ 2g ( h 
C ( - 3 ) 

( 11-39 ) 
இதன் பாயுவீதக் கெழு 06 முதல் 0.625 வரை மதிப்புள்ள தாக 
இருக்கும் . 

மாதிரிக் கணக்கு 11:28 . ஒரு சரிவக வடிவக் கலுங்கின் 
கிடைப்படுகை நீளம் 0-28 மீ . அதன் பக்கங்களின் சரிவு 1 : 3 ஆகும் . 
நீரின் பாயுவீதம் 0.5 மீ / வி ஆனால் தலைப்பு என்ன ? Ca = 062 . 
L = 0-28 மீ Q = 0 • 5 es / வி 

2 

8 
Lh + tan ch 

15 


0+5=062</2x987[F x028 % + * * } xn ] 


ஃ h = 0-7 மீ 


544 


பாய்ம எந்திரவியல் 


மாதிரிக் கணக்கு 11.29 . நீண்ட சதுர , முக்கோணக் கலுங்கு 
களில் நீரின் உயரத்தை அளப்பதில் சிறிது தவறு ஏற்பட்டு 
விட்டால் அதனால் பாயுவீதத்தில் ஏற்படும் தவற்றை சதவீதத்தில் 
காண்க. 


நீண்ட சதுர வடிகாலில் உயரத்தை அளப்பதில் dh தவறு 
ஏற்பட்டுவிட்டால் d ) என்ற தவறு பாயுவீதத்தில் ஏற்படும் . 
ஆகவே , 


3 


Q = 1.84Lh E 


dQ = 1+8LLxy haah 


do 

X 100 : 
O 


3 dh 

X 100 
2 / 


இதுபோல முக்கோண வடிகாலில் , 

do 

5 da 
X100 

X 100 . 
Q 

2 1 


மாதிரிக் கணக்கு , 11:30 . ஒரு நீர்த்தேக்கத்திலிருந்து 45 மீ 
அகலமுள்ள வழிகாலின் மோக 8.6 மீ / வி அளவிற்கு நீர் வழிந் 
தோடுகிறது . Ca = 13 . இந்த வழிகாலை 0-75 ex1.5 மீ அளவுள்ள 
வடிகுழாய் ( syphon ) வழிகாலாக மாற்ற உத்தேசிக்கப்பட்டுள்ளது . 
வடிகால் வழிகாலின் தலைப்பு 8 மீ ஆகும் . Ca- யின் மதிப்பு 8-6t / M 
பாயுவீதத்தை உடைத்தாயிருக்க எத்தனை வடிகுழாய் அமைப்புகள் 
தேவை ? வடிகுழாயை முதற்கண் இயக்குவதற்குத் தேவையான 
ஆழம் 0.15 மீ . அந்த உயரத்தில் நீர்த்தேக்கத்தின் சராசரிப் 
பரப்பளவு 4x 10 % மீ 2 ஆகுமானால் , வடிகுழாய் வழிகாலை அமைப்பு 
தால் எவ்வளவு அதிகமாக நீரைத் தேக்கமுடியும் ? 
Q = 86 மீ / வி h = 8 மீ 

Ca = 0.64 
ஒரு வடிகுழாயின் பரப்பு a = 0-75x1+ 5 = 1-125 மீ 2 


ஒரு வடிகுழாயின் பாயுவீதம் = Caav2gh 

= 0.64x1.12502X9.81X8 
= 9 ts / வி 


வடிகுழாய்களின் எண்ணிக்கை 


86 
9 

= 9.55 


10 எண்ணிக்கைகளைப் பயன்படுத்தவும் . 


கால்வாய் ஓட்டம் 


645 


சாதாரண வழிகாலில் தேவைப்படும் தலைப்பு , 

Q = ? C.LV2g he 


3 


86 = 2x1.3x4.5x 4-42xhi 


ஃ h = 0 5 மீ 


ஆகவே , வடிகுழாயைப் பயன்படுத்துவதால் வழிகாலின் உச்சை 
0-5-0-15 = 0-35 மீ உயர்த்தலாம் . அதனால் ஏற்படும் அதிகப்படி 
யான நீர்த்தேக்க அளவானது , 


V = 0 • 35x4x 10 = 1-4X 10 % e8 . 


11:43 . வடிகாலில் நிலையற்ற ஓட்டம் ( Unsteady Flow over Weirs ) 

ஒரு நீர்த்தேக்கத்திலுள்ள வடிகால் மேலாக நீர்வழிதலால் 
வடிகாலின் முகட்டிற்கு மேல் நீரின் உயரம் hy- லிருந்து h , - க்குக் 
குறைவதற்கான நேரத்தைக் கணிப்போம் . A என்ற ஒரே 
சீரான பரப்புள்ள நீர்த்தேக்கத்திலிருந்து சிறிதளவு உயரம் dh 
குறைவதற்கான நேரம் dt ஆனால் , 


31 ) 
-Adli = KL dt 

을 
இதில் h உயரத்தில் வடிகால் வழி பாயும் நீரின் வீதம் Q = KLh 
ஆகும் . உயரமானது hy- லிருந்து h -க்குக் குறைவதற்கான நேரம் 
t .ஆனது , 

ha 
2A 

1 
dt = 

( 11-40 ) 
KL / 3 / 2 KL 

/1 , hi 
b . 


சமன்பாடு 11 * 40 - லிருந்து வடிகாலின் பாயுவீதக் கெழுவைச் 
சோதனை மூலம் கண்டறியலாம் . 


11:31 . ஒரு 


மாதிரிக் கணக்கு 

நதியின் குறுக்குவெட்டுப் 
பரப்பு 450 மீ ஆகும் . அதில் சராசரித் திசைவேகம் 1.14 மீ / வி . 
இந்த நதியில் பாயும் நீரை மூன்று குறுகிய பாதைகளின் வழியாக 
செலுத்தும்போது அதன் சராசரித் திசைவேகம் 1.5 மீ / வி -- ஆக 
அதிகரிக்கிறது . இதனால் ஏற்படும் பின்னுயர்வு ( aflux ) என்ன ? 


பெர்னாலித் தேற்றத்தைப் பயன்படுத்தி , 

V. 

V , - 
} + = h , + 


2 


2 


2g 


2g 


646 


பாய்ம எந்திரவியல் 


ஆகவே , பிள்னுயர்வு h = ( h; -h,) = ( V,* _ V1* ) 


1 

( 1:52 - 14 ) 
2X9.81 


= 0.0485 மீ 
பின்னுயர்வு == 0 0485 மீ . 


பலவகையான 


11:44 . மதகுக் கதவு ( Sluice Gate ) 

கதவுகளின் வழி பாயும் நீரின் வீதத்தை 
அளக்க , அந்தக் கதவின் அமைப்பையே பயன்படுத்தலாம் . 
இவ்வாறு கதவுகளைப் பயன்படுத்தும்போது அவற்றிற்கான பாயு 
வீதக் கெழுவை சோதனை மூலம் கண்டறிவது பெரும்பாலும் 
அவசியமாகிறது . டெயின்டெர் ( Tainter ) மதகுக் கதவுகளுக்கான 
பாயுவீதக் கெழுவை அறிய சோதனைகள் மூலம் சேகரிக்கப்பட்ட 
தேவையான புள்ளிவிபரங்கள் உள்ளன . மதகுக் கதவுகள் நீரியற் 
துறையில் அதிகமாகப் பயன்படுத்தப்படுவதால் அது பற்றி இங்கு 
படிப்போம் . 


2 


VI 


24 


ง 


AY 


26 


y , 


gே 


y , 


d 


92 


படம் 11:31 . மதகு கதவின் வழி பாய்ச்சல் 


மதகுக் கதவுகள் பொதுவாகச் செங்குத்தாக நேராக தூக்கு 
வதற்கு வசதியாக அமைக்கப்பட்டிருக்கின்றன . கதவிற்குப் பின் 
பக்கத்தில் நீரானது வெகு உயரத்திலிருக்கிறது . கதவானது மேலே 
தூக்கப்படும்போது அடியிலுண்டாகும் நீண்ட சதுரத் துளையின் 
வழியாகக் கதவிற்கு இருபுறங்களிலுமுள்ள நீரின் ஆழ வேறு 
பாட்டிற்கேற்ப நீரானது பாய்கிறது . கதவிற்குப் பிறகு நீரின் 
ஆழமானது கதவின் அடிப்பாகத்தை மூழ்கடிக்குமானால் அதை 


கால்வாய் ஓட்டம் 

647 
மூழ்கிய மதகுக் கதவு ( drowned sluice gate ) என அழைக்கிறோம் , 
படம் 11-31 - ல் மதகுக் கதவின் அடிப்பாகத்தின் வழியாக நீர் 
பாய்வதால் ஏற்படும் அமைப்பு விளக்கப்பட்டிருக்கிறது . கொள்கை 
ரீதியில் ஆய்வதற்கான வசதிக்காக இதை இரண்டு பரிமாண 
அமைப்பாக எடுத்துக் கொள்வோம் . அடிப்பாகத்தின் வழியாக 
ஏற்படும் நீரோட்டமானது சீரான தாக இருக்குமானால் அதை ஒரு 
நீண்ட சதுரச் சிறு துளை வழியாக ஏற்படும் ஓட்டமாகக் கருதலாம் .. 
ஆனால் துளை வழியாகப் பாயும் நீரானது புவியீர்ப்பு விசையால் 
ஈர்க்கப்பட்டு தொடர்ச்சியாக முடுக்கத்தை அடைகிறது . மதகுக் 
கதவின் அடியிலிருந்து பாயும் நீரோ குறுக்கத்திற்குப் ( vena 
contracta ) பிறகு நிலையான ஓட்டத்தை அடைந்து நிலைநீரியற் 
அமுக்க நிலையை அடைகிறது . மதகுக் கதவிற்கு அடியிலுள்ள 
இடத்தில் நீரானது முடுக்கமுடைத்தாயிருப்பதால் அது அங்கே 
நிலை நீரியல் அழுத்தத்தில் இல்லை . மதகுக் கதவு d ஆழம் திறந் 
திருக்கும்போது அதிலிருந்து வரும் தாரையானது கொஞ்ச 
தூரத்தில் y , ஆழமாகக் குறைகிறது . இப்போது y = Ced என்று 
எடுத்துக் கொள்ளலாம் . இதில் CC என்பது சுருக்கக் கெழுவாகும் 
( coefficient of contraction ). 


மதகுக் கதவின் ஒரு அலகு அகலமுள்ள பாகத்தை மட்டும் 
எடுத்துக்கொண்டு பெர்னாலித் தேற்றத்தையும் , தொடர்ச் சமன் 
பாட்டையும் பயன்படுத்தினால் , 


V. 

+ y1 
2g 


V. 

+ y , 
2g 


V 2 

- + Ced 
2g 


மேலும் , 


q = V1y , = V , y , = V , Cod 


V2gy1 


ஃ . 


V. = , 


Ced 


V + 


y1 


ஆனால் q = V , Ced 

Ce 
4 = 

d / 2gy = C1dv2gy1 
Cod 
1+ 

y1 


V 


இதில் 


Ca = 


( 11-41 ) 


Ce 

Ccd 
1+ 

y1 


648 


பாய்ம எந்திரவியல் 


பிசுபிசுப்புத் தன்மையானது புறக்கணிக்கத்தக்க அளவு சிறிதாக 

d 
இருக்குமாதலால் மதகின் பாயுவீதக் கெழுவானது விகிதத்திற் 

y . 

d 
கும் Ce- யையும் பொறுத்தது . உன் மதிப்பு சுழியிலிருந்து 0.5 - ஆக 

J1 
இருக்கும் வரை தாரையானது மதகை அடுத்துள்ள நீரின் ஆழத் 
தால் பாதிக்கப்படாமலிருக்குமானால் , அதன் Ca- யின் மதிப்பு 061 
முதல் 0-65 வரை இருக்கும் . -க்கும் C4-க்குமுள்ள தொடர்பு 


% aram 


தடையற்ற பாய்ச்சல் 


- 


B 


0.5 


-- மூழ்கிய 
பாய்ச்சல் , 


0.4 


6 


0.3 


2 


44 


ca 


0.2 


10 = 

1 
b 


0 


4 


8 


X 


* 


படம் 11:32 . பாயுவிதக் கெழுவிற்கும் y : / b- க்குமுள்ள தொடர்பு 


படம் 11-32 - ல் சோதனைகளிலிருந்து அடைந்த புள்ளி விபரங்களின் 
உதவியால் விளக்கப்பட்டுள்ளது . மேலும் எவ்வாறு மூழ்கலால் 
Ca- யின் மதிப்பு மாறுகிறது என்பதையும் வரைபடம் விளக்குகிறது . 


11:45 . அலைகள் ( Waves ) 

நீரின் மேற்பரப்பில் உண்டாகும் காலத்தால் மாறுபடும் 
சலனத்திற்கு அலை எனப் பெயர் . ஓடும் நீரின் மேல் அல்லது ஒரு 
குளநீரின் மேல் கல்லை எறிந்தால் அதனாலுண்டாகும் சலனம் 
கல்பட்ட இடத்திலிருந்து மற்ற இடங்களுக்குப் பரவுகிறது . இது 
ஒருவகை அலையாகும் . அலையைக் கீழ்க்கண்டவாறு பாகுபடுத்த . 
லாம் . 


கால்வாய் ஓட்டம் 


649 


( அ ) நுண்புழை அலை ( capillary wave ) ஆழமற்ற நீர் நிலை 
களில் புறப்பரப்பு இழுவிசையால் ஏற்படும் சிறிய வீச்சு( ampli 
tude ) ள்ள சலனங்கள் . 


ஆ ) ஈர்ப்பு அலை ( Gravity wave ) பாய்மத்தின் சடத்துவம் 
( inertia of fluid ) அதிகமாக உள்ள சலனங்கள் . 

( இ ) மீட்சி அலை ( elastic wave ) பாய்மத்தின் மீட்சித்தன்மை 
யால் பரவும் சலனங்கள் . இவ்வகை அலைகள் மூடிய குழாய்களிலும் 
ஆழமான நீர்நிலைகளிலும் உண்டாகும் . ஈர்ப்பு அலைகள் , அலைவுறும் 
அலைகள் ( oscillatory waves ) , இடப்பெயர்ச்சி அலைகள் ( translatory 
waves ) என இருவகையாகப் பிரிக்கப்படும் . இது அந்த அலையி 
லுள்ள தனிப்பட்ட துகளின் அசைவைப் பொருத்தது . அலை 
நீளத்தை ஆழத்தோடு ஒப்பிடும்போது அலை நீளம் வெகு அதிக 
மாக இருக்குமானால் ஈர்ப்பு அலை ஆழமற்ற நீர்நிலை ( shallow water 
wave ) அலையாகிறது . ஆனால் அலைநீளம் குறைவாக இருக்குமானால் 
ஆழநீர் நிலை ( deep water wave ) அலையாகிறது . 


0 


y 


படம் 11:33 . அலை பற்றிய விளக்கம் 
படம் 11-33 - ல் அலை அமைப்பின் விளக்கப் படம் காட்டப் 
பட்டுள்ளது . இங்கு ஈர்ப்பு அலைகளைப் பற்றியே படிப்போம் . 


11:46 . அலைத் திசைவேகம் ( Celerity ) 

அலையானது எந்த நீரின் மேல் நகர்ந்து செல்கிறதோ அந்த 
நீரின் திசைவேகத்திற்கு ஒப்பான அலையின் திசைவேகத்திற்கு 
அலைத் திசைவேகம் என்று பெயர் . இது C என்ற எழுத்தால் 
குறிக்கப்படுகிறது . நீரின் திசைவேகம் V- யும் , அலைத் திசைவேகம் 
C- யும் ஒரே திசையில் இருக்குமானால் அலையின் தனித் திசைவேக 
மான ( absolute velocity ) Vw இந்த இரண்டு திசைவேகங்களின் 
கூட்டுத் தொகைக்குச் சமமாகும் . எதிர் திசைகளிலிருந்தால் 
அவற்றின் மாறுபாட்டிற்குச் சமமாகும் . Vw- ன் மதிப்பு நேர் 
அல்லது எதிராக இருக்கலாம் . 
Vw = V + C 

( 11.42 ) 


650 


பாய்ம எந்திரவியல் 


நீரில் அலைத் திசைவேகம் பரவுவது , மீட்சி ஊடகத்தில் ( elastic 
medium ) ஒலி அலைகள் பரவுவதற்கு ஒப்பான தாகும் . நீரோட்டத் 
தின் ஃப்ரூடு எண்ணின் மதிப்பு 1 - க்கு அதிகமாக , சமமாக , குறை 
வாக இருப்பதைப் பொறுத்து , அலையானது நீர் ஓட்டத்தை கீழ் 
நோக்கி மட்டும் நிலையாக , மேல் நோக்கியும் பரவும் . மேம்பட்ட 
மாறுநிலை ஓட்டத்தில் நீரில் ஏற்படும் சலனங்கள் நீரோட்டத்திற்கு 
எதிராகச் செல்லா . அச்சலனங்கள் கீழ் நோக்கியே பரவும் . 
அதுவும் அமுக்கப் பாய்ம ஓட்டப் பகுதியில் விளக்கியுள்ளபடி மாக் 
கூம்புப் ( Mack cone ) பகுதியிலேயே இருக்கும் . 


11:47 . ஆழமற்ற நீர் ஈர்ப்பு அலைகள் ( Shallow Water Gravity 

Waves ) 
அலையின் விச்சு நீரின் ஆழத்திற்குக் குறைவாக இருக்கின்றதால் 
நீரில் ஏற்படும் விளைவுகளின் விளைவைப் புறக்கணிக்கலாம் . மேலும் 
தகைவின் அமைப்பு நிலைநீரியற் தன்மைத்தாக இருப்பதாகக் 
கொள்ளலாம் . ஆழமற்ற நீர் அலைகளில் ஒருவகை , தனிமை அலை 
( solitary wave ) ஆகும் . படம் 11 : 34 - லுள்ளது போல் ஒரு அலை 
யானது எந்தவிதக் கொந்தளிப்புமின்றி தன் அமைப்பிலும் , திசை 


27 


0 


C 


V : 0 


படம் 11:34 . தனிமை அலை 
வேகத்திலும் வேறுபாடின்றி கால்வாய் , ஆறுகளில் மேல் நோக்கி 
நகருவதைப் பார்த்திருக்கலாம் . தடையற்ற கால்வாயில் முடி . 
வற்ற தூரத்திற்குத் தனிமை அலையானது தன் அமைப்பில் மாறாமல் 
செல்லும் . ஆனால் அனுபவத்தில் தடையால் தனிமை அலையின் 
அமைப்பு சிறிது சிறிதாக மாறி பின்னர் மறைந்து விடுகிறது . 
நதிகளில் பூகம்பங்களால் இவ்வகை அலை ஏற்படுகிறது . ஆய்வு 
கூடங்களில் செங்குத்தான கதவை நீர்க்காலில் திடீரென கிடைத் 
திசையில் நகர்த்தினால் இவ்வகை அலை ஏற்படும் . 


ஒரு தனிமை அலையின் அலைத் திசைவேகத்தை அறிய , நீண்ட 
சதுரக் கால்வாயை எடுத்துக் கொள்வோம் . அதில் y ஆழ நீரில் 
C வேகத்தில் அலையானது நகர்வதாகக் கொள்வோம் . வாய்க்காலி 
லுள்ள நீர் ஓட்டமற்றிருக்கிறது . படம் 11 : 34 - ல் உள்ளபடி கால் 
வாயில் நீரின் வேகத்தை எதிர் திசையில் C வேகத்தில் ஓடுவதாகக் 


கால்வாய் ஓட்டம் 


651 


2 


கொண்டால் அலையை நிலைக்குக் கொண்டுவர முடியும் . அலை 
உச்சிக்கும் , இயல்பான பகுதிசளுக்குமுள்ள ஆற்றல் சமன்பாட்டை 
எழுதினால் , 

C2 

C2 y 
y + = ( y + a ) + 
2g 

2g ( y + 

+ a 
2g ( y + a ) 
C2 = 

2y + a 


= ( 7+ 2a+ ; ) 

y + ; 
= 3 ( 1+ ) 


2 


ஆகவே , 


C = 


+39) 


gy 


1+ 

2y 


குறைந்த 


ஈருறுப்பு விரிவுபடுத்தி ( binomial expansion ) 
மதிப்புள்ளவற்றை நீக்கிவிட்டால் , 


C =< 3 (1+1; ) 


( 11 + 43 ) 


a 


-ன் மதிப்பு மிகக் குறைவாக இருந்தால் கீழ்க்கண்ட லெக்ராஞ்சி 
y 
அலைத் திசை வேகச் ( Lagrange celerity ) சமன்பாட்டை அடைய 
லாம் . 

C = Vgy 


இதிலிருந்து இந்த நிலையில் F = 1 என அறியலாம் . ஆகவே , 
கால்வாயில் நீரோட்டமானது வெறியோட்டமாக இருக்குமானால் , 
அலையானது நீரோட்டத்தை எதிர்த்துச் செல்ல இயலாது என 
அறியப்படும் . 


மாதிரிக் கணக்கு 11.32 . 0.5 மீ ஆழமுள்ள நீர்நிலையில் ஒரு 
கல் விழுகிறது . அலைத் திசைவேகம் என்ன ? அலையானது மேல் 
நோக்கி நகர வேண்டாமென்றால் நீரின் திசைவேகத்தின் மதிப்பு 
என்ன ? 


y = 05 மீ 


652 


பாய்டம் எந்திரவியல் 


அலைத் திசைவேகம் ( = vgy = V9.81x0 •5 = 2 • 21 மீ / வி 
அலையானது மேல் நோக்கிச் செல்ல வேண்டாமென்றால் நீரின் 
திசைவேகம் குறைந்தது 2-21 மீ / வி .ஆக இருக்க வேண்டும் . 


11-48 . ஆழநீர் ஈர்ப்பு அலை 

இந்த வகை அலைகள் ஆழ்கடலில் ஏற்படுகின்றன . இதில் 
அலை நீளத்தைவிட நீரின் ஆழம் மிக அதிகமாக இருக்கும் . இத் 


> = 21 


AAL 


சராசரி 
பரப்பின் 
மட்டம் 


4 


படம் 11:35 . ஆழ நீர் ஈர்ப்பு அலை 


தகைய அலைகளின் பக்கத் தோற்றம் படம் 11 : 35 - ல் காட்டப் 
பட்டுள்ளது . இதன் மேற்பரப்பிலுள்ள ஒவ்வொரு துகளும் r 
ஆரமுள்ள வட்ட அமைப்பில் நகர்ந்து A என்ற உச்சியில் பெரும் 
திசைவேகத்தை நீரோட்ட திசையில் அடைகிறது . அலைத் திசை 
வேகத்தின் மதிப்பை ஏரி ( Airy ) என்ற விஞ்ஞானி C = 

27 
எனக் கணக்கிட்டுள்ளார் . 


gd 


V 


11 * 49 . எழுச்சி (Surge ) 

ஒரு கால்வாயில் ஓடும் நீரோட்டமானது திடீரென்று கதவைப் 
திறப்பதால் அல்லது மூடுவதால் அதிகரிக்கப்பட்டாலோ அல்லது 
குறைக்கப்பட்டாலோ கதவின் இரு பக்கங்களிலும் நீரின் ஆழத் 
தில் திடீர் மாறுதல் ஏற்படுகிறது . இந்த நீரின் ஆழமாற்றம் 
கதவிற்குக் கீழும் மேலும் பரவுகிறது . இதற்கு எழுச்சி எனப் 
பெயர் . இந்த எழுச்சியால் நீரின் ஆழம் அதிகமானால் நேர் 
எழுச்சி ( positive surge ) என்றும் , நீரின் ஆழம் குறைந்தால் எதிர் 
எழுச்சி ( negative surge ) என்றும் வழங்குகிறோம் . இந்த இரண்டு 
வகை எழுச்சிகளும் நீரோட்ட திசையிலோ அல்லது எதிர் 
திசையிலோ நிகழலாம் . எதிர் எழுச்சியில் அதன் மேல்பாகம் , 
கீழ் பாகத்தைவிட அதிக வேகத்தில் நகர்வதால் இது நிலையான 
தல்ல ; ஆழம் படிப்படியாக மாறுபாடடைந்து எழுச்சி மறைந்து 
விடுகிறது . 


கால்வாய் ஓட்டம் 


653 


நேர் எழுச்சியானது நீரியற் குதிப்பு போன்று ஒரு திட்டமான 
அமைப்பை உடையது . இது திடீரென அமைக்கப்பட்ட மதகின் 
மேற்புறமும் , நீரேற்றத்தாலும் ( hydraulic bore ) ஏற்படுகிறது . 
திடீரென அடைக்கப்பட்ட கதவிற்கு கீழ்ப்புறம் எதிர் எழுச்சி 
ஏற்படுகிறது திடீரென்று திறக்கப்பட்ட கதவிற்குக் மேற்புறமும் 
ஏற்படக்கூடும் . 


11-50 , நேர் எழுச்சி 

கிடைமட்டமான ஒரு நீண்ட சதுரக் கால்வாயில் கதவு மூடப் 
படுவதால் மேற்புறத்தில் உண்டாகும் நேர் எழுச்சி படம் 11-35 - ல் 
காட்டப்பட்டுள்ளது . எழுச்சியின் உயரம் ( y : -y1 ) ஆகும் . 
பகுதி 1 - ல் உள்ள பாயுவீதம் பகுதி 2 - ல் உள்ள பாயு வீதத்திற்கும் , 
இரண்டு பகுதிகளுக்கும் இடையில் சேகரிக்கப்படும் நீரின் மொத்த 
அளவிற்கும் சமமாக இருக்க வேண்டும் . எனவே , தொடர்ச் சமன் 
பாடானது , 


C 


AI 


| 


32 


VIT 


| 


1 


y , 


V2 


1 


| 


7 


N. 


B B 
O 2 ) 
படம் 11:35 . நேர் எழுச்சி 


V1y1 = Vzy , + C ( ys - y1 ) 
ABB A என்ற ஆட்சிபருமனை எடுத்துக்கொண்டு உந்துக் 
கொள்கையைப் பயன்படுத்தினால் , 

wy ) " _ wy , 
2 

2 


2 


); =(C+ V1) ? (v, -V , ) 


இதில் உந்த வேறுபாட்டிற்கு உட்படும் நிறையின் மதிப்பு ஒரு 
வினாடிக்கு , 

w ( C + V1 ) y1 

g 


ஆகும் . 


654 


பாய்ம எந்திரவியல் 

ம 
சமன்பாட்டிலிருந்து V , - ஐ நீக்கி , 

2 
- ( V , + C ) ( } 1 + yz ) 
g 

y1 


ஆகவே , 


( 1 y : ( 2 ) 

+ 1 
V. + C = Vgy1 2 y1 ( y1 


. 


( 11-44 ) 


நிலையான நீருள்ள ஒரு வாய்க்காலில் கதவானது நீரின் பக்கம் 
திடீரெனத் தள்ளப்பட்டால் கீழ்க்கண்ட அலைத் திசைவேகமுள்ள 
நேர் எழுச்சி ஏற்படும் . 


C =v3: {! # G + 1 ) } 


( 11-45 ) 


எழுச்சி நிலையானதாக இருக்கும்போது C == 0 . எனவே , சமன்பாடு 
11.44 கீழ்க்கண்டவாறு மாறுகிறது . 


V1 = < 37:{ 1 + 1) } ) 


மேலேயுள்ள சமன்பாடு நீரியற் - குதிப்பின் சமன்பாட்டிற்கு 
ஒப்பானது . ஆனாலும் நேர் எழுச்சியும் , நீரியற் குதிப்பும் ஒன்றா 
காது . நேர் எழுச்சியின் V. திசைவேகம் மேம்பட்ட மாறுநிலையில் 
இருக்க வேண்டிய அவசியமில்லை . 


மாதிரிக் கணக்கு 11:33 . ஆய்வுகூட வாய்க்காலில் நீரானது 
1 மீ ஆழத்தில் 3 மீ / வி திசைவேகத்தில் ஓடுகிறது . கதவானது நீரின் 
ஆழம் 1.5 மீ . ஆக உயரும் அளவிற்கு மூடப்படுகிறது . எழுச்சியின் 
அலைத் திசைவேகம் என்ன ? 
V. = 3 மீ / வி y , = 1 + 5 மீ 

C = ? 


y = 1 மீ 


இப்போது 


Y!+C= v = {H + 1)} 


( 1 1-571-5 
C = N9.81x1 

2 1 1 

{l 
= 1-29 மீ / வி . 


மாதிரிக் கணக்கு 11.34 . 1 மீ அகலமுள்ள நீண்ட சதுரக் கால் 
வாயில் 1.6 மீ ஆழத்தில் 1 மீ / வி திசைவேகத்தில் ஓடுகிறது . மேற் 
புறத்தில் திடீரென நீரின் பாயுவீதம் இரட்டிக்கப்படுகிறது . 


கால்வாய் ஓட்டம் 


655 


இதனால் ஏற்படும் எழுச்சியின் உயரத்தையும் , அது கீழ் நோக்கிச் 
செல்லும் வேகத்தையும் கணக்கிடு . 


C 


32 


V2 


Y 


V 


77 


( 2 ) 


( 0 


y = 16 மீ 

V. = 1 மீ / வி 
V , v = 3-2 மீ / வி 


பகுதி 1 - ற்கும் பகுதி 2 - ற்குமுள்ள தொடர்ச் சமன்பாடு , 

Viy = V.ye - C ( y , -y1) 
16 = 32 -- C ( y , -16) 

16 


C = 


y2-16 


பகுதி 1 - க்கும் பகுதி 2 - க்கும் உந்தகக் கொள்கையைப் பயன்படுத்தி 

vy1 * 
2 2 

g 


} ) 2 


wy ,(V , -C ) ( V , -V , ) 


2y , ( 32 1.6 

3-21 
y , -1.62 = 

( y , -1-6) 

12 
ஃ y , = 2.95 மீ 
எழுச்சியின் உயரம் = ( y , -- y ) = 2• 95-1 6 = 1* 35 மீ 

1.6 
அலைத் திசைவேகம் C = 

= 1.185 மீ / வி . 
2-95-16 


பயிற்சிக் கணக்குகள் 


11-1 . மானிங் , செசி எண்களுக்குள்ள சம்பந்தத்தைக் காண் . 


11-2 . ஓர் கால்வாய்த் திரவ ஓட்டத்தில் ரெயினால்ஸ் எண் 

500 - க்கும் குறைவாக இருக்குமானால் மானிங் , செசி 
வாய்பாடுகளைப் பயன்படுத்த முடியுமா ? 


656 


பாய்ம எந்திரவியல் 


11-3 . ஒரு கால்வாயின் படுகைச் சரிவு , குறுக்கு வெட்டுப் 

பரப்பு , ஈரச் சுற்றளவு இவற்றை அளப்பதில் முறையே 
x , y , z என்ற சதவீத அளவு தவறுகள் ஏற்பட்டுவிட்டன . 
இத்தவறுகளால் ஏற்படும் விளைவுகள் கூட்டுத்தன்மைத் 
துடைத்தானால் செசி வாய்பாட்டைப் பயன்படுத்தி 
கணிக்கப்படும் பாயுவீதத்திலுண்டாகும் தவற்றை சத 
வீதத்தில் கணக்கிடு . 


11-4 . செசி எண்ணிற்கும் , தடை எண்ணிற்குமுள்ள சம்பந்தத் 

தைக் காண் . 


11 5 . 0.5 மீ அகலமும் , 1 : 1000 படுகை சரிவுமுள்ள ஆய்வுக் 

கூடக் கால்வாயில் நீரின் ஆழம் 0.5 மீ.ல் சீராக ஓடினால் 

நீரின் பாயு வீதமென்ன ? மானிங் எண் 0-013 ஆகும் . 
11-6 . 3 மீ அகலமும் , 1 மீ ஆழமுமுள்ள நீண்ட சதுரக் கால் 

வாய் 10 மீ / வி நீரை சீரான ஓட்டத்தில் கடத்துகிறது . 

அந்தக் கால்வாயின் சரிவு என்ன ? N = 0 • 035 . 
11-7 . ஒரு நீண்ட சதுரக் கால்வாய் பெரும பாயு வீதத்தில் 

நீரைக் கடத்த நிபந்தனை யாது ? 


118. 2 மீ அகலமும் , 1 மீ ஆழமும் , 1 : 2000 படுகைச் சரிவு 

முள்ள நீண்ட சதுரக் கால்வாயில் ஓடும் நீரின் பாயுவீத 
மென்ன ? செசி எண் = 50 . 


119. கீழ்க்கண்ட குறுக்கு வெட்டுப் பரப்பு வடிவமுள்ள கால் 

வாய்களின் ஈரச் சுற்றளவை பரப்பின் சார்பாக 
விளக்குக . 
( அ ) முனை அடியிலுள்ள சமபக்க முக்கோணம் , 


( ஆ ) அரை வட்டம் , 


( இ ) அரை அறுகோணம் ( hexagon ) , 


( ஈ ) அரைச் சதுரம் . 
ஒரு சரிவகக் கால்வாய் பாதிச் சதுர வடிவமுடைய கால் 
வாயின் அளவு நீரின்வீதத்தைக் கடத்துமானால் அது 
சிறந்த அமைப்பாக இருக்க அதன் பக்கங்களின் சரிவு 
என்ன ? 


11:10 . கணக்கு 11-6 - ல் உள்ள கால்வாயின் படுகையில் சறுக்குப் 

பெயர்ச்சித் தகைவு என்ன ? 


கால்வாய் ஓட்டம் 


657 


11-11 . சிறந்த நீரியற் குறுக்குப் பரப்பளவுடைய சரிவகக் 

கால்வாயின் ஆழம் , படுகை அகலம் , பக்கச் சரிவு இவற் 

றிடையேயுள்ள தொடர்பு என்ன ? 
11-12 . 5 மீ 2 குறுக்குப் பரப்பும் , 45 ° பக்கச் சரிவுமுள்ள கால் 

வாயின் சிறந்த நீரியற் அமைப்பைக் காண்க . அதன் 
அடித்தளச் சரிவு 1 : 1000. சீரான ஓட்டத்திற்கு அந்தக் 
கால்வாயிலுண்டாகும் பாயுவீதம் என்ன ? மானிங் 
எண் = 0.013 . 


11-13 . சிறந்த நீரியற் அமைப்புடைய சரிவகக் கால்வாய் 2 : 1 

பக்கச் சரிவுடைய தாக இருக்கிறது . அது 50 மீ / M 
பாயுவீதத்தில் நீரைக் கடத்துகிறது . இதே பாயு 
வீதத்தை அதே அடித்தள அமைப்புள்ள ஒரு சிறந்த 
அமைப்புடைய நீண்ட சதுரக் கால்வாய் கடத்துமானால் 
10 கிமீ தூரத்தில் ஏற்படும் ஆற்றல் மிச்சத்தை கிலோ 
வாட்டுகளில் கணக்கிடு . இரண்டு கால்வாய்களிலும் 
சராசரித் திசைவேகம் 0.5 மீ / வி , செசி எண் = 50 . 


11-14 . ஒரு கிடைமட்டம் , 2 நேர்குத்து பக்கச் சரிவுள்ள சரிவகக் 

கால்வாயானது 100 கமீ / வி நீரைக் கடத்துகிறது . வெகு 
குறைந்த குறுக்கு வெட்டுப் பரப்புள்ள கால்வாயை கீழ்க் 
கண்ட புள்ளி விபரங்களுக்குத் தீர்மானி. படுகைச் 
சரிவு 1 மீ / 2 கிமீ . செசி எண் = 50 . 


11-15 . கான்கிரீட்டினால் பூசப்பட்ட 0.001 படுகைச் சரிவுடைய 

தும் , 1 : 1 பக்கச் சரிவுடையதும் , 3 மீ படுகை அகலமும் 
உள்ள கால்வாய் 750 மீ / வி பாயுவீதத்தை எந்த ஆழத் 
தில் கடத்தும் ? மானிங் எண் = 0 • 013. 


11-16 . ஒரு வட்டக் குழாயில் கொடுக்கப்பட்டுள்ள சரிவிற்குத் 

திறந்த மேற்பரப்புடன் பெரும் சராசரித் திசைவேகத்திற் 

கான நிபந்தனை என்ன ? 
11-17 . ஒரு வட்டக் கால்வாயில் கொடுக்கப்பட்டுள்ள சரிவிற்கு 

உச்ச பாயுவீதத்தைக் கடத்திச் செல்ல தேவையான 
அதிகப்படியான ஆழம் என்ன ? 


11:18 . 1 : 3000 அடித்தளச் சரிவுள்ள கழிவுநீர் கடத்தும் வட்ட 

வடிவமான வாய்க்கால் 5 மீ / வி நீரினளவு வீதத்தைக் 
கடத்தத் தேவையான சிறும விட்டம் என்ன ? மானிங் 
எண் = 0.014 . 


பா.எ. - 42 


658 


பாய்ம எந்திரவியல் 


11-19 . சுடப்பட்ட 1 மீ விட்டமுள்ள கழிவுநீர்க் குழாய் 2 மீ / வி 

பாயுவீதத்தைக் கடத்துகிறது . அதன் அடித் தளச் 
சரிவை ( அ ) பாதி ஆழம் ( ஆ ) முழு ஆழம் இவற்றில் நீர் 

ஓடும் போது காண்க . 
11-20 . கணக்கு 11 : 18 - ல் பெரும் திசைவேக நிலைக்கு அதன் 

விட்டம் எவ்வளவாக இருக்க வேண்டும் ? 


11-21 . ஆய்வுக்கூட வாய்க்கால் முக்கோண விடிவினது . அதன் 

படுகைச் சரிவு 1 : 2500 ஆனால் , ஆழத்திற்கும் பாயுவீதத் 
திற்குமுள்ள தொடர்பை விளக்கப்படத்துடன் விவரி . 
மானிங் எண் = 0 • 001 . 


11-22 . படத்தில் காட்டப்பட்டுள்ள அமைப்பில் பாயுவீதத்தை 

கீழ்க்கண்ட இரண்டு முறைகளில் கணக்கிடு . 


( அ ) அதன் முழு குறுக்குவெட்டுப் பரப்பையும் ஒன்றாகக் 
கருதி ; 


மீ 


3E 


3 மீ 


6 மீ 


( ஆ ) பாயு வீதத்தை ஆழம் குறைவான பாகத்திலும் , 
ஆழம் அதிகமாயுள்ள பாகத்திலும் 

தனித்தனியே 
கணித்துக் காட்டுக . அமைப்பின் அடித்தளச் சரிவு 0-601 ; 

மானிங் எண் = 0-015 . 
11-23 . 2.5 மீ அகலமுள்ள நீண்ட சதுரக் கால்வாயில் 8 மீ ஆழத் 

தில் ஓடும் நீரின் பாயுவீதம் 250 மீ / வி . தன் ஆற்றல் 
என்ன ? 


11-24 . கணக்கு 11-23 - ல் எந்த ஆழத்திற்குத் தன் ஆற்றல் சிறும 

மாக இருக்கும் ? 
11-25 . ஒரு கால்வாயில் நீரோட்டம் மாறுநிலையிலிருக்கிறது .. 

அதன் மாறுநிலை ஆழம் 2 மீ ஆனால் 1 மீ அகலத்திற்கு 
அதில் பாயுவீதம் என்ன ? 


கால்வாய் ஓட்டம் 


659 


11-26 . தன் ஆற்றல் , மாறுநிலை ஆழம் , மாறுநிலைத் திசைவேகம் 

இவற்றிற்குள்ள தொடர்பு என்ன ? 


11:27 . 3 மீ அகலமுள்ள நீண்ட சதுரக் கால்வாயில் நீரின் பாயு 
வீதம் 20 es / M . மாறுநிலை ஆழம் , 

திசைவேகம் 
இவற்றை காண் . 


11 28 . கணக்கு 11-21 - ல் மானிங் எண் 3 மடங்கு அதிகமானால் 

பாயுவீதத்தில் ஏற்படும் மாறுதல் யாது ? 


11-29 . 0.001 அடித்தளச் சரிவு , 2 மீ அகலமுள்ள நீண்ட சதுரக் 

கால்வாயில் 4 மீ / வி அளவில் நீரோட்டம் சீராக ஓடும் 
போது அது மேம்பட்ட மாறுநிலையுடைத்தா அல்லது 
கீழ்ப்பட்ட மாறுநிலையுடைத்தா என்பதைக் கண்டுபிடி . 
இந்தப் பாயுவீதத்தை சீரான மாறுநிலை ஆழத்தில் 
கடத்த கால்வாயின் சரிவு எவ்வளவாக 

இருக்க 
வேண்டும் ? மானிங் எண் = 0 • 012 . 


11-30 . கணக்கு 11-27 - ல் கால்வாயின் அடித்தளச் சரிவு 0-002 

ஆக இருக்குமானால் மானிங் எண்ணின் மதிப்பு என்ன ? 


11-31 . 3 மீ அடித்தள அகலம் , 1 : 1 பக்கச் சரிவுள்ள சரிவகக் 

கால்வாய் 8 மீ / வி அளவு வீதத்தில் நீரைக் கடத்துகிறது . 
அதில் தன் ஆற்றலை 01 மீ ஆழத்திலிருந்து 1 மீ ஆழம் 
வரை 01 மீ வித்தியாசத்தில் ஒவ்வொரு ஆழத்திற்கும் 
காண் . அந்த 

வரைகோட்டிலிருந்து மாறுநிலை 
ஆழத்தை அடையவும் . 


11-32 . சீரான ஓட்டநிலையில் நீண்ட சதுரக் கால்வாயில் 

கொடுக்கப்பட்டுள்ள 4 AA- மீ / கிகி . தன் ஆற்றலுக்கு 
பெரும பாயுவீதம் என்ன ? 


11:33 . தன் ஆற்றல் மாறிலியானால் , பாயு வீதத்திற்கும் ஆழத் 

திற்குமுள்ள தொடர்பை விளக்குக . 


11:34 . ஒரு நீண்ட சதுரக் கால்வாய் 1 மீ ஆழத்தில் 50e / M 

நீரினளவு வீதத்தைக் கடத்தவேண்டுமானால் அதன் 
அகலம் என்ன ? 


660 


பாய்ம எந்திரவியல் 


11:35 . படத்திலுள்ள மதகுக் கதவிற்கு கீழ்ப்புறமுள்ள ஓட்டத் 


10 மீ 

0.5 மீ 


தின் ஃப்ரூடு எண்ணின் மதிப்பைக் கணக்கிடு . Ce = 0 • 61 . 
11:36 . கணக்கு 11-35 - ல் கீழ்ப்புற நீரோட்டத்தின் நிலையானது 

கதவின் பக்கத்தில் நீரியற் குதிப்பு ஏற்படுவதற்குச் சாதக 
மாக இருக்குமானால் குதிப்பிற்குப் பின்னுள்ள நீரின் 
ஆழம் யாது ? குதிப்பிற்குப் பின்னுள்ள நீரோட்டத்தின் 

ஃப்ரூடு எண் என்ன ? 
11-37 . நீரியற் குதிப்பாலுண்டாகும் ஆற்றலிழப்பை ஆழங் 

களால் காண்க . 
11 • 38 . ஒரு அணையில் 10 மீ அகலமுள்ள வழிகாலின் அடிப் 

பாகத்தில் வழிந்தோடும் நீரின் ஆழம் , திசைவேகம் 
முறையே 0.5 மீ , 5 மீ / வி ஆகும் . தொடர் ஆழத்தையும் 

மொத்த ஆற்றலிழப்பு/ வி - யையும் கணக்கிடு . 
11-39 . ஒரே பாயுவீதத்தை சீராகக் கடத்தும் ஒரு சோதனை 

வாய்க்காலில் ஃப்ரூடு எண் 1 - லிருந்து 3 - க்கு அதிகரிக்கப் 

படுமானால் , அதன் சரிவிலுள்ள மாறுதல் என்ன ; 
11-40 . 3 மீ அகலம் , 0-001 சரிவுள்ள நீண்ட சதுரக் கால்வாயில் 

1 8 மீ ஆழத்தில் சீரான நீரோட்டம் நிகழ்கிறது . மானிங் 
எண் 0.015 . இந்தக் கால்வாயில் ( அ ) மாறுநிலை 
ஓட்டத்தை குறுக்கிய பகுதியில் அடைய திட்டின் சிறும 
உயரம் யாது ? ( ஆ ) குறுக்கிய பகுதியின் மாறுநிலை 
ஓட்டத்திற்குப் பெரும அகலம் யாது ? ( ஆற்றலிழப்பைப் 

புறக்கணி . ) 
11:41 . 2.5 மீ அகலமுள்ள நீண்ட சதுரக் கால்வாயில் 1 • 8 மீ 

ஆழத்தில் நீரின் பாயு வீதம் 5 மீ / வி ஆகும் . அதன் 
படுகையில் 0.15 மீ திட்டு கட்டப்பட்டால் திட்டிற்கு 
முன்புற ஆழம் எவ்வளவு மாறும் எனக் கணக்கிடு . 


கால்வாய் ஓட்டம் 


661 


11-42 . கணக்கு 11 : 41 - ல் நீரின் ஆழத்தில் மாறுதலிருக்க வேண் 

டாமென்றால் திட்டின் உயரம் எவ்வளவு ? 


11:43 . சீரற்ற நீரோட்டத்திற்குக் கீழ்க்கண்ட சமன்பாட்டை 
வருவி . 
dy 

fyee 

dx 2m ( Q -gby ) 
இந்தச் சமன்பாட்டை விளக்கு . 


11:44 . படிப்படியாக மாறுபடும் ஓட்டத்தில் இரண்டு பகுதி 
களிலுள்ள 

நீரின் ஆழங்களும் திசைவேகங்களும் 
கொடுக்கப்பட்டால் அந்த இரண்டு பகுதிகளுக்கு 
மிடையேயுள்ள தூரம் என்ன ? 


11:45 . ஒரு கொடுக்கப்பட்டுள்ள ஆழவேறுபாட்டிற்குக் கட்டு 

நீரின் ( backwater ) நீளத்தை எப்படி அடையலாம் ? 
11:46 . 45 மீ அகலமுள்ள ஆற்றின் சராசரி ஆழம் 3 மீ . அதன் 

நீர்மட்டச் சரிவு 1 : 12000 . அதில் ஏற்பட்டுள்ள ஆழ 
மாற்றம் 2-4 மீ ஆனால் , கட்டுநீரின் நீளம் என்ன ? 
மானிங் எண் = 0.03 . 


11-47 . 2 மீ அகலம் , 0-0003 சரிவுள்ள நீண்ட சதுரக் கால்வாயில் 

நீரின் பாயுவீதம் 10 மீ / வி . மானிங் எண் = 0 013 . நீரின் 
ஆழங்கள் பகுதி 1 , 2 - ல் முறையே 1 மீ , 0 • 85 மீ ஆனால் 
அந்த இரண்டு பகுதிகளுக்குமிடையேயுள்ள 
என்ன ? 


தூரம் 


11.48 . கணக்கு 11-47 - ல் பகுதிகள் 1,2 - க்கு மிடையேயுள்ள 

தூரத்தை எடுத்துக்கொண்டு , பகுதி 2 - ல் ஆழம் 0.78 மீ . 

ஆக இருக்க N- ன் மதிப்பு என்னவாக இருக்கவேண்டும் ? 
11-49 , சீரற்ற ஓட்டமுள்ள ஆற்றில் 80 மீ / வி பாயு வீதத்தை 

கடத்தும்போது ஒரு இடத்தில் 2 மீ ஆழம் இருக்கிறது . 
அந்த ஆற்றின் அகலம் 20 மீ . படுகைச் சரிவு 1 : 5000 ஆகு 
மானால் , அவ்விடத்தில் நீர்மட்டச் சரிவு என்ன ? 

கிடைமட்டமான நீண்ட சதுரக் கால்வாயின் 
குறுக்கே அதன் 0.3 மீ முழு அகலத்திற்கும் 0-04 மீ 
உயரமுள்ள ஒரு திட்டு உள்ளது . திட்டிற்கு மேற்புறத் 
தில் நீரின் ஆழம் 0.08 மீ . இந்தத் திட்டை அகலமுகட்டு 
அடைப்பாகக் கருதி , இதிலிருந்து தானே நீர் விழுமானால் 


11:50 . ஒரு 


662 


பாம்ம எந்திரவியல் 


பாயுவீதத்தைக் கணக்கிடு . அணுகு திசைவேகத்திற்கு 
ஒரு திருத்தம் செய்க . தடை , வளைவுகளின் விளைவுகளைப் 
புறக்கணி . 


11:51 . ஒரு நீண்ட சதுரக் கால்வாயில் 1.5 மீ ஆழத்தில் 200 மீ / வி 

திசைவேகத்தில் நீர் பாய்கிறது . அந்தக் கால்வாயின் 
பக்கச் சுவர்களின் உயரம் 2.5 மீ ஆகும் . அந்த நீரோட்ட 
மானது திடீரென்று ஒரு கதவால் தடைப்படுத்தப் 
பட்டால் நீரானது பக்கவாட்டில் வழியுமா ? இதனால் 
ஏற்படும் எழுச்சி 100 மீ தூரத்தை மேற்புறத்தில் கடக்க 
என்ன நேரமாகும் ? 


11:52 . 2 மீ அகலமுள்ள ஒரு நீண்ட சதுரக் கால்வாயில் நீரானது 
1.5 மீ ஆழத்தில் 1 மீ / வி திசைவேகத்தில் பாய்கிறது . 

. 
அந்தக் கால்வாய்க்குக் குறுக்கே என்ன அளவு பெரும 
உயரத் திட்டு நீரின் ஆழத்தை மேற்புறத்தில் மாற்றாது . 
திட்டிற்கு மேற்புறத்தில் நீரின் ஆழம் 2 மீ.ஆக உயர்த் 
தப்பட வேண்டுமானால் திட்டின் உயரம் எவ்வளவாக 
இருக்க வேண்டும் ? 


11.53 . 1 மீ அகலமுள்ள பாதிப்பற்ற கலுங்கு வழியாக 0.3 மீ 

தலைப்பில் பாயும் நீரின் வீதத்தை கணக்கிடு . அணுகு 
திசைவேகம் 2 மீ / வி ஆனால் பாயுவீதம் எவ்வளவு 
அதிகரிக்கும் ? 


11 54. ஒரு முக்கோணக் கலுங்கின் வழி 0-35 மீ தலைப்பில் 

பாயும் நீரின் வீதத்தைக் காண் . 


11:55 . ஒரு சோதனைக் கால்வாய் வழியாக நீரின் பாயு 

வீதம் 0-4t / வி . கால்வாயில் நீரின் ஆழத்தை அளப்பதில் 
14 மிமீ தவறு ஏற்பட்டுவிட்டால் கீழ்க்கண்ட அமைப்பு 
களை நீரை அளக்கக் கையாளுவதால் ஏற்படும் பாயுவீதத் 
தவற்றை சதவீதத்தில் காண் . ( அ ) 90 ° முக்கோண 
வடிவக் கலுங்கு ( ஆ ) 0.5 மீ நீளமுள்ள நீண்ட சதுர 
வடிவச் சிற்றணை . Ca- ன் மதிப்பு இரண்டு வகை அமைப்பு 
களிலும் 0.6 ஆகும் . 


11.56.0.5 மீ அகலம் , 0-38 மீ ஆழமுள்ள நீண்ட சதுரக் 

கால்வாயின் பாயுவீதத்தை அளக்க அதன் முடிவில் 
0.3 மீ அடித்தள அகலமுள்ள சிப்போலெட்டி கலுங்கு 
பொறுத்தப்பட்டிருக்கிறது . கலுங்கின் அடிப்பாகத்திற்கு 


கால்வாய் ஓட்டம் 


663 


மேல் நீரின் உயரம் 0-28 - ஆக இருக்குமானால் பாயு 
வீதத்தை லிட்டர் /வினாடி என்ற அளவில் கணக்கிடவும் . 
C = 0 • 63 . 


11:57 . சுட்ரோ ( Sutro ) கலுங்கின் அமைப்பை விளக்குக . ஒரு 

சுட்ரோ கலுங்கானது அதன் அடிப்பாகத்திலிருந்து 
20 மிமீ உயரத்தில் 80 மிமீ அகலமுள்ளதாக இருக்கிறது . 
நீரின் தலைப்பு 0-1 மீ ஆனால் பாயு வீதம் என்ன ? Ca = 0-6 . 


11-58 . ஒரு பாதிப்பற்ற கலுங்கின் அகலம் 100 மிமீ . அதன் 

அடிப்பாகம் கால்வாயின் படுகையிலிருந்து 50 மிமீ 
உயரத்திலிருக்கிறது . அதன்வழி பாயும் நீரின் உயரம் 

இருக்குமானால் , ( அ ) அணுகு திசை 
வேகத்தைப் புறக்கணித்து , ( ஆ ) அணுகு திசை 
வேகத்தை கணக்கிற்சொண்டு பாயு வீதத்தைக் கணிக்க 
வும் , பிரான்சிஸ் வாய்பாடைப் பயன்படுத்துக . 


01 மீ.ஆக 


11:59 . கணக்கு 11-58 - ல் ரெஹ்பாக் வாய்பாடைப் பயன் 

படுத்தினால் பாயுவீதத்தில் ஏற்படும் வேறுபாட்டைக் 
காண் . 


11.60 . ஒரு கூரிய முகடுடைய கலுங்கில் 0.5 மீ தலைப்பிற்கு 

2 மீ / வி பாயுவீ தமும் , 0.9 மீ தலைப்பிற்கு 4-5 மீ / வி பாயு 
வீதமும் ஏற்படுகிறது . 

பிரான்சிஸ் வாய்பாடைப் 
பயன்படுத்தி 0-75 மீ தலைப்பிற்கு ஏற்படும் பாயுவீதத் 
தைக் கண்டுபிடிக்கவும் . 


11 61 . ஒரு 0 3 மீ அகலமுள்ள நீண்ட சதுரக் கால்வாயின் 
முடிவில் 0.3 மீ 

உயரத்தில் படத்திலுள்ளபடி 45 ° 
கோணச் சாய்வில் ஒரு கலுங்கு உள்ளது . நீரின் ஆழம் 


1/0: 
15 மீ 


1.5 மீ 
0-3மீ 


7 


2 


1 5 மீ . கால்வாயின் பக்க உயரம் மேலும் 0-15 மீ 
இருக்குமானால் எவ்வளவு அதிகமான பாயுவீதத்தை 
அந்தக் கால்வாய் கடத்த முடியும் ? 

அணுகு திசை 
வேகத்தை எடுத்துக் கொள்ளவும் . Ca = 0-78 . 


664 


பாய்ம எந்திரவியல் 


11 62. ஒரு வழிகால் 1000 மீ / வி பாயுவீதத்தை 3 மீ தலைப்பில் 

கடத்த வேண்டும் . சிற்றணை நீளத்தை Q = KLH ) 
என்ற சமன்பாட்டின் மூலம் கண்டுபிடி . K = 2 • 4 . 


11-63 . 15 ச.கிமீ நீர்ப்பிடிப்பில் மழையானது 2 மிமீ / மணி என்ற 

வீதத்தில் பெய்கிறது . இதில் 60 சதவீதம் வடிகால் 
வழியாக வழியுமானால் அதைக் கடத்தக் கட்டிய 10 மீ 
நீளமுள்ள சிற்றணையில் என்ன ஆழத்தில் நீர் ஓடும் ? 


11.64 . படத்தில் காட்டியுள்ள பிட்டாட் மானியில் கலுங்கின் 


0.6 மீ 


lo.3 மீ 


அடிப்பாகத்திற்கு மேல் எந்த உயரத்திற்கு நீர் வரும் ? 


11-65 . ஒரு நீர்த்தேக்கத்தின் பரப்பு 200 மீ . அதை 0-3 மீ 

நீளமுள்ள நீண்ட சதுர வடிகாலால் அதன் அடிப் 
பாகத்திலிருந்து 0 • 08 மீ உயரத்திலிருந்து 0-06 மீ உயரத் 
திற்கு நீரின் ஆழத்தைக் குறைக்க எவ்வளவு நேரமாகும் ? 
Ca = 0 • 65 . 


11-66 . ஒரு முக்கோண வடிவ கலுங்கிலிருந்து வழியும் நீரின் 

பாயுவீதக் கெழு , அதனுடைய தலைப்பிற்குச் சம்பந்த 
மற்றது என்பதை விளக்குக , 


11-67 . 60 ° முக்கோண வடிவான கலுங்கு 60 லிட்டர் / வி பாயு 

வீதத்தை எந்தத் தலைப்பில் கடத்தும் ? 


11-68 . 4 ex 1 மீ அளவுள்ள நீண்ட சதுரத் தொட்டியின் ஒரு 

பக்கத்தில் 90 ° முக்கோண வடிவக் கலுங்கு அமைக்கப் 
பட்டுள்ளது . Ca = 0 •61 என எடுத்துக்கொண்டு , அந்தக் 
கலுங்கின் தலைப்பை 0 3 மீ - லிருந்து 02 மீ - க்குக் குறைக்க 
எவ்வளவு நேரமாகும் ? 


கால்வாய் ஓட்டம் 


665 


11-69 . கணக்கு 11 • 68 - ல் அந்தத் தொட்டியினுள் 3 லிட்டர் / 

வினாடி வீதத்திற்கு நீரானது உள்ளே விழுமானால் 
மேலே குறிப்பிட்டுள்ள தலைப்பு மாற்றத்திற்கு எவ்வளவு 

நேரமாகும் ? 
11-70 . 10 மீ நீளமுள்ள பாதிப்பற்ற சிற்றணை 12 மீ / வி வீதத் 

திற்கு நீரைக் கடத்த வேண்டியதிருக்கிறது . அந்த 
சிற்றணை எண் 2-1 எனக் கொண்டு அந்தச் சிற்றணை 
யானது அதன் மேற்புறத்திலுள்ள நீரின் ஆழம் 3 மீ.க்கு 
அதிகமாகாதிருக்க எவ்வளவு உயரத்தில் அடிப்பாகம் 
அமைக்கப்படவேண்டும் எனக் கணக்கிடு . 


11-71 . 0-2 மீ விட்டமுள்ள குழாயின் முடிவிலுள்ள 0-1 மீ 

விட்டத் துளை வழியாக 0-9 ஒப்பு அடர்த்தியுடைய 
எண்ணெய் , 10 AA / செமீ அழுத்தத்தால் வெளி 
மண்டலத்திற்கு வெளிவருகிறது . அவ்வாறு வெளிப்படும் 
எண்ணெய் ஒரு 90 ° முக்கோண வடிவக் கலுங்கால் 
அளக்கப்படுகிறது . அதிலுண்டாகும் தலைப்பு என்ன ? 


11-72 . 30 மீ நீளமும் 3 மீ அகலமுமுள்ள நீண்ட சதுர நீர்க் 

கால் ( flume ) அதன் முடிவிலுள்ள 3 மீ நீள பாதிப்பற்ற 
வடிகால் வழியாக 0-5 மீ தலைப்பில் நீரைக் கடத்திக் 
கொண்டிருக்கிறது . திடீரென்று கால்வாயினுள் விழும் 
நீரானது நிறுத்தப்பட்டால் 30 வினாடிகளில் சிற்றணையில் 
தலைப்பு என்ன ஆகும் ? 


11:73 . ஒரு அணைக்கட்டில் நீர்த்தேக்க மட்டத்திற்கும் அதன் 

கீழ்ப்புற நீர்மட்டத்திற்குமுள்ள வேறுபாடு 20 மீ . உச்ச 
பாயுவீ தமான 1000 மீ / வி வெள்ளத்தைக் கடத்த 1 மீ 
ஆழமும் 4 மீ அகலமுமுள்ள எத்தனை வடிகுழாய் அமைப் 

புடைய வழிகால்கள் வேண்டும் ? Cs = 0 • 6 . 
11:74 . கணக்கு 11-73 - ல் வடிகுழாய் அமைப்புடைய வழிகால் 

களுக்குப் பதில் சாதாரண வழிகாலை நிறுவினால் 
அந்த வெள்ளத்தை 1 மீ தலைப்பில் கடத்த வழிகாலின் 
நீளம் என்ன வேண்டும் ? 


11-75 . அகலமுகட்டுச் சிற்றணையில் நீரின் பாயுவீதத்தைக் 

கணக்கிடு. 3 மீ நீளமுள்ள பாதிப்பற்ற அகலமுகட்டுச் 
சிற்றணையின் முன் முனையில் நீரின் ஆழம் 0.3 மீ ; பின் 
முனையில் நீரின் ஆழம் 0-25 மீ இருக்குமானால் பாயுவீத 
மென்ன ? 


666 


பாய்ம எந்திரவியல் 


1176. அகலமுகட்டுச் சிற்றணையின்வழி பாயும் நீரின் மதிப்பு 

பெருமமாக இருக்க வேண்டுமானால் அணுகு திசையைப் 
புறக்கணித்தால் , சிற்றணையின் முன் முனை நீரின் ஆழ 
மானது , பின் முனை நீரின் ஆழத்தைவிட 1 } மடங்கு 
அதிகமாக இருக்கவேண்டுமென நிரூபி . அப்படிப்பட்ட 
நிலையில் முன் முனை நீரின் ஆழம் 0.5 மீ ஆனால் , 1 மீ 
அகலத்திற்குப் பாயுவீதமென்ன ? 


11-77 . 0.5 ts / M பெரும பாயு வீதமுள்ள ஒரு அகலமுகட்டுச் 

சிற்றணையின் முன் முனை , பின் முனைகளில் நீரின் 
ஆழங்கள் யாவை ? 


11.78 . 2 மீ அகலமுள்ள மூழ்கிய நீண்ட சதுரச் சிற்றணையின் 

கீழ்க்கண்ட நிலைக்கு பாயுவீதத்தைக் கணக்கிடு . 
வடிகாலின் அடிப்பாகத்திலிருந்து முன்புற நீரின் ஆழம் 
0.5 மீ . பின்புறத்தில் நீரின் ஆழம் 0.15 மீ . Ca = 0.61 . 


11-79 . 29 மீ அகலமுள்ள ஒரு கால்வாயின் அகலம் ஒரு பாலத் 

தின் அருகில் 21 மீ.ஆகக் குறுக்கப்படுகிறது . பாலத்திற் 
குப் பின்புறம் நீரின் ஆழம் 0 * 84 மீ.ஆக இருக்குமானால் 
குறுக்கத்தால் ஏற்படும் பின்னுயர்வு எவ்வளவு ? 


11-80 . கணக்கு 11:35 சம்பந்தமாகவுள்ள படத்திலுள்ள மதகுக் 

கதவில் நீராலுண்டாகும் கிடைவிசை அழுத்தப் 
பகிர்வை உத்தேசமாக வரைக 


11-81 . அகலமுகட்டுச் சிற்றணைக்கும் , உயர்க்கெழு வழிகாலுக்கு 

மான பாயுவீதக் கெழுக்களை ஒப்பிடுக . 20 மீ நீளமுள்ள 
வழிகால் வழியாக 4 மீ உயரத்தில் 1000 மீ / வி அளவில் 
நீர் கடத்தப்பட்டால் வழிகால் எண் என்ன ? 


கலைச் சொற்கள் 


A 


-- 


--- 


--- 


--- 


-- 


abrupt 
absolute 
absolute pressure 
acceleration 
accuracy 
acoustic velocity 
action 
adhesion 
adhesive force 
adiabatic process 
adjacent 
adverse 
aerodynamics 
aerostatics 
aeronautics 
afflux 
air - conditioner 
air - compressor 
airfoil 
algebraic 
alternate depth 
amplitude 
analytic 
analogy 
analysis 
Aneroid Barometer 
angle of attack 
angle of divergence 
angle of heel 
angular velocity 
angular deformation 
annulus 
anti - clockwise 


திடீர் 
தனி , சார்பிலா 
தனி அழுத்தம் - 
முடுக்கம் 
துல்லி தம் 
ஒலித் திசைவேகம் 
வினை , செயல் 
ஒட்டுப்பண்பு 
ஒட்டுவிசை 
வெப்ப மாற்றீடற்ற முறை 
அடுத்துள்ள 
பாதகமான 
காற்று இயக்கவிசையியல் 
காற்று நிலையியல் 
விமானயியல் 
பின்னுயர்வு 
குளிர்ச் சாதனம் 
காற்றமுக்கி 
இறக்கை யமைப்பு 
இயற்கணித 
மாற்று ஆழம் 
வீச்சு 
கொள்கைரீதியான 
ஒப்புமை , ஒருமைப்பாடு 
பகுப்பாய்வு 
அனிராய்டு பாரமானி 
தாக்குக் கோணம் 
விரிவுக் கோணம் 
ஒருபுறச் சாய்வுகோணம் 
கோணத் திசைவேகம் 
கோணவடிவ மாற்றம் 
இடைவெளி 
இடஞ்சுழியாக 


--- 


--- 


-- 


-- 


--- 


-- 


--- 


- 


| 


668 


பாய்ம எந்திரவியல் 


- 


-- 


--- 


-- 


appendix 
application 
approximate 
aqueduct 
arbitrary 
area moment 
aspect ratio 
assumption 
astronautics 
asymptote 
atmosphere 
atmospheric pressure 
Axisymmetrical 


பின்னிணைப்பு 
செயற்பாடு 
தோராயம் 
கட்டுக் கால்வாய் 
யாதாமொரு 
பரப்புத் திருப்புதிறன் 
வடிவ விகிதம் 
தற்கோள் 
விண்ணியல் 
ஈற்றணுகி 
வளிமண்டலம் 
வளிமண்டல அழுத்தம் 
அச்சுச் சமச்சீர் 


- 


| 


- 


B 


- 


- 


|| 


--- 


--- 


- 


back water 
baffle 
barometer 
barrier 
bearing 
bearing plate 
bed 
bed slope 
bellow 
bend 
bend meter 
Bernouilli 
bill - board 
Binomial theorem 
blower 
blunt body 
body force 
bomb 
bore 
bore well 
Bourdon gauge 
boundary 
boundary condition 
boundary layer 


தேக்கநீர் 
தடுப்பு 
பாரமானி 
தடுப்பு 
தாங்கி 
தாங்கும் தகடு 
படுகை 
படுகைச் சரிவு 
துருத்தி 
வளைவு 
வளைவு மானி 
பெர்னாலி 
விளம்பரப் பலகை 
ஈருறுப்புத் தேற்றம் 
காற்றூதி 
தட்டை உருவம் 
தனிம விசை , உருவ விசை 
குண்டு 
நீரேற்றம் 
குழாய்க் கிணறு 
போர்டன் அழுத்தமானி 
எல்லை , ஓரம் 
எல்லை நிபந்தனை 
எல்லைப் படலம் 


-- 


|| 


-- 


- 


-- 


கலைச் சொற்கள் 


669 


--- 


--- 


-- 


boundary layer theory 
boundary layer thickness 
Boussinesa 
branching pipes 
broad - crested weir 
bubble 
Buckingham 
bulk modulus 
buoy 
buoyancy 
buoyant force 


|| 


எல்லைப் படலக் கொள்கை 
எல்லைப் படலக் கனம் 
பொசினெஸ்க் 
கிளைக்குழாய்கள் 
அகலமுகட்டு அடைப்பு 
குமிழி 
பக்கிங் ஹாம் 
பரும மீட்சிக்குணகம் 
மிதவை 
மிதப்பாற்றல் . 
மி தவை விசை 


--- 


--- 


--- 


C 


--- 


--- 


-- 


-- 


-- 


1. 
| 


calibrate 
calibration 
camber 
canal 
cancel 
cartesian coordinate 
capacity coefficient 
capillary 
capillary rise 
capillary tuhe 
capillary wave 
Cauchy 
cavitation 
celerity 
centrifugal 
centripetal 
centroid 
centre of buoyancy 
centre of gravity 
centre of pressure 
channel 
characteristics 
chocking 
chocked flow 
chord 
chute 


அளவு திருத்தம் செய் 
அளவு திருத்தம் 
மேல் வளைவு 
கால்வாய் 
அழித்தல் , அழி 
தேக்காட்டின் அச்சுத்தூரம் 
கொள்ளளவுக் கெழு 
நுண்குழாய் , நுண்புழை 
நுண்புழை ஏற்றம் 
நுண்புழைக் குழாய் 
நுண்புழை அலை 
காஷி 
குமிழ்தல் 
அலைத் திசைவேகம் 
மைய நோக்கு 
மைய விலக்கு 
எடை மையம் 
மிதப்பாற்றல் மையம் 
எடைமையம் , ஈர்ப்பு மையம் 
அழுத்த மையம் 
கால்வாய் 
சிறப்பியல்பு , தற்சிறப்பு 
திணறல் 
திணறிய ஓட்டம் 


- 


-- 


| 


- 


- 


| 


-- 


| 


-- 


--- 
- 


நாண் 


| 


சாய்வு வாய்க்கால் 


610 


பாய்ம எந்திரவியல் 


- 


chute spillway 
circular annulus 


- 


- 


- 


--- 


circuit 
circulation 
circumferential stress 
clamp 
classification 
clear jump 
clockwise 
clockwise moment 
coefficient 
coefficient of contraction 
coefficient of discharge 
coefficient of drag 
coefficient of friction 
coefficient of velocity 
cohesion 


-- 


சரிவு வழிகால் 
ஒரே அச்சுள்ள குழாய்களிடை 
வெளி 
சுற்று 
சர்க்குலேஷன் , சுற்றுதல் 
சுற்றளவுத் தகைவு 
கவ்வி 
பாகுபாடு 
தெளிவான குதிப்பு 
வலஞ்சுழியாக 
வலஞ்சுழி திருப்புதிறன் 
கெழு 
குறுக்கக் கெழு 
பாயுவீதக் கெழு 
இழுவிசைக் கெழு 
உராய்வுக் கெழு 
திசைவேகக் கெழு 
பற்றுப்பண்பு , தானிணையுந் 

தன்மை 
பற்று விசை , தானிணை விசை 
கூல்புரூக் 
வாணிகக் குழாய் 
நெருக்கம் 


--- 


- 


-- 


| 


-- 


--- 


cohesive force 
Colebrook 
commercial pipe 
compaction 
component 
compressible 
compressibility factor 
compressible flow 


கூறு 


--- 


--- 


அமுக்க 
அமுக்கக் கெழு 
அமுக்கப் பாய்ச்சல் 
அமுக்க ஓட்டம் , 
அமுக்கப் பாய்மம் 
அமுக்க அதிர்ச்சி அலை 


செறிவு 


| 


- 


-- 


compressible fluid 
compression shock wave 
concentration 
concrete 
condition 
conductor 
conduit 
conical mouth - piece 
conjugate depth 
constant 
constant of integration 
constriction 
contact 


| 


-- 


கான்கிரீட் 
நிபந்தனை , நிலை 
கடத்தி 
பாய்மக் கடத்தி 
கூம்பு வாயருகு கருவி 
இணை ஆழம் 
மாறிலி 
தொகையீட்டு மாறிலி 
குறுக்கம் 
தொடுகை 


| 


-- 


- 


கலைச் சொற்கள் 


671 


|| 


|||||| 


தொடுகைக் கோணம் 
தாடு பரப்பு 
தொடர்ச் சமன்பாடு 
தொடர்மம் 
ஆட்சிபருமன் 
குவி 
மறுதலை 
குவிந்து விரியும் 
குவிந்து விரியும் முனை 
இடஞ்சார்ந்த முடுக்கம் 


contact angle 
contact area 
continuity equation 
continuum 
control volume 
converge 
converse 
convergent -divergent 
convergent- divergent nozzle 
convective acceleration 
convergent - conical 

mouth - piece 
correlation 
correction 
correction factor 
Couette flow 
couple 
creeping motion 
crest 
critical 
critical slope 
cross - section 


| 


|| 


குவிந்த கூம்பு வாயருகு கருவி 
ஒட்டுறவு 
திருத்தம் 
திருத்தக் கூறு , திருத்தக் கெழு 
கூவட் ஓட்டம் 
இரட்டை 
ஊரும் இயக்கம் 
முகடு 
மாறுநிலை 
மாறுநிலைச் சரிவு 
குறுக்கு வெட்டு , 

வெட்டுமுகம் 
கச்சா எண்ணெய் 
படிக அமைப்புள்ள 
தளப் பாலம் 
கோப்பை 
மின்சாரம் , ஓட்டம் 
திசைவேக மானி 
சுற்று 
உருளை 
உருளைக் கூறு 


| 


|| 


crude oil 
crystalline 
culvert 
cup 
current 
current meter 
cycle 
cylinder 
cylinderical coordinate 


| 


D 


- 


D Alembert 
Darcy 
dash pot 


டி லம்பார்ட்டு 
டார்ஸி 
தடைக் கிண்ணம் , 

தடைக் சருவி 
மட்ட அளவை 
மட்டத் தலைப்பு , மட்ட உயரம் 


datum 
datum head 


672 


பாய்ம எந்திரவியல் 


உய்த்துணர் 
குறைபாடு 
வரையறு 
வரையறை 
வடிவமாற்றம் 


-- 


டிகிரி 
டிலாவால் 


--- 


-- 


-- 


- 


-- 


--- 


deduce 
defect 
define 
definition 
deformation 
degree 
De Laval 
delivery pipe 
denominator 
density 
dependent variable 
dependent quantity 
depreciation 
derive 
derivation 
derivative 
derived quantity 
description 
detached shockwave 
development 
diagram 
diametral clearance 
differentiate 
differential equation 
diffuser 
dimension 
dimensionless 
dimensional 
dimensional analysis 
dimensional homogeneity 
dimensional number 
discharge 
displacement 
displacement thickness 
distorted 
distortion 
disturb 
disturbance 
ditch 
divergent mouth - piece 


--- 


அனுப்பு குழாய் 
விகுதி 
அடர்த்தி 
சார்ந்த மாறும் அளவு 
சார்ந்த அளவை 
மதிப்புக் குறைவு 
வருவி 
வருவித்தல் 
வகைக் கெழு 
வழிவந்த அளவை 
விளக்கம் 
பிரிந்த அதிர்ச்சி அலை 
முதிர்ச்சி 
விளக்கப்படம் 
விட்ட இடைவெளி 
வகையிடு 
வகையீட்டுச் சமன்பாடு 
விரவி , பரப்பி 
பரிமாணம் 
பரிமாணமற்ற 
பரிமாண 
பரிமாணப் பகுப்பாய்வு 
பரிமாண ஒருபடித்தான 
பரிமாணமற்ற எண் 
பாயுவீதம் , பாயும்வி தம் 
இடப்பெயர்ச்சி 
இடப்பெயர்ச்சிக் கனம் 
உருத்திரிந்த 
உருத்திரிபு 
தொந்தரவு செய் 
உலைவு , சலனம் 
வாய்க்கால் 
விரிந்த வாயருகு கருவி 


| 


--- 


--- 


--- 


- 


--- 


-- 


| 


- 


கலைச் சொற்கள் 


673 


--- 


-- 


diverge 
diving bell 
dock gate 
doublet 
downwash 
down stream 


மூழ்கு கூண்டு 
கப்பற் துறைக்கதவு 
இருமடி 
கீழ் நோக்கி ஓட்டம் 
கீழ்ப்புறம் , கீழ்நோக்கி , 

ஓட்டத் திசையில் 
இழு 
இழு விசை 


--- 


-- 


ஆழம் 


drag 
drag force 
draft 
draft tube 
drainage 
dynamics 
dynamic eddy viscosity 
dynamic viscosity 
dyne 


- 


டிராஃப்ட் குழாய் 
வடிகால் 
இயக்க விசையியல் 
இயக்க விசைச் சுழற் பாகுநிலை 
இயக்கவிசைப் பாகுநிலை 


டன் 


- 


| 


--- 


--- 


- 


--- 


--- 


E 
நடுவிலிருந்து விலகிய தூரம் 
விகித ஆதாயமுள்ள 
சுழல் 
சுழற் பாகுநிலை 
திறம் 
வெளிப்படும் தாரை 
உந்தி 
மீட்சி விசை 
மீட்சி எல்லை 
மீட்சிக் குணகம் 
மீட்சி ஊடகம் 
மீட்சி அலை 
மீட்சித் தன்மை 
மின் ஒப்புமை 
மின்சாரச் சுற்று 
மின் புலம் 
மின் பகுபொருள் 
தனிமம் 
மட்டத் தலைப்பு 
நீளவளைய , நீள்வட்ட 
நீள்வட்டம் 
அனுபவ , பட்டறிவு 


eccentricity 
economic 
eddy 
eddy viscosity 
efficiency 
efflux 
ejector 
elastic force 
elastic limit 
elastic modulus 
elastic mediuni 
elastic wave 
elasticity 
electrical analogy 
electrical circuit 
electrical field 
electrolyte 
element 
elevation head 
elliptic 
ellipse 
empirical 

பா.எ .--43 


-- 


--- 


--- 


--- 


674 


பாய்ம எந்திரவியல் 


--- 


--- 


-- 
- 


--- 


--- 


-- 


--- 


energy loss 
energy thickness 
enlargement 
enlargement , sudden 
engine 
enthalphy 
entrance length 
entropy 
equation 
equation of state 
equal 
equilibrant 
equilibrium 
equivalent 
equivalent length 
erosion 
establish 
establishment of flow 


ஆற்றலிழப்பு 
ஆற்றல் கனம் 
விரித்தல் 
திடீர் விரித்தல் 
என்ஜின் 
என் தால்பி 
நுழைவு நீளம் 
என்ட்ரபி 
சமன்பாடு 
நிலைச் சமன்பாடு 
சமமான 
சமனி 
சமநிலை 
சமமதிப்புள்ள 
சமமதிப்பு நீளம் 
அரிப்பு 
நிலை நாட்டு 
ஓட்ட நிலைநாட்டம் , பாய்ச்சல் 
நிலை நாட்டம் 


ஆய்லர் 


--- 


-- 


--- 


Euler 
Eulerian method 
exact 
exit loss 
expansion 
expansion shock 
expansion wave 
exponent 
expression 
external 
extrapolate 
external mouth piece 


-- 


-- 


- 


ஆய்லர் முறை 
திருத்தமான , பிழையற்ற 
வெளியேற்ற இழப்பு 
விரித்தல் 
விரிவு அதிர்ச்சி 
விரிவு அலை 
அடுக்குக் குறி 
கோவை 
புற 
புறச் செருகு வெளிநீட்டு 
புற வாயருகு கருவி 
F 

காற்றாடி 
ஃபானோ கோடு 
சாதகமான 
புலம் 
படம் 
படலம் , படிவம் 
முடிவுள்ள 


--- 


-- 


fan 
Fanno line 
favourable 
field 
figure 
film 
finite 


--- 


கலைச் சொற்கள் 


615 


-- 


| 


- 


- 


finite difference 
final 
fixed bed 
flat plate 
flotation 
flow 
flow field 
flow net 
flow pattern 
flow work 
fluctuating 
fluid 
fluid coupling 
fluid friction 
fluid machine 
flume 
forced vortex 
foot step 
foot valve 
form drag 
formula 
forward momentum 
Francis 
free 
free stream 
free stream velocity 
free surface 
free vortex 
friction 
friction drag 
friction factor 
frictional loss 
Froude 
fuel oil 
function 
fundamental 


முடிவுள்ள வேறுபாடு 
இறுதி , முடிவு 
நிலையான , படுகை 
தட்டைத் தகடு , பட்டைத்தகடு 
மிதவை , மிதக்கவிடம் 
பாய்ச்சல் , ஓட்டம் 
பாய்ச்சல் புலம் 
பாய்ச்சல் வலை 
பாய்ச்சல் படிவம் 
பாய்ச்சல் வினை 
மாறிக் கொண்டிருக்கும் 
பாய்மம் 
பாய்மப் பொருத்தி 
பாய்ம உராய்வு 
பாய்ம எந்திரம் 
நீர்க்கால் , நீர்க்கால்வாய் 
திணிச் சுழல் 
அடிக்கால் தாங்கி 
அடி வால்வு , பாத வால்வு 
அமைப்பு இழுவிசை 
வாய்பாடு 
முன் உந்தம் 
பிரான்சிஸ் 
தானே , கட்டற்ற 
கட்டற்ற பாய்ச்சல் 
கட்டற்ற திசைவேகம் 
கட்டற்ற மேற்பரப்பு 
கட்டற்ற சுழல் 
உராய்வு 
உராய்வு இழுவிசை 
உராய்வுக் கெழு 
உராய்வு இழப்பு 
ஃப்ரூடு 
எரி எண்ணெய் 
சார்பு , சார்பலன் 
அடிப்படை 
G 


-- 


--- 


--- 
--- 
-- 
--- 


| 


--- 


-- 


| 


-- 


இடைவெளி 


gap 
gas 


வாயு 


616 


பாய்ம எந்திரவியல் 


--- 


-- 
- 


gauge pressure 
gear 
gradual 
graduate 
graph 
gravity wave 
grid 
ground water 
growth 
guide vane 


--- 


| 


--- 


மானி அழுத்தம் 
பல்லிணை 
படிப்படியாக 
குறியிடு 
வரைபடம் 
ஈர்ப்பு அலை 
வலை , சதுக்கம் 
நிலநீர் 
வளர்ச்சி 

வழிகாட்டித் தகடு 
H 
ஹேகன் 
பாதி 
பாதி உருவம் 
ஹார்டி கிராஸ் 
தலைப்பு , உயரம் 
தலைப்புக் கெழு , உயரக் கெழு 
வெப்பப் பரிமாற்றம் 
பின்புறம் 
உயர் வரிசை 
துளை 
உள்ளீடற்ற 
ஒருபடித்தான 
ஒருபடித்தன்மை 
அமைப்பில் ஒத்துள்ள 
கிடையான , கிடை 
கிடை மட்டம் 
கிடையாக 
உடற்பகுதி 
கூன் , திட்டு 
நீர் இயக்க விசையியல் 
ஒப்பு அடர்த்தி மானி , 

திரவமானி 
நீர்ச்சாதனவியல் 
நீர் நிலையியல் 
நீரியலாழம் 
நீரியற் சரிவு 
நீரியற் குதிப்பு 
நீரியலாரம் 


Hagen 
half 
half body 
Hardy Cross 
head 
head coefficient 
heat transfer 
heel 
higher order 
hole 
hollow 
homogeneous 
homogeneity 
homologous 
horizontal 
horizontal level 
horizontally 
hull 
hump 
hydrodynamics 
hydrometer 


--- 


-- 


--- 


-- 


- 


--- 


--- 


hydronautics 
hydrostatics 
hydraulic depth 
hydraulic gradient 
hydraulic jump 
hydraulic radius 


கலைச் சொற்கள் 


677 


hydroelectric plant 
hypothetical 
hypothesis 


ideal 
ideal flow 


| 


|| 


--- 


| 


-- 


நீர் மின்சார நிலையம் 
கற்பித 
புனைவுகோள் 
T 
இலட்சியம் 
இலட்சிய ஓட்டம் , 

இலட்சிய பாய்ச்சல் 
இலட்சிய பாய்மம் 
கற்பனை 
மோதல் 
இயக்கி 
ஊடுருவா 
உட்படு சமன்பாடு 
கணத்தாக்கு 
கணத்தாக்கு விசை 
உள்நோக்கு வெடிப்பு 
சாய்வு அழுத்தமானி 
அமுக்கமற்ற 
கூடுந்தொகை 
சாரா மாறி , தனித்துவ மாறி 
தனித்துவ அளவை 
இந்திய தரநிர்ணயம் 
தூண்டப்பட்ட இழுவிசை 
நிலைமம் , சடத்துவம் 
சடத்துவ விசை 
உய்த்துணர் மானி 
வரம்பிலி, வரம்பிலா 
வரம்பிலா , எண்ணிலா 
தொடக்க 
தொடக்கத் தவறு 
நுழைவாய் 
நிலைப்பாடற்ற 
கணத்து 
தொகையிடு 
சந்திப்புத் தளம் 
சந்திப்புத் தளப் பாய்ச்சல் 
குறுக்கீட்டு விளைவு 
அக 
அக ஆற்றல் 


ideal fluid 
imaginary 
impact 
impeller 
impermeable 
implicit equation 
impulse 
impulsive force 
implosion 
inclined manometer 
incompressible 
increment 
independent variable 
independent quantity 
Indian Standard 
induced drag force 
inertia 
inertial force 
inferential meter 
infinity 
infinite 
initial 
initial error 
inlet 
instability 
instantaneous 
integrate 
interface 
interfacial flow 
interference 
internal 
internal energy 


-- 


- 


- 


-- 


-- 


- 


-- 


-- 


-- 


--- 


678 


பாய்ம எந்திரவியல் 


-- 


-- 


internal mouth piece 
interpolate 
inverted 
inviscid 
irrotational 
irreversible 
isentropic process 


அக வாயருகு கருவி 
இடைச் செருகு 
தலைகீழ் 
பாகு நிலையற்ற , பிசுபிசுப்பற்ற 
சுழற்சியற்ற 
திருப்பக்கூடம் 
தடையற்ற 

வெப்பமாற்றீடற்ற முறை 
வெப்பநிலை மாறா முறை 


--- 


--- 


isothermal process 


| 


jet 
Joule 
journal bearing 
junction 


-- 


J 
ஜெட் , தாரை 
ஜூல் 
தட்டை தாங்கி 

சந்திப்பு 
K 
கார்மன் சுழற் தொடர் 
கெல்வின் 
இயக்கவியல் 


--- 


Karman vortex trail 
Kelvin 
kinematics 


- 


Lagrangian method 
lamina 
laminar flow 
laminar profile 
laminar sublayer 


--- 


-- 


L 
லெக்ராஞ்சி முறை 
படலம் 
படல ஓட்டம் 
படல அமைப்பு 
படல உட்பிரிவு , படல 

உட்படலம் 
பெரிய துளை 
பக்கவாட்டில் 
பக்க விசை 
அட்சரேகை 
லெப்லாஸ் 
படலம் 
விதி 
முன் விளிம்பு 
தூக்கு 
தூக்கு விசை 
புயம் 
கட்டுப்பாடு 


--- 


large orifice 
lateral 
lateral force 
latitude 
Laplace 
layer 
law 
leading edge 
lift 
lift force 
limb 
limitation 


= 


-- 


- 


-- 


கலைச் சொற்கள் 


679 


linear 


-- 


linear acceleration 
linear deformation 
lining 
liquid 
load 
lock 


-- 


| 


lock gate 


-- 


நேர்போக்கு , நேரான , 

நேர் கோட்டு 
நேர்கோட்டு முடுக்கம் 
நோ வடிவமாற்றம் 
பூச்சு 
திரவம் 
பளு 
பூட்டணை 
பூட்டணைக் கதவு 
காலஞ்சார்ந்த முடுக்கம் 
இடஞ்சார்ந்த ரெயினால்ஸ் எண் 
நியம பாதை 
நீளவாட்டில் 
மடக்கை 
உயவெண்ணெய் 
உயவிடல் 
உயவு 
கொத்து 


-- 


-- 


-- 


--- 


local acceleration 
local Reynolds number 
locus 
longitudinal 
logarithm 
lubricating oil 
lubrication 
lubricant 
lump 


-- 


Mack 
Mack angle 
Mack cone 
magnification 
main flow 


--- 


-- 


-- 


-- 


M 
மாக் 
மாக் கோணம் 
மாக் கூம்பு 
உருப் பெருக்கம் 
முக்கிய பாய்ச்சல் , முக்கிய 

ஓட்டம் 
மராமத்து 
அழுத்தமானி 
பொருண்மை , நிறை 
பொருண்மை அடர்த்தி 
பாய்மரம் 
அணி 
பெருமம் , உச்ச 
எந்திர ஆற்றல் 
எந்திர அமைப்புள்ள மானி 
துகளியக்கவியல் 
ஊடகம் 
மிதவைக் காப்பு மையம் 
மிதவைக் காப்புயரம் 
பிறைத்தலம் 


maintenance 
manometer 
mass 
mass flux 
mast 
matrix 
maximum 
mechanical energy 
mechanical meter 
mechanics of a particle 
medium 
metacentre 
metacentric height 
meniscus 


--- 


-- 


680 


பாய்ம எந்திரவியல் 


--- 
--- 


| 


-- 
-- 
--- 


- 


mild flow 
mild slope 
micrometer screw 
minor loss 
minimum 
missile 
mixing length 
model 
model experiment 
model ratio 
model scale 
model study 
modular 
mole 
molecule 
molecular force 
moment 
moment of inertia 
momentum 
momentum exchange 
momentum thickness 
momentum transfer 
Moody 
Moody diagram 
motor 
motion 
mouth piece 
movable bed 


இலேசான ஓட்டம் 
இலேசான சரிவு 
நுண் திருகுமானி 
சிறிய இழப்பு 
சிறுமம் , சிறிய 
ஏவுகணை 
கலத்தல் நீளம் 
மாதிரி 
மாதிரிச் சோதனை 
மாதிரி விகிதம் 
மாதிரி அளவுகோல் 
மாதிரி பற்றிய படிப்பு 
அமைப்பான 
மோல் 
மூலக்கூறு 
மூலக்கூறு விசை 
திருப்புதிறன் 
சுழற் சடத்துவம் 
உந்தம் , நகர்ச்சி வேகம் 
உந்தப் பரிமாற்றம் 
உந்தக் கனம் 
உந்தப் பெயர்வு 
மூடி 
மூடி வரைபடம் 
மோட்டார் 
இயக்கம் 
வாயருகு கருவி 
நகரும் படுகை , 

நிலையற்ற படுகை 
நகருதல் , நிலைமாறு 

நகரும் தகடு 
N 

நாவியர் - ஸ்டோக்ஸ் 
எதிர் 


-- 


- 


-- 


-- 


-- 


-- 


| 


--- 


-- 


movement 
moving plate 


--- 


--- 


| 


புறக்கணி 


Navier - Stokes 
negative 
neglect 
net work 
nucleus 
neutral equilibrium 
Newtonian fluid 


--- 


வலை அமைப்பு 
உட்கரு 
நடுநிலைச் சமநிலை 
நியூட்டன் பாய்மம் 


கலைச் சொற்கள் 


681 


- 


நிகுராட்ஸே 
அமுக்கமற்ற 
நேர் போக்கற்ற 
பட்டகமற்ற 


ஒளி புகா 


Nikuradse 
non - compressible 
non - linear 
non -prismatic 
non - transparent 
normal 
normal acceleration 
normal depth 
potch 
nozzle 
nozzle meter 
numerator 


இயல்பான , நேர்குத்து 
நேர்குத்து முடுக்கம் 
இயல்பான ஆழம் 
கலுங்கு 
முனை 
முனை மானி 


பகுதி 


O 
சரிவான அதிர்ச்சி 
ஒரு பரிமாண 


மடை 


oblique shock 
one - dimensional 
open cut 
open system 
optimum 
orientation 
orifice 
orifice meter 
oscillatory 
outlet 


திறந்த அமைப்பு 
மிகச் சிறந்த 
திசை அமைப்பு 


துளை 


துளை மானி 
அலைவுறும் 
வெளிவாய் 


P 
பரவளைவு 
வான்குடை 


-- 


முரண் 


Parabola 
parachute 
paradox 
parallel pipes 
parantheses 
partial derivative 
partial differential 
partial differential equation 
particle 
parallelopiped 
Pascal Law 
path line 
Penstock 
Pelton 


இணை குழாய்கள் 
பிறைகள் 
பகுதி வகைக்கெழு 
பகுப்பு நுண் வகைக்கெழு 
பகுதி வகையீட்டுச் சமன்பாடு 


துகள் 


-- 


இணைகரத்தின் திண்மம் 
பாஸ்கல் விதி 
பாதைக் கோடு 
பென்ஸ்டாக் 
பெல்டன் 


682 


-- 
--- 


percent 
perfect gas 
permeability 
permeable 
period 
peripheral velocity 


-- 


|| 


perpendicular 
pier 
piezometer 
piezometric head 


- 


-- 


|| 


pipe 
pipe connection 
pipe fittings 
pipe network 
piston 
pitch circle 
pitot meter 
pitot tube 
pivot 
plan 
plaster 
platinum 
plunger 
polar angle 
pollution 
polytropic 
pointer 
pointing 
point of intersection 
Poiseuille 
pontoon 
porosity 
porous media 
positive 
positive displacement meter 


பாய்ம எந்திரவியல் 
சதவிகிதம் , நூற்றுக்கு 
நிறைவுடை வாயு 
ஊடுபரவுந்தன்மை 
ஊடுபரவும் 
அலைநேரம் 
விளிம்புத் திசைவேகம் , ஓரத் 

திசைவேகம் 
நேர்குத்து 
பாலத் தூண் 
குழாய் மானி 
குழாய் மானித் தலைப்பு , 

குழாய் மானி உயரம் 
குழாய் 
குழாய் இணைப்பு 
குழாய்ச் சாதனங்கள் 
குழாய் வலையமைப்பு 
உந்து தண்டு 
சுருதி வட்டம் 
பிட்டாட் மானி 
பிட்டாட் குழாய் 
கீல் 
நிலப்படம் , கிடைப்படம் 
சாந்து 
பிளாட்டினம் 
கனத் தண்டு 
துருவக் கோணம் 
தீட்டு 
பாலிடிராபிக் 
குறிமுள் 
இணைப்புப் பூச்சு 
வெட்டுப் புள்ளி 
பாய்ஸேயீ 
படகுப் பாலம் , படகு 
நுண்துளையுடைய 
நுண்துளை நிறைந்த ஊடகம் 
நேர் 
இடம்பெயர் அமைப்புள்ள 

மானி 
அழுத்தப் பாய்ச்சல் 
அழுத்தத் தலைப்பு , நிலை உயரம் 


- 


|||| 


||||| 


| 


potential flow 
potential head 


| 


கலைச் சொற்கள் 


683 


-- 


--- 


--- 


power coefficient 
pressure 
pressure diagram 
pressure force 
pressure gradient 
pressure head 


--- 


--- 


-- 
--- 


| 


-- 


--- 


திறன் கெழு 
அழுத்தம் 
அழுத்தப் படம் 
அழுத்த விசை 
அழுத்தச் சரிவு 
அழுத்தத் தலைப்பு , அழுத்த 

உயரம் 
அழுத்தச் செறிவு 
கோட்பாடு , தத்துவம் 
பட்டக 
உத்திக்கணக்கு 
தொடர் நிகழ்ச்சி , முறை 
பக்கத் தோற்றம் 
தோற்ற இழுவிசை 
முன்னொட்டு 
எறி 
எறி பரப்பு 
பரவுதல் 
முன் தள்ளு சுழலி 
சிறப்பியல்புகள் , பண்புகள் 
விகித மாறிலி 
தள்ளுதல் 
தள்ளு விசை 
மூல முன்மாதிரி 
முளை 
இழு 


-- 


-- 


-- 


pressure intensity 
principle 
prismatic 
problem 
process 
profile 
profile drag 
prefix 
projected 
projected area 
propagation 
propeller 
properties 
proportionality constant 
propulsion 
propulsive force 
prototype 
protrusion 
pull 
pump 
pumping 


-- 


-- 


-- 


| 


-- 


-- 
-- 
--- 


-- 


பம்பு 


ஏற்றுதல் 
Q 

அளவை 
R 


quantity 


radial direction 
radius 
Raleigh 
Raleigh line 
rank 
Rankine body 
Rankine combined vortex 


ஆரத் திசை 
ஆரம் 
ராலே 
ராலே கோடு 
தரம் 
ராங்கின் உருவம் 
ராங்கின் கூட்டுச் சுழல் 


-- 


- 


684 


பாய்ம எந்திரவியல் 


- 


விரைவாக மாறும் 
அடர் குறைவான 
வீதம் 
பாயுவீதம் , பாயும் வீதம் 


விகிதம் 


--- 


-- 


-- 


- 


-- 


-- 
---- 


- 


-- 


-- 


--- 


--- 


rapidly varied 
rarefied 
rate 
rate of flow 
ratio 
reaction 
reading 
real 
real fluid motion 
receive 
rectangular 
recurring expenditure 
reducer 
reflection 
region 
reject 
relative density 
relative velocity 
relaxation method 
repeating variable 
resistance 
restriction 
resultant ( force ) 
reversible 
Reynolds 
Reimann 
rigid 
rising limb 
rolling friction 
rotameter 
rotation 
rotational 
rotor 
rough 
roughness 
roughness factor 


--- 


-- 


| 


--- 
--- 


எதிர்வினை , எதிர்செயல் 
காட்சிப்பதிவு 
மெய் 
மெய்ப்பாய்ம ஓட்டம் 
ஏற்றுக்கொள் 
நீண்ட சதுர 
தொடர்ந்து ஏற்படும் செலவு 
குறைவு , சுருக்கம் 
எதிரொளிப்பு 
மண்டலம் , பகுதி 
நிராகரி 
ஒப்பு அடர்த்தி 
ஒப்புத் திசைவேகம் 
தளர்த்து முறை 
திரும்பவரும் வேறுபாடு 
தடை 
வரம்பு 
தொகுபயன் (விசை ) 
திரும்பக் கூடிய 
ரெயினால்ஸ் 
ரீமான் 
திண்மையான , திடமான 
உயரும் புயம் 
உருள் உராய்வு 
சுழல் மானி 
சுழற்சி 
சுழற்சியுள்ள 
சுழலி 
சொரசொரப்பான 
சொரசொரப்பு 
சொரசொரப்புக் கெழு 
S 
தெவிட்டிய 
அளவுகோல் விளைவு 


- 


- 


| 


-- 


- 


| 


saturated 
scale effect 


-- 


கலைச் சொற்கள் 


685 


| 
| 
| 


-- 


| 


--- 


-- 


-- 


--- 


--- 


--- 


Schlichting 
screen 
second 
secondary flow 
section 
sediment 
semi - empirical 
sensitivity 
separation 
separation point 
series 
series pipes 
shaft 
shear 
shear force 
shear stress 
shear velocity 
shift 
shock 
shock front 
shock wave 
shooting ( or ) rapid flow 
sign 
significance 
silt 
similitude 
simple pendulum 
sink 
singularity 
skin friction 
skin friction drag 


- 


-- 


--- 


| 


ஷ்லிஷ்டிங் 
திரை 
வினாடி 
இரண்டாம் தர ஓட்டம் 
வெட்டு , வெட்டுமுகம் 
வண்டல் 
பகுதி அனுபவ 
நுட்பம் 
பிரிதல் 
பிரியும் புள்ளி 
தொடர் 
தொடர் குழாய்கள் 
தண்டு 
சறுக்குப் பெயர்ச்சி 
சறுக்குப் பெயர்ச்சி விசை 
சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு 
சறுக்குத் திசைவேகம் 
பெயர்ச்சி 
அதிர்ச்சி 
அதிர்ச்சி முகடு 
அதிர்ச்சி அலை 
வெறியோட்டம் 
குறியீடு 
முக்கியத்துவம் 
வண்டல் 
ஒப்புமை 
தனி ஊசல் 
ஆழ்புழை 
விசித்திரப் புள்ளி 
புறப்பரப்பு உராய்வு 
புறப்பரப்பு உராய்வு 

இழுவிசை 
உறை 
நழுவல் 
நழுவும் தாங்கி 
நழுவும் கட்டை 
நழுவிச் செல்லும் ஓட்டம் 
கீரல் 


-- 


--- 


--- 


--- 


- 


--- 


--- 


--- 


- 


--- 


sleeve 
slip 
slipper bearing 
slipper block 
slip stream 
slit 
slot 
sluice 


--- 


- 


துளை 
மதகு , கண்மாய் 


- 


686 


பாய்ம எந்திரவியல் 


sluice gate 


--- 


--- 
-- 
- 
--- 
-- 
-- 


| 


--- 


--- 


--- 


|| 


-- 


- 


small orifice 
smooth 
solenoid 
solid mechanic 
solitary wave 
solution 
solve 
sonic velocity 
source 
space 
span 
specific energy 
specific beat 
specific speed 
specific volume 
specific weight 
sphere 
spillway 
spillway dam 
spring 
square 
square root 
stability 
stable equilibrium 
stagnation point 
stagnation tube 
stall 
stalling angle 
standard 
standard atmospheric pressure — 
static force 
state 
Stanton 
statistics 
steady 
steep slope 
stem 
stilling basin 
strain 


மதகுக் கதவு 
சிறிய துளை 
வழவழப்பான 
வரிச் சுருள் 
திட எந்திரவியல் 
தனி அலை 
தீர்வு 
தீர்த்தல் 
ஒலித் திசைவேகம் 
ஊற்று 
வெளி 
கண் 
தன் ஆற்றல் 
வெப்ப எண் 
தனி வேகம் 
நிறையலகு பருமன் 
அலகு பருமனெடை 
கோளம் 
வழிகால் 
வழிகால் அணை 
சுருள்வில் 
இருமடி , சதுரம் 
வர்க்கமூலம் 
நிலைப்பாடு 
உறுதிச் சமநிலை 
தேக்கப் புள்ளி 
தேக்கக் குழாய் 
நிலைப்பிறழ்ச்சி , இருக்கை 
இருக்கைக் கோணம் 
படித்தர 
தர வளிமண்டல அழுத்தம் 
நிலை விசை 
நிலை 
ஸ்டான்டென் 
புள்ளியியல் 
நிலையான 
செங்குத்தான சரிவு 
தண்டு 
அசைவிலாக் குட்டை 
திரிபு 


--- 


--- 


= 


--- 


--- 


--- 


--- 


கலைச் சொற்கள் 


681 


-- 


strain energy 
strain gauge 


- 


--- 


strata 
streak line 
stream function 
streamline 
streamline body 


--- 


--- 


-- 


--- 


-- 


|| 


| 


-- 


--- 


- 


--- 


திரிபு ஆற்றல் 
விகார மானி 
படுகை 
கீற்றுக் கோடு 
இழைச் சார்பு 
இழைக் கோடு 
இழைக் கோட்டு வடிவ 

அமைப்பு 
இழைக் கோட்டுப் பாய்ச்சல் 
இழைக் கோட்டு இயக்கம் 
இழைப் பரப்பு 
இழைக் குழாய் 
வலிமை 
தகைவு 
வலுவான 
கட்டிட அமைப்பு 
கீழ்ப்பட்ட மாறுநிலை 
கீழ்ப்பட்ட ஒலித் திசைவேகம் 
உறிஞ்சுதல் 
உறிஞ்சு குழாய் 
பின்னொட்டு 
பாதாளத் தொட்டி 
மேம்பட்ட மாறுநிலை 
மேம்பட்ட ஒலித் திசைவேகம் 
பாதிப்பற்ற 
புறப்பரப்பு இழுவிசை 
புறப்பரப்பு ஆற்றல் 
புறப்பரப்பு சரிவு 
நுண்புழை விசை 
புறப்பரப்புத் திசைவேகம் 
எழுச்சி 
எழுச்சித் தொட்டி 
வடிச்சிற்றணை 
வடிகுழாய் 
அமைப்பு 


streamline flow 
streamlined motion 
stream surface 
stream tube 
strength 
stress 
strong 
structure 
subcritical 
subsonic velocity 
suction 
suction pipe 
suffix 
sump 
supercritical 
supersonic velocity 
suppressed 
surface drag 
surface energy 
surface slope 
surface tension 
surface velocity 
surge 
surge tank 
surplus weir 
syphon 
system 


---- 


| 


| 


Tainter gate 
tangential acceleration 


T 
டெயின்டர் கதவு 
தொடுகோட்டு முடுக்கம் 


| 


-- 


688 


பாய்ம எந்திரவியல் 


--- 


--- 


= 


= 


---- 


--- 


--- 


--- 


temporal 
term 
theorem 
theoretical efficiency 
thickness 
Thoma 
throat 
three - dimensional 
thermodynamics 
thermometer 
thrust 
tide 
time 
tip vortice 
toe 
Torricelli 
torpedo 
torque 
total differential 
total discharge 
total energy line 
total head 


---- 
-- 


-- 


--- 


-- 


--- 


- 


-- 


நிலையற்ற 
உறுப்பு , கூறு 
தேற்றம் 
கொள்கைத் திறம் 
கனம் 
தோமா 
தொண்டை 
முப்பரிமாண 
வெப்ப இயக்கவிசையியல் 
வெப்பநிலை மானி 
தள்ளுவிசை , அமுக்கம் 
வேலை அலைவு 
நேரம் , காலம் 
விளிம்புச் சுழல் 
கீழ்முனை 
டாரிசெல்லி 
டார்பிடோ 
இரட்டைத் திருப்புதிறன் 
மொத்த ஆற்றல் கோடு 
கூட்டிய நுண்வகைக் கெழு 
மொத்த பாயுவீதம் 
மொத்தத் தலைப்பு , மொத்த 

உயரம் 
கடத்து 
மாறுபடும் நிலை 
மாறுபடும் மண்டலம் 
டப்பெயர்ச்சி , நேர்ப் 

பெயர்ச்சி 
நேர்ப் பெயர்ச்சி 
கடத்து திறம் 
ஒளிபுகும் 
சாந்த ஓட்டம் , இலேசான 

ஓட்டம் 
சரிவக 
செத்தை தடுக்கும் வலை 
முக்கோணம் 
அகடு 
தூலக்கட்டு 
குழாய் 
புழல் 


--- 


--- 


| 


transit 
transition 
transition region 
translatory 


translation 
transmission efficiency 
transparent 
tranquil flow 


--- 


| 


-- 


--- 


trapezoidal 
trash rack 
triangle 
trough 
truss 
tube 
tunnel 


-- 


--- 


--- 


கலைச் சொற்கள் 


689 


| 


tungsten 
turbulent 
turbulent flow 


| 


டங்ஸ்டன் 
கொந்தளிப்பு 
கொந்தளிப்பு ஓட்டம் , 

கொந்தளிப்பு பாய்ச்சல் 


-- 


two - dimensional 


இருபரிமான 


ண 


- 


--- 


undular jump 
uniform 
uniform flow 
unit 
universal constant 
universal gas constant 
unknown 
unstable equilibrium 
unstable 
upstream 


--- 
--- 


-- 


U 
அலை அலையான குதிப்பு 
சீரான 
சீரான ஓட்டம் 
அலகு 
பொது மாறிலி 
பொது வாயு மாறிலி 
தெரியாத 
உறுதியில்லாச் சமநிலை 
நிலைப்பாடற்ற , நிலையற்ற 
மேற்புறம் , மேல்நோக்கி 
V 
வெற்றிடம் 
வெற்றிட அழுத்தம் 
வால்வு 


--- 


--- 


-- 


- 


- 


ஆவி 


ne 


vacuum 
vacuum pressure 
valve 
vapour 
vapour pressure 
variable 
vector 
velocity 
velocity head 


-- 


--- 


-- 


-- 


ஆவியழுத்தம் 
வேறுபடும் , மாறும் 
திசையுளி 
திசைவேகம் 
திசைவேகத் தலைப்பு , 

திசைவேக உயரம் 
அணுகு திசைவேகம் 
திசைவேகப் பகிர்வு 
திசைவேக அழுத்தம் 
தாரைக் குறுக்கம் 
வெஞ்சுரி 
வெஞ்சுரி மானி 
செங்குத்து 
கலம் 
அதிர்ச்சி 
பாகு நிலையுள்ள 
பாகுநிலை ஓட்டம் 


--- 


velocity of approach 
velocity distribution 
velocity potential 
vena contracta 
Venturi 
Venturi meter 
vertical 
vessel 
vibration 
viscous 
viscous flow 

பா.எ .--- 44 


--- 


--- 


690 


பாய்ம எந்திரவியல் 


- 


-- 


viscosity 
voltage 
voltage drop 
voltage gradient 
volume 
volumetric strain 
Von Karman 
vortex 
vortex motion 
vortex ring 
vorticity 


பாகு நிலை , பிசுபிசுத்தன்மை 
மின் அழுத்தம் 
மின் அழுத்த வீழ்ச்சி 
மின் அழுத்தச் சரிவு 
பருமன் , கன அளவு 
பருமன் திரிபு 
வான் கார்மன் 
சுழல் 
சுழலியக்கம் 
சுழற் வளையம் 
சுழற் தன்மை 


--- 


15 


--- 


wake 
water hammer 
water tunnel 
Wave 
wave front 
weak jump 
Weber 
wedge 
weir 


--- 


--- 


--- 


சுழற் பாதை 
நீர்ச்சம்மட்டி அடி 
நீர் புழல் 
அலை 
அலை முகப்பு 
பலவீனமான குதிப்பு 
வெபர் 
ஆப்பு 
சிற்றணை , குறு அணை , 

அணைக்கட்டு 
வெய்ஸ்பாக் 
உருக்கிணைப்பு 
ஈரச் சுற்றளவு 
நனைத்தல் 
ஒயிட் 
காற்று புழல் 
வினை , வேலை 


--- 


Weisbach 
welding 
wetted perimeter 
wetting 
White 
wind tunnel 
work 


- 


-- 


--- 


Y 


Young s modulus 


யங் குணகம் 


Z 


-- 


zero 
zone of noise 
zone of silence 


சுழி 
ஒலி மண்டலம் 
மௌன மண்டலம் 


பின்னிணைப்பு அ 


SI அளவுமுறை 


1960 - ம் ஆண்டு கூடிய அனைத்துலக எடை , அளவுகள் மகா 
நாட்டில் பகுத்தறிவு அடிப்படையில் திருத்தப்பட்ட மெட்ரிக் 
முறை அளவுகளைப் பொறியியல் , அறிவியல் துறைகளில் கையாளுவ 
தென்று தீர்மானிக்கப்பட்டது . அந்த மெட்ரிக் முறைக்கு அனைத் 
துலக அளவு முறை ( International System of Units ) அல்லது சுருக்க 
மாக S ! அளவு முறை எனப் பெயரிடப்பட்டது . 


MKS முறை என அழைக்கப்பட்டு தற்போது நம் நாட்டில் 
பழக்கத்திலிருக்கும் மெட்ரிக் முறையில் , ஒரு கிலோகிராம் எடை 
யானது கீழ்க்கண்ட சமன்பாட்டால் பெறப்படுகிறது . 

கிலோகிராம் எடை = கிலோகிராம் நிறை பு வியீர்ப்பு 
முடுக்கம் 


( அ - து ) 


கிகி ( எ ) = AA ( நி ) xg 


இதில் g- ன் மதிப்பு 9.81 மீ / வி ஆகும் . இந்த உலகத்தில் இடத்திற் 
கிடம் g- ன் மதிப்பு மாறுபடுவதால் 1 AA ( நி ) -யின் எடையானது 
இடத்திற்கிடம் மாறுபடும் . விசையை அளக்க MKS முறையில் 
புவியீர்ப்பு அலகைப் ( gravitational unit ) பயன்படுத்துகிறோம் . 


SI முறையில் நிறை அல்லது பொருண்மையின் அலகு கிலோ 
கிராம் என்றும் , விசையின் அலகு நியூட்டன் என்றும் அழைக்கப் 
படுகிறது . விசையின் 

அலகான 

நியூட்டன் கீழ்க்கண்டவாறு 
வரையறுக்கப்படுகிறது ; ஒரு கிலோகிராம் நிறையை | மீ / வி = 
முடுக்கத்தில் செயற்படுத்தத் தேவையான விசையின் அளவு 
1 நியூட்டன் ஆகும் . 


1 நியூட்டன் = 1 AA ( நிறை ) x 1 மீ / வி 
பின்வரும் அட்டவணைகளில் SI முறையில் கையாளப்படும் பல 
அடிப்படை , வருவிக்கப்பட்ட அலகுகளும் , அவற்றின் பெயர்களும் 
விளக்கப்பட்டுள்ளன . 


SI முறையில் மின்சார , வெப்ப , எந்திர அளவைகளில் வினைக் 
கான அலகை எளிதில் மாற்றலாம் என்பது நோக்கற்பாலது . 


1 வாட் வினாடி = 1 ஜூல் = 1 நியூட்டன் மீட்டர் 


1 வா.வி = 1 ஜூல் = 1 G. மீ 


அட்டவணை 


அ-1 


அடிப்படைSIஅலகுகள் 


- m..7 


அளவைகள் 

(1) 


SI 
அலகு 


குறியீடு 

(3) 


பெருக்குத்தொகையும் வகுப்புத்தொகையும் 

(4) 


பரிமாணம் 

(5) 


(2) 


| 


நீளம் 


மீட்டர் 


மீ 


. 


கிலோமீட்டர் மில்லிமீட்டர் மைக்ரோமீட்டர்: 


. 


103மீ 10-3மீ 10-மீ 


1மிமீ 1மைமீ 


L 


நிறை 


கிலோகிராம் 


AA 


டன் 


1டன் 1கி 1மிகி 


கிராம் மில்லிகிராம் 


10*AA 10-3AA 10-AA 


M 


காலம் 


வினாடி 


வி 


: 


மைக்ரோவினாடி மில்லிவினாடி 


10-வி 10-3வி 


: 


T 


மணி 


1மைவி 1மிவி 1ம 1நி 


60 
நி 


நிமிடம் 


60வி 


தனிவெப்பநிலை 


கெல்வின் 


K 


8 


அட்டவணை 

அ-2 வருவிக்கப்பட்டSIஅலகுகள் 


அளவைகள் 

(1) 


SI 
அலகு 

(2) 


குறியீடு 

(3) 


பெருக்குத்தொகையும் வகுப்புத்தொகையும் 

(4) 


பரிமாணம் 

(5) 


கெர்ட்ஸ் 


அலைவெண் (frequency) 


கெஸ் =1சு/வி 


] 
மெகெஸ் 1கிகெஸ் 


106கெஸ் 103கெஸ் 


| T 


நியூட்டன் 


106 


விசை 


MLT--2 


1 
மெநி 1AG 


நி 
10 
* 
நி 


வினை,வேலை,, 


ஜூல் 


ஜூல் 


1மெஜூல் 
1 
கிஜூல் 
1 
மிஜூல் 


108 10 


ஜூல் 


MLT-2 


வெப்ப 
அளவு 


10-8 

ஜூல் 


திறன் 


வாட் 


வா 


MLT-3 


1மெவா 1கிவா 1மிவா 
1 
மைவா 


10 
% 
வா 
10 
வா 
10- 
* 
வா 
10- 
வா 


அட்டவணை 


அ-3 


சிலவருவிக்கப்பட்டSIஅலகுகளும்அவற்றின்பெயர்களும் 


அளவைகள் 


SI 
அலகு 


குறியீடு 


பரிமாணம் 


பெருக்குத்தொகையும் 
வகுப்புத் 
தொகையும் 

(4) 


(1) 


( 
2 
) 


( 
3 
) 


(5) 


பரப்பு 


சதுரமீட்டர் 


மீ2 


1கிமீ2 1மிமீ2 


=100மீ2 

10-மீ2 


L 


கன 
அளவு 


கனமீட்டர் 


மீ 


1லி 1செமீ 1It3 


10-3மீ3 10-6மீ3 10-8மீ 


L8 


செறிவு 


ஒருகனமீட் 


AA/e8 


1கி/செமீ3=10*AA/t 


ML-S 


டரின் 
நிறை 


திசைவேகம் 


ஒருவினாடிக்கு 
மீட்டர் 


மீ 
/ 
வி 


1 
கிமீ 
/ 
வி 


=10*e/M 1 

மீ 
/ 
வி 
3.6 


LT-1 


1 
கிமீ 
/ 
ம 


-- 
மீ 
/ 
வி 


கோணத் 
திசை 
வேகம் 


ஒருவினாடிக்கு ஆரையன் 


ஆ/வி 


T 
- 
1 


அளவைகள் 


SI 
அலகு 


குறியீடு 


பரிமாணம் 


பெருக்குத்தொகையும் வகுப்புத்தொகையும் 

(4) 


(1) 


(2) 


(3) 


(5) 


முடுக்கம் 


மீ/வி2 


வினாடியின் வர்க்கத்திற்கு மீட்டர்கள் 


LT-2 


தகைவு 


சதுரமீட்டரில் நியூட்டன்கள் 


நி/t 


1மெநி/t 1AG/t 1IG/e2 1மைநி/மீ2 1பார் 


10 
% 
G 
/ 
e2 =10*G/e2 

10- 
* 
G 
| 
t2 
10- 
G 
/ 
e2 105நி/e2 


ML-IT 


நிறையலகு பருமன் 


t3 
/ 
AA 


LM--1 


ஒருகிலோ கிராமிற்கு கனமீட்டர் கள் 


G/e 


1AG/e3 


அலகு பருமனெடை 


= 
10 
* 
G 
/ 
e 


ML-2T-2 


ஒருகன அளவில் நியூட்டன்கள் 


ஒருசதுரமீட் 


இயக்கவிசைப் பாகுநிலை 


நி-வி/t 


ML-IT-1 


1பாய்ஸ் 
1 
சென்டிபாய்ஸ் 


டரில் 
நியூட் 
டன் 
- 
வினாடி 


=10-1நி-வி/மீ2 
= 
10- 
* 
நி 
- 
வி 
/ 
t 


பரிமாணம் 


அளவைகள் 


SL 
அலகு 


குறியீடு 


பெருக்குத்தொகையும் வகுப்புத்தொகையும் 

(4) 


(5) 


(1) 


(3) 


( 
2 
) 


LT-1 


மீ/வி 


11 


இயக்கப் பாகுநிலை 


ஒருவினாடிக்கு சதுரமீட்டர் கள் 


1ஸ்டோக் 1சென்டிஸ்டோக் 


10-4 
மீ 
/ 
வி 10-மீ/வி 


1கிஜூல்/கிகி-கெ 


10ஜூல்/கிகி-கெ 


வெப்ப 
எண் 


ஒருகிலோ 

ஜூல்/ கிராம்கெல் வினுக்குஜூல் கள் 


கிகி 
- 
கெ 
அல்லது 


ஜூல்/ 


க- 

செ 


என்ட்ரபி 


ஒருகெல்வி 


ஜூல்/கெ 


1கிஜூல்/கெ 


=10-ஜூல்/கெ 


னுக்குஜூல் 


அட்டவணைஅ-4 MKSமுறையிலிருந்துSIமுறைக்குமாற்றுவிகிதங்கள் 


அளவைகள் 


குறியீடு 


MKS 
முறையில் 


மாற்றுவிகிதம் 


SIமுறையில் 


குறியீடு 
( 
SI 
முறை 
) 

(6) 


(1) 


(2) 


(3) 


( 
4 
) 


( 
5 
) 


விசை 


F 


டைன் 


10-5 9.806 9806.6 


கிலோகிராம் 
எடை 
டன் 
எடை 


நியூட்டன் 


அலகுபருமனெடை 


W 


9.806 


G/t3 


கிலோ 
கிராம் கனமீட்டர் 


நியூட்டன் கனமீட்டர் 


M 


திருப்புதிறன் 
, 
இரட்டைத் 

திருப்புதிறன் 


10-7 9.806X10--2 


நியூட்டன்-மீட்டர் 


நி 


T 


டைன்.செமீ கிலோகிராம் 

(வி)-செமீ கிலோகிராம் (வி)-ம் 


9.806 


தகைவு 


P 


டைன்ச.செமீ AA(எ)/ச.செமீ AA(எ)/ச.மிமீ 


0.1 98066 9.806X106 


நியூட்டன்/ச.மீ 


நி/மீ2 


அளவைகள் 


குறியீடு 


MKS 
முறையில் 


மாற்று 
விகிதம் 


SIமுறையில் 


குறியீடு 
( 
SI 
முறை 
) 

(6) 


(1) 


(2) 


(3) 


( 
4 
) 


(5) 


இயக்கவிசைப் பாகுநிலை 


சென்டிபாய்ஸ் பாய்ஸ் டைன் 
- 
வினாடி 
/ ச.செமீ 
AA 
( 
எ 
) 
- 
வினாடி 


10-3 0.1 0.1 


ை 


நியூட்டன்-வினாடி/ 


நி-வி/மீ2 


ச.மீ 


9.806 


ச.மீ 


இயக்கப் 
பாகுநிலை 


சதுரமீட்டர்/வினாடி 


மீ 
2 
/ 
வி 


ச.செமீ 
/ 
வினாடி 
ஸ்டோக்ஸ் சென்டிஸ்டோக்ஸ் 


10-4 10-4 10-6 


நுண்புழைவிசை 


டைன்/செமீ 


10-3 


நியூட்டன்/மீட்டர் 


வேலை,வினை 


W 
Z 


10-7 9.806 


எர்க் கிலோகிராம் 
( 
வி 
) 

மீட்டர் கிலோவாட்மணி 
கலோரி 


E 


3-6x106 4.184 


ஜூல் 


ஜூல் 


அளவைகள் 


குறியீடு 


MKSமுறையில் 


மாற்றுவிகிதம் 


SIமுறையில் 


குறியீடு (SIமுறை) 

(6) 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


திறன் 


P 


10-7 9.806 


வாட் 


வா 


எர்க் 
வினாடி 
கிலோகிராம் 
( 
வி 
) 

மீட்டர் 
/ 
வினாடி மெட்ரிக்பரி 

திறன் கிலோகலோரி/மணி 


735-5 


1.163 


தனிவெப்பநிலை 


T 


டிகிரிகெல்வின் 


கெல்வின் 


கெ 


1,0 


கெல்வின் 


வெப்பநிலை 


கெ 


டிகிரிசென்டிகிரேட் டிகிரிபாரன்ஹீட் 


273.15 
+ 
t 
273 
+ 
5 
( 
1-32 
) 


வெப்பம் 


8 


ஜூல் 


கலோரி கிலோகலோரி 


4-186 4186.6 


கிலோகிராம் 


10•13X104 


நியூட்டன்/ச.மீ 


நி/மீ2 


வளி 
மண்டல அழுத்தம் 


ச.செமீ 


அட்டவணை 
அ 
.5 முன்னொட்டுகளும்,அவற்றின்விளக்கங்களும் 


முன்னொட்டு 


பெருக்கல் 
எண் 


குறியீடு 


1012 


டி(T) ஜி(G) 


109 


106 


10* 


102 


101 


டிரா(tera) ஜிஜா(giga) 
மெகா 
( 
mega 
) 
கிலோ 
( 
kilo 
) ஹெக்டோ(hecto) 
டெக்கா 
( 
deca 
) 
டெஸி 
( 
deci 
) 
சென்டி 
( 
centi 
) 
மில்லி 
( 
milli 
) 
மைக்ரோ 
( 
micro 
) 
நாநோ 
( 
nano 
) 
பிக்கோ 
( 
pico 
) 


10-1 


மெ 
( 
M 
) 
கி 
( 
k 
) 
ஹெ 
( 
h 
) 
டெக் 
( 
da 
) 
டெ 
( 
d 
) 
செ 
( 
c 
) 
மி 
( 
m 
) 
மை 
( 
1 
) 


10-2 


10-3 


10-6 


10-9 


நா(n) 


10-12 


பி 
( 
p 
) 


அட்டவணை 

ஆ 


வளிமண்டலக்காற்றின்சிறப்பியல்புகள் 


ஆவிஅழுத்தம் 


பருமமீட்சிக் குணகம் 


வெப்ப நிலை செ 


இயக்க 

நுண்புழைவிசை இயக்கப் 
விசைப் 

( 
காற்றில் 
) அடர்த்தி பாகுநிலை 

பாகுநிலை (AA/e) ( 
சென்டி 

( 
சென்டி 
ஸ்டோக்ஸ் 
) 

கி(எ)/ பாய்ஸ்) 

செமீ 

G/e 


கி 
( 
எ 
) 
/ செமீ 


நி|t2 


AA(எ)/ செமீ2 


TG/ee 


*2) 


--10 

0 10 


1-793 1.309 


20 


30 40 50 60 70 80 90 100 


997-907 999.84 999-70 998-20 995-65 992-20 988-04 983-21 977-79 971-80 965-31 958-35 


1-006 0-800 0.657 0.550 0.469 0-406 0•357 
( 
0.317 0-284 


1.793 1.309 1.008 
0.804 0.662 0.557 0-478 0-415 0.367 (0.328 0•296 


00771 0-0756 0.7410 0.0726 0.0709 0.0691 0.0674 0.0655 0.0635 0.0618 
0.599 


0.0756 0.0742 0.0727 0.0712 
0.0696 0.0679 0.0662 0.0643 0.0623 0.0606 0.5880 


6•23 12.46 23.73 
43-95 74-90 127.55 202•30 324.50 483.00 895-75 
1033-40 


615 
1 
230 2340 
4 
240 
7 
375 12335 19845 32080 
47 
400 
87 
800 101500 


20,320 21,444 22,424 23,040 23,424 23,395 23,210 22,911 22,465 21,945 21,300 


2.01 2.10 2.19 2-26 2 
• 
29 2•28 2-27 2-25 2•21 2.15 2:09 


அட்டவணை இ 


760 மிமீ பாதரச அழுத்தத்தில் காற்றின் சிறப்பியல்புகள் 


வெப்ப 
நிலை 
( ° செ ) 


அடர்த்தி 
( AA / t ) 


இயக்கவிசைப் பாகுநிலை 
( சென்டி பாய்ஸ் ) 


இயக்கப் 
பாகுநிலை 
( சென்டி 
ஸ்டோக்ஸ் ) 


--10 


1-341 


166x10-2 


12-12 


0 


1-292 


1-72X10-2 


13.02 


10 


1.254 


178x10-2 


13-92 


20 


1-201 


181X 10-2 


14.80 


30 


1-164 


1.86x10-2 


15-69 


40 


1.129 


1.91X10-2 


16.56 


50 


1.096 


1-95X10-2 


17-46 


60 


1.066 


2.00X10-2 


18.38 


70 


1.029 


2-04x 10-2 


19.42 


80 


1001 


208x 10-3 


20-40 


90 


0.972 


2.12X10-2 


21.40 


100 


0-946 


2-17X10-2 


22-47 


நிறையுடை வாயு மாறிலிகள் 


உலர் காற்றின் வாயு மாறிலி 


287-045 ஜூல் / கிகி கெ 


க 


தர வளிமண்டல அழுத்தம் 


= 101-325 AG | மீ 2 


தர வளிமண்டலக் காற்று 

அடர்த்தி 


= 1 • 292 AA / e3 


3 . 


F 


அட்டவணை 
தர வளிமண்டலக் காற்றின் பண்புகள் 


வெப்ப 


உயரம் 
( கிமீ ) 


நிலை 


அழுத்தம் 
( AG / ee ) 


இடஞ்சார்ந்த 
அடர்த்தி 

அலைவேகம் 
( AA / e ) 

( மீ / வி ) 


( ° கெ ) 


0 


288 16 


101.325 


1-225 


304.4 - 


1.0 


281-66 


89.874 


1.112 


336 : 6 


20 


275-16 


79.495 


1006 


332.7 


3.0 


268-66 


70.108 


0-909 


328-7 


40 


262-16 


61-640 


0.819 


324-7 


5-0 


255-66 


54-020 


(0.736 


320.7 


100 


223.16 


26.436 


0.413 


299-6 


216.66 


200 


5-475 


0.088 


295-2 


அட்டவணை தளஅமைப்புகளும்அவற்றின்சிறப்பியல்புகளும் 


வடிவம் 


பரப்பு 


XX 
அச்சி லிருந்துவடிவின் 
மிகைத் 
தூரம் 


Ixx 


- 

, 


1 
A 
AL 


NT 


(1) 


( 
2 
) 


( 
3 
) 


(4) 


(5) 


(6) 


d 


bd 


d 2 


bd 12 


뽑 


bd2 

6) 


d 
N12 


- 


--- 


X 


-- 


b 


d 


bd 


d 


bd8 3) 


bd2 3 


d 03 


X 


giubire 


பரப்பு 


XX 
அச்சி லிருந்துவடிவின் 
மிகைத் 
தூரம் 


1xx 


2 


" 


= 
N 
- 


y 


பா.எ .-- 45 


(1) 


(2) 


(3) 


(4) 


( 
5 
) 


( 
6 
) 


b 


b 


b M2 


b4 12 


6* 42 


b V12) 


X- 


|-- 


d 


bd 


pe SP+x9N 


b3d3 6(b +d ) 


hod: 
Fb 
: 
+ 
d 


0.408bd 
Vb 
+ 
d 


|x 


y 


T 


1, 


வடிவம் 


பரப்பு 


XXஅச்சி லிருந்துவடிவின் மிகைத்தூரம் 


Ixx 


= 


r 
- 
NA 


( 
1 
) 


(2) 


( 
3 
) 


(4) 


( 
5 
) 


(6) 


b 


2 


b 
* 
-b 

12 


* 
b 
* 
-b11 


T 


M2(6*-b, 12 

b 


129 


V2 



) 
[ 


b 
* 
-b14 
12 
12 
( 
b 

- 
b1 

) 
) 


y 


| 


T 


d 


d 


bd 2 


دا با 


bds 36 


bda 24 


A 


+ 


N18 


X 


--- 


XI 


C.G 


b 


--- 


1 


வடிவம் 


பரப்பு 


XX 
அச்சி லிருந்துவடிவின் 
மிகைத் 
தூரம் 

(3) 


Ixx 


y 


= 


MA 


(1) 


( 
2 
) 


( 
4 
) 


( 
5 
) 


(6) 


d 


bd 2 


d 


bd8 12 


bd 12) 


d 
06 


* 


b 


- 


d 


d2 


d 


(a+b)" 


d 2 


d 


--- 


( 
3b 
+ 
a 
) 
* 


( 
3b 
+ 
a 
) 


12 


3b 
+ 
a 
) 6(a+b) 


Maa 
+ 
b 
) 


X 


-X 


0 


- 


XXஅச்சி லிருந்துவடிவின் 
மிகைத் 
தூரம் 

( 
3 
) 


I Z= 

y 


-" 


வடிவம் 


Ixx 


VA 


பரப்பு 


(1) 


( 
2 
) 


(4) 


( 
5 
) 


(6) 


Tr8 


X 


2 


*X 


Nr2 


r 
2 


T 


4 


4 


X 


2 


0-424r 


0•11r4 


0-19r 


0 
• 
264 
r 


% 


0.424r 


I 


1 


வடிவம் 


பரப்பு 


XXஅச்சி லிருந்துவடிவின் 
மிகைத் 
தூரம் 

(3) 


1xx 


== 


r-V 


y 


A 


(1) 


(2) 


( 
4 
) 


(5) 


(6) 


8 


8 


bd 


3 


175bas 


(-262d 


losbe 


여복 
ம அம 


x 


d 


b 


b 


d 


bd 


+d 


b 2) 


bed 30 


bad 15 


N20 


d 


------- 


I 


வடிவம் 


பரப்பு 


XXஅச்சி லிருந்துவடிவின் 
மிகைத் 
தூரம் 

(3) 


1xx 


r=V 


y 


A 


( 
1 
) 


(2) 


( 
4 
) 


( 
5 
) 


(6) 


9. 


d -X 


Abd 


bd 


d 
d 2 


2 


nbd 64 


xbd2 
? 32 


d 44) 


X 


Vாம் 


-d- 


bd 


2 


b 2) 


Thed 64 


rbad 32 


b 
4 


X 


X 


4 


மேற்கோள் நூற்பட்டியல் 

( BIBLIOGRAPHY ) 
Addison , H. , A Treatise on Applied Hydraulics , Chapman 
and Hall , London , 1954 . 

Barna , B. S. , Fluid Mechanics for Engineers, Butterworth 
Scientific Publications , London , 1960 . 

Binder , R. C. , Advanced Fluid Mechanics, Vols . I and II , 
Prentice - Hall of India ( Pvt ) Ltd. , New Delhi , 1964. 

Chow , V. T. , Open Channel Hydraulics , McGraw Hill Book 
Company , New York , 1959 . 

Daugherty , Hydraulics, McGraw Hill Book Company, 
New York . 


Eskinazi , S. , Principles of Fluid Mechanics, Allyn and Bacon , 
Inc. , Boston . 


Francis , J. R. , D. , A Text Buok of Fluid Mechanics, Edward 
Arnold Publishers Ltd. , London 1958 . 

Garde , R. J. , Fluid Mechanics , Roorkee Publishing Company , 
Roorkee 

Garde V. G. , and Advani R. M. , A Text Book of Hydraulics 
and Fluid Mechanics, Macmillan and Company Ltd. , New Delhi , 
1971 . 

Gibson , A. H. , Hydraulics and its Applications. Constable and 
Company , Ltd. , London , 1957 . 

Govinda Rao , N. S. , Hydraulics, Asia Publishing House , 
New Delhi , 1962 . 

Jagdish Lal , Hydraulics and Fluid Mechanics, Metropolitan 
Book Company , Delhi , 1969. 

Kaufmann , W. , Fluid Mechanics, McGraw Hill Book 
Company , Inc. , New York , 1956 . 

Manohar , M., Fluid Mechanics , Asia Publishing House , 
New Delhi , 1963 . 

Massey , B. S. , Mechanics of Fluids, D. Von Nostrand 
Company Ltd. , London , 1968 . 
Murphy , G. , 

G. , Similitude in Engineering, The Ronald 
Press Co., New York , 1950 . 


712 


பாய்ம எந்திரவியல் 


Nagaratnam , S. , Fluid Mechanics and Systems, Tata -McGraw 
Hill Publishing Company , New Delhi , 1971 . 

Nebrasov, B. , Hydraulics for Aeronautical Engineers, Peace 
Publishers , Moscow . 


Pao , R. H. F. , Fluid Mechanics, John Wiley and Sons, Inc. , 
New York , 1961 . 


Prandtl , L. , Essential of Fluid Dynamics, Hafner Publishing 
Company , New York , 1962 . 


Rouse , H. , and Howe , J. W. , Basic Mechanics of Fluids, 
John Wiley and Sons , Inc. , New York , 1953 . 


Rouse, Hunter, Elementary Mechanics of Fluids, John 
Wiley and Sons , Inc. , New York , 1946 . 

Rouse , H. , Advanced Mechanics of Fluids, John Wiley and 
Sons , Inc. , New York , 1959 . 

Rouse , H. , Engineering Hydraulics, John Wiley and Sons , 
Inc. , New York , 1950 . 

Seshadri, C. V. , and Patankar , S. V. , Elements of Fluid 
Mechanics , Prentice - Hall of India ( Pvt . ) Ltd. , New Delhi , 1971 . 

Schlichting , H. , Boundary Layer Theory, McGraw Hill 
Book Company , New York , 1955 . 


Shames , I , H. , Mechanics of Fluids, McGraw Hill Book , 
Company , 1962 . 

Shapiro , A. H. , Compressible Fluid Flow , The Ronald Press 
Company, New York , 1953 . 

Streeter, V. L. , Fluid Dynamics, McGraw Hill Book 
Company , New York , 1948 . 

Streeter, V. L. , Fluid Mechanics, McGraw Hill Book 
Company, New York . 

Vallentine, H. R. , Applied Hydrodynamics, Butterworth , 
London , 1959 . 


பொருட்குறிப்பு அகராதி 

( INDEX ) 


அ 

அழுத்த எழுச்சி , 489 

அழுத்தப் பகிர்வு , 79 , 114 
அக ஆற்றல் , 516 , 519 

அழுத்தம் , 40 
அசைவிலாக் குட்டை , 317 , 609 

தனி , 49 
அடர்த்தி , 7 , 282 

மாறுநிலை , 243 
அடித்தளச் சரிவு , 572 

வெற்றிட , 242 
அடித்தளம் , நிலையற்ற , 311 அழுத்த வேறுபாடு 
நிலையான , 311 

மானிகள் , 56 
அடுக்குக்குறி , 572 

அழுத்தக் குறைவு , 587 
அடுக்குக்குறியற்ற , 572 

அழுத்தக் கெழு , 562 
அணி , 290 

அழுத்தச் சரிவு , 324 , 356 
அணுகு திசைவேகம் , 133 

அழுத்தச் சரிவற்ற நிலை , 372 
அதி பரவளைவுச் சார்பு , 595 அழுத்தச் சரிவு , எதிர் , 329 , 397 
அதிர்ச்சி , 184 , 306 

சாதகமான ; 397 
அமுக்க , 544 

சுழி , 329 
சரிவான , 544 

பாதகமான , 397. 462 
நேர்குத்து , 541 

அழுத்தச் செறிவு , 6 , 282 
அதிர்ச்சி அலை , 417 , 517 , 540 அழுத்தச் சலனம் , 534 
பிரிந்த , 563 

அழுத்தத் தொட்டி , 454 
அதிர்வு , 403 

அழுத்தப் பாய்ம ஓட்டம் , 516 
அதிர்வெண் , 282 , 403 

அழுத்தப் பாய்மப் பாய்ச்சல் , 
அழுத்த ஓட்டம் , 378 

குழாயில் , 533 
அழுத்த மானி , 31 , 40 

அழுத்தப் பாய்ச்சல் , 342 , 409 
எந்திர , 53 

அழுத்தப் புலம் , 399 
நுண் , 61 

அழுத்த மையம் , 64 
சாய்வு , 60 

அழுத்த வேறுபாடு , 491 
போர்டன் , 53 

அழுந்துந் தன்மை , 25 
U- குழாய் , 55 
அழுத்தம் , தேக்க , 189 

அமைப்பு , 519 
நிலை , 189 

அரிக்க , 184 
வெற்றிடம் , 50 

அலகு , 281 
அழுத்தத் தலைப்பு , 44 , 146 அலகு பருமனெடை , 7 , 282 

பா.எ .--- 46 


714 


பாய்ம எந்திரவியல் 


அலைகள் , 648 

ஆவிக்கு மிழ் , 184 , 306 
அலைவுறும் , 649 

ஆழமானி , மாறுநிலை , 627 , 
ஆழநீர் நிலை , 649 

ஆழநீர் ஈர்ப்பு அலை , 652 
ஆழநீர் ஈர்ப்பு , 652 

ஆழ்புழை , 269 
ஆழமற்ற , 649 

ஆற்றல் , 282 
ஈர்ப்பு , 649 

ஆற்றலின் அழிவின்மைக் 
நுண்புழை , 306 , 649 

கொள்கை , 174 
தனிமை , 650 

ஆற்றல் இழப்பு , 489 , 597 
மீட்சி , 649 

ஆற்றல் கெழு , 576 , 596 
அலைத் திசைவேகம் , 534 , 649 ஆற்றல் , கொந்தளிப்பு , 177 
லெக்ராஞ்சி , 651 

ஆற்றல் தத்துவம் , 605 
அலைமுகப்பு , 535 

ஆற்றல் திருத்தக் கூறு , 181 
அலையின் கனம் , 540 
அலைவு நேரம் , 284 

இ 
அவகாட்ரோவின் கொள்கை , 23 
அளத்தல் , குழாயில் பாயு 

இடம் பெயர் மானி , 499 
வீதத்தை , 498 

இடம் பெயர்ச்சிக் கனம் , 376 
அளவு , 281 

இடைச் செருகு , 311 
இயக்கவிசை, 282 

இடைப் பகுதி , 418 , 421 , 437 
தனித்துவ , 281 

இடைவெளி, 365 
வழிவந்த , 283 

இரண்டாம் நிலை ஓட்டம் , 213 
அளவுகோல் வளைவு , 314 இயக்கம் , நிலையற்ற , 153 
அளவுகோல் , நீள , 364 

இயக்கச் சமன்பாடு , 162 , 517 
நேர , 364 

ஒரு இழைக் கோட்டில் , 165 
அளவு திருத்தம் , 54 , 499 

இயக்கப் பாகுநிலை , 12 
அறுகோணம் , 588 

இயக்க வகைகள் , 129 
அனுபவ , 433 

இயக்க விசை அழுத்தம் , 406 
அனுபவச் சமன்பாடு , 439 இயக்க விசையியல் , 1,283 
அனுபவ வாய்பாடு , 577 

இயக்க விசைப் பாகுநிலை , 3 , 10 
அனுபவ ரீதி , 571 

இயக்க வியல் , 1 
அனைத்துலக அலகுமுறை , 281 இயல்பான ஆழம் , 573 

இயற்கணிதக் கூட்டல் , 481 

இயற்கை அதிர்வெண்ணின் 
ஆங்கில முறை , 281 

காலம் , 430 
ஆட்சிப் பருமன் , 210 , 455, 578 இந்தியத் தரநிர்ணயக் கழகம் , 
ஆயக் கூறுகள் அமைப்பு , 269 

502 , 560 
ஆய்லர் முறை , 114 

இருக்கை நிலை , 411 
ஆவி அழுத்தம் , 28 , 306 , 470 இருமடி , 271 


பொருட்குறிப்பு அகராதி 


715 


D 


இழப்பு , 434 

ஈரப் பரப்பு , 310 
குழாய் ஓட்டங்களில் 

ஈற்றணுகி , 373 
உராய்வு , 434 
உராய்வு , 434 , 517 
குழாய்ச் சாதனங்களில் , 465 

உச்சப்பளு, 343 
குழாயில் இடஞ்சார்ந்த , 

459 உட்கரு , 184 
திடீர் விரிசலில் ஏற்படும் , 

உட்படு சமன்பாடு , 445 

233 , 459 உட்படலக் கனம் , 419 
வளைவுகளில் , 463 

உணர்வு சாதனம் , 565 
படிப்படியான 

உத்திக் கணக்கு , 289 
குறுக்கங்களில் , 460 உந்தகத் தத்துவம் , 605 
திடீர்க் குறுக்கங்களில் , 460 உந்தக் கனம் , 381 
இழுவிசை , 15 , 372 

உந்தச் சமன்பாடு , 210 , 213,532 
அமைப்பு , 372 , 399 

கார்மன் , 387 | 
அலை , 415 

உந்தத் திருத்தக் கெழு , 213 
உராய்வு , 378 , 384 

உந்தத் திருப்பு திறன் , 213 
தோற்ற , 399 

உந்து தண்டு , 535 
புறப்பரப்பு , 299 

உந்தப் பரிமாற்றம் , 361 
மொத்த , 399 

உயவிடல் , தாங்கிகளுக்கு , 342 
இழைக்கோடு , 118 

உயரும் புயம் , 470 
இழைக் கோட்டு 

உராய்வு , 161 
வடிவமுள்ள , 399 

உருளுதலால் , 428 , 434 
இழைக் கோட்டு 

மேல் , 409 
வடிவமற்ற , 399 

உராய்வு இழுப்பு , 11 
இழைக் கோடு , பிரிந்த 

உராய்வுக் கெழு , 438 , 579 
எல்லை , 398 

உராய்வுக் கெழு , 
இழைச் சார்பு , 135 , 268 

இடஞ்சார்ந்த , 383 
இறக்கை அமைப்பு , 400 

வாணிகக் குழாய்களில் , 450 
இறுக்கம் , ஆழத்தில் , 629 

உருளை , 402 , 535 
இறுக்க மானி , 499 

இருபரிமாண , 402 
இறுக்கு விசை , 40 

உருளைக் கூறுகளின் 

அமைப்பு , 276 

உலை , 320 
ஈரச் சுற்றளவு , 572 

உலைவு 236 , 351 , 395 , 446,517 , 
ஈர்ப்பு விசை , 5 

534 , 574 


* 


716 


பாய்ம எந்திரவியல் 


உலைவு , பரவு தல் , 537 
உறுப்பு , 283 

பரிமாணமற்ற , 287 


லெ 


ஊடகம் , 534 
ஊடகம் , மீட்சி , 650 
ஊரும் இயக்கம் , 404 
ஊற்றும் ஆழ்புழையும் , 270 
ஊற்றுகள் , 269 


எல்லைப்பகுதி , 

சொரசொரப்பு , 443 
எல்லை , வழவழப்பான , 396 , 443 
எழுச்சி , 652 

எதிர் , 652 

நேர் , 653 
எறி பரப்பு , 429 
என்ஜின் , 365 
என் தால்பி , 540 
என்ட்ரபி ; 540 , 521 


ର 


ஏ 


எ 


எங்கிளர் , 17 
எண் , ஆய்லர் , 300 

ஏழில் - ஒரு பகுதி அடுக்கு 

விதி , 388 
ஃப்ரூடு , 301 

ஏழில் - ஒன்று அடுக்குக் குறி , 445 
தோமா , 306 
பரிமாணமற்ற , 300 , 352 
மாக் , 305 , 417 
ரெயினால்ஸ் , 303 

ஒட்டு விசை, 31 
வெப்பர் , 305 

ஒட்டுறவு , 364 
எதிர் அழுத்தம் , 490 

ஒப்பு அடர்த்தி , 7 
திர் முடுக்கம் , 122 

ஒப்பியக்கம் , 3 
எந்தால்பி , 530 

ஒப்புச் சொரசொரப்பு , 422 
எந்திர அமைப்புள்ள மானி , 499 

ஒப்புமை , 294 
எந்திர மானி , 50 

ஒலி அலை , 534 
எந்திரவியல் , 323 

ஒலித்திசை வேகம் , 534 
எல்லைப் படலம் , அழுத்தச் 

கீழ்ப்பட்ட , 537 
சரிவுள்ள , 396 

மேம்பட்ட , 417,551 , 537 
எல்லை , சொரசொரப்பான , 

396,424 | ஒரே சீராக , 573 
எல்லைப் படலக் 

ஒருங்கைச் சமன்பாடு , 286 
கட்டுப்பாடு , 413 ஒருமைப்பாடு , இயக்க 
எல்லைப் படலம் , 371,540 

விசை , 536 
எல்லைப் படலக் கொள்கை , 

ஒருமிப்பு , இயக்க , 297 
2 , 371 

இயக்க விசை, 298 
எல்லைப் படலக் கனம் , 373 

வடிவ , 297 


பொருட்குறிப்பு அகராதி 


717 


கட்டற்ற பாய்ச்சல் , 559 

கட்டர் , 579 
ஓட்டத்திசை , 575 

கட்டு நீர் வளைவுகோடு , 617 
ஓட்டத்தின் வகைகள் , 572 
ஓட்டத்தின் வளர்ச்சி , வட்டக் 

கலத்தல் நீளம் , 362 
குழாய்களில் , 377 

கலவை , 359 
ஓட்டம் , அழுத்த , 139 

கலுங்கின் ஒப்பு உயரம் , 633 
இரண்டாந்தர , 456 , 459 

கலுங்கு , 188 , 630 
கால்வாய் , 571 

கூரிய முகட்டுடைய , 631 
கீழ்ப்பட்ட மாறுநிலை , 575 சிப்போலெட்டி , 643 
குழாய்களில் உராய்வோடு 

சுட்ரோ , 643 
உள்ள , 555 

முக்கோணக், 642 
கூவட் , 328 

கனம் , ஆற்றல் , 375 
நுண் துளையுடைய ஊடகத் 
தின் வழி , 340 

இடப்பெயர்ச்சி , 375 

உந்தம் , 375 
சாதாரணக் கூவட் , 330 
சீரான , 122 , 268 , 523 
சீரற்ற , 122 , 573 
சுழற்சியற்ற , 131 

காட்சிப் பதிவு ; 499 
சுழற்சியுள்ள , 131 
நிலையற்ற , 121 , 573 

கால்வாய்களில் இறுக்கம் , 624 
நிலையான , 121 , 573 

கால்வாய் ஓட்டம் , 301 , 571 
படிப்படியாக மாறும் 

கால்வாய் , சரிவக , 580 , 586 
சீரற்ற , 573 

சொரசொரப்பான , 576 
மேம்பட்ட மாறுநிலை , 575 நீண்ட சதுரக் , 587 

வட்டக் குழாய்களில் , 338 நீண்ட சதுரமற்ற , 601 
ஓட்ட நிலை நாட்டம் , 486 

நீரியற் குதிப்புக் , 625 
ஓட்ட நிலை நாட்ட நேரம் , 

பார்ஷெல் , 628 
486 , 487 

மாறுநிலை ஆழக் , 625 
வட்டக் , 592 

வழவழப்பான , 576 
ஃபானோ கோடு , 540 

வெஞ்சுரி , 625 
ஃப்ரூடு எண் , 566 , 598 

கார்மன் , 402 
கார்ஓஸீன் , 406 

காற்றமுக்கி , 305 
கட்டற்ற தாரை , 197 

காற்று நிலையியல் , 46 


க 


713 


பாய்ம எந்திரவியல் 


காற்று வேகமானி , 624 
காற்றூதி , மையம்விட்டு 

விலகும் , 316 
காற்றோட்டம் , 634 


குறிக்கோடு , 490 
குறுக்க மானி , 559 
குறுக்கக் கெழு , 194 , 461 
குறுக்கம் , 459 , 545 
குறைபாடு , 498 
குறைப்பு , 459 


கிலோகிராம் , 283 


இ 


கீற்றுக் கோடு , 118 


கூட்டு இராங்கின் சுழல் , 250 
கூல்புரூ, 450 


கெ 
குதிப்பு , தெளிவான , 609 
பலவீனமான , 609 

கெழு , ஊடு பரவுந் தன்மை , 342 
குவிந்து விரியும் முனை , 541 , 547 , 

551 

கொ 
குவியும் முனை , 547 
குழாய் அமைப்புகள் , 472 

கொத்து , 351 , 355 
குழாய் , இணை , 472 

கொந்தளிப்பு , 320 , 356 , 572 
கிளை , 476 

கொந்தளிப்பு அளவுகோல் , 358 
டிராஃப்ட் , 463 

கொந்தளிப்பு ஓட்டம் , 433 

வட்டமற்ற குழாய்களில் , 
தொடர் , 472 

455 
பிட்டாட் , 188 

கொந்தளிப்புச் செறிவு , 358 
பிராண்டல் , 189 

கொந்தளிப்புத் தன்மையின் 
குழாய்ப் பாய்ம ஓட்டம் , 571 

அளவு , 358 
குழாய் மானி , 50 , 51 

கொந்தளிப்புப் பகுதி , 419 
குழாய் மானித் துளை , 500 கொலிகன் , 577 
குழாய் மானி வளையம் , 500 கொள்கைகள் , பகுதி 
குழாய் ஓட்டம் , 571 

அனுபவக் , 359 
குழாய் வலை அமைப்பு , 433 , 480 

கொள்ளளவுக் கெழு , 294 
குழாய்ச் சாதனங்கள் , 433 

கோ 
குழாய் - முனை பரப்பு 

விகிதம் , 495 கோடு , அழுத்த, 139 
குழிதல் , 184 , 307 

நீரியற் சரிவு , 171 
குளிர் சாதனம் , 457 

குழாய்மானித் தலைப்பு , 171 


பொருட்குறிப்பு அகராதி 


719 


சா 


ச 


கோணம் , இருக்கைக் , 411 
விரிவு , 462 

சாந்த நிலை , 604 
கோணத் திசை வேகம் , 282 

சாரா மாறி , 287 
கோண வடிவமாற்றம் , 129 

சார்புடை மாறி , 287 
கோவை , 466 
கோளம் , 405 
கோஷி - ரீமான் , 140 

சிப்போலெட்டி , 643 
சிறப்பியல் நீள அளவு , 572 
சிற்றணை , 188 , 630 

அகல முகட்டுச் , 640 
சந்திப்புத் தளம் , 415 

நீண்ட சதுரச் , 632 
சப்த மண்டலம் , 538 

மூழ்கிய , 631 , 638 
சம அழுத்த முறை , 522 
சமநிலை , 28 

சி 
ஒப்புச் , 79 

சீரான ஓட்டத்தில் ஒரு 
சம பருமனளவு , 522 

இருமடியும் சுழலும் , 278 
சமனி , வடிகால் , 629 

சீரான ஓட்டத்தில் ஒரு 
சமன்பாடு , ஆற்றல் , 529 

இருமடி , 275 
உந்தச் , 532 

சீரான ஓட்டத்தில் ஒரு 
ஒருங்கைச் , 478 

ஊற்று , 272 
தொடர்ச் , 529 

சீரான திசைவேகம் , 2 
சரிவு , இலேசான, 599 

சீரான மணற் பொடி , 441 
எதிர்ச் , 616 
செங்குத்தான , 599 
மாறுநிலை , 599 

சுட்ரோ , 643 
சரிந்த குழாய் , 507 

சுருக்கக் கெழு , 647 
சர்க்குலேஷன் , 282 

சுழலி , 177 , 499 
சலன முடுக்கம் , 341 

சுழலியக்கம் , 463 
சறுக்குத் திசைவேகம் , 388 சுழலியக்கம் , கட்டற்ற , 248 
சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு , 

சுழலற்ற பாய்ச்சல் , 11 

3 , 324 சுழல் , 277 , 354 
சறுக்குப் பெயர்ச்சிப் புலம் , 363 தொடக்கச் , 410 
சறுக்குப் பெயர்ச்சி விசை, 3 

விளிம்புச் , 412 


720 


பாய்ம எந்திரவியல் 


த 


சுழல் மானி, 499 , 507 
சுழல் வளையம் , 405 
சுழற்சி , 129 
சுழற்சி ஆற்றல் , 230 
சுழற் பாதை , 398 
சுழற்றொடர் , 403 
சுற்று , 480 
சுற்றத் தகைவு , 491 


செ 


செசி எண் , 578 
செசி வாய்பாடு , 577 


சே 


சேபோல்ட் , 7 


சொ 


தகடு , வழிகாட்டித் , 464 
தடுப்பு , 609 

பாதிப்பற்ற , 631 
தடை , 161 
தடைவிசை, 290 , 428 
தடைச் சமன்பாடுகள் , 439 
தடைக் கருவி , 365 
தட்டை உருவம் , 541 
தட்டைத் தாங்கி , 343 
தட்டைத் தகடு , 372 , 401 
தண்டு , 365 
தலைப்பு , அழுத்த, 169 

குழாய் மானி, 169 
திசைவேக , 169 
நிர்மாணிக்கப்பட்ட , 637 

மட்ட , 169 
தலைப்புக் கெழு , 294 
தள்ளுவிசை , 226 , 292 
தள்ளுதிறன் , 227 
தள்ளுவிசை, தள்ளு 

சுழலியின் 229 
தள்ளுசுழலி, 231 , 292 
தனி அழுத்தம் , 7 
தனி ஊசல் , 283 
தனி மதிப்பு , 521 
தனி வேகம் , 295 
தன் ஆற்றல் , 596 , 603 
தன் விசை , 602 , 603 


சொரசொரப்பு , 351 

ஒப்புச் , 441 


ட 


டங்ஸ்டன் , 565 
டர்பைன் , 177 
டர்பைன் சுழலி , 248 


டா 


டாரி செல்லித் தேற்றம் , 192 
டார்ஸி , 433 
டார்பிடோ , 305 


டி 
டிராஃப்ட் குழாய் , 177 
டிலாவால் நீராவி டர்பைன் , 551 


தா 


டெ 


தாக்குக் கோணம் , 409 
தாங்கும் தகடு , 343 


டெயின்டெர் மதகு கதவு , 541 


தாரை , 188 


பொருட் குறிப்பு அகராதி 


721 


தாரை ஒட்டு , 634 

திசைவேகக் குறைபாடு , 438 
தாழ்த்தப்பட்ட , 634 திசைவேகக் கூறு , மாறிக் 
தொடாத் , 239 

கொண்டிருக்கும் , 357 , 358 
தொடும் , 239 

தொடு கோட்டுத் , 544 
தாரைக் குறுக்கம் , 193 

திசைவேகக் 

குறைபாடு 
தாரையின் கணத்தாக்கு , 225 

விதி , 424 

திணறிய ஓட்டம் , 550 
தாரையால் ஏற்படும் விசை , 213 

திணறல் , 184 , 556 
தாரைக் குறுக்கம் , 236 

திரவத் தாரை , 204 
தாரைக் குறுக்கக் கெழு , 237 

திரிபு , 3 
தானிணை விசை, 31 

திரிபு ஆற்றல் , 492 

திருத்தக் கெழு , உந்த , 334 
தி 

ஆற்றல் , 334 
திசைவேகப் பகிர்வு , 438 , 575 

திருத்தம் , ஈ - தேற்றத்தில் , 289 
திசைவேகப் பகிர்வு , கொந் 

தீர்மானித்தல் , மிதவைக் 
தளிப்பு ஓட்டத்தில் , 417 

காப்புயரம் , 92 
பொது மடக்கைத் , 372 தீர்த்தல் , 359 
நேர்விகித , 388 

திறன் , 282 
திசைவேகப்பகிர்வுச் சமன் திறன் கெழு , 294 

பாடு , 421 

திறனைக் கடத்தல் , குழாய் 
திசை வேக அழுத்தம் , 138 , 272 

வழி , 494 
திசைவேகம் , 282 
அணுகு , 633 

துகள்களின் நெருக்கம் , 342 
ஒப்பு , 116 

துளை , 188 , 531 
ஒலித் , 27 

துளை , சிறிய , 191 
கட்டற்ற , 373 

பெரிய , 191 
நுழைத் , 226 

துளை மானி , 188 , 500 , 503 
சறுக்குப் பெயர்ச்சித் , 438 
தனித் , 649 
முன்செல் , 293 

தெவிட்டிய நிலை , 28 
மேலெழுந்தவாறான , 341 
மேம்பட்ட ஒலித் , 290 

தே 
திசைவேகப் புலம் , 114 

தேக்க அழுத்தம் , 562 
திசைவேக மானி , 624 

தேக் காட்டி , 269 
திசைவேகக் கெழு , 192 , 237 தேக்கப் புள்ளி , 146 , 273 


தெ 


722 


பாய்ம எந்திரவியல் 


தேக்காட்டின் ஆயக் 

நிலையற்ற ஓட்டம் , 
கூறுகள் , 32 ! 

குழாய்களில் , 483 

நிலை நீரியல் விசை , 602 
தொ 

நிலைம விசை , 598 
தொண்டை , 500 , 625 

நிலையற்ற ஓட்டம் , 
தொடக்கப் பிழை , 60 

வடிகாலில் , 645 
தொடர் ஆழங்கள் , 597 

நிலையற்ற சீரான ஓட்டம் , 573 
தொடர்மம் , 5 , 115 

நிலையான சீரான ஓட்டம் , 573 
தொடர்ச் சமன்பாடு , 124 , 557 

நிலை நாட்டப் பெற்ற , 578 
தொடர்ந்து ஏற்படும் 

நிலைப் பாடு , 353 , 355 
செலவு , 498 | நிலைச் சமன்பாடு , 517 , 557 
நிலைப்பாடற்ற 

தன்மை , 353 , 374 
தோமா , 306 

நிலைப்பாடற்ற தன்மையின் 

வளர்ச்சி , 353 

நிறையுடை வாயு , 21 
நழுவும் கட்டை , 343 , 348 நிறையுடை வாயுவின் 

நிலைச் சமன்பாடு , 517 
நழுவிச் செல்லும் ஓட்டம் , 229 

நிறையலகு பருமன் , 7 , 517 , 556 
நழுவும் தாங்கி , 343 , 34 

நிலை நீரியல் , 1 


தோ 


நா 
நாண் நீளம் , 409 

நீரியற் குதிப்பு , 

566 , 574 , 603 , 604 

நீரியற் குதிப்பில் 
நிகழ்ச்சி , 519 

ஆற்றலிழப்பு , 606 
பலவகைத் தொடர் , 522 

நீரியற் குதிப்பின் 

சிறப்பியல்புகள் , 607 
நிகுராட்ஸே , 363 , 423 , 436 , 441 

நீரியற் குதிப்பின் வகைள் , 609 
நிசப்த மண்டலம் , 538 

நீரியற் சரிவு , 571 
நியூட்டன் இயக்கப் பாகுநிலை 

நீரியலாரம் , 435 , 572 
விதி , 10 

நீரியக்க விசையியல் , 372 
நியூட்டனின் இரண்டாவது 

விதி , 210 நீரேற்றம் , 574 , 653 
நியூட்டனின் பாகுநிலை 

நீர்க்கால் , 318 , 580 

விதி , 351 | நீர்நிலையியல் , 578 
நியூட்டன் பாய்மம் , 321 

நீர்மானி , 499 
நிலைப்பாடு , 89 , 463 

நீர்ச் சம்மட்டி அடி , 483 , 489 


பொருட்குறிப்பு அகராதி 


723 


நே 


நீளம் , 282 

படல எல்லைப்படலம் , 377 
நீளம் , சமமதிப்பு , 468 

படல எல்லைப்படல ஓட்டம் , 374 

தட்டைத் தகட்டில் , 382 

படல ஓட்டம் , 320 , 354 
நுண்துளை அடர்த்தி , 341 

இரண்டு இணைத்தளங்களுக் 
நுண்துளையுடைய ஊடகம் , 321 

கிடையே , 325 
நுண்புழை , 32 

படலப் பாய்ச்சல் , 15 
நுழை கோணம் , 215 

படித்தர , 7 
நுழைவு நீளம் , 378 

படிப்படியாக மாறும் சீரற்ற 

ஓட்டம் , 573 

படிப்படியாக மாறும் 
நேரம் , 282 

ஓட்டம் , 612 

பட்டகமற்ற , 572 
நேர அளவு விகிதம் , 297 
நேர் குத்து அதிர்ச்சி , 543 

பம்பு , 248 

பரப்பி , 462 
நேரச் சராசரி , 357 
நேர் எழுச்சி , 653 

பரப்பு , 282 
நேர்ப் பெயர்ச்சி , 129 

பர வளைவு , 572 

பரிமாணம் , 6 , 281 
நேர் வடிவமாற்றம் , 129 
நேர் படிப்படி முறை , 618 

அடிப்படைப் , 281 
நேர் போக்கற்ற , 575 

பரிமாண முறை , ஒற்றைப் , 576 
பரிமாணங்களின் ஒருபடித் 

தன்மை , 283 
பக்கவிசை , 403 

பரிமாணமற்ற எண் , 8 
பக்க விளைவுகள் , 633 

பரிமாற்றம் , உந்தப் , 371 
பக்கத் தோற்றங்கள் , 

பரும மீட்சிக் குணகம் , 25 , 489 
மேற்பரப்பின் , 615 பவல் வாய்பாடு , 580 
பக்கிங்ஹாம் , 287 

பவுண்டு , 281 
பகுதி அனுபவ , 433 
பகுதி அனுபவ வாய்பாடு , 584 
பகுப்பாய்வு , 571 
பகுதி மூழ்கிய பொருள் , 309 

பாக்மெட்டாஃப் , 596 
படல அமைப்பு , 413 

பாகுபாடுகள் , பாய்ம 
படல உட்பிரிவு , 375 

ஓட்டத்தின் , 121 
படல உட்படலம் , 

பாகு நிலை , 8 
395 , 385 , 418 , 437 இயக்க, 282 


UT 


724 


பாய்ம எந்திரவியல் 


பாகு நிலை இயக்க விசைச் 

பாய்ம வளைந்த குவியும் , 218 
சுழற், 417 பாய்மப் பொருத்தி , 316 
இயக்க விசை , 282 

பாய்மம் , இலட்சிய , 35 
சுழற் , 360 

மெய் , 2 
பாகு நிலைமானி , சுழலும் , 15 

நியூட்டன் , 4 
நுண்துளைக் குழாய் , 16 

நிறையுடை , 517 
பாகுநிலை ஓட்டம் , 320 

பாய் ஸேயீ , 12 
பாதி உருவம் , 273 

பாரமானி , 50 
பாதைக் கோடு , 118 

அனிராய்டு , 51 
பாயுவீதக் கெழு , 193 , 626 

பார்ஷெல் , 628 
பாயுவீத மானி , 531 

பாலி டிராபிக் தொடர் 
பாயுவீத விளக்கப் படம் , 599 
பாயு வீதத்தை அளத்தல் , 

நிகழ்ச்சி , 526 
கால்வாயில் , 623 பாவ்லேஸ்கி வாய்பாடு , 584 
பெரிய நீர் வழிகளில் , 623 

பாஸ்கல் , 40 
பாய்ச்சல் அமைப்பு , 399 

பி 
பாய்ச்சல் , இழைக் 

கோட்டுப் , 147 | பிட்டாட் மானி , 499 
இரண்டாம் தரப் , 412 

மேம்பட்ட ஒலித்திசை 
இருபரிமாணப் , 360 

வேகத்தில் , 563 
எதிர் அழுத்தச் 

பிட்டாட் குழாய் , 563 , 623 
சரிவுள்ள , 374 

பிரிதல் , 145 , 233 , 372 , 375 , 
எதிர் முடுக்கப் , 355 

461 , 463 
குழாய்களில் வெப்ப மாற்றீ | பிராண்டல் , 2 , 189 , 371 

டற்ற உராய்வற்ற , 559 | பிராண்டலின் கலவைநீளக் 
முதிர்ச்சியடைந்த 

கொள்கை , 420 
குழாய்ப் , 387 | பிரியும் புள்ளி , 413 , 398 
முக்கிய , 396 

பிரிவு , 399 
முனைகள் , துளைகள் , 

பிரிவுப் பகுதி , 398 
வழியாக , 547 | பிளாசியஸ் , 384 , 444 
பரிமாணப் , 358 

பிளாட்டினம் , 565 
பாய்ச்சல் வலை , 141 , 297 

பின்னுயர்வு , 317 , 645 
பாய்ச்சல் வளைந்த 
பாதையில் , 245 

பு 
பாய்ம ஓட்டம் , இலட்சிய , 372 | புலம் , 114 
பாய்மக்கடத்தி , 300 

புள்ளியியல் , 364 , 422 


725 


பொருட்குறிப்பு அகராதி 


புறப்பரப்பு ஆற்றல் , 30 

மாதிரிச் சோதனை , 33 , 296 
புறப்பரப்பு இழுவிசை , 30 , 282 கட்டுப்பாடு , 313 
புறப்பரப்பு உராய்வு 

மாறுநிலை , 307 , 575 
இழப்பு , 11 

மாறுநிலை அழுத்தம் , 549 
புனைவுகோள் , பிராண்டல் 
கலத்தல் நீளப் , 361 

மாறுநிலை ஆழம் , 598 
வான்கார்மன் 

மாறுநிலை எண் , கீழ் , 354 
ஒப்புமைப் , 363 மாறுநிலை மதிப்பு , 550 

மாறுபடும் நிலை , 353 , 374 , 
பெ 

381 , 396 
பெரிய துளை , 197 

மாறுபடும் பகுதி , 443 
பெர்னாலி சமன்பாடு , 164 

மாறுபடும் மண்டலம் , 572 
பெர்னாலி சமன்பாட்டின் மானிங் வாய்பாடு , 581 

உபயோகங்கள் , 175 மாற்று ஆழங்கள் , 597 
பெஸான் வாய்பாடு , 580 


மி 


பொ 


பொசினஸ்க்குச் சுழற் 

பாகுநிலை , 360 
பொது மாறிலி , 23 , 363 
பொருள் , தட்டையான , 415 
பொருண்மை , 281 , 282 , 283 


மிதவை , 85 , 507 
மிதவைக் காப்பு மையம் , 91 
மிதவைக் காப்புயரம் , 91 
மிதப் பாற்றல் மையம் , 86 
மின்சார ஏற்று , 565 


மீ 


ம 


மதகு கதவு , 646 

மூழ்கிய, 647 
டெயின்டெர் , 646 


மீட்சி எல்லை , 517,534 
மீட்சிக் குணகம் , 282 
மீட்டர் , 281 


மா 


மானி , ஒப்பு அடர்த்தி , 87 
மானி அழுத்தம் , 6 
மாக் எண் , 536 
மாக் கூம்பு 536 , 650 
மாதிரி , 297 
மாதிரி அளவுகோல் , 308 

தேர்ந்தெடுத்தல் , 314 
மாதிரி , உருத் திரிந்த , 311 


மு 
முடுக்கம் , 282 

இடஞ்சார்ந்த , 123 
காலஞ் சார்ந்த , 148 
சலன , 122 
சீரான நேர் கோட்டு , 79 
தொடு கோட்டு , 149 
மொத்த , 148 

நேர்குத்து , 149 , 245 
முன் விளிம்பு , 374 


726 


பாய்ம் எந்திரவியல் 


முயன்று . தவற , 457 
முரண் , டிலம்பாட்டு , 372 

நீர்நிலையியல் , 84 
முளை , 418 , 461 , 445 
முனைமானி , 188 , 500 , 505 , 531 , 

545 


ரெ 
ரெயினால்ஸ் , 352 , 
ரெயினால்ஸ் எண் , 287 , 354 , 456 

இடஞ்சார்ந்த , 383 
ரெயினால்ஸ் சமன்பாடு , 359 
ரெயினால்ஸ் சோதனை , 352 
ரெயினால்ஸ் தகைவு , 362 
ரெட்வுட் , 17 


லெ 


மூ 
மூடி , 433 , 451 
மூலக்கூறு , 362 , 516 
மூலக்கூறின் சராசரிக்கட்டற்ற 

பாதை , 540 
மூலச் செலவு , 498 
மூழ்கிய துளை , 196 
மூல முன்மாதிரி , 598 


லெப்லாஸ் , 139 
லெக்ராஞ்சி , 651 
லெக்ராஞ்சி முறை , 114 


வ 


மே 

வகைகள் , நீரியியற் குதிப்பு , 609 
மேல் வளைவற்ற , 409 

வடிவமாற்றம் , 

தொடர்ச்சியாக , 3 
மேற் பூச்சு , 585 

கோண , 3 

வடிவ விகிதம் , 412 
மொ 

வடிகுழாய் , 469 
மொகஞ்சதாரோ , 1 

வட்டக் குழாய் , 593 
மொத்த வகைக் கெழு , 325 வட்ட வில் முறை , 621 

வண்டல் , 571 
மோ 

வண்டல் மண் , 405 

வரம்பு , 289 
மோல் , 23 

வரம்பு நீளம் , 558 
வரம்புள்ள இறக்கை 

அமைப்பு , 412 
ராங்கின் உருவம் , 273 

வரையறை , 372 
ராலே கோடு , 541 

வர்க்கச் சராசரியின் வர்க்க 
ராலே பிட்டாட் 

மூலம் , 357 
சமன்பாடு , 564 | வழிகால் , 608 , 611 , 637 
ராலே முறை , 285 , 287 

வழிகால் கதவு , 307 
ரியாலஜி , 4 

வழுக்கலின்மை நிபந்தனை , 11 


பொருட்குறிப்பு அகராதி 


121 . 


வா 


வளிமண்டலம் , 7 

விசைச் சடத்துவ , 299 
வளைவு , 459 , 463 

தூண்டப்பட்ட இழு , 412 
90 ° குறுகிய , 466 

பாகுநிலை , 299 
வளைவு தளங்கள் 

மீட்சி , 299 
தொடர்வான, 217 

விண்ணியல் , 517 
நிலையான , 215 

விதி , ஃப்ரூடு , 301 
வளைவு மானி , 499 , 506 

விமான இறக்கை , 413 
விரிவடைதல் , 524 

விரிவு , 525 
வாயருகு கருவி , 188 , 235 

விரவி , 460 , 462 , 551 
உட்புற , 235 

விரிவு அலை , 490 
வெளிப்புற , 235 

விரைவில் மாறும் சீரற்ற 
குவிந்து விரியும் , 242 

ஓட்டம் , 577 
கூம்பு , 241 

வினாடி , 281 
போர்டா , 238 

வினை , 282 
வாயுவின் நிலைச்சமன்பாடு , 21 
வாயு மாறிலி , 519 

வெ 
வால்வு , கதவு அமைப்பு , 466 

வெஞ்சுரிக் கால்வாய் , 625 
குளோப் , 466 

வெஞ்சுரி மானி , 188 , 500 
வால் வை மூடுதல் , 
படிப்படியாக , 493 வெஞ்சுரி மானியின் கெழு , 502 

வெட்டு முகம் , 397 
வான்குடை , 408 

வெப்ப இயக்க விசையியல் , 516 

வெப்ப இயக்க விசைச் சம 
வி 

நிலை , 518 
விகிதம் , 297 

வெப்ப எண் , 22 , 519 
விகித ஆதாயமுள்ள 

பருமனளவு மாறா, 519 
விட்டம் , 495 , 498 வெப்பப் பரிமாற்றம் , 516 
விகித மாறிலி , 362 

வெப்ப மாற்றீடற்ற முறை , 
விசை , 282 

21 , 522 , 524 
ஒரு வளைந்த பரப்பில் , 71 

தடையற்ற , 526 

திரும்பக் கூடிய , 526 
ஒரு தளப்பரப்பில் 

தொழிற்படும் , 63 | வெப்ப நிலை மாறா அமுக்கம் , 524 
நீர்நிலையியல் , 62 

வெப்ப நிலை மாறா முறை , 21 
ஈர்ப்பு , 299 

வெயிஸ் பாக் , 433 
உருவ , 321 , 322 

வெளிக்கோணம் , 215 


128 


பாய்ம எந்திரவியல் 


வெளிச்செருகு , 311 

ஹென்ரி பிட்டாட் , 189 
வெள்ளக்கரை , 583 

ஸ்டோக்ஸ் , 12 
வெள்ள அலை , 574 

ஸ்டான்டென் , 441 
வெறி நிலை , 604 

ஷ்லிஷ்டிங், 390 
வே 

ஹரப்பா , 1 
வேகமானி, சூடான கம்பி , 565 ஹார்டி கிராஸ் , 480 
வேறு உறுப்புகள் , 359 

ஜெட் பம்பு , 242 
வேறுபடும் அளவு , சார்ந்த , 288 ஜெட் விமானம் , 226 
தனித்துவ , 288 

ஹேகன் - பாய்ஸேயீச் 
வேறுபாடு , திரும்பவரும் , 289 

சமன்பாடு , 331 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


சென்னை 


பின்வரும் பொருள்களில் 
பட்டப்படிப்பிற்குரிய நூல்கள் 

விரைவில் வெளிவரும் 


கணிதம் 


41 நூல்கள் 


இயற்பியல் 


28 


வேதியியல் 


||||| 


39 


தாவரவியல் 


30 


விலங்கியல் 


40 


பொறியியல் 


50 


வரலாறு 


45 


அரசியல் 


34 


பொருளாதாரம் 


8 
. 


|||||||| 


வணிகவியல் 


36 


புள்ளியியல் 


16 


உளவியல் 


8 


புவியியல் 


18 


: 


